கால் 
மனம் 


உடற்கூற்று உளவியல் 


டாக்டர் மு . இராசமாணிக்கம் 


யோ 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - August, 1978 
Number of Copies 2000 


- 


T.N.T.B.S. ( C.P. ) No. 812 


Goveroment of Tamilnadu 


PHYSIOLOGICAL PSYCHOLOGY 


Dr. M. RAJAMANICKAM 


Price Rs, 13-75 


Published by the Tamilnadu Textbook 
Society under the Centrally Sponsored Scheme 
of production of books and literature in regional 
languages at the University level , of the 
Government of India in the Ministry of Educa 
tion and Social Welfare ( Department of Culture ) , 
New Delhi . 

This book has been printed on concessional 
paper made available by the Government of 
India . 


Printed by 
Nanbargal Acbagam , 
Madras - 600018 


அணிந்துரை 


( திரு . செ . அரங்கநாயகம் , தமிழகக் கல்வி அமைச்சர் ) 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினெட் 
டாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் இளங்கலை 
வகுப்புவரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழி 
லேயே கற்று வந்தனர் . 1969 ஆம் ஆண்டிலிருந்து அறிவியல் 
பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . 
தமிழிலேயே கற்பிப்போம் என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர் 
களின் ஊக்கம் , பிற பல துறைகளில் தொண்டு செய்வோர் இதற் 
கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் 
எழுதித் தர முன் வந்துள்ள நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி 
இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் 
மன நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . 
இவ்வகையில் கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை 
மாணவர்களுக்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான 
பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகமும் சென்னைப் 
பல்கலைக்கழகமும் ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெருமுயற்சியைக் 
குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

வரலாற்றியல் , அரசியல் , உளவியல் , பொருளியல் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதவியல் , 
இயற்பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , 
விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்டவியல் ஆகிய எல்லாத் 
துறைகளிலும் மூல நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்று 
இரு வகையிலும் தமிழ்நாட்டுப் பாட நூல் நிறுவனம் நூல்களை 
வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான உடற்கூற்று உளவியல் என்னும் இந் நூல் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 812 ஆவது வெளியீடாகும் . 
கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் 
சேர்த்து இதுவரை 847 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் நூல் 
மைய அரசு , கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் 
பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப் 
படுகிறது . 

தமிழில் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கலையியற் பாடங்களையும் , 
அறிவியற் பாடங்களையும் , தொழில் நுட்ப அறிவுப் பாடங்களையும் 
பயிலுகின்ற மாணவர்கள் , அவற்றைத் தமிழில் பயில வேண்டும் 
என்பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம், தமிழறிவு வளர 
வேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் அறிவு ஆற்றல் எளிதாக , 
விரைவாக வளரவேண்டும் என்பது தான் . எதிலும் தமிழ் ; எங்கும் 
தமிழ் என்னும் குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு 
தமிழக ஆசிரியப் பெருமக்களையும் மாணவர்களையும் சார்ந்ததாகும் . 
தமிழ்நாட்டுப் பல்கலைக்கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் 
ஒத்துழைப்புக்கும் நம் மனம் கலந்த நன்றி உரித்தாகுக ! 

செ . அரங்கநாயகம் 


முன்னுரை 


பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்படுகின்ற பாடங்களெல்லாம் 
தாய்மொழியான தமிழிலேயே இருக்கவேண்டும் என்ற தமிழ் 
நாட்டு அரசின் கொள்கைகளைச் செயல்படுத்தும் தமிழ் நாட்டுப் 
பாடநூல் நிறுவனத்தார் உடற்கூற்று உளவியல் என்னும் நூலை 
எழுதித் தருமாறு என்னைப் பணித்தபோது அதை நான் சற்றுத் 
தயக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது . ஏனென்றால் 
இந்த உடற்கூற்று உளவியல் பாடம் அண்மைக் காலத்தில் தான் 
சென்னை , அண்ணாமலைப் பல்கலைக்கழகங்களில் பட்டப் படிப்பு 
மட்டத்தில் பாடமாக வைக்கப்பட்டது . மேலும் , மேலை நாடுகளில் 
அமெரிக்காவிலும் , ஜப்பானிலுந்தான் இத் துறை சிறப்பான 
வளர்ச்சி பெற்றிருப்பதாகத் தெரிகின்றது . அந்த நாடுகளி 
லிருந்து தான் சில சிறப்பான பாடப் புத்தகங்கள் இத் துறையில் 
வெளியிடப்பட்டிருக்கின்றன . என்றாலும் மற்ற உளவியல் 
துறைகளைப் போன்று அதிக எண்ணிக்கையுள்ள சிறந்த நூல்களும் 
ஆராய்ச்சி ஏடுகளும் இன்னும் இத் துறையில் வெளிவரவில்லை . 
மேலும் , உளவியல் துறையைச் சாராத ஏராளமான புதிய 
சொற்கள் இத் துரையில் உபயோகிக்கப்பட்டிருப்பதால் அவை 
களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை உபயோகித்துத் தமிழில் 
இந்நூலை எழுதுவதில் உள்ள சிரமத்தை உணர்ந்து பார்த்தபோது 
தயக்கந்தான் ஏற்பட்டது . ஆனால் இப் பணி தாய்மொழியான 
தமிழுக்கு நான் செய்யும் ஒரு சிறு தொண்டாக அமையுமானால் 
அதுவே எனது சிரமங்களையெல்லாம் போக்கி மகிழ்ச்சியைத் தரும் 
என்று நம்புகின்றேன் . எல்லாவற்றிற்கும் மேலை நாட்டு ஆசிரியர் 
களின் நூல்களையே நம்பியிருக்கும் என் தாய் நாட்டு மாணவர்கள் 
இந் நூலின் மூலம் ஏதேனும் பயனடைவார்களானால் அது 
என்னுடைய ஆசிரியர் தொழிலுக்கு நான் பெறும் பரிசாக 
அமையலாம் . 


உளவியல் தமிழ்நாட்டுப் பல்கலைக்கழகங்களில் கடந்த 
இருபத்தைந்து ஆண்டுகளாகக் கற்பிக்கப்பட்டு வருகின்றது 
என்பது உண்மைதான் . ஆனால் , அத் துறை 

ஆனால் , அத் துறை விரிவடையாம 
லிருந்து வருகின்றது . வரலாறு , அறிவியல் பாடங்களைப்போன்று 
அதிகமான மாணவர்கள் அதைக் கற்பதற்குத் தமிழ்நாட்டில் 
முன்வரவில்லை என்பது ஓரளவு உண்மையே என்றாலும் அதை 


vi 


வ்ளர்ச்சியடையச் செய்வதற்கான முயற்சிகளும் உளவியலார்க 
ளிடையே குறைவாக 

இருப்பதும் ஒரு குறையாக இருந்து 
வருகின்றது . தமிழ்நாட்டு அரசும் தமிழ்நாட்டுப் பாடநூல் 
நிறுவனமும் அக் குறைபாடுகளை நிறைவு செய்யும் வகையில் 
எல்லாத் துறைகளைச் சார்ந்த பாடங்களையும் ஒன்றுபோலவே 
பாவித்து அவைகளைத் தமிழில் கொண்டுவர எடுத்துக்கொண்ட 
முயற்சிகள் உளவியல் துறையை வளரச்செய்யும் முயற்சிகள் 
என்றே நான் கருதுகின்றேன் . 


இந்த உடற்கூற்று உளவியல் துறை மிகுந்த சிக்கலுடையது 
என்றாலும் முயன்றால் முடியாததொன்றுமில்லை என்று கூறலாம் . 
இந் நூலை எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சியில் ஐந்தில் 
ஒரு பங்கு முயற்சி அதற்கான சொல்துறையை ( Terminology ) 
உருவாக்குவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது . அதனை 
நூலின் இறுதியில் வாசகர்கள் காணலாம் . இந் நூலை எழுதி 
முடித்ததற்கு என்னுடைய முயற்சி மட்டிலும் காரணமாக 
இருக்கவில்லை . முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் தமிழ் 
நாட்டுப் 

பாட நூல் நிறுவனத் தார்தான் . நினைப்பூட்டும் 
கடிதங்களை அவர்கள் அடிக்கடி எனக்கு அனுப்பி என்னை ஊக்கி 
இப் பணியில் என்னை ஈடுபடுத்தாமலிருந்தால் இக் குறுகிய 
காலத்தில் இந் நூலை நான் எழுதி முடித்திருக்க முடியாது . மேலும் 
ஒரு புதிய கலைச்சொல் லகராதியை உருவாக்கி அவைகளுக்கு 
விளக்கம் தந்து புதியதோர் அறிவியலைத் தமிழ் மக்களுக்கு 
அறிமுகம் செய்துவைக்கும் ஒரு நல்வாய்ப்பை எனக்கு அளித்ததன் 
மூலம் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தார் தமிழ் வளர்ச்சிக் 
குச் சிறப்பானதொரு பணியைச் செய்திருக்கிறார்கள் என்று நம்பு 
கின்றேன் . எனவே அவர்களுக்கு நான் எனது உளம்கனிந்த 
நன்றியறிதலைத் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் . 


ஆசிரியர் 


பொருளடக்கம் 


- 


பக்கம் 
1. உடற்கூற்று 

உளவியலின் நோக்கம் , எல்லை ; 
முறைகள் 

1 
தொடக்கவுரை உடற்கூற்று உளவியலின் 
வரையறையும் நோக்கமும் உடற்கூற்றியலும் 
உளவியலும் - உடற்கூற்று உளவியலின் பங்கு 
உடற்கூற்று உள வியலின் 

தோற்றமும் 
வளர்ச்சியும் - உடற்கூற்று உளவியல் முறைகள் -- 
பரிசோதனை முறைகள் தூண்டல் முறை 
மின்னணு பதிவு முறை - அழித்தல் முறை 
உடலமைப்பியல் முறை - நோய் நிவர்த்தி முறை . 


- 


25 


2. உயிரணுப் பொருள் 
உயிரணுக்களின் 

பொதுத் தன்மைகள் 
வெளிச் சவ்வு - உட்கருச் சுற்றுப் 

சுற்றுப் பசை 
உயிரணு 

மையம் உயிரணுப் பொருளின் 
சிறப்புக் கூறுகள் அல்லது செயல் முறைகள் - 
அகற்றுதல் வளர்ச்சி 

இனப்பெருக்கம் 
அல்லது உயிரணு விருத்தி உயிர்ப்பொருள் 
மாறுபாடு 

மிருக உயிரணுப் பொருளின் 
பெரும்பாலான தேவைகள் - உயிரியின் செயல் 
முறை - ஒருமைப்பாடு - உடல் சமனநிலைப் பாது 
காப்பின் எல்லைகள் - உடல் சமன நிலையைப் பாது 
காத்தலும் உளவியலும் . 


- 


53 


3. நரம்பு உயிரணுக்களின் அமைப்பும் செயலும் 

நரம்பு ஒருமைப்பாடு விரிவடைதல் - நரம் 
பணுவின் உடலமைப்பு 

உடலமைப்பு - நரம்பணுக்களின் மறு 
பிறப்பு - நரம்பணுச் செயல் முறை -- நரம்பின் 
கருமூலம் - நரம்புத் துடிப்பு - நரம்புத் துடிப்பின் 
மின்வலிச் சான்று நரம்புத் துடிப்பின் இரசாயன 
நிகழ்ச்சிகள் - நரம்பு நார்களின் கிளர்ச்சி - நரம்புத் 
துடிப்பின் வேகம் - நரம்புத் துடிப்பில் ஏற்படுகின்ற 


- 


viii 

பக்கம் 
செயல்முறைகள் 

கூடல்வாய் கூடல்வாயின் 
செயல் சார்பான துணைப் பொருள்கள் - கூடல்வாய் 
கூட்டுத் தொகுதி- இணை நரம்பு நாரிழைகள் - 
நடத்தையும் நரம்பணுவும் . 


74 


... 


- 


4. மைய நரம்பு மண்டலம் 

நரம்பு மண்டலத்தின் வகைகள் நரம்பு 
மண்டலத்தின் கரு 

வளர்ச்சி - கருச் சார்ந்த 
அடுக்குகளின் வளர்ச்சி - கருச் சார்ந்த அடுக்கு 
கள் - நரம்புக் குழாயின் அமைப்பும் வளர்ச்சியும் - 
மூளையின் அமைப்பும் வளர்ச்சியும் - மைய நரம்பு 
மண்டலத்தின் பகுதிகள்- தண்டுவடம் - முகுளம் 
சிறுமூளை - பெருமூளை . 


94 


- 


5. மைய நரம்பு மண்டலத்தின் அமைப்பும் இயக்க 
ஒருமைப்பாட்டு மையங்களும் 

இயக்க அமைப்பு - மோட்டுருவ அமைப்பு 
மிகைப்படியான மோட்டுருவ அமைப்பு - சிதை 
வின் அறிகுறிகள் - பின் சேர்க்கையான இயக்கப் 
பரப்புகள் சிறுமூளை - பண்டைச் சிறுமூளை - 
சற்றுப் பழைய சிறுமூளை - புதிய சிறுமூளை 
சிதைவின் அறிகுறிகள் - இயக்க மண்டலத்தின் 
ஒருமைப்பாடு மேற்பரப்பு நரம்பு 

மண்டல 
மும் ஒருமைப்பாடும் - மேற்பரப்பு உடல் நரம்பு 
மண்டலம் - மேற்பரப்பு நரம்பு மண்டலத்திற்கும் 
மைய நரம்பு மண்டலத்திற்கும் உள்ள தொடர்பு 
கள் - கற்றல் - அசைவின் வகைப்பாடு - அசைவு 
அறிவியல் - தொடங்குதலின் தோரணை - அசை 
வின்போது தசைநாரின் சமநிலை - முடித்தலின் 
தோரணை - அசைவை வகைப்படுத்தலில் மாற்று 
முறை - தனியான செயலும் தொடர் செயலும் 
தனியான வேறுபாடுகள் - பரிசோதனை உளவியல் 

இடத்தில் வைத்தல் திருப்பிச் செய்யும் 
அசைவுகள் பளுதாங்கல் உறுதிப்பாடு - 
அசைவின் வழிகாட்டி , 


- 


- 


128 


6. மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத் 
தையும் 

பழைய புறணியும் புதிய புறணியும் 
புதிய புறணியின் 

கிளைகள் 

தாலமஸின் 


ix 


- 


-- 


- 


- 


பக்கம் 
தொடர்புகள் புலன் செயல் முறைகள் - 
இயக்கச் செயல்முறைகள் - தொடர்புச் செயல் 
முறைகள் - தொங்கும் புறணிப் பரப்புகளிடையே 
ஒருமைப்பாடு - புறணியின் நுண்ணியல் அமைப்பு 

ஆதரவு தரும் உயிரணுக்கள் உயிரணுப் 
பரவல் மையக் கூடல்வாய்கள் பெருமூளைப் 
புறணியின் உயிர்ப்பொருள் மாறுபாடு 

பெரு 
மூளையில் உயிர்வளிக் கலவை பெருமூளையின் 
உணவுப் பொருள் கள் - பெருமூளையின் குருதி 
யோட்டம் - குருதி மூளை எல்லைக்கோடு -- பெரு 
மூளை இயக்கத்தின் பிரச்சினைகள் - நரம்பு உட் 
துடிப்புக் கோட்பாடுகள் - களக் கோட்பாடுகள் 
- நரம்பு உட்துடிப்புக் கோட்பாடுகளும் களக் 
கோட்பாடுகளும்- மின்மூளைமானியின் பிறப்பிடம் 

கற்றல் மைய நரம்பு மண்டலத்தின் அமைப் 
பும் கற்றலும் - கற்றலில் 

கற்றலில் நரம்புச் சார்பான 
மாற்றங்கள் . 


- 


7. சுருங்கும் உயிரணுக்களும் தசைநாரின் நடவடிக் 

கையும் 


156 


- 


சுருக்கம் 


- 


- 


முதிராத சுருக்கமும் 

இடப் 
பெயர்ச்சியும் தசைநார்களின் 

வகைகள் 
தசைநார்த் திசுக்களின் அமைப்பு - மென்மைத் 
தசை நார்கள் - பட்டைத் தசை நார்கள் 
சிவப்புப் பட்டைத் 

தசைநாரும் வெள்ளைப் 
பட்டைத் தசைநாரும் - நெஞ்சுப்பை தசைநார் 
- தசைநார்களின் அமைப்பும் 

செயல்முறை 
யும் மென்மைத் 

தசைநார் - நெஞ்சுப்பை 
தசைநார் - பட்டைத் தசை நார் எளிதில் 
வளையத் தக்க தசை நார்களும் நீட்டுத் தசை நார் 
களும் - பரிமாற்ற நரம்பு பண்டலம் 

தசை 
நாரின் குறையும் சுருக்கமும் தசைநாரின் குறை 
சுருக்கமும் 

பட்டைத் 

தசைநாரின் 
கிளர்ச்சி ஏற்பாடுகள் - இயக்க அலகும் கிளர்ச்சி 
விகிதமும் 

உச்சக்கட்டமும் ஒத்து நிகழாத 
கிளர்ச்சியும் - தசைநார் விறைப்பு . 


- 


யாத 


* 


பக்கம் 
8. எரிவுறுகின்ற உயிரணுக்கள் - புலனுணர்ச்சியும் புலன் 
காட்சியும் 

177 
உளவியலும் புலனுணர்ச்சியும்- புலனுணர்ச்சி 
யும் புலன் காட்சியும் - தூண்டல் - அளவான 
தூண்டல்களும் அளவு குறைந்த தூண்டல்களும் 
- புகுவாய்கள் - புகுவாய்களை வகைப்படுத்தல் 

அமைப்பின் அடிப்படையில் வகைப்படுத்தல் 
இட அமைதி அடிப்படையில் வகைப்படுத்தல் 
செயல்முறை அடிப்படையில் வகைப்படுத்தல் 
புலனுணர்ச்சிகளின் இயல்புகள் - 

புலனுணர்ச்சி 
யின் பண்புத்தரம் - புலனுணர்ச்சியின் செறிவு -- 
புலனுணர்ச்சியின் 

பரப்பு 

- புலனுணர்ச்சியின் 
நிகழ்ச்சிக் காலம் - உள இயக்கவியல் - வாயில்கள் 
- கீழ்மட்ட வாயில் - வேற்றுமை வாயில் - மேல் 
மட்ட வாயில் - வெப்பரின் விதி - வெச்சனர் விதி 
- புலனுணர்ச்சியின் தனிச் சிறப்புகள் - தழுவல் 
அல்லது ஒத்தமைதல் - தழுவுதலின் வினைப் 
பயன்கள் . 


211 


... 


9. பார்வைப் புலன் 

உடலமைப்பியலும் உடற் கூற்றியலும் - 
கண்ணிலுள்ள அடுக்குகள் - கண் பள்ளங்களும் 
நீர்த் தன்மைகளும் - பொருந்தச் செய்யும் செயல் 
முறை - ஒருமுனை குவிதலும் பொருந்தும் செயல் 
முறையும் - கண்பாவையின் மறிவினை கள் - கண் 
ணின் நரம்புத் தொடர்புகள் - தூண்டல் அல்லது 
ஒளியின் இயக்கம் ஒளியை அளவிடுதல் - ஒளி 
மூலத்தின் ஒளிர்வு ஒளித் தூண்டல்கள் - காட் 
சியின் உடற்கூற்றியல் - கோல் , கூம்பு அணுக் 
களின் நிறமாலை - விழித்திரையின் கூருணர்ச்சி - 
விழித்திரைத் துலங்கல்கள் - நுட்ப மின் தகடு 
பதிவிடுதல் தர 

வரிசையாக்கப்பட்ட உள் 
ளாற்றல்கள் . 


- 


- 


241 


... 


- 


10. நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 

பார்வைத் துலங்கல் தனிச் சிறப்பான 
நிறங்கள் - நிறக்கலவை 

ஒளிகளின் 

கூட்டல் 
கலவைகள் ஒளிகளின் குறைப்புக் கலவைகள் 


- 


- 


X1 


பக்கம் 
நிறப்பொருளின் கலவைகள் விழித்திரையின் 
நிற எல்லையும் அதை அளவிடுதலும் - பர்க்கின்சி 
நிகழ்ச்சி அணுக்கள் ஒத்தமைதல் இருள் 
ஒத்தமைதல் ஒளி ஒத்தமைதல் நிறம் 
ஒத்தமைதல் - பின் புலனுணர்ச்சிகள் உடன் 
பாடான பின் புலனுணர்ச்சி - எதிர்மறையான 
பின் 

புலனுணர்ச்சி - நிறங்களின் ஓட்டம் - 
ஒப்பிட்டு வேறுபாடுகளைக் கூறல் ( நிற முரண் 
பாடுகள் ) ஒளிர்வு முரண்பாடு - நிறச்சாயல் 
முரண்பாடு பார்வைக் 

கூர்மை 

வடி 
வமைப்பு நிறப் பற்றாக்குறைகள் இயல் 

நிற ஒளிப்புலன் - அரை நிறக் குருடு 
முழுநிறக் குருடு - நிறப் பார்வையின் கோட் 
பாடுகள் -- இயங் - ஹெம் ஹோல்ட்ஸ் கோட் 
பாடு ஹெரிங்கின் கோட்பாடு 

இலாட் - 
பிராங்கிளின் கோட்பாடு . 


- 


கால 


-- 


பான 


- 


- 


276 


- 


- 


அகச் 


11. கேள்விப் புலன் 

தூண்டல் - ஒலி அலைகள் - நிமிர்வித அலை 
அலையதிர்வெண் - வீச்சு - டெசிபல் - சிக்கல் 
ஒலியலைகள் - ஒலியலைகளின் பிறப்பிடம் - அடிப் 
படையில்லாத பிற தொனிகள் - ஒலியலை எதிர்வு 

கேள்விப் புலனியக்கத்தின் உடலமைப்பியல் 
செவி புறச் செவி 

மையச் செவி 
செவி - நரம்பு இணைப்புகள் கேள்விக்குரிய 
வாயில்கள் - குரல் எடுப்பின் கீழ்மட்ட வாயில் - 
குரல் எடுப்பின் வேற்றுமை வாயில் 
(( உரத்த ) . ஒலியின் கீழ்மட்ட வாயில் 

மிகை 
( உரத்த ) ஒலியின் வேற்றுமை வாயில் - ஒலியின் 
மேல்மட்ட வாயில் சிக்கல் ஒலிகள் கேள்விக் 
குறைபாடுகள் - புறச் செவிக் குறைபாடுகள் - 
மையச் செவிக் குறைபாடுகள் - அகச் செவிக் குறை 
பாடுகள் - மற்றச் செவிக் குறைபாடுகள் . 


மிகை 


-- 


- 


302 


12. கேள்விப்புலன் உட்செவிச் சுருளின் உள்ளாற் 
றல்கள் 

உட்செவிச் சுருளின் உள்ளாற்றல்கள் 
தொனியின் 

செயலெதிர் செயல் - துடிப்புகள் 
--- சேர்க்கைத் தொனிகள் -- ஒலி மறைத்தல்- 


- 


xii 


-- 


பக்கம் 
ஒத்தமைதல் 

தூண்டல் 

செவிடு ஒலியின் 
இடங்காணல் பேச்சு - மின் உடற்கூற்றுப் 
பதிவு -- கேள்விக் கோட்பாடு . 


317 


... 


- 


13. இயைபியல் புலன்கள் - சுவைப் புலன் 

பொது வேதியியல் புலன் - சுவைப் புலன் 
புகுவாய்களும் மைய நரம்புத் தொடர்புகளும் 
- தூண்டல் பண்புகள் - சுவையின் குறிப்பிடத் 
தக்கச் செய்திகள் - சுவை வாயில்கள் - மாறு 
பட்ட தன்மை - சளி ஈடுசெய்தல் - ஒன்றாதல் 
- ஒத்தமைதல் - எழுச்சி - தட்ப வெப்பத்தின் 
விளைவுகள் 

குறைபாடுகள் . 


332 


14. மோப்பப் புலன் 

புகுவாய்களும் மைய நரம்புத் தொடர்பு 
களும் தூண்டல் 

மோப்பப் புலனுணர்ச்சி 
யின் குணங்கள் 

வாயில்கள் ஒத்தமைதல் 
மோப்ப வுணர்விழப்பு - கோட்பாடுகள் . 


- 


- 


347 


15. உடல் உணர்ச்சிகள் - அமுக்கமும் தட்ப வெப்பமும் 

உடலுணர்ச்சியின் குணங்கள் - புகுவாய்கள் 
அமுக்கம் - தோலின் அமைப்பு இரு முனை 
வாயில் நரம்புடலமைப்பு 

காணல் 
ஒத்தமைதல் - தட்ப வெப்ப நிலை - தூண்டல் - 
தோலின் படம் - புகுவாய்கள் - உளவியல் பரும 
அளவு - ஒத்தமைதல் . 


368 


... 


16. தசைநார்ப் புகுவாய் புலன்கள் - தசையியக்கப் புலன் , 
காதின் முன்கூடப் புலன் 

தசையியக்கப் புலன் - மூட்டுணர்ச்சி - தசை 
நாண் - நீட்டு மறிவினை - தசைநாரின் புகுவாய் 
அமைப்பு - (தசைநாண்மீது ஏற்படும் இழுப்புக்குத் 
துலங்கும் ) உயர்ந்த வாயில் புகுவாய் - அமைதி 
யான காலப் பகுதி - மடக்குக் கத்தி மறிவினை - 
தசைநார்க் கதிர் அமைப்பு - உயர்ந்த வாயில் , 
தசைநார்க் கற்றை , தசைநார்க் கதிர் புகுவாய் 
களின் பங்குகள் - தசை நார்க் கதிர் இயக்க நரம் 
பிழைகள்- பரிமாற்ற நரம்பு மண்டலம் - தோற்றப் 


xiii 


- 


பக்கம் 
பாங்கும் அசைவும் - காதின் முன்கூடப் புலன் - 
அரைவட்ட வாய்க்கால்கள் குமிழ்போன்ற 
வீக்கம் அல்லது அம்புலா - தலைசுழற்சி நரம்புச் 
செயல்முறைகள் - வாயில்கள் - பின் விளைவுகள் - 
ஒத்தமைதல் - அசைவு நோய் . 


400 


- 


17. வலிப்புலன் 

வலியை ஏற்கின்ற உடலமைப்புகள் 
வலிப் புலனுணர்ச்சியின் தூண்டல் புகுவாய் 
கள் - வலியும் நரம்பு மண்டலமும் - உளவியல் 
பரும் அளவுகள் ஒத்தமைதல் 

இடங் 
காணல் வலியின் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி 
கள் மாற்றிக் குறிப்பிடும் வலி - அதிகப்படி 

வலியுணர்ச்சி - மிகுந்த வெப்ப வலி 
யுணர்ச்சி - மருத்துவப் பிரச்சினை யுள்ள 
வலியைக் குறைக்கும் கூறுகள் - வலி அதிகரிப்பு 
- வலியும் புலன் காட்சியும் . 


- 


யான 


வலி - 


418 


... 


18. நாளமிலாச் சுரப்பிகளும் இயைபியல் ஒருமைப் 
பாடும் 

சுரப்பிகளின் குணவியல்புகள் சுரப்பிநீர் 
அல்லது ஹார்மோன் - மனித உடலில் 

நாள 
மிலாச் சுரப்பி மண்டலம் - முக்கியமான நாள 
மிலாச் சுரப்பிகள் - புரிசைச் சுரப்பி - புரிசைச் 
சுரப்பியின் குறைசெயல் - புரிசைச் சுரப்பியின் 
மீச்செயல் -- கேடய துணைச்சுரப்பி - மாங்காய்ச் 
சுரப்பியின் வெளிப்படை - மாங்காய்ச் சுரப்பி 
மையங்கள் கணையச் சுரப்பி பின்கூடக் 
கோழைச்சுரப்பி - முன்கூடக் கோழைச்சுரப்பி 

பால் உட்சுரப்பிகள் -- ஆண்பால் உட்சுரப்பி 
நீர் பெண்பால் உட் சுரப்பி நீர் . 


- 


446 


- 


19. மறிவினை நடத்தை 
தண்டுவடத்தின் மறிவினை கள் 

வளையத் 
தக்க மறிவினை - நீட்டு மறிவினை - நீட்டுத் தசை 
தள்ளுதல் - குறுக்கு நீட்டுத் தசை மறிவினை 
தடைக்கட்டு -- நீண்ட தண்டுவட மறிவினைகள் 
உயர்ந்த மட்ட மறிவினை கள் - உயிர்நிலை 

மறிவினைகள் முகுளத்தின் கோடி நீட்டுத் 
தசை - தோற்றப்பாங்கு மறிவினைகள் .. 


யான 


xiy 


பக்கம் 
20. தானியங்கு நரம்புமண்டலம் 

460 
வரையறை ஒத்துணர்வு நரம்புமண்டலம் 
- ஒத்துணரா நரம்பு மண்டலம் - தானியங்கு 
நரம்பு மண்டலத்தின் குணவியல்புகள் 
ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் செயல்முறை 
கள் - ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் செயல் 
முறைகள் - தனியாள் வேறுபாடுகளும் தானியங்கு 
செயல்முறையும் தானியங்கு நரம்பு மண்டலத் 
தின் சமநிலை . 


475 


- 


21. ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 

வரையறை - உந்து சக்திகள் - உணவுக்கான 
உந்து சக்தி - ஊடுகலப்பு அழுத்தம் - மன 
நிறைவுக் கூறுகள் பசி 

உந்து சக்தியும் 
ஹைப்போதாலமஸும் - சில 

சில குறிப்பிட்ட பசி 
உந்து சக்திகள் - தாக உந்து சக்தி - தாகக் 
கோட்பாடுகள் - பொதுக் கோட்பாடுகள் 
மையக் கோட்பாடுகள் - பால் உந்து சக்தி - 
பால் உந்து சக்தியும் சுரப்பி நீர்க் கூறுகளும் - 
இனவிருத்தி நடத்தையின் மற்ற உந்து சக்திகள் 
- உந்து சக்தியில்லாத தேவைகள் - சூழ்நிலை 
யின் தட்ப வெப்பங்களோடு தொடர்புடைய 
உந்து சக்திகள் மற்ற உந்து சக்திகள் 
மனவெழுச்சி நடத்தை - வரையறை - மைய , 
மேற்பரப்புக் கொள்கையாளர்களின் நிலை - நடத் 
தையும் ஒழுங்கமைப்பும் மனவெழுச்சியும் 
நரம்புச் செயல்முறைகளும் தானியங்கு நரம்பு 
மண்டலமும் மனவெழுச்சியும் 

நாளமிலாச் 
சுரப்பிகளும் மனவெழுச்சியும் - ஹைப்போதர்ல 
மஸும் மனவெழுச்சியும் - முகக் குறிப்பும் மன 
வெழுச்சியும் - மனவெழுச்சிக் கோட்பாடுகள் 
ஜேம்ஸ் - லேங் கோட்பாடுகள் - நடத்தைக் 
கோட்பாடு - தானியங்கு நரம்பு மண்டலக் 
கோட்பாடுகள் - கேனன் - பார்டு கோட்பாடு . 


22 . 


520 


மன அழுத்தமும் உளவழி உடல் சார்ந்த பிரச்சினை 
களும் 

உள்ளமும் உடலும் - உளவழி உடற் 
கோளாறுகள் - தானியங்கு நரம்பு மண்டலத்தின் 


XV 


- 


- 


- 


பக்கம் 
செயல்முறை - தசைநார் விறைப்பு - கற்றலும் 
உளவழி உடற் கோளாறுகளும் - அழுத்தம் - 
அழுத்த அறிகுறியின் வடிவங்கள் இயல்பான 
அழுத்தமும் உயிர்ப்பொருள் மாறுபாட்டு நடவடிக் 
கையும் - வழக்க உணவு - நாளமிலாச் சுரப்பி 
கள் - பயிற்சி - களைப்பு - உயிரகக் குறைபாடு 

தூக்கமும் விழிப்பு நிலையும் - செயல் சார்ந்த 
கோளாறுகள் தனிமைப்படுத்தல் மருந்து 
களின் விளைவுகள் - கரியகச் சாராயப் பொருள் 
- காபின் - புகைபிடித்தல் - பென்ஸ்டிரைன் - 
சோர்வடையச் செய்கின்ற மருந்துகள் - அபின் 
- மயக்க மருந்துச் சரக்கு - கஞ்சாச் சுருட்டு - 
காக்கை வலிப்பு நோய் - நரம்புக் கோளாறு 
மனக் கோளாறுகள் முதுமையடைதல் 
முதுமைப் பருவம் - குறைமனம் - மருத்துவங் 
கள் - உள மருத்துவம் - வெறுப்பு மருத்துவம் - 
மருந்து மருத்துவங்கள் - முன்னியக்கப் புறணி 
யைச் 

சிறு பகுதிகளாக அகற்றும் அறுவைச் 
சிகிச்சை - அதிர்ச்சி மருத்துவங்கள் - கரியமில 
வாயு மருத்துவம் . 


- 


- 


குறிப்பு நூல் தொகுப்பு 


566 


கலைச்சொற்கள் 


585 


விளக்கப் படங்கள் 


... 


... 56 


பக்கம் 
படம் 2.1 தனி உயிரணு 

27 
2 • 2 உயிரணுப் பிரிவு 

30 
3.1 ஒரு நரம்பு உயிரணு 
3-2 நரம்புத் துடிப்பின் வேகம் 

64 
33 கூடல்வாய் செல்பரப்பு 

69 
41 நரம்பு மண்டலம் 

81 
4-1 ( அ ) நரம்பு மண்டலம் 

82 
4-2 மூளையின் குறுக்குவெட்டுப் பகுதி 

88 
4.3 பூத் தண்டின் இட அமைவு 

89 
4-4 மூளையின் மையப் பகுதி 

91 
4 5 மூளையின் இடது உருண்டையின் பரப்பு 

93 
5.1 சிறு மூளையின் பகுதிகள் 

104 
6.1 பெருமூளைத் தண்டின் திரவ ஓட்டம் 

145 
6.2 மின் மூளைமானியில் காணப்படும் பல்வேறு 
அலைகள் 

... 150 
7.1 தசைநார் வகைகள் 

... 161 
72 நீண்ட பட்டைத் தசைநாரின் குறுக்கு வெட்டுப் 
பகுதி 

170 
81 மூன்று வகையான புகுவாய் அமைப்பு 

191 
9.1 மனிதக் கண்ணின் இடைநிலைத் தோற்றம் 213 
9 • 2 கண்ணின் குறுக்கு வெட்டுப் பாகம் 
10.1 பின் விழித்திரையின் நிற எல்லை கள் 
11.1 செவியின் உறுப்புகள் 

... 289 
11 • 2 அகச் செவியின் பகுதிகள் 

... 292 
141 மோப்ப விழிகள் 

... 335 
14-2 மோப்பப் புலன் மொட்டின் நரம்பு வழிகளின் 
பொது அமைப்பு 

336 
15.1 தோல் பரப்பில் நரம்புகளின் அமைப்பும் 
மயிரும் 

352 
16.1 அகச் செவியின் உறுப்புகள் 

390 
17 • 1 பெருமூளைப் 

புறணிக்குச் 

செல்லும் உள் 
வழிகள் 
18.1 நாளமிலாச் சுரப்பி நீர்த் தொடர்பு 
182 நாளமிலாச் சுரப்பிகள் 

424 
18.3 முன்கூட , பின்கூடக் கோழைச் சுரப்பிகள் 436 
19.1 எளிய மறிவினை வில் 

448 
20-1 தானியங்கு நரம்பு மண்டலம் 

464 


...... 226 
... 251 


..... 407 


420 


... 


1. உடற்கூற்று உளவியலின் 
நோக்கம் , எல்லை , முறைகள் 


தொடக்கவுரை 

உளவியல் என்பது மனிதனுடைய நடத்தையை ஒழுங்கு 
முறையாக ஆராய்கின்ற ஓர் அறிவியலாகும் . கடந்த நூற் 
றைம்பது ஆண்டுகளாக உளவியலார் 

கருத்தை 
வலியுறுத்தி வந்திருக்கின்றனர் . மனிதனுடைய நடத்தையை 
ஒழுங்கு முறையாக அறிந்து கூறுவதற்கென்று தனி அனுமானங் 
களையும் முறைகளையும் அவர்கள் வகுத்துக் கொண்டுள்ளனர் . 
அவர்கள் வகுத்துக் கொண்டுள்ள முறைகளின்படி மனித 
நடத்தையை ஆராய்ந்து உண்மைகளைக் கண்டிருக்கின்றனர் . 
அவைகளைக் 

கொண்டு மற்றவர்களுக்கு அறிவு விளக்கம் 
செய்திருக்கின்றனர் . அந்த அறிவு மனித சமுதாயத்தில் பல 
பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்குப் பெரிதும் பயன்பட்டிருக்கின்றது . 


இன்றைய மனித சமுதாயம் ஓர் அறிவியல் சமுதாயமாகவும் 
போட்டி மனப்பான்மை படைத்த சமுதாயமாகவும் காணப் 
படுகின்றது . இந்தச் சமுதாயத்தின் ஒவ்வொரு வாழ்க்கைத் 
துறையிலும் உளவியல் ஏதேனும் ஒரு வழியில் செல்வாக்குப் 
பெற்று வருகின்றது என்று இன்றைய உளவியலார் பெருமை 
கொள்ளுகின்றனர் . ஆனால் அவர்களின் முயற்சியும் உழைப்பும் 
எதிர்பார்த்த அளவுக்குப் பயன் விளைவைப் பல துறைகளில் 
உண்டாக்கியிருக்கின்றன . எனவே , தன்னுடைய நடத்தையைப் 
பற்றி ஒழுங்கு முறையான அறிவைப் பரப்பி வரும் அறிவியலான 
உளவியலை மனிதன் புறக்கணித்துவிட முடியாது . இன்றைய 
உளவியலின் அறிவு பல பரப்பெல்லைகளைக் கொண்டிருக்கின்றது . 
அந்தப் பரப்பெல்லை களில் ஒன்றாகக் கருதப்பட்டுத் தனி ஒரு 
துறையாக உருப்பெற்றுள்ளது உடற்கூற்று 

உளவியல் என்ற 
துறையாகும் . அந்த உடற்கூற்று உளவியலைச் சற்று விரிந்த 
அளவில் கூறுவதே இந் நூலின் நோக்கமாகும் . 


அறிவு எத் துறையிலிருந்து மனிதனுக்குக் கிடைப்பதாக 
இருந்தாலும் அதைத் தடை செய்ய வேண்டியதில்லை . ஆனால் , 


டற்கூற்று உளவியல் 


மனிதனுடைய அறிவார்வம் , அறிவைப் பெறும் முயற்சியில் 
சிரமங்களை ஏற்பதற்கும் தயங்குவதில்லை என்பது உண்மை 
என்றாலும் எளிதில் பெறக்கூடியதொன்றையே நாடுகின்றது 
என்பதும் அனுபவ உண்மையாக இருக்கின்றது . 


அம்முறையில் நோக்குகின்ற போது ஏற்கெனவே ஓரளவு 
உளவியல் அறிவு பெற்றவர்களே உடற்கூற்று உளவியல் 
அறிவினால் பயன்பெற முடியும் . ஏனென்றால் உடற்கூற்று 
உளவியல் ஏற்கெனவே உளவியல் கற்றவர்களுக்கு முழு நிறைவான 
அறிவை வழங்கும் ஒரு துறையாகும் . எனவே , இரண்டு பெரும் 
நோக்கங்களை இந் நூல் அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றது . 
முதலாவது , மனித நடத்தையின் சில அடிப்படைகள் புறக் 
கணிக்கப்பட்ட நூல்களைக் கற்றவர்களுக்கும் உளவியலை மிகவும் 
சுருக்கமாகக் கற்றவர்களுக்கும் சற்று முழு 

நிறைவான 
அறிமுகத்தை வழங்குவதாகும் . இரண்டாவது , மனித நடத் 
தையை மேற்கொண்டு ஆழமாக அறிய விரும்புகின்றவர்களுக்குப் 
போதுமான அளவுக்கு ஒரு சொல் துறையியலை வழங்குவதாகும் . 


என்று 


உலக 


உளவியல் கற்கின்றவர்களுக்கு ஒரு தொழில் நுட்ப சொல் 
துறையை வலியுறுத்தத் தேவையில்லை என்றாலும் மனித 
நடவடிக்கைகளைக் குறிப்பிடும் பல வேறுபட்ட சொற்களுக்கு 
விளக்கம் தருகின்றபோது பல புதிய சொற்கள் தோன்றுவதைத் 
தவிர்க்க முடியாது . அச் சொற்கள் ஒன்றே போலவோ ஒரே 
பொருளைத் தருவது போன்றோ தோன்றுமானால் குழப்பத்தை 
விளைவிக்க ஏதுவாகும் . உலகத்தில் இன்று நாம் காணுகின்ற 
நோய்களுக்கு அடிப்படை சொல் துறை மாறுபாடுகள் தான் 

எழுத்தாளர்கள் கூறிவருகின்றனர் . அதாவது 
சொற்களைத் தவறாகப் பயன்படுத்துவதனாலும் , சொற்களுக்குக் 
கொடுக்கப்படுகின்ற தவறான 

விளக்கங்களினாலும் 
மக்களிடையே பல குழப்பங்களும் மன முரண்பாடுகளும் ஏற்படு 
கின்றன என்பதாகும் . எப்படியிருப்பினும் மனிதர்கள் பெறுகின்ற 
பெரும்பாலான அறிவும் மனித நடத்தையைப் பற்றிப் பெருகி 
வருகின்ற அறிவெல்லையும் சொற்களிலிருந்துதான் 
படுகின்றது என்பது உறுதியாகும் . ஒருவர் பெற்ற அந்த அறிவும் 
சொற்களைக் கொண்டு தான் மற்றவர்களுக்கும் விளக்கிக் கூறப்பட 
வேண்டும் . எனவே , மனித நடத்தையைப்பற்றி விளக்குவதற்கு 
உபயோகிக்கப்படுகின்ற சொற்கள் சரி நுட்பத்திறமுள்ள தாகவும் 
ஒரே பொருளைக் குறிப்பதாகவும் இருக்கவேண்டும் . அத்தகைய 
சொல் துறையோடு உளவியல் கற்போர் பிழைபடாத உறவு 
கொள்ள வேண்டும் . மற்ற உளவியல் துறைகளில் சந்திக்காத 


பெறப் 


உடற்கூற்று உளவியலின் நோக்கம் , எல்லை , முறைகள் 


3 


பல புதிய சொற்கள் உடற்கூற்று உளவியல் துறைகளில் அறிமுகம் 
செய்யப்படுகின்றன . 


எனவே , இந்த அடிப்படையில் உடற்கூற்று உளவியலை நாம் 
அணுகும்போது பல புதிய விளக்கங்களைக் காணவேண்டியவர் 
களாகின்றோம் . உலகத்தில் வாழ்கின்ற உயிர் வாழ்வனவான 
பூச்சிகள் , பறவைகள் , மிருகங்கள் போன்றே மனிதனையும் 
ஓர் உயிர் வாழும் மிருகமாகவே எடுத்துக்கொண்டு ஆராய் 
வதுதான் உடற்கூற்று உளவியலின் அடிப்படை நோக்காகும் . 
உளவியல் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உடற்கூற்று 
அடிப்படையைப் பெற்றிருக்கின்றது என்ற உண்டை ) கடந்த 
நூற்றைம்பது ஆண்டுகளாகவே வலியுறுத்தப்பட்டு வந்திருக் 


கின்றது . 


உடற்கூற்று உளவியலின் வரையறையும் நோக்கமும் 

உயிரிகளின் நடத்தையை ஒழுங்கு முறையாக அறிகின்ற ஓர் 
அறிவியல்தான் உளவியல் என்று கூறலாம் . நடத்தை என்ற 
சொல் உயிரிகள் செய்கின்ற எல்லா நடவடிக்கைகளையும் 
உள்ளடக்கியதாக இருக்கின்றது . அந்த நடவடிக்கைகள் நகரும் 
நடவடிக்கைகளாகவோ , அறிதலைச் 

செய்யும் நடவடிக்கை, 
களாகவோ , உணரும் நடவடிக்கைகளாகவோ இருக்கலாம் . 
சிந்திப்பதும் நினைவிலிருத்துவதும்கூட மனத்தைச் சார்ந்த 
நடவடிக்கைகள் தான் . உதாரணமாக , நடத்தல் , ஓடுதல் , ஒரு 
கருவியைக் கையாளுதல் , பேசுதல் போன்ற நடவடிக்கைகள் 
நகரும் அல்லது இயக்க நடவடிக்கைகள் என்று கருதப்படுகின்றன . 
அறிதலைச் செய்கின்ற நடவடிக்கைகள் 

அனுபவத்தையும் 
அறிவையும் தருகின்றன . உதாரணமாக , பார்த்தல் , கேட்டல் , 
தொட்டறிதல் , புலன்களால் உணர்ந்து அறிதல் 
நடவடிக்கைகள் அறிதல் நடவடிக்கைகளாகும் . உணர்ச்சியையோ 
மனவெழுச்சியையோ சார்ந்த 

நடவடிக்கைகள் 

உணரும் 
நடவடிக்கைகள் 

கருதப்படுகின்றன . உதாரணமாக , 
மகிழ்ச்சி உணர்வு , துன்ப உணர்வு , இரக்க உணர்வு முதலியவை 
களைக் கூறலாம் . இந்த மூன்று வகைகளைச் சார்ந்த நடவடிக்கை 
களையெல்லாம் நடத்தை என்ற பரந்த தலைப்பில் உளவியல் 
ஆராய்கின்றது . 


போன்ற 


என்று 


உளவியலால் அறியப்படும் பொருள் உயிரிகளின் நடத்தை 
அல்லது நடவடிக்கைகளாகும் . உளவியலின் அறிபொருள்களான 
இந்த நடவடிக்கைகள் எல்லாம் வினைச்சொற்களாகவோ ( verbs ) 


4 


உடற்கூற்று உளவியல் 


வினை அடைகளாகவோ ( adverbs ) இருக்கின்றன . ஆனால் , 
உளவியல் அவைகளையெல்லாம் பெயர்ச்சொற்களாக மாற்றிக் 
கொள்ளுகின்றது . உதாரணமாக , ஒரு மனிதன் தன்னுடைய வீடு 
நோக்கி நடக்கிறான் ( walks ) என்று வைத்துக் கொள்வோம் . 
நடக்கிறான் என்பது வினையைக் 

குறிக்கும் 

சொல் . அந்த 
மனிதனிடம் நடைபெறும் செயல் நடத்தலாகும் . நடத்தல் என்று 
குறிப்பிடும்போது அந்த நடவடிக்கை பெயர்ச்சொல் ( noun ) 
ஆகின்றது . எல்லா நடவடிக்கைகளையும் உளவியல் இவ்வாறே 
எடுத்துக் கொண்டு முறையாக அறிகின்றது . 


உளவியலின் செய்திப் பொருள்களான இந்த நடவடிக்கைகள் 
எல்லாம் உயிரிகளின் நடவடிக்கைகளாகக் கருதப்படுகின்றன . 
சூழ்நிலையின் சக்திகளாகவும் பொருள்களின் நடவடிக்கை 
களாகவும் கருதப்படுகின்றன . எனவே , உடற்கூற்று உளவியலின் 
இன்றியமையாத நோக்கம் என்னவென்றால் உயிரிகளின் 
நடத்தைச் செயல்முறைகளைப் புரிந்துகொள்ளுவதாகும் . இதை 
நாம் சரியாகச் செய்யவேண்டுமானால் உயிரிகளின் மாறுமியல்பு 
களை நன்கு ஆராய்ந்து அறிந்து கொள்ளவேண்டும் . எனவே , 
உயிரியலின் அல்லது உடற்கூற்றியலின் திடமான அறிவு விளக்கம் 
உயிரிகளின் நடத்தையைச் சரியாகப் புரிந்துகொள்ளுவதற்கு 
உடற்கூற்று உளவியலாருக்கு நன்கு உதவி புரிய முடியும் என்று 
நம்பலாம் . 

உயிரியலின் முழு அறிவும் உளவியலாருக்குத் தேவை என்று 
கொள்ள முடியாது . உயிரியலின் எப்பகுதி உளவியலாருக்கு 
ஏற்றதோ அதை மட்டும் அவர்கள் ஏற்றுக் கொள்ளலாம் . 
உதாரணமாக , சுவாசப்பையில் நடைபெறும் உயிரகப் ( oxygen ) 
பரிமாற்றத்தைப்பற்றி உளவியலாருக்கு அதிகம் தெரியவேண்டிய 
தில்லை . உயிரகம் தடைபடும்போது உயிரியின் துலங்கல் ஆற்றல் 
எவ்வாறு இருக்கின்றது என்பதுபற்றித்தான் உளவியலார் அறிய 
விரும்புகின்றனரேயன்றி சுவாசப்பையில் நடைபெறும் பரிமாற்றச் 
செயலையன்று . மேலும் உடற்கூற்றியலின் எந்தப் பண்புக் கூறு 
உயிரியின் நடத்தையில் செல்வாக்குப் பெறுகின்றதோ அல்லது 
உயிரியின் நடத்தையை மாற்றியமைக்கின்றதோ அந்தப் பண்புக் 
கூறு பற்றித்தான் உளவியலார் அறிய விரும்புகின்றனர் . 

வயிற்றில் நடைபெறுகின்ற செரிமானச் செயல்முறைகளில் 
இன்றைய உளவியலார் அதிகம் சிரத்தை காட்டுவதில்லை . ஆனால் , 
செரிமான விளைபொருள் ஒரு நஞ்சாக இருந்து அது மனிதர் 
களிடத்தில் நரம்புக் கோளாறு அல்லது மனக்கோளாறுகளை 
உண்டாக்குமானால் உளவியலாரின் கவனத்தை அது கவரமுடியும் . 


5 


உடற்கூற்று உளவியலின் நோக்கம் , எல்லை , முறைகள் 


இந்தச் செயல் முறை ஒரு நிகழ்ச்சி வரலாறாக இருக்குமானால் 
செரிமானச் செயல் முறையில் உளவியலார் அதிகக் கவனம் 
செலுத்துகின்றனர் . அது அவர்களுடைய அறிபொருள்களுள் 
ஒன்றாகின்றது . 


இந்த அடிப்படைகளைக் கொண்டு உடற்கூற்று உளவியலை 
மேலும் வரையறை செய்யமுடியும் . உடல் செயல்முறைகளுக்கும் 
நடத்தைக்கும் இடையிலுள்ள தொடர்புறவுகளை ஒழுங்குமுறை 
யாக ஆராய்கின்ற அறிவியல் தான் உடற்கூற்று உளவியலாகும் . 
மேலும் கூறுவோமானால் , 

உயிரியில் நடைபெறும் 
ஒரு குறிப்பிட்ட உளவியல் நடவடிக்கைக்கும் சில உடற்கூற்று 
நடவடிக்கைகளுக்கும் இடையிலுள்ள சில இணைப்புத் தொடர் 
பாடுகளை ஆராய்வதுதான் உடற்கூற்று உளவியலின் நோக்கம் 
என்றும் கூறலாம் . 


ஓர் 


இந்த வரையறைக்குச் சிறிது விளக்கம் தேவைப்படுகின்றது . 
புலன் காட்சி புலனுறுப்புகளின் மூலமே பெறப்படுகின்றது . 
சாதாரணமாக , பார்வைப் புலன்காட்சி மனிதனிடம் ஏற்படும் 
போது மூளையின் ஒரு பகுதியில் ஏற்படும் மின்வலி நடவடிக்கை 
யைத் தொடர்ந்தே ஏற்படுகின்றது . இந்த மின்வலி நடவடிக்கை 
ஏற்படும் மூளையின் பகுதியை அறுவை சிகிச்சையின் மூலம் 
அகற்றிவிட்டாலோ அல்லது மூளையின் அப்பகுதி சிதைவுற்றாலோ 
பார்வைப்புலன் காட்சி ஏற்பட முடியாது . எனவே , பார்வைப் 
புலன் காட்சிக்கும் மூளையின் ஒரு பகுதியில் ஏற்படும் மின்னியக்கச் 
செயலுக்கும் தொடர்பிருக்கின்றது . 


இந்தச் செயல்முறையில் பல துறைகளைச் சேர்ந்த செய்திக் 
கூறுகள் அடங்கியிருக்கின்றன . பார்வைப் புலன் காட்சியால் 
( visual perception ) பெறப்பட்ட விவரங்கள் உளவியல் 
சார்பானவை . மூளையின் பகுதியில் ஏற்படும் மின்வலி 
நடவடிக்கை உடற்கூற்று சார்பானவை . மூளையின் அமைப்பு ,, 
உடலமைப்பு சார்பான விவரங்கள் இவைகள் அனைத்தும் ஒரு 
உறுப்பு சார்ந்த 

நிகழ்ச்சியில் 

தொடர்புபடுத்தப் 
படுகின்றன . இந்த நிகழ்ச்சியில் என்ன நடைபெறுகின்றது 
என்பதைத் 

தனியொரு துறையின் அறிவைக் கொண்டு 
முற்றிலும் விளக்கிக் கூற முடியாது . எனவே தான் உடற்கூற்று 
உளவியலார் இத் துறைகளனைத்திலும் தனிநலம் காட்டுகின்றனர் . 
முழு உயிரியின் சம்பந்தப்பட்ட எல்லாவகை விவரங்களிலும் 
உடற்கூற்று உளவியலார் கவனம் செலுத்துகின்றனர் . உயிரியின் 
மொத்த நடவடிக்கைகள் எல்லாம் சரியாக பறு ஒருமைப்பாடு 


தனி 


++ 


6 


உடற்கூற்று உளவியல் 


எய்தி , குறிக்கோளின் பலவகைப் பண்புகளும் நிறைந்துள்ளவை 
களாகக் காண விரும்புகின்றனர் . எனவே , உடற்கூற்று உளவியல் 
வல்லுநர்கள் பெறுகின்ற உண்மைகளில் உடற்கூற்றியலையும் 
உளவியலையும் பிரித்துக் காண விரும்புவதில்லை . வாழும் உயிரியை 
ஒரு செயல்முறை அலகாகவே ( unit ) காண விரும்புகின்றனர் . 


எனவே , உடற்கூற்று உளவியல் என்பது உடல் செயல்முறை 
களை ஒழுங்குமுறையாக ஆராய்கின்ற ஓர் அறியியல் என்றும் 
-கூறலாம் . உடலின் உறுப்புகளிலும் திசுக்களிலும் ( tissues ) 
நடைபெற்றுக் கொண்டிருக்கும் செயல்முறைகளை ஆராய்கின்றது . 
மனிதர்களும் மிருகங்களும் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 
உலகத்தோடு தங்களை எவ்வாறு நல்லிணக்கப்படுத்திக் கொள்ளு 
கின்றனர் என்று 

உளவியல் அறிய விரும்புகின்றது . அதே 
சமயத்தில் உடற்கூற்று உளவியல் இந்த உளவியலின் செய்திப் 
பொருள்களை ஒன்றாக இணைத்து உடலின் உடற்கூற்றுச் செயல் 
முறைகள் எவ்வாறு நல்லிணக்க நடந்தையோடு தொடர்பு 
கொள்ளுகின்றது என்று காண விரும்புகின்றது . 


உடற்கூற்றியலும் உளவியலும் 

உடற்கூற்றியலுக்கும் உளவியலுக்கும் இடையில் சரியான ஒரு 
தொடர்புறவை நிலைநாட்டுவது சற்று சிரமமான செயலாகவே 
-இருந்து வருகின்றது . உடற்கூற்றியலாருக்கும் உளவியலாருக்கு 
மிடையில் ஏற்பட்ட விவாதம் இன்னும் தொடர்ந்து நடந்து 
கொண்டிருக்கின்றது . உளவியலைப்பற்றி நாம் கண்டு வருகின்ற 
விளக்கங்களைப் பார்க்கும்போது உளவியலாரிடையே இரண்டு 
குழுவினர் இருக்கின்றனர் 

தெரிகின்றது . 

உளவியல் 
உயிரியலைச் சார்ந்த அறிவியல் என்று ஒரு சாரர் கூறுகின்றர் . 
மற்றொரு சாரர் , உளவியல் உடற்கூற்றியலின் குறிப்புகளைக் 
கொண்டு வளரும் அறிவியலன்று . அது ஒரு விரித்துரை அறிவியல் 
என்று கூறுகின்றனர் . 


என்று 


உகாவியல் ஓர் உயிரியல் அறிவியல் என்று கூறுகின்றவர்கள் , 
சில உடற்கூற்றியல் செயல்முறைகள் நடைபெறவில்லையானால் 
நடத்தை நடைபெறவியலாது என்றும் நாம் நடத்தையின் எந்தப் 
பகுதியையும் அளவிடவும் முடியாது என்றும் கூறுகின்றனர் . 
அவர்களின் கூற்றுப்படி உடற்கூற்று மாற்றங்கள் நடத்தை 
நாற்றங்களுக்கு முன்பே நடைபெறுகின்றன என்று கருதவேண்டி 
யிருக்கின்றது . ஒரு குழந்தை ஏன் பேசக் கற்றுக்கொள்ளுகின்றது 
என்பதைப்பற்றி முற்றும் ஒருவர் அறிந்து கொள்ளுவதற்கு முன்பு 
இத்தகைய நடத்தையைத் தொடர்ந்து செல்லுகின்ற உடற் 


உடற்கூற்று உளவியலின் நோக்கம் , எல்லை , முறைகள் 


7 


கூற்றியல் மாற்றங்களின் இயல்பைப்பற்றித் தெரிந்து கொள்ள 
வேண்டும் . 

இப்படிப்பட்ட கருத்துகள் பற்றிய விவாதங்கள் பயன் 
முறை உளவியல் ( Applied Psychology ) துறைகளில் நடை 
பெற்று வருகின்றன . பள்ளிக்கூட வேலைகளில் மிகவும் 
பிற்போக்காக இருக்கின்ற குழந்தை ஒருவனை அறிவுரை கூறும் 
உளவியலாரிடம் ( Counselling Psychologist ) அனுப்புகின்றனர் . 
ஏனென்றால் , அவன் ஒரு பிரச்சினைக் குழந்தையாக இருக்கின்றான் . 
பள்ளி ஆசிரியரின் குறை என்னவென்றால் , அவன் வகுப்பில் 
கவனம் செலுத்துவதில்லை , தடையாக இருக்கின்றான் , எப் 
பொழுது பார்த்தாலும் எதைப்பற்றியோ சிந்தித்துக் கொண் 
டிருக்கின்றான் என்பதாகும் . இந்த அறிகுறிகளையெல்லாம் 
உளவியல் கருத்துச் சொற்களைக் கொண்டு விவரித்துக் கூறலாம் 
என்றாலும் , 

அவனுடைய அத்தகைய நடத்தைகளுக்குக் 
காரணம் கேள்விப்புலனின் சீர்கேடாகவுமிருக்கலாம் . அக் 
குழந்தை வகுப்பில் கவனம் செலுத்த முடியாமலிருப்பதற்குக் 
காரணம் , ஆசிரியர் பேசுவது அவன் செவியில் விழவில்லை 
என்பதாகும் . மற்றவர்கள் பேசுவதை அவன் புரிந்து கொள்ள 
முடியாததால் அவன் தடையாகவுமிருக்கின்றான் . எனவே , அக் 
குழந்தையின் உடற்கூற்றுப் பிரச்சினையைப் புரிந்துகொண்டால் 

அவனுடைய நடத்தைச் சீர்கேட்டை நாம் விளக்க 
முடியும் . 

வயதுவந்த ஒரு மனிதனிடமும் இப்படிப்பட்ட பிரச்சினை 
எழமுடியும் . பொய்த் தோற்றங்களைக் ( hallucinations ) காண்ப 
தாகவும் , மறதி அதிகமாக இருப்பதாகவும் ஒருமனிதன் கூறலாம் . 
உளவியல் முறைப்படி அவன் ஆளுமைக்கோளாறுள்ளவன் என்று 
விளக்கம் தரப்படலாம் . ஆனால் , அவன் மூளையில் ஏதேனும் பழுது 
ஏற்பட்டிருக்கவும் முடியும் . அல்லது மூளையில் கட்டி வளர்ந்திருக் 
கலாம் . இப்படிப்பட்ட நடத்தைக் கோளாறுகள் உடற்கூற்று 
அடிப்படையைக் கொண்டிருக்கின்றன . எனவே , உளவியல் ஓர் 
உயிரியல் அறிவியல் என்று கூறலாம் என்பது ஒருசாரார் கருத்து . 

உளவியல் ஒரு விரித்துரை அறிவியல் என்று கூறுகின்றவர்கள் 
கருத்து என்னவென்றால் , உளவியலின் முடிவுகளையெல்லாம் 
உடற்கூற்றியலின் மாற்றங்களிலிருந்து 

விளைந்தவை 
ஊகித்துக் கொள்ளக்கூடாது என்பதாகும் . நடத்தையை 
விளக்குவதற்குத் தேவையான குறிப்புகளைத் தவறான இடத்தில் 
தேடுவதைவிடத் தங்களுடைய ஆராய்ச்சிகளைச் சிறிது பின்னால் 
தள்ளிப்போடுவதில் தவறில்லை என்றும் அவர்கள் கருதுகின்றனர் . 


தான் 


என்று 


03 


உடற்கூற்று உளவியல் 


நடத்தையை உடற்கூற்று உடனிகழ்ச்சிகளின்மீது அமைக்க 
விரும்புகின்றவர்களும் உடற்கூற்றியல் தொடர்பை விளக்கிவிட்டு 
நடத்தையை அறிய விரும்புகின்றவர்களும் நடத்துகின்ற 
விவாதத்தில் காணப்படுகின்ற உண்மை என்னவென்றால் நடத் 
தையை விளக்கிக் கூறுவதற்கு எவ்வளவு செய்திப்பொருள்கள் 
தேவை , அவைகளை எவ்வாறு பெறுவது என்பதாகும் . 


எப்படியிருப்பினும் நரம்பு மண்டலத்தை ஒழுங்குமுறையாக 
அறிகின்ற ஓர் அறிவியல் ஊகத்தின் மூலம் உண்மைகளைத் தேடு 
வதை விட்டு , நேரடியான கூராய்வு முறையை மேற் கொள்ளு 
கின்றது . அதனால்தான் அவ்வறிவியல் நடத்தைக்குச் சற்றுமுன் 
தோன்றுகின்ற நிகழ்ச்சிகளையும் நரம்பு சம்பந்தப்பட்ட நிலைமை 
களையும் விவரிக்க முடிகின்றது . ஒரு நரம்பு நிகழ்ச்சி மற்றொரு 
நரம்பு நிகழ்ச்சியால் தூண்டப்பட்டிருக்கலாம் . இந்த நிகழ்ச்சி 
தொடர்ந்து சென்று தூண்டப்பட்ட அந்த உயிரிக்கு வெளியில் 
காணப்படலாம் . உயிரிக்கு வெளியிலிருக்கின்ற ஒரு தூண்டல் 
உயிரியின் நரம்பு மண்டலத்தில் தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளை 
அல்லது மாற்றங்களை ஏற்படுத்திக்கொண்டு சென்று உயிரியை 
ஏதேனும் ஒருவழியில் இயங்க வைக்கின்றது . அந்த இயக்கத்தினால் 
ஏற்பட்ட நடத்தை உயிரியினுள் ஏற்பட்ட உடற்கூற்றியல் 
சார்பானதாகும் . நரம்பு மண்டலத்தின் இரசாயன , மின்வலிச் 
செயல் முறைகளைப்பற்றி நேரடியாகச் செய்திகளைப் பெறுகின்ற 
வழிகள் இப்போது செம்மைப்படுத்தப்பட்டுள்ளன . எனவே ,, 
நடத்தை அறிவியலின்மீது உடற்கூற்றியல் கண்டுபிடிப்புகள் 
குறிப்பிடத்தக்க செல்வாக்குப் பெற்றுள்ளன . பல உடற்கூற்றியல் 
கண்டுபிடிப்புகள் உளவியல் வளர்ச்சிக்குப் பெருந்துணை புரிந்திருக் 
கின்றன . 

எந்த ஓர் அறிவியல் துறையின் எல்லாப் பண்புக் கூறுகளிலும் 
ஒருவரே திறமை பெற இயலாது என்பதால்தான் அறிவியல் 
துறைகளின் தனித்தனிப் பண்புகளில் சிறப்புத் திறமைகள் 
( specializations ) வளரத்தொடங்கின . வளர்ந்து வந்த சிறப்புத் 
திறமைகள் எந்தவிதமான பிரிவுகளையும் முதலில் ஏற்படுத்திக் 
கொள்ளவில்லை என்றாலும் காலப்போக்கில் முதற்படியாகத் 
திருத்தமற்ற பிரிவுகள் ( divisions ) ஏற்பட்டன . உயிர்வாழும் 
மிருகங்களின் நடவடிக்கைகளை ஆராயும் பல அறிவியல்களில் உடற் 
கூற்றியலும் உளவியலும் தனி அறிவியல்களாகக் கருதப்பட்டன . 


உடற்கூற்றியல் வல்லுநர்கள் என்று கருதப்பட்டவர்கள் 
உயிரியினுள் 

நடைபெற்ற நடவடிக்கைகளை ஆராய்கின்ற 
வர்கள் என்று பொதுவாகக் கருதப்பட்டனர் . அவர்கள் உயிரி 


உடற்கூற்று உளவியலின் நோக்கம் , எல்லை , முறைகள் 


9 


யினுள் அமைந்துள்ள பல்வேறு மண்டலங்களையும் ( systems ) 
உள்ளே நடைபெறுகின்ற மாற்றங்களையும் அறிவதில் தங்களை ஈடு 
படுத்திக் கொண்டிருந்தனர் . எனவே , உடற்கூற்றியல் என்பது 
உடல்சார்ந்த உள் உறுப்புகளின் ( internal organs ) செயல் 
முறைகளையும் திசுக்களின் (இழைமூலங்களின் ) ( tissues ) செயல் 
முறைகளையும் ஆராய்கின்ற ஓர் அறிவியல் என்று வரையறை 
செய்யலாம் . எடுத்துக்காட்டாகச் சில ஆராய்ச்சிப் பொருள்களைக் 
கூறலாம் . உடற்கூற்றியல் ஆராய்ச்சிகள் செரிமானச் செயல் 
முறைப் பிரச்சினைகளிலும் , குருதியியைபுச் செயல்முறைகள் , 
குருதியோட்டச் செயல்முறைகள் , தசைநார்களின் சுருக்கம் 
அவைகளின் குணவியல்புகள் ஆகியவைகளின் பிரச்சினைகளிலும் 
கவனம் செலுத்துகின்றன . 


ஆனால் , உளவியல் வல்லுநர்கள் அதே உயிரியிடம் கவனம் 
செலுத்தினாலும் அவர்களுடைய அறிபொருள் வேறாகின்றன . 
உளவியல் இயல்பான ஆராய்ச்சிகள் பெரிதும் உயிரியின் கற்றல் 
நடவடிக்கைகள் , ஆளுமை விரிவடைதல் , நுண்ணறிவு விரிவடை 
தல் , ஊக்கத்தின் செயல் விளைவு முதலியவைகளாக இருக் 

ஆனாலும் இந்த இரண்டு அறிவியல்களுக்கிடையில் 
வரையறுக்கப்பட்ட பிரிவினைக் கோடுகள் கிடையாது . 


கின்றன . 


உளவியலார் சில சமயங்களில் உயிரியின் உள் உறுப்புகள் 
சார்பான நடவடிக்கைகளையும் ஆராய்கின்றனர் . 

ஒரு தனி 
விரலில் நடைபெறுகின்ற நரம்பு - தசை சார்பான நடவடிக்கைகள் , 
கண்ணைச் சார்ந்த பகுதியின் செயல்முறைகள் , தண்டுவடத்தின் 
சில துண்டுப்பகுதியின் நடவடிக்கைகள் , அகச்செவி உறுப்பு 
களின் நடவடிக்கைகள் , தானியங்கு நரம்பு மண்டலத்தின் பல் 
வேறு வகையான நடவடிக்கைகள் முதலியவைகளையும் உளவிய 
லார் அறிந்து கொள்ள முயலுகின்றனர் . ஆனால் , உடற்கூற்றிய 
லார் இவைகளையெல்லாம் உயிரியின் முழு நடவடிக்கைகளாக 
அறிய விரும்புகின்றனர் . 


எனவே , இந்த உண்மைகளை அடிப்படையாகக் கொண்டு 
பார்ப்போமானால் உடற்கூற்றியலுக்கும் உளவியலுக்கும் இடை 
யிலுள்ள பிரிவு ஆய்வுமுறையான 

( Methodology ) தாகும் . 
அதாவது , இரண்டு அறிவியல்களும் உயிரியை அணுகிச் செய்தி 
களைச் சேகரிக்கும் முறைகளில் தான் வேறுபடுகின்றன . எவ்வா 
றெனில் , ஒரு நரம்பில் நடைபெறும் நடவடிக்கையை மின்வலி 
யால் பதிவு செய்யும் தொழில் நுட்பத்தில் உடற்கூற்றியலார் 
வல்லவராக இருக்கமுடியும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் .. 


10 


உடற்கூற்று உளவியல் 


எனவே , 

அவர் செரிமானப்பொருள் வகைகளின் செயலால் 
கஞ்சிப்பசைகளில் செய்விக்கப்பட்ட மாற்றங்களையும் , நரம்பு 
நடவடிக்கைகளின் உடன் விளைவுகளினால் ஏற்படும் 

உடல் 
இரசாயன ( Biochemical ) மாற்றங்களையும் பதிவு செய்வதில் 
திறமைமிக்கவராக இருக்கலாம் . 


ஆனால் , அதே சமயத்தில் உளவியலார் கற்றல் நடவடிக் 
கைளின் விளைவுகளை அளவிடும் தொழில் நுட்பத்தில் திறமை 
பெற்றிருக்கலாம் . அல்லது கற்றல் திறடையை அளவிடுவதிலோ , 
கற்றலின் பயனுறுதித் திறத்தை ( eficiency ) அளவிடுவதிலோ , 
உயிரியின் மற்ற நடவடிக்கையை அளவிடுவதிலோ சரி நுட்பத் 
திறம் பெற்றிருக்கமுடியும் . ஆனால் , உடற்கூற்றியலாரும் சில 
சமயங்களில் உளவியல் கட்டுப்பாடுகளில் கவனம் செலுத்த 
வேண்டியவர்களாக இருக்கின்றனர் . மனிதர்கள் குறைந்த 
உயிரகக் கொள் அளவுக்கு ஆட்படும்போது அதனுடைய 
விளைவுகளை அறியவேண்டிய நிலை ஏற்படும்போதும் பல்வேறுபட்ட 
மருந்து வகைகளை மனிதர்கள் உட்கொள்ளும்போது ஏற்படும் 
விளைவுகளை ஆராயும்போதும் உடற்கூற்றியலார் உளவியல் கட்டுப் 
பாடுகளில் கவனம் செலுத்துகின்றனர் . அதேபோன்று உளவிய 
லாரும் சில சமயங்களில் உடற்கூற்றுப் பண்புக் கூறுகளில் கவனம் 
செலுத்தவேண்டிய அவசியமுள்ளவர்களாக இருக்கின்றனர் . 
புலன் முடிவு உறுப்புகளோடு தொடர்பு கொள்ளும்போதும் 
மருந்து வகைகளை உட்கொள்ளும் பழக்கம் தோய்ந்தவர்களின் 
நடத்தையில் ஏற்படும் உடற்கூற்று மாற்றங்களை ஆராயும்போதும் 
உளவியலார் உடற்கூற்றுப் பண்புக் கூறுகளில் சிரத்தை காட்டு 
கின்றனர் . 


குறிப்பிட்ட தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய 
காரணங்களால் உடற்கூற்றியலாரும் உளவியலாரும் வேறுபட்ட 
தொழில் நுட்பங்களை உருவாக்க வேண்டியவர்களாகின்றனர் . 
இதனால் வெளிவந்த பல்வேறுபட்ட வகையான விவரங்களுக்கும் , 
பல்வேறு வகைப்பட்ட புனைகொள்கைகளுக்கும் அவர்கள் காரணம் 
கூறி விளக்கம் கூறக் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றனர் . 
உதாரணமாக , உடற்கூற்றியல் சார்பான வினா ஒன்றை ஒருவர் 
கேட்பாரானால் அதற்கு உடற்கூற்றுத் தொழில் நுட்பத்தை 
உபயோகிக்க முடியுமானால் அவர் அந்த வினாவுக்கு உடற்கூறு 
சம்பந்தமான விடையைப் பெறுகின்றார் . ஆனால் அவர் உளவியல் 
வினா ஒன்றை எழுப்பினால் , அதற்கு உளவியல் தொழில் நுட்பத்தை 
உபயோகிக்க முடியுமானால் அவர் அவ் வினாவுக்கு உளவியல் சார் 
பான விடையைப் பெறுகின்றார் . 


உடற்கூற்று உளவியலின் நோக்கம் , எல்லை , முறைகள் 


11 


எனவே உடற்கூற்றியல் , உளவியல் என்ற இந்த இரண்டு 
அறிவியல்களும் ஒரே உயிரியை அணுகும்போது வேறுபட்ட 
இரண்டு வகையான விவரங்களைச் சேகரிக்கின்றன . ஆனால் , உடற் 
கூற்றியலாரும் உளவியலாரும் ஓர் உண்மையை ஏற்றுக்கொள்ளு 
கின்றனர் . அதாவது , ஓர் உயிரியின் முழு நடவடிக்கையிலும் ஓர் 
எல்லைக்குட்பட்ட பண்புக்கூறுகளைத்தான் பிரித்தெடுக்கின்றனர் 
என்பதாகும் . ஆகவே , அந்த உயிரியின் நடவடிக்கைகள் பற்றிய 
ஒரு முழுக்காட்சி வேண்டுமானால் இந்த இரண்டு அறிவியல்களும் 
தனித்தனியே பெற்ற அறிவெல்லைகளை நன்றாகச் சேர்க்க 
வேண்டும் . 


உடற்கூற்றியலுக்கும் உளவியலுக்கும் இடையிலுள்ள 
தொடர்புறவுகளையும் ஒற்றுமை வேற்றுமைகளையும் மிகவும் 
தெளிவாகத் தெரிந்து கொள்ளுவது மிகவும் அவசியமாகும் . 
இந்த இரண்டு அறிவியல்களும் தங்களுடைய தேர்வாராய்ச்சி 
களுக்கு ஒரே மிருகத்தைத்தான் பகிர்ந்து கொள்ளுகின்றன 
என்பதை உடற்கூற்று உளவியல் மாணவர்கள் உணர்ந்து 
கொள்ள வேண்டும் . 


கற்றல் துறையில் பரிசோதனைகளை உளவியலார் நடத்துகின்ற 
போது முதல் கட்டத்தில் மிருகங்களை உபயோகிக்கின்றனர் . பல 
தடவைகள் புதிர்ப்பெட்டிகளைக் கடக்கும் பரிசோதனையிலும் 
பெட்டிகளை அடையாளம் காணும் பரிசோதனையிலும் எலிகளை 
உளவியலார் உபயோகித்து விவரங்களைச் சேகரித்த பின்பு அந்த 
எலிகளை உடற்கூற்று உளவியலாரிடம் அனுப்புகின்றனர் . 
அவர்கள் அந்த எலிகளின் மீது உடற்கூற்றுச் சார்பான 
பரிசோதனைகளை நடத்துகின்றனர் . எனவே , ஒரு குழுவைச் 
சார்ந்த எலிகளின் மீது இருவகையான பரிசோதனைக் குழுவினர் 
களும் இரண்டு வழிகளில் பரிசோதனைகளை நடத்தி வெவ்வேறு 
செயல்முறைகளை ஆராய்வது மிகவும் பொதுவான நிகழ்ச்சியாக 
இருந்துவருகின்றது . 

உடற்கூற்றியலும் உளவியலும் உயிரிடம் கொண்டுள்ள 
அடிப்படையான கவர்ச்சி செயல் சார்புடையதாகும் . இரண்டு 
அறிவியல்களும் உயிரியின் நடவடிக்கைகளைத்தான் ஆராய் 
கின்றன . ஆனாலும் உயிரியின் 

உடலமைப்பைப் ( Anatomy ) 
புரிந்து 

கொள்ள வேண்டிய அவசியம் இரண்டு அறிவியல் 
களுக்கும் ஏற்படுகின்றது . 


அமைப்புச் சார்பான தொடர்புறவுகளின் ஓர் அறிவுரையை 
நாம் பெற்றால் தான் மிக விரிவான செயல்சார்பான தொடர் 


12 


உடற்கூற்று உளவியல் 


புறவுகளை நாம் எளிதில் தெரிந்து கொள்ள முடியும் . வயிற்றின் 
உட்புற உறையின்மீது மூளை எத்தகைய செல்வாக்கைப் 
பெற்றிருக்கின்றது என்பதைத் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 
நரம்புத் தொடர்புகளை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும் . 
ஏனென்றால் , உளவியல் முரண்பாடுகள் வயிற்றில் புண் ( ulcer ) 
உண்டாக்க முடியுமா என்ற வினாவுக்கு உளவியலார் விடை 
கண்டறிய வேண்டியவர்களாக இருக்கின்றனர் . இக் கருத்தைப் 
பரிசோதித்துப் பார்ப்பதற்கான தொடர்புகளை நரம்பு மண்டலம் 
பெற்றிருக்கின்றது . 


செயல்முறைகளைப் பயனுள்ள முறையில் முன்னறிந்து கூற 
முடியுமாதலால் அமைப்பை ( structure ) நாம் நன்கு அறிந்து 
கொள்ள வேண்டும் . ஒரு சமயத்தில் நரம்பியல் ( Neurology ) 
என்ற ஓர் அறிவியல் தான் அமைப்பைப்பற்றிய ஆராய்ச்சிகளைப் 
பெரிதும் நடத்திவந்தது . அமைப்புபற்றி விவரமாக ஆராய்ந்த 
உண்மைகளிலிருந்து செயல் சார்பான தொடர்புறவுகளை 
ஊகித்துத் தீர்மானிக்க முடியும் . இந்தச் செயல்முறையை உடற் 
கூற்றியல் சார்பான பரிசோதனைக்கு முற்றிலும் உபயோகிக்க 
முடியாது என்றாலும் பல பயனுள்ள முடிவுகளை ஊகிக்கப் பயன் 
பட்டுவந்திருக்கின்றது . இந்த நிகழ்ச்சிகளை மாற்றிச் செய்தும் 
உண்மைகளைக் கண்டறியலாம் . செயல் சார்பான தொடர்புறவு 
கள் அமைப்புச் சார்பான தொடர்புறவுகளைக் 

தொடர்புறவுகளைக் குறிப்பாகத் 
தெரிந்து கொள்ளுவதற்கு உதவி செய்கின்றன . இவ்விதமாக , 
மூளைக்கும் கண்ணுக்கும் இடையிலுள்ள நரம்புத் தொடர்புகளைச் 
சிறந்த உடலமைப்பு ஆராய்ச்சியின்மூலம் மூளையின் பின் பகுதி 
முடிவுப் பரப்புகள் பார்வையோடு தொடர்பு கொண்டிருக் 
கின்றது என்று முடிவு கூறும் வாய்ப்பை நமக்களிக்கின்றது . 
மேலும் , கண்ணினுள் திடீரென்று ஒளி தோன்றும்படிச் செய்தால் 
மூளையின் பின் பகுதிப் பரப்பில் மின்வலி நடவடிக்கை தோன்று 
வதைக் கண்டுபிடிக்க முடியும் . இது , மூளையின் அப்பகுதிக்கும் 
கண்களுக்கும் இடையில் நரம்புத் தொடர்புகள் உண்டு என்ற 
முடிவைக் காட்டுகின்றது . 


அமைப்புக்கும் செயல் சார் 

நடவடிக்கைக்கும் உள்ள 
தொடர்பை மேலும் ஒரு சான்றின் மூலம் விசக்கிக் கூறலாம் . 
உயிரியில் ஏற்படுகின்ற செயல் சார்பான மாற்றங்கள் அமைப்புச் 
சார்பான மாற்றங்களுக்கு இட்டுச் செல்லவும் முடியும் . உதாரண 
மாக , உணவுப் பொருளில் டி ஊட்டச் சத்து ( Vitamin D ) 
குறைவாக இருக்குமானால் ஒரு குழந்தையின் உடலில் செயல் 
சார்பான தொடர்புறவுகள் நிலைகுலைகின்றன . 

நிலை 


13 


உடற்கூற்று உளவியலின் நோக்கம் , எல்லை , முறைகள் 


உடலமைப்பில் பல்வேறு உருக்கேடுகளை ஏற்படுமாறு செய்து 
விடும் . இதனால் ஏற்படுகின்ற மிகச் சாதாரணமான உருக்கேடு 
( deformity ) வளைந்த கால்களாகும் ( lowed legs ) . 


ஒரு மனிதனுக்குத் தொடர்ந்து ஏற்படுகின்ற முரண்பாடான 
சூழ்நிலை செயல் சார்பான 

தொடர்புறவுகளை மாற்றச் 
செய்யலாம் . அது அவனுடைய வயிற்றில் அமைப்பு மாற்றங்களை 
ஏற்படுத்தும் நிலைமையை உருவாக்க முடியும் . வயிற்றுப் புண் 
அல்லது வயிற்றில் குருதிக் கட்- இந்த வழியில் ஏற்படும் ஒரு 
நிகழ்ச்சியேயாகும் . மேலும் இந்தத் தொடர்புறவுகள் ஏற்படு 
வதை நாம் ஒப்புக் கொண்டு விடுவதற்கு இவைகள் போதிய 
சான்றாகும் . இதனால் உளவழி 

உடல் நோய் 

பருத்துவம் 
( psychosomatic nedicine ) என்ற மற்றோர் இடை அறிவியல் 
தோன்றியுள்ளது . எனவே , உடற்கூற்றியலுக்கும் உளவியலுக்கும் 
ஏற்பட்ட தொடர்புறவுகள் உவழி உடல் நோய் என்ற 
மற்றொரு புதிய அறிவியலைத் தோற்றுவித்திருக்கின்றது . இந்தப் 
புதிய அறிவியலுக்கும் உளவியலுக்கும் உள்ள தொடர்புறவு 
களையும் நாம் ஆராயவேண்டும் . 


உடற் கூற்று உளவியலின் பங்கு 

உடற் கூற்று உளவியலின் அறிவு நடத்தையின் பல்வேறு 
துறைகளிலும் பரவியிருக்கின்றது . உடற் கூற்று உளவியலின் 
அறிவைக் கொண்டு உயிரிகளின் நடத்தையைப் பல்வேறு வழி 
களில் நாம் சரியாகப் புரிந்துகொள்ள முடியும் . உடற் கூற்று 
உளவியலைக் கற்கின்ற நாம் காணும் முதல் உண்மை , புலன் காட்சி 
யில் ( perception ) ஈடுபடுகின்ற ஓர் உயிரி மிகவும் சிக்கலான 
உள்ளார்ந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றது என்று நம்மை 
உணர்ந்தறியச் செய்வதாகும் . அதுபோலவே கற்றல் நடவடிக் 
கையில் ஈடுபட்டிருக்கின்ற ஓர் உயிரி தனக்குள்ளேயே ஒரு சிக்க 
லான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றது என்ற உண்மையை 
உடற்கூற்று உளவியல் நமக்கு உணர்த்துகின்றது . உயிரோடிருக் 
கின்ற ஓர் உயிரியின் முழு வடிவத்தையும் நமக்குத் தெளிவாகக் 
காட்டுகின்றது . 

உடற்கூற்று உளவியலின் மூலம் நாம் பெறுகின்ற அறிவு 
உடற்கூற்றியலும் , உளவியலும் தனித்தனியே நமக்களிக்கின்ற 
அறிவு விளக்கத்தைவிடச் சிறப்பு வாய்ந்ததாகும் . இந்த 
இரண்டு அறிவியல்களும் விளக்கமுடியாத செய்முறைகளை உடற் 
கூற்று உளவியல் விளக்குகின்றது . உடற்கூற்று உளவியல் உடற் 
கூற்றியலின் தொடர்ச்சி அல்லது விரிவாக்கம் என்றும் கூறலாம் . 


14 


உடற்கூற்று உளவியல் 


உடற்கூற்று உளவியலைக் கற்கும் மாணவன் பரிசோதனைக் 
கூடத்தின் மூலம் பெறும் அறிவை விரும்பினாலும் மருத்து 
வத்தின் மூலம் பெறும் அறிவை விரும்பினாலும் அவன் அறிந்து 
கொள்ளுகின்ற உண்மை , உயிரிகள் இயக்கச் செயல்முறைகளைக் 
கொண்டவை என்பதை உணருவதாகும் . அதாவது உயிரிகளின் 
உள்ளார்ந்த செயல்முறைகள் நிலையான மாற்றத்தை உயிரி 
களினுள்ளேயே கொண்டிருக்கின்றன என்பதாகும் . அவைகள் 
என்றும் மாறிச் செல்லும் ஒரு நடத்தையின் ஓட்டத்தை நிர்ண 
யிப்பதற்கு உதவுகின்றன . 


ஓர் உயிரியின் அமைப்பு ஒரு மூடிய பெட்டியைப் போன்று 
காணப்பட்டாலும் அது மூடிய பெட்டியின் குணப் பண்புகளி 
லிருந்து முற்றிலும் வேறுபட்டிருக்கின்றது . உயிரிக்கு உட் 
பொழிவு ( input ) முனைகளும் வெளிப்பொழிவு ( output ) முனை 
களும் இருக்கின்றன . ஒருவர் இவைகளைப்பற்றி அறிந்துகொள்ள 
வேண்டுமானால் உட்பொழிவு முனை களைத் தூண்டிவிட்டு வெளிப் 
பொழிவு முனை களைக் கூர்ந்து கவனித்து வரவேண்டும் . உயிரி 
யினுள் செல்லுகின்றவை களைப்பற்றி எவ்வளவு அறிகின்றோமோ 
அந்த அளவுக்கு அவைகளோடு தொடர்புடைய வெளிப் 
பொழிவுகளை நாம் அறிந்துகொள்ள முடியும் . 


இக் கருத்தைச் சரியாக விளக்கவேண்டுமானால் உள நோய் 
இயல் துறையிலிருந்து சில உதாரணங்களை எடுத்துக்கொண்டு 
விளக்கம் காணலாம் . நச்சுப் பொருள்களும் மற்றச் செயல் 
முறை மாற்றங்களும் நடத்தைச் சீர்கேட்டிற்கு நடத்திச் 
செல்லலாம் . அலை அலையாக ( undulant ) வரும் காய்ச்சலும் , 
தாழ்ந்த குருதிச் சர்க்கரை மட்டமும் , மூளையின் மேகநோயும் 
நடத்தைச் சீர்கேடுகளை உண்டாக்குகின்றன . இவைகளெல்லாம் 
உள மருத்துவத்தின்மூலம் குணப்படுத்தப்படுகின்றன . ஏனென்றால் 
இந்த நோய்கள் எல்லாம் நோயாளியிடம் ஏற்படுத்துகின்ற 
உடற்கூற்று மாற்றங்கள் 

போதிய விவரங்களை வெளிப் 
படுத்துவதில்லை . 


மேலும் உளவியலார் உடற்கூற்றியலிடமிருந்து குறிப்புச் 
செய்திகளைப் பெற முடியும் . அவைகளைக் கொண்டு இதற்கு 
முன்பு தெரிந்திராத உளவியல் செயல் முறைகளை முன்மொழிய 
முடியும் . உடற்கூற்றியல் சான்றுகளின்மீது நடத்தை சம்பந்த 
மான புதிய புனைகொள்கைகளையும் உருவாக்க முடியும் . இக் 
கருத்தை விளக்குவதற்கு ஒரு குழுவைச் சார்ந்துள்ள உளவிய 
லாளரை எடுத்துக்கொள்ளலாம் . பரிசோதனையில் 

அறுவை 


உடற்கூற்று உளவியலின் நோக்கம் , எல்லை , முறைகள் 

15 
சிகிச்சை மூலம் குரங்குகளின் மூளையில் சில திசுக்களை அகற்றி 
நடத்தையில் மாற்றம் ஏற்படுத்திய பிறகு அதை விவரிக்கக் 
கூடிய வழி உளவியல் வகையைச் சார்ந்ததாக இல்லை என்று 
கூறலாம் . இது ஓர் உண்மையைப் புலப்படுத்துகின்றது . அதாவது , 
இதை விளக்கிக் கூறக்கூடிய உளவியல் செயல்முறைகளை இன்னும் 
நாம் கண்டுபிடிக்கவில்லை என்பதாகும் . இதே முறையில் உடற் 
கூற்றுச் சான்றுகளின் மீது சில வலியுணர்ச்சிக் கோட்பாடுகளையும் 
கேள்விக் கோட்பாடுகளையும் தள்ளுபடி செய்யவும் முடியும் . 


தவிர , உளவியலாருக்கு 

இயற்கைப் பெற்றித் திறனில் 
( faculty ) நம்பிக்கை கிடையாது . உதாரணமாகப் பெருந்தன்மை , 
மெய்மை ( truthfulness ), பேச்சில் பெரு விருப்பம் , நட்புடமை 
முதலியவைகளைச் சந்தேகத்துடன் நோக்குகின்றனர் . ஏனென்றால் 
மூளையின் நடவடிக்கையைப்பற்றி நடைபெற்ற உடற்கூற்றியல் 
ஆராய்ச்சிகளெல்லாம் இந்தச் செயல்முறைகளைச் செயல் 
விளக்கம் செய்து காட்டத் தவறி விடுகின்றன . 

. 

எனவே , 
மண்டையின் அமைப்பியல் ஓர் ஒழுங்கு முறையான அறிவியல் 

கூறும் தகுதியைப் பெற்றிருக்கவில்லை என்றும் நாம் 
கருதவேண்டியிருக்கின்றது . உடற்கூற்றியல் முறைப்படிப் பரி 
சோதனைகளை நடத்திச் செயல் விளக்கம் செய்து காட்டி , 
உளவியல் முறைப்படி நடத்தையை விளக்கம் செய்யும் 
ஒன்றைத் தான் உடற்கூற்று உளவியலார் தடையின்றி ஏற்றுக் 
கொள்ளுகின்றனர் . உடற் கூற்று உளவியல் ஐயப்பாட்டிற்கு 
இடமில்லாத வகையில் நடத்தையை அறிந்து கொள்ளும் 
விளக்கத்தை அளிக்க முயலுகின்றது . 


என்று 


வகை வகையான 


உடற்கூற்று உளவியலின் தோற்றமும் வளர்ச்சியும் 
ஓர் உயிர் வாழும் மிருகம் வியப்பைத் தருகின்ற அளவுக்கு 
நடவடிக்கைகளை 

வெளிப்படுத்துகின்றது . 
குறிப்பாக மனிதனைப் போன்ற சிக்கலான ஓர் உயிரி எண்ணற்ற 
நடவடிக்கைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக் காணலாம் . 
ஓர் உயிரி தன் உணவை உட்கொள்ளுகின்றது . உண்ட பொருளைச் 
செரிமானம் செய்கின்றது . இடம் விட்டு இடம் பெயர்ந்து 
செல்லுகின்றது . தேவையான கருவிகளைப் பயன்படுத்திக் கொள் 
கின்றது . தன்னுடைய உடலின் வெப்பம் என்றும் நிலையாக 
இருக்கும்படிப் பாதுகாத்துக் 

கொள்ளுகின்றது . 

பகைவர் 
களிடமிருந்து தன்னைப் பாதுகாத்துக் கொள்ளுகின்றது . இவை 
களைப் போன்று எண்ணற்ற நடவடிக்கைகளில் ஓர் உயிரி ஈடுபடு 
கின்றது . 


16 


உடற்கூற்று உளவியல் 


உ 


ஆனால் , ஓர் உயிரி ஈடுபடுகின்ற எல்லா நடவடிக்கைகளையும் 
ஒரே சமயத்தில் அறிய முயலுவது இயலாத செயலாகும் . 
ஆகையினால் ஓர் உயிரியின் நடவடிக்கைகளை அறிய விரும்பும் 
ஒருவர் கவனிக்க வேண்டியது ஒன்றுண்டு . குறிப்பிட்ட ஒரு 
சூழ்நிலையில் ஓர் உயிரியின் மொத்த நடவடிக்கைககளில் எந்தப் 
பண்புக் கூறுகளை அவர் ஆராய விரும்புகின்றார் என்பதை முதலில் 
முடிவு செய்து கொள்ள வேண்டும் . அவைகளுக்கு ஏற்றாற்போல் 
அனுமானங்களையும் முறைகளையும் தொழில் நுட்பங்களையும் 
உருவாக்க வேண்டும் . அப்படி உருவாக்கப்பட்டவை உயிரியின் 
நடவடிக்கைகளைக் கூராய்வு செய்வதற்கு ஏற்றவையாகவும் 
மிக உயர்ந்த அளவுக்குச் சரிநுட்பத் திறமுடையவையாகவும் 
இருக்க வேண்டும் . ஆனால் , ஒருவர் ஓர் அறிவியல் துறையில் 
எவ்வளவு திறமை பெற்றவராக இருந்தாலும் ஓர் உயிரியின் 
எல்லா நடவடிக்கைகளின் எல்லாப் பண்புக் கூறுகளையும் சரியாக 
அறியும் தொழில் 

தொழில் நுட்பத்தைப் பெற்றிருக்க முடியாது . 
எனவேதான் ஒவ்வொரு வகையான நடவ டிக்கைகளிலும் தனித் 
தனியே திறமை பெற்ற அறிவியல் வல்லுநர்கள் தோன்ற வேண்டி 
யிருக்கின்றது . அவர்கள் அந்தந்தத் துறைகளில் தங்களுடைய 
திறமைகளைப் பெருக்கிக்கொண்டு வருகின்றனர் . இந்த முறையில் 

வகையான தனித்திறமை அறிவியல் வல்லுநர்கள் 
தோன்றியிருக்கின்றனர் . 


பல்வேறு 


இவ்வாறு தோன்றிய அறிவியல் வல்லுநர்களிடையே 
இயற்கையான பிரிவுகள் கிடையாது . ஆகையினால் பல்வேறு 
அறிவியல்களிடையே ஓர் இணைப்பு ஏற்பட்டு , இடை அறிவியல் 
வல்லுநர்கள் ( Interscie: lle specialists ) தோன்றுவதற்கு வழிகள் 
ஏற்படுகின்றன . இந்த முறையில் இயற்பியலும் ( Physics ) 
இயைபியலும் ( Chemistry ) இயற்பியைபியலைத் ( Physical 
chemistry ) தோற்றுவித்திருக்கின்றது . இந்த முறையில்தான் 
உடற்கூற்று உளவியல் ( Physiological Psychology ) உடற் 
கூற்றியல் , உளவியல் என்ற இரண்டு அறிவியல்களை அடிப்படை 
யாகக் கொண்டு தோன்றியிருக்கின்றது . 


உடற்கூற்று உளவியலின் தோற்றத்தையும் வளர்ச்சியையும் 
பற்றிக் கூறுவது சற்று சிரமமே என்றாலும் நமக்குக் கிடைத்துள்ள 
காலக்கிரமமான சான்றுகளைக்கொண்டு ஒருவாறு கூறமுடியும் . 
பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக் காலத்தில் உடற் 
கூற்றியல் ஜெர்மனி நாட்டில் செல்வாக்குப் பெற்று வந்தது . 
சில உடற் கூற்றியலார் புலனுறுப்புகளில் அதிக அக்கரை 
காட்டத் தொடங்கி , அப் புலனுறுப்புகளின் செயல்முறைகளின் 


உடற்கூற்று உளவியலின் நோக்கம் , எல்லை , முறைகள் 


17 


மீது பரிசோதனைகளை நடத்தி வந்தனர் . இத்தகைய பரிசோதனை 
களிலிருந்து பெறப்பட்ட செய்திப் பொருள்கள் பரிசோதனைக்கு 
ஆட்படுகின்றவரின் முந்திய பயிற்சி அனுபவத்தைப்பற்றியதாக 
இருந்தன . எனவே அவைகள் உடற் கூற்றியல் பிரச்சினை 
களுக்கு விளக்கம் தராமல் விலகிச் சென்று கொண்டிருந்தன . 


ஆனால் அதே சமயத்தில் வேறு சில உடற்கூற்றியலார் 
மூளையின் செயல்முறைகளில் கவனம் செலுத்தி வந்தனர் .. 
அவர்களின் ஆராய்ச்சிப் பரிசோதனைகள் நடத்தைக்கு ஒரு 
விளக்கம் தரும் முயற்சிகளாகச் சென்று 

கொண்டிருந்தன . 
நாளடைவில் அவர்கள் நடத்தையை வகைப்படுத்தி விளக்கம் 
கூறவும் முயன்றனர் . மூளை பழுதடைவதின் மூலந்தான் 
நடத்தை சீர்கேடடைகின்றது என்றும் அவர்கள் கண்டனர் . 
இது மிகவும் பயனுடையதாக இருந்ததால் தங்களுடைய 
முறைகளை அவர்கள் சரிநுட்பத் திறமுள்ளவைகளாக்கிக் 
கொண்டனர் . படிப்படியாக வளர்ச்சியடைந்து வந்த இம் 
முயற்சி தூய உடற்கூற்றியல் துறை என்று கூற முடியாத 
அளவுக்கு வேறுபட்டுச் சென்று பரிசோதனை உளவியல் என்றும் , 
உடற்கூற்று உளவியல் என்றும் பெயர் பெறும் நிலை எய்தியது . 
நடத்தையைப்பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆர்வம் 
கொண்ட உடற்கூற்றியலார் அனைவரும் உளவியலையும் முறை 
யாகக் கற்கத் தொடங்கினர் . அதே சமயத்தில் ஜெர்மன் உடற் 
கூற்றியல் வல்லுநரான வில்லியம் உண்ட் ( William wunt ) 
என்பவர் உடற்கூற்று உளவியல் கொள்கைகள் ( Principles of 
Physiological Psychology ) என்ற நூலை எழுதி வெளியிட்டார் . 
அந்நூல் பாடப் புத்தகமாகப் பயன்பட்டு வந்தது . அத்துடன் 
ஒரு உளவியல் பரிசோதனைக் கூடத்தையும் 1869 ஆம் ஆண்டில் 
லீப்சிக் ( Leipzig ) என்ற நகரத்தில் நிறுவினார் . மூளையின் செயல் 
முறைகள் , புலனுணர்ச்சி , துலங்கல் முதலியவைகளின்மீது உண்ட் 
கவனம் செலுத்தினார் . 


அதே காலத்தில் உளப்பௌதிக வல்லுநர்கள் ( Psychophysi 
cists ) என்று கருதப்பட்ட வெப்பர் ( Weber ) ஃபெச்சனர் 
( Fechner ) ஹெல்ம் ஹோட்ஜ் ( Helmholtz ) என்பவர்களும் பல 
ஆராய்ச்சிப் பரிசோதனைகளை நடத்தினர் . ஆனாலும் உண்ட்டின் 
உடற்கூற்று உளவியல் நூல்தான் இன்றும் செல்வாக்குள்ள தாகக் 
கருதப்படுகின்றது . வேறு பல பண்புக் கூறுகளைப் பற்றியும் உடற் 
கூற்றியல் துறையில் பரிசோதனைகள் நடைபெற்று வந்தன . 
உண்ட் ஆராய்ச்சிப் பரிசோதனைகள் நடத்துவதற்குச் சில ஆண்டு 
களுக்கு முன்பே பெல் ( Charles Bell ) என்பவரும் மெகின்டை 

உடற் -2 


18 


உடற்கூற்று உளவியல் 


( Magendie ) என்பவரும் தனித்தனியே ஆராய்ச்சிகள் நடத்தி 
வந்தனர் . தண்டு வடத்திற்கும் ( Spinal cord ) இயக்க நரம்புகள் 
( Motor nerves ) புலனுணர்ச்சி நரம்புகள் ( Sensory nerves ) 
ஆகியவைகளுக்கும் இடையில் உள்ள தொடர்புறவுகளை அவர்கள் 
கண்டுபிடித்தனர் . நரம்பு மண்டலம் நடத்தையைப் போன்று 
இரண்டு பண்புக் கூறுகளைக் கொண்டிருக்கின்றது என்பதை 
அவர்களின் பரிசோதனைகள் செயல் விளக்கம் செய்தன. 
மேலும் புலன்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்ற பிரச்சினை 
களின்மீது கவனம் செலுத்த வேண்டியதின் அவசியத்தை அவர் 
களின் பரிசோதனைகள் வலிமை பெறச் செய்தன . 


சிறிது காலத்திற்குப் பிறகு பெல் என்பவரைப் பின்பற்றி 
முல்லர் ( Muller ) என்பவர் பரிசோதனைகள் பலவற்றை 
நடத்தினார் . நரம்புச் சக்திகளைப்பற்றி அதுவரையில் சரியான 
விளக்கம் கிடைக்கப்பெறாமலிருந்து வந்தது . முல்லர் அதற்கு 
ஒரு அதிகார பூர்வமான கொள்கையை வழங்கினார் . முல்லரின் 
கொள்கை 

புலனுணர்ச்சியின் பண்புகளைக் குறிப்பிடுவதாக 
இருந்தது . அவர் கருத்துப்படி , ஒருவர் வெளியுலகத்தைப் பற்றி 
நேரடியான உணர்வைப் பெறுவதில்லை . நரம்பு மண்டலத்தின் 
மீது ஏற்படும் விளைவுகளைத்தான் ஒருவர் உணருகின்றார் . 
நம்முடைய நரம்பு மண்டலந்தான் வெளியுலகைப் பற்றி விவரிக் 
கின்றது . முல்லர் கொண்டிருந்த கருத்து இதுவாகும் . 


பல 


கோட்பாடுகள் தோன்றுவதற்கு அடிப்படையாக 
முல்லரின் கொள்கை இருந்து வந்தது . தொடர்ந்து சில ஆண்டு 
களாக 

நடைபெற்று வந்த ஆராய்ச்சிப் பரிசோதனைகளின் 
முடிவுகள் தோலின் செயல் முறைகளைப் பற்றிய கோட்பாடு 
களையும் , சுவை , மோப்பம் ஆகிய புலனுணர்ச்சி மண்டலங்களைப் 
பற்றிய கோட்பாடுகளையும் செம்மைப் படுத்துவதற்கு உதவி 
புரிந்தன . 

பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இங்கி 
லாந்தில் கால் ( F. J. Gall ) என்பவர் முகக் குறியியல் 
( Physiognomy ) துறையில் ஆராய்ச்சிகள் நடத்தி வந்தார் . 
அதை மண்டையின் அமைப்பியல் ( Phrenology ) 

என்றும் 
கூறுகின்றனர் . முகக் குறிகளைக் கொண்டு அல்லது மண்டை 
யோட்டின் அமைப்பைக் கொண்டு நடத்தையை முன்னூகிக்க 
முடியும் என்பது கால் என்பவரின் கருத்தாகும் . இது ஒரு 
முறையான அறிவியல் துறை என்பதில் சிலருக்கு ஐயப்பாடிருந்தது . 
ஆனாலும் நடத்தை மூளையின் பல்வேறு பரப்பளவுகளோடு 
தொடர்பு கொண்டிருக்கின்றது என்றும் பெரிய பரப்பளவுள்ள 


டற்கூற்று உளவியலின் நோக்கம் , எல்லை , முறைகள் 


19 


மூளையின் பகுதி மிகவும் விரிவான நடத்தையோடு தொடர்பு 
கொண்டிருக்கின்றது என்ற கருத்து பயனுள்ளதாகவே கருதப் 
பட்டது . இத் துறையில் வேறு சிலரும் ஈடுபட்டு ஆராய்ச்சிகளை 
நடத்தி வந்தனர் . ஆனால் கால் ஒருவர்தான் உடற்கூற்றியல் 
செயல் முறையிலும் நடத்தையின் செயல் முறையிலும் மூளை 
மையமாக இருக்கிறது என்று கண்டறிந்தார் . 


பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் 

மின்வலியின் 
இயல்புகள் பற்றிய உண்மைகளை அலெக்சாண்ரோ வால்டா 
( Alecsandro Volta ) என்பவர் கண்டு பிடித்தார் . கால்வனி 
( L. Galvani ) என்பவரும் சைமன் ஓம் ( Simon Ohm ) என்பவரும் 
பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மின்வலியை 
உடற்கூற்றியலிலும் நடத்தையிலும் பயன்படுத்தினார்கள் . 
ரெய்மாண்ட் ( Reymond ) மின்னோட்ட மானி ( Galvanometer ) யை 
மிருகங்களின் மீது உபயோகித்து நரம்பில் மின்வலி செலுத்தல் 
இருப்பதைக் கண்டு பிடித்தார் . நரம்பின் செயல் முறையில் 
மின்வலி இயல்பு , இரசாயன இயல்பு ஆகியவைகள் இருப்பதைக் 
கண்டறியும் ஆராய்ச்சி வரிசையில் இவை தான் தொடக்கம் 
என்று கூறலாம் . மூளையின் பல்வேறு பரப்புகளையும் மின்வலி 
யின் மூலம் தூண்டும் பரிசோதனைகள் இப்பொழுது மிகுந் 
துள்ளதைக் காணலாம் . 


மூளையைப் பற்றி மற்றொருவகையான ஆராய்ச்சியும் நடை 
பெற்றது . ரோலண்டோ ( Luigi Rolando ) என்பவர் 1809 ஆம் 
ஆண்டில் தூக்கத்தைக் கட்டுப்படுத்தும் மூளையின் குறிப்பிட்ட 
பகுதிப் 

பொருள்களைக் கண்டுபிடித்தார் . ஃபிளோரன்ஸ் 
( P. Flourens ) என்பவர் 1824 ஆம் ஆண்டில் உணர்ச்சி நிலையைக் 
கட்டுப்படுத்தும் மூளையின் குறிப்பிட்ட பகுதிப் பொருள்களைக் 
கண்டு பிடித்தார் . கால் என்பவர் இந்த உண்மைகளைத் 
தன்னுடைய துறையான மண்டையின் அமைப்பியலின் கோட் 
பாட்டில் ஊகிக்க முடிந்தது . 

ஆனால் ரோலண்டோவும் 
ஃபிளோரன்சும் இதற்குப் பரிசோதனை மூலம் பொருத்தமான 
ஆதாரம் காட்டினார்கள் . மூளையின் குறிப்பிட்ட பகுதியின் செயல் 
முறையை நிர்ணயிக்கும் பொருட்டு மூளையின் ஒரு பகுதியைச் 
செதுக்கும் 

முறைகளையும் வகுத்தார் . இந்தத் தொழில் 
நுட்பந்தான் மூளையின் உடற்கூற்றியலை பரிசோதனை முறைப்படி 
அணுகுவதற்குத் தொடக்கமாகக் கருதப்பட்டது . ஃபிளோரன்ஸ் 
கண்டு பிடித்த . பரிசோதனை முறையை இன்று உடற் கூற்றிய 
லாரும் , உடற்கூற்று உளவியலாரும் உபயோகித்து வருகின்றனர் . 
மூளையின் பல்வேறு பகுதிகளோடு தொடர்புடைய செயல் முறை 


20 


உடற்கூற்று உளவியல் 


களை நிர்ணயிக்கவும் , குறிப்பிட்ட செயல் முறையை மூளையின் 
எப்பகுதி இயக்குகின்றது என்பதை நிர்ணயிக்கவும் அவர்கள் 
மூளையின் பகுதிகளைச் சிறிது சிறிதாகச் செதுக்கிப் பார்க்கின்றனர் . 


இவைகள் மட்டுமன்றி வேறு சில ஆராய்ச்சிகளும் உடற் 
கூற்றியலின் வளர்ச்சிக்கு முக்கியமாகக் கருதப்பட்டன . 
உயிரணுக்களைப் பற்றி சிவான் ( Schwann ) என்பவர் செய்த 
ஆராய்ச்சிகளும் செரிங்டன் ( Sherrington ) என்பவரும் 
அவருடைய கூட்டாளிகளும் தொடங்கிய மறிவினைச் செயல் 
பற்றிய ஆராய்ச்சிகளும் , டார்வின் ( Darwin ) கண்ட பரிணாமக் 
கோட்பாடுகளும் உயிரிகளின் நடத்தையை அறிந்து கொள்வதற்கு 
இன்றியமையாத கருவிகளாக உதவுகின்றன . 


உடற்கூற்று உளவியல் முறைகள் 
மற்ற உளவியல் துறைகளைப் 

போன்றே உடற்கூற்று 
உளவியலும் தன்னுடைய செய்திப் பொருள்களை ஒழுங்குமுறை 
யாகச் சேகரிக்கின்ற ஒரு அறிவியலாகும் . எல்லா அறிவியல்களும் 
சில ஒழுங்கு முறைகளைக் கொண்டுதான் செய்திப் பொருள்களை 
ஆராய்கின்றன . உடற்கூற்று உளவியலும் ஒர் அறிவியல் தான் 
என்று கருதப்படுமானால் அதற்கும் சில முறைகள் இருந்தாக 
வேண்டும் . மேலே நாம் கண்ட கருத்துகளை மனதில் கொண்டு 
முறைகளுக்கு வருவோமானால் பலமுறைகளைக் கொண்டு உடற் 
கூற்று உளவியலை அணுக முடியும் என்று புலப்படுகின்றது . ஓர் 
அறிவியலின் செய்திப் பொருள்களை அல்லது அறி பொருள்களை 
( Subject matter ) பொதுவாக அணுகும் முறைகள் என்ன ? உடற் 
கூற்று உளவியலின் செய்திப் பொருள்கள் நடத்தையோடு கட்டுக் 
கோப்பாக இணைந்துள்ள பல்வேறுபட்ட உடற்கூற்று நிகழ்ச்சி 
களாக இருக்கின்றன . இவைகளை அறியும் முறைகள் அல்லது 
அணுகும் வழிகள் எவை ? பல முறைஈள் இருக்கின்றன . ஆனால் 
நாம் உபயோகிக்கும் முறைகள் செய்திப் பொருள்களைத் 
தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் . முக்கியமான இரண்டு 
முறைகள் நமக்குப் பயன் 
நமக்குப் பயன் தரலாம் . அவை 

தரலாம் . அவை 1. பரிசோதனை 
முறைகள் 2. நோய் நிவர்த்தி முறைகள் ( clinical methods ) 
என்பன . 


பரிசோதனை முறைகள் 

உளவியல் மாணவர்கள் பரிசோதனை முறைகளைப் பற்றி 
ஏற்கெனவே ஓரளவு தெரிந்து கொண்டிருக்கலாம் .. உடற் 
கூற்று உளவியல் துறையில் 

பரிசோதனைகள்வெற்றிகரமாக 


உடற்கூற்று உளவியலின் நோக்கம் , எல்லை , முறைகள் 


21 


நடத்த முடியும் . ஆனால் இயந்திரங்களை நம்முடைய 
விருப்பப்படி நடத்துகின்ற மாதிரி மனிதர்களையும் மிருகங்களை 
யும் நடத்த முடியாது . மற்ற 

அறிவியல் துறைகளில் 
நடத்துவது போன்று இத் துறையில் சரிநுட்பமாக நடத்த 
முடியாது என்பது என்னவோ உண்மைதான் . ஆனால் எந்த ஒரு 
பரிசோதனையும் முறைப்படி நடத்தப்பட்டால் நம்முடைய 
வினாக்களுக்கு அது விடையளிக்க முடியும் . அதைக் கொண்டு 
முன்னேற முடியும் . ஆனால் மற்ற உளவியல் துறைகளுக்கு 
இல்லாத ஒரு நடை உடற்கூற்று உளவியல் துறைக்கு உண்டு . 

என்னவெனில் மனிதர்களின் மீது நாம் விரும்பியபடி 
பரிசோதனைகளை நடத்த முடியாது . 
மனிதர்களிடம் பல்வேறு வகையான மருந்துகளையும் சுரப்பி 

செலுத்திப் பரிசோதனை நடத்துவது அவ்வளவு 
பாதுகாப்பானது என்று கூறமுடியாது . மேலும் சுரப்பிகளை 
அகற்றிப் பரிசோதனைகளை நடத்துவதும் பாதுகாப்பாக இல்லை . 
எந்த நரம்பையும் விரும்பியபடி துண்டித்தும் பரிசோதனை 
நடத்துவது உகந்ததல்ல . ஆகையினால் நாம் மனிதர்களின் மீது 
பரிசோதனைகளை நடத்துவதைவிட மிருகங்களின்மீது மிகச் 
சிறப்பாகப் பரிசோதனைகளை நடத்த முடியும் . மேலும் நடத்தை 
யின் பரிணாமத்தையும் உடல் அமைப்பையும் பற்றி அறிந்து 
கொள்வதற்கு மிருகங்களின் மூலமாக மனிதனை அணுகலாம் .. 
மிருகங்களைப் பற்றிய அறிவில் நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டதும் 
மனிதனை அணுகலாம் . ஆனால் எல்லாச் சமயத்திலும் எல்லாச் 
செயல்களிலும் அவ்வாறு செய்ய முடியாது . 


களையும் 


உடற்கூற்று உளவியல் துறையில் உபயோகிக்கப்படுகின்ற சில 
பரிசோதனை முறைகள் உடற்கூற்றியல் , உடலமைப்பியல் , உடல் 
இரசாயனம் போன்ற 

துறைகளிலிருந்து பெறப்பட்டவை 
களாகும் . அவைகள் தூண்டல் முறை , மின்னணு பதிவுமுறை , 
அழித்தல் முறை , உடலமைப்பியல் முறை என்பன . 


தூண்டல் முறை 
நரம்புகளின் 

மூலமாக புலனுறுப்புகளிலிருந்து மூளைக்கு 
எவ்வாறு செய்தி அனுப்பப்படுகின்றது என்று அறிந்து கொள்ள 
வேண்டுமானால் புலனுறுப்புகளை நாம் புறக்கணிக்கவேண்டும் . 
நரம்புகளைத் தூண்டியும் , 

அல்லது மூளையின் பகுதிகளைத் 
தூண்டியோ நாம் அறியமுடியும் . அதன் பொருட்டு சிறிய 
மின்னோட்ட நாடிகளை நாம் உபயோகிக்கலாம் . ஏனென்றால் 
அவைகள் மூளைக்குச் செல்லுகின்ற நரம்புகளில் புலனுறுப்புகளால் 


22 


உடற்கூற்று உளவியல் 


தூண்டப்பட்ட துடிப்புகளை ஒத்திருக்கின்றன . இந்த வழியில் 
நரம்பு மண்டலத்தின் எந்தப்பகுதியும் விருப்பம்போல் தூண்டப் 
படலாம் . 

சில சமயங்களில் மிருகங்களில் மயக்க நிலையில் இது 
நடைபெறமுடியும் . நரம்புத்துடிப்பு எங்கு செல்கின்றது என் 
பதை அறுவைமூலம் வெளிப்படுத்த நரம்பு மண்டலத்தை 
ஆராயும்போது பெரிதும் இம்முறை பயன்படுகின்றது . 


மற்ற பரிசோதனைகளில் மின்கம்பிகள் நரம்பு மண்டலத்தின் 
பகுதிகளில் நிரந்தரமாக இணைக்கப்படலாம் . மின்கம்பிகள் 
மிருகங்களைத் துன்புறுத்துவதில்லை . ஏனென்றால் மிருகங்கள் அத் 
துன்பத்தைப் பொருட்படுத்துவதில்லை . நரம்பு மண்டலத்தின் ஒரு 
பகுதியைத் தூண்டும் போதும் அம்மிருகம் இயல்பாகவே நடந்து 
கொள்கின்றது . 

சில சமயங்களில் சிறுகுழாய்கள் மூளையில் 
பொருத்தப்பட்டு இரசாயன தூண்டல்கள் உபயோகிக்கப்படு 
கின்றன . 


மின்னணு பதிவுமுறை 

மின்கம்பிகள் அல்லது கட்டுகள் நரம்புகளில் பொருத்தப்பட 
லாம் . மூளையிலும்கூடப் பொருத்தலாம் . மூளையிலும் நரம்பிலும் 
இடத்திற்கு இடம் ஓடுகின்ற நரம்புத் துடிப்புகளின் மின் 
நடவடிக்கையைப் பதிவு செய்ய நிரந்தரமாகவோ , தற்காலிக 
மாகவோ அவைகளைப் பொருத்தலாம் . இந்த முறையில் நரம்பு 
மண்டலத்தின் பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்குச் 
செல்லும் கிளர்ச்சியைக் கண்டறியலாம் . அல்லது மிருகங்களில் 
புலனுறுப்புகளின் தூண்டலுக்கு மூளை துலங்குகின்ற வகை முறை 
யைக் காணலாம் . 


அழித்தல் முறை 
அறுவை சிகிச்சையின் மூலம் 

சுரப்பியையோ 
அல்லது மூளையின் ஒரு பகுதியையோ அழித்தும் பரிசோதனை 
நடத்திப் 

பார்க்கலாம் . இத்தகைய பரிசோதனைகள் மிருகங் 
களின் மீது நடத்தப்படுகின்றன . இந்த அறுவை 

சிகிச்சை 
யிலிருந்து அந்த மிருகம் தன்னுடைய உடல் நலனை மீண்டும் 
பெற்ற பிறகு அதனுடைய நடத்தையை ஒழுங்கு முறையாகக் 
கவனிக்கலாம் . நடவடிக்கைகளில் 

ஏதேனும் குறைபாடுகள் 
காணப்படுமானால் அல்லது கற்றல் நடவடிக்கையில் பற்றாக்குறை 
இருக்குமானால் அத்தகைய நடத்தை உறுப்பின் ஒருபகுதியை 
இழந்ததினால் தான் என்று கண்டறியலாம் . பல்வேறு அமைப்புக் 
களின் ஊடாட்டத்தின் காரணமாக இந்தத் தொழில் நுணுக்க 


23 


உடற்கூற்று உளவியலின் நோக்கம் , எல்லை , முறைகள் 


முறையில் குறைபாடுகள் ஏற்படுவதற்குப் பல வாய்ப்புகளிருக் 


கின்றன . 


உடலமைப்பியல் முறை 

மேலே காட்டப்பட்ட முறைகளுக்கு உபயோகிக்கப்பட்ட 
மிருகங்களையே 

முறை 

க் ம் உபயோகிக்கலாம் . 
உடலமைப்பு பற்றி அறிய வேண்டுமானால் அந்த மிருகங்களைக் 
கொன்று தான் ஆகவேண்டும் . இல்லை என்றால் பரிசோதனை 
நடத்த முடியாது . மூளையைச் சிறு சிறு பகுதிகளாகச் சீவி உருப் 
பெருக்கியின் மூலம் நுணுகி நோக்கலாம் . எந்த இடத்தில் மின் 
கம்பிகள் வைக்கப்பட்டிருந்தன என்றும் , பரிசோதனைக்காக 
நீக்கப்பட்ட மூளைப்பகுதியின் வரம்பு என்ன என்றும் ஆராயலாம் . 


நோய் நிவர்த்திமுறை 
இங்கு நாம் விவரித்த பரிசோதனை முறைகள் 

எல்லாம் 
புலனுறுப்புகள் , மூளையின் பகுதிகள் , சுரப்பிகள் இன்னும் 
மற்ற அமைப்புகளைப் பற்றிய விவரங்களையெல்லாம் அதிக 
மாகத் தரமுடியும் என்று கண்டோம் . இந்தப் பரிசோதனைகளை 
யெல்லாம் எலி , பூனை , குரங்கு போன்ற மிருகங்களின் மீது தான் 
நடத்தமுடியும் . ஏனென்றால் சோதனைச் சாலையின் சூழ்நிலையில் 
இவைகளின் நடத்தையை நாம் கட்டுப்படுத்தி ஆராயமுடியும் . 
மனிதனுடைய நடத்தை மிகவும் சிக்கல் நிறைந்தது . அவனுடைய 
புலனுறுப்புகளும் மூளையின் செயல்முறையும் பல்வேறு பண்பு 
களில் மிருகங்களிடமிருந்து வேறுபட்டிருக்கின்றன . 


சோதனைச் சாலையில் ஆராயப்பட்ட மிருகங்களிடம் நாம் 
கண்ட உண்மைகளையெல்லாம் மனிதர்களிடம் முழுமையாகக் 
காணமுடியும் என்று நம்பமுடியாது . தற்செயலாக நிகழ்கின்ற 
விபத்துகள் மனித மூளை பழுதுபடுவதற்குக் காரணமாக இருக்க 
லாம் . மூளையில் ஏற்பட்ட பழுது நடத்தையில் ஏற்படுத்துகின்ற 
விளைவுகளைப் பல சோதனைகளின் மூலம் நாம் ஆராய்ந்து பார்க்க 

தெளிவு நிலையிலுள்ள மனிதனிடம் மூளையை வெளிப் 
படுத்தலாம் . உடலில் ஏற்பட்டுள்ள கட்டியை அறுவைச் சிகிச்சை 
செய்யும்போது இதை நாம் வெளிப்படுத்தலாம் . அம்மனிதன் 
ஒழுங்கு முறையாகத் தூண்டப்பட்டு 

அவனுடைய 
புலனுணர்ச்சிகளை வெளிப்படுத்தச் சொல்லலாம் . மூளையைத் 
தூண்டும் பரிசோதனையில் கண்டறியக்கூடிய துலங்கலையும் நாம் 
ஆராயலாம் . 


லாம் . 


A 


உடற்கூற்று உளவியல் 


ஆனால் எந்த ஒரு முறையின் மூலமும் பழுதுபட்ட மூளையின் 
பகுதியைச் சரியாகக் காணமுடியவில்லை என்றாலும் அல்லது மூளைத் 
தூண்டலுக்கான துலங்கலை அறிய முடியவில்லை என்றாலும் 
அதற்கு மேற்கொண்டு சென்று பரிசோதனையை நடத்தமுடியாது . 
மிருகங்களிடம் அதைச் செய்ய முடியும் . மிருகங்களைக் கொன்று 
உடலமைப்பியல் முறையின் மூலம் மூளைச் சிதைவைக் கண்டறிய 
லாம் . ஆனால் மனிதனைக் கொன்று அப் பரிசோதனையை நடத்த 
முடியாது . 


எப்படியிருப்பினும் பிரச்சினைக்குரிய மனிதனின் மூவையை 
நாம் ஆராயவேண்டும் என்று விரும்பினால் இயற்கையான காரணங் 
களினால் அவன் இறந்து போகின்றபோது அப் பரிசோதனையை 
அவன்மீது நாம் நடத்திப் பார்க்கலாம் . மூளைச் சிதைவு காரண 
மாக நடத்தையில் ஏற்பட்ட மாற்றங்களை எந்தக் குறிப்பிட்ட 
பகுதியின் சிதைவால் என்பதைக் கண்டறியலாம் . 

ஆனால் 
அது நாள் வரையிலும் நாம் காத்திருக்கும்போதும் நம்முடைய 
நோக்கம் நிறைவு பெறும் என்று கூறமுடியாது . காலம் செல்லச் 
செல்ல முதலில் ஏற்பட்ட சிதைவில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் . 
அந்த மாற்றங்கள் நடத்தையிலும் செல்வாக்குப் பெற்று முதலில் 
காணப்பட்ட நடத்தையிலிருந்து வேறுபட்டிருக்கலாம் . எனவே 
நோய் நிவர்த்தி முறையில் இத்தகைய சிரமங்களுமிருக்கின்றன . 


2. உயிரணுப்பொருள் 


பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உயிரியல் துறையில் ஏற்பட்ட 
மூன்னேற்றங்கள் பல கோட்பாடுகளை வெளிப்படுத்தின . உயிர் 
வாழும் மிருகங்களைப்பற்றி மிகவும் விளக்கமான அறிவைப் பெறு 
வதற்கு அவைகள் உதவின . டார்வின் ( Darwin ) கண்டுபிடித்த 
பரிணாமக் கோட்பாடும் சிவான் (Schwann ) என்பவர் கண்டுபிடித்த 
உயிரணுக் கோட்பாடும் உயிரியல் சார்பான அறிவியல்களின் 
வளர்ச்சிக்குப் பெரும் தூண்டுகோல்களாக இருந்தன . மனிதனின் 
சிக்கலான இயல்பைப்பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமானால் மற்ற 
மிருகங்களின் இயல்புகளைப்பற்றிய அறிவை நாம் அதிகமாகப் 
பெற்றாகவேண்டும் என்று இந்த இரண்டு கோட்பாடுகளும் வலி 
யுறுத்தி வந்தன . அந்த உயிரி ( Organisn ) ஓரணு உயிரியாக 
இருந்தாலும் அதைப்பற்றிய அறிவு விளக்கம் நமக்குத் தேவை 
என்றும் அவர்கள் கூறிவந்தனர் . மிருகங்களின் இயல்பு பற்றிய 
விளக்கமான அறிவைப்பெறும் பொருட்டு நடத்தப்பட்ட 
ஆராய்ச்சி முடிவுகளையெல்லாம் மனிதர்களின்மீது நேரிடையான 
உற்று நோக்கல் மூலம் பரிசோதித்துப் பார்க்கவேண்டும் . 
என்றாலுங்கூட அம்முடிவுகள் மனிதவுடல் அமைப்பு , செயல்முறை 
ஆகியவைகளைப் புரிந்து கொள்வதற்குப் பெரிதும் 
புரிகின்றன . 


துணை 


இறந்துபோன மனிதனின் உடலைப்பிளந்து பரிசோதனை 
நடத்தும் பழக்கம் பொதுவாக அண்மைக்காலத்தில் தான் ஏற் 
பட்டது . ஆனால் இந்தப் பழக்கம் நடைமுறைக்கு வருவதற்கு 
வெகுகாலம் பிடித்தது . அப்பொழுதெல்லாம் மனிதனுடைய 
உடலமைப்பை , மிருகங்களின் உடலைப் பிளந்து ஆராய்வதன் 
மூலந்தான் ஊகித்துத் தீர்மானித்தனர் . இத்தகைய ஒப்பீடு 
களின் மூலம் உடலமைப்பை ஆராயும் பழக்கம் அறிவியல் 
துறையில் இன்னும் முக்கியமாகக் கருதப்பட்டு வருகின்றது . 


ஒப்பீட்டு உடற்கூற்றியல் ( Comparative physiology ) 
துறையில் நாம் பெற்றுள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றமும் , 
மருத்துவத்துறை , பயன்படு உடற்கூற்றியல் துறை ஆகியவைகளில் 


26 


உடற்கூற்று உளவியல் 


ஏற்பட்டுள்ள வளர்ச்சியும் மனித இனத்திற்குத் தாழ்வாயுள்ள 
மிருகங்களின் மீது நடத்திய ஆராய்ச்சிகளிலிருந்து பெற்றவை 
களாகும் . மனித நடத்தையில் காணப்படும் சில சிக்கல்களை 
அறுக்கும் பொருட்டு உளவியலாரும் அடிக்கடி எளிய மிருகங்களின் 
மீது பரிசோதனைகளை நடத்துகின்றனர் . மனிதனின் நடத்தை 
யைப் பற்றிப் புரிந்து கொள்ளுகின்ற உளவியல் மாணவன் 
ஒப்பீட்டு உளவியல் துறையின் முக்கியத்துவத்தைப் 

புறக் 
கணித்துவிடக் கூடாது . அத்துறையிலிருந்து மனித நடத்தையில் 
காணப்படும் 

சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான பயனுள்ள 
உதவிகளைப் பெறமுடியும் . 


மாக , 


உடற்கூற்று உளவியலின் வளர்ச்சியே ஒப்பீட்டு உடற்கூற்றி 
யலின்மீது ஏற்பட்டதாகும் . உடற்கூற்றியல் மிகவும் விரிந்த 
தொரு துறையாக விளங்குகின்றது . மேலும் அது ஒப்பீட்டு 
அடிப்படையைக் கொண்டதாகும் . மனிதனைவிட மிக எளிதான 
மிருகங்களை எடுத்துக்கொண்டு விளக்கம் செய்வதற்கு ஒப்பீட்டு 
உளவியல் துறை மிகவும் பயனுள்ள தாக அமைகின்றது . உதாரண 

ஓரணு உயிரி ( Amoeba ) யின் நடவடிக்கைகளைப்பற்றி 
அறியும்போது மனிதன் முதலான எல்லா மிருகங்களின் சில அடிப் 
படை குணப்பண்புகளை எளிதாகக் காணமுடியும் . எப்படியெனில் 
மனிதனும் மற்ற பல் உயிரணு உயிரிகளும் ஓரணு உயிரிகளிடம் 
காணப்படும் பண்புகளையெல்லாம் வெளிப்படுத்துகின்றன . 
தனிப்பட்ட செயல்முறைகளுக்காக உயிரணுக்களை வொற்றுமைப் 
படுத்திக் காட்டுவது உயிரியல் ஆராய்ச்சியில் மிகவும் கவர்ச்சிகர 
மான பகுதியாகும் . 


தனிச் 


ஓரணு உயிரியின் செயல்முறையில்கூடத் தனிச்சிறப்புகள் 
இருக்கின்றன . ஓரணு உயிரியின்மீது தோன்றும் மயிர்க்கால் 
போன்ற உறுப்புகளின் மூலம் சூழ்நிலையில் ஓரணு உயிரி நகரமுடி 
கின்றது . ஓரணு. 

உயிரியின் மீதுள்ள இப்படிப்பட்ட 
சிறப்புகள் பல் உயிரணு உயிரிகளிடந்தான் உண்டு என்பதோடு 
உயிரணு வேற்றுமைப்பாட்டைப் பல் உயிரணு உயிரிகளிடந்தான் 
செய்யமுடியும் . மேலும் சில உயிரணுக்கள் சிலவகையான செயல் 
முறைகளுக்கு மிகுந்த தனிச்சிறப்பு பெற்றிருக்கின்றன. உதாரண 
மாக , நரம்பு உயிரணுக்களும் அல்லது தசை நார் உயிரணுக்களும் 
தனிப்பட்ட ஒரணு 
ஒரணு உயிரியின் 

பல குணப்பண்புகளை அவை 
களிடையே நிறுத்திவைத்துக் கொண்டிருந்தாலும் அவைகள் சில 
வகையான செயல்முறைகளில் மிகுந்த சிறப்புப் பெற்றிருக் 
கின்றன . வேற்றுமைப்படுத்தப்பட்ட இந்த உயிரணுக்கள் ஒரு 
செயல்முறை ஒன்றைச் செய்யும் பொருட்டு குழுவாக்கப்படும் 


உயிரணுப் பொருள் 


27 


பொழுது அவைகள் திசுக்கள் அல்லது இழை மூலங்கள் ( Tissues ) 
என்று அழைக்கப்படுகின்றன குறிப்பிட்ட அமைப்பில் 
வேறுபட்ட திசுக்கள் ஒன்றாகச் சேரும்போது ஓர் உறுப்பு என்று 
பெயர் 

பெறுகின்றது . உடற்கூற்றியலின் நோக்கமே இந்த 
உறுப்புகளின் செயல்முறைகளையும் உறுப்புகளின் தொகுதி 
களையும் ஆராய்வது தான் . 

ஆனால் உடற்கூற்றியலார் இந்த உயிரணுக்களின் குழுக்களின் 
மீது தங்களுடைய கவனங்களைச் செலுத்துவதில்லை . அவர்கள் 
உறுப்புச்சார்பான செயல்முறைகளை அறிகின்றனர் . அந்த அறிவை 
அவர்கள் , தனி உயிரணுக்களை ஆராய்வதின் மூலம் தொடக் 
கத்திலேயே பெற்று விடுகின்றனர் . உயிரணுவியல் ( Cytology ) 
என்ற துறை உயிரணுக்களை ஒழுங்குமுறையாக ஆராய்கின்றது . 


உயிரணுக்களின் பொதுத்தன்மைகள் 
* தனி உயிரணுக்களைப்பற்றி உளவியலாரும் சற்று ஒழுங்கு 
முறையாக அறிய விரும்புகின்றனர் . உயிர் வாழ்கின்ற எல்லா 


1 


3 


5 


படம் 2.1 . தனி உயிரணு 
1. கொழுப்புத் துளி 

2. உடலுறுப்பின் உட்குழிவரை 
3. அணுமையம் 

4. அணுவின் கரு உட்பகுதி 
5. உயுரணு சவ்வு 

6. கால்கி உடம்பு 


28 


உடற்கூற்று உளவியல் 


பல 


உயிரிகளுமே பெரும்பாலும் உயிரணுக்கள் என்ற உயிர்ச்சத்துப் 
பொ 

ள்களினால் அமைக்கப்பட்டவைகளாகும் . 
உயிரணுக்கள் பருமன் , தோற்றம் , செயல்முறை ஆகியவைகளில் 
வேறுபடுகின்றன . ஆனால் பொதுவாக அவைகள் ஒரே அடிப்படை 
அமைப்பைக் கொண்டிருக்கின்றன . ஓர் உயிரணுவின் அமைப்பு 
பகுதிகளைக் கொண்டிருக்கின்றது . அவை 

வெளிச்சவ்வு 
( Outer Membranl ), உட்கருசுற்றுப்பசை ( Cytoplasm ) உயிரணு 
மையம் ( Cell Nucleus ) என்பன . வெளிச்சவ்வு ஊடுருவிச் 
செல்லக்கூடிய எல்லையாக இருக்கின்றது . அது சில இரசாயன ,, 
மின் வலிபொருள்களின் சமநிலையைப் பாதுகாக்கின்றது . உட்கரு 
சுற்றுப்பசை உயிரணுவின் முக்கிய உடலாக இருக்கின்றது . அது 
பெரும்படியான உயிர்ப்பொருள் மாறுபாட்டுச் செயல்முறை 
களுக்கு ஆதரவாக இருக்கின்றது . உயிரணுமையம் பிறப்பு :மரபுச் 
செய்தி அடிப்படையின்மீது உயிரணுவின் நடவடிக்கைகளை 
ஒழுங்குபடுத்துகின்றது . 


ஊறு 


வான 


வெளிச்சவ்வு 
இது ஒரு 

தேர்ந்தெடுத்த வடிகட்டும் கருவி போன்று 
செயல்படுகின்றது . ஊட்டச்சத்துப் பொருள்களை உயிரணுவினுள் 
செல்லுவதற்கு அனுமதிக்கின்றது . இயல்பான செயல்முறை 
களுக்கு 

செய்யும் மற்ற இரசாயனப் பொருள்களை 
வரவிடாமல் 

தடுக்கின்றது . உயிரணுவின் முக்கியமா 
இரசாயனப்பகுதிகளைக் கொண்டதாக இது இருக்கின்றது. 
உயிரணு சுரக்கின்ற பொருள்களையும் , வெளியேற்ற அனுமதிக் 
கின்றது . மேலும் பல இரசாயனப் பொருள்கள் , மின்வலியால் 
பிரிப்புற்ற பொருள்கள் ( Electrolytes ) போன்றவை , அணுத்திறன் 
களால் ( Molcules ) ஆனவை . அவை உடன்பாடாகவும் எதிர் 
மறையாகவும் ஏற்றப்பட்ட வெளியணுக்களின் ( கரைசல் சார்ந்த 
மின்வலியணு ) ( Ions ) தொடர்பை அறுக்கச் செய்கின்றன சவ்வு 
அணு உடன்பாடாக ஏற்றப்பட்ட வெளியணுக்களை அதிகமாக 
ஒரு பக்கத்தைவிட மற்றொரு பக்கத்தில் கொண்டிருக்கின்றது . 
இந்தச் செயல்முறை நடைபெறும் பொழுது வெளிச்சவ்வை 
முனைக் கோடியமைப்புடையது என்று கூறுகின்றார்கள் . சவ்வின் 
செயல்முறைகளில் ஒன்று என்னவென்றால் அதனுடைய இருமுனை 
களிலும் ஒரே எண்ணிக்கையுள்ள வெளியணுக்களைப் போற்றிக் 
காப்பதாகும் . 


உயிரணுவுக்கு வெளியிலிருந்து இயந்திர , இரசாயன , மின்வலி 
தொந்தரவுகளினால் உயிரணுச்சவ்வின் வெளிச்சுவரிலிருந்து சில 
வெளியணுக்கள் நீக்கப்படுமானால் அந்த இழப்பை ஈடு செய்யும் 


உயிரணுப் பொருள் 


29 


இயக்கம் நடைபெற்று சம நிலை பாதுகாக்கப்படுகின்றது . 
அதாவது நீக்கப்பட்ட அதே எண்ணிக்கையுள்ள வெளியணுக் 
களின் அளவு மறுபடியும் சேர்க்கப்படுகின்றது . சவ்வு முனைக் 
கோடியமைப்புப் பெற்றிருக்குமானால் , உடன்பாடு மின்வலி 
ஏற்புக்கும் எதிர்மறை மின்வலி ஏற்புக்கும் இடையில் முன்னமே 
ஏற்பட்டுள்ள தொடர்புறவை உயிரணுவுக்கு வெளியில் இந்த 
வெளியணுக்களின் இயக்கம் கலையச் செய்கின்றது . இந்தச் செயல் 
முறைக்குப் பெயர் எரிச்சலுள்ள ( Irritated) நிலை என்பதாகும் . 


இதனுடைய சிக்கலான இயந்திரச் செயல்முறைகள் அடுத்த 
படியாக ஒரு சங்கிலித் தொடர் போன்ற எதிர்வினை இயங்குமாறு 
செய்கின்றன . அது வெளியணுக்களின் இயக்கத்தைத் திருப்பி 
யனுப்பி மின்வலி ஆற்றலை மறுபடியும் நிலைபெறச் செய்கின்றது . 
திருத்தியமைக்கப்படும் இந்தச் செயல்முறை வெளிச்சவ்வின்மீது 
நடைபெறும் வெளியணுக்களின் . பறிமாற்றம் ஒரு சங்கிலித் 
தொடர் எதிர்வினையாக நடைபெற வேண்டியிருக்கின்றது . 
இந்தச் செயல்முறையானது 

உயிரணுவின் 

வெளிச்சவ்வின் 
எல்லாப்பகுதிகளுக்கும் எரிவுறுதலை அனுப்பி 

வைக்கின்றது . 
இந்த எரிவுறுந்தன்மையும் ( Irritability ) நடத்திச் செல்லும் 
தன்மையும் ( Conductivity ) உயிரணுக்களின் முக்கிய உடமை 
களாக இருக்கின்றன , 


உட்கரு சுற்றுப்பசை ( Cytoplasm ) 

ஒரு உயிரணுவின் முக்கிய உடலாக அமைந்திருப்பது இந்த 
உட்கரு சுற்றுப்பசையாகும் . எல்லா உயிரணுக்களின் உட்கரு 
சுற்றுப்பசைகளிலும் பல அமைப்புத் தன்மைகளும் செயல்முறைக் 
குணங்களும் பொதுவாகவே இருக்கின்றன . ஆனாலும் பல்வேறு 
உயிரணுக்களின் உட்கரு சுற்றுப்பசைப் பொருளின் இரசாயனக் 
கலவையும் உடலமைச் சார்பான நுட்ப அமைப்பும் பெரிதும் 
வேறுபடுகின்றன . உயிரணுக்களில் வேற்றுமைச் செயல்முறை 
( Cell Differentiation ) நடைபெற்று ஒவ்வொரு பகுதியும் ஒரு 
தனி ஆற்றலுள்ள தாக வளர்ச்சியடைவதில் இந்த வேறுபாடு 
களைக் காணலாம் . 


கிக்கலான இரசாயன எதிர்வினைகளின் மூலம் பல்வேறுபட்ட 
செயல்முறைகளை உயிரணுக்கள் நிறைவேற்றுகின்றன . இந்தச் 
செயல்முறைக்கு ஆற்றல் தேவைப்படுகின்றது . இந்த ஆற்றலை 
ஊட்டச்சத்துகள் வழங்குகின்றன . இந்த ஊட்டச்சத்துகள் 
உயிரணுவின் உட்கரு சுற்றுப்பசைப் பகுதியில் திரட்டப்படு 
கின்றன . சில இரசாயன எதிர்வினைகள் சில அணுத்திரள்களின் 


30 . 


உடற்கூற்று உளவியல் 


கூடிய 


அளவையும் உருவ அமைப்பையும் மாற்றுகின்றன . இது ஒரு 
வழியில் உயிரணுவின் உருவத்தையே மாற்றிவிடுகின்றது . இந்தச் 
செயல்முறைகள் நேர்மாறாக இருக்கும்போது ஓர் உயிரணு மாறி 
மாறி நிகழக் கூடிய இரண்டு உடல் சார்ந்த நிலைகளுக்கிடையில் 
அகப்பட்டுக் கொள்கின்றது . 

அப்போது சுருங்கக் 
குணத்தை உயிரணு வெளிப்படுத்துகின்றது . இந்த நிலை இயக்கத் 
திற்கு அடிப்படையாக இருக்கின்றது . 

உயிரணுவின் உட்கரு சுற்றுப்பசையினுள் பல்வேறுபட்ட 
உயிர்ப்பொருள் மாறுபாட்டுச் செயல்முறைகள் நடைபெறு 
கின்றன . அச்செயல்முறைகள் அடிப்படை இரசாயன பொருள் 
களில் புதுமையான சேர்க்கைகளை உண்டாக்குகின்றன . உயிரணு 
வுக்கு இந்தப் புது சேர்க்கைப் பொருள்கள் அடிக்கடி தேவைப்படு 

பொதுவாக நடைபெறுகின்ற சுற்றோட்டத்தினால் 
இத்தேவை சரிக்கட்டப்படுவதில்லை . அதனால் வெளிச்சவ்வு 
உயிரணுச் சூழ்நிலையில் புதுப்பொருளைச் சுரக்கச் செய்கின்றது . 
அது பொதுப் பங்கீட்டுக்காகச் சுற்றோட்ட மண்டலத்தினுள்ளும் 
நபைபெறலாம் . தனிச் சிறப்புப் பெற்ற சுரப்பி உயிரணுக்கள் 
உயர்ந்த உயிரிகளின் முக்கிய சுரப்பி மண்டலத்தைக் கட்டுகின்றன . 


கின்றன . 


உயிரணு மையம் ( Cell Nuclens ) 

உயிரணுவின் மையத்தை ஒரு தொழிற்சாலையிலுள்ள மத்திய 
அலுவலகத்திற்கு ஒப்பிட்டுக் காட்டலாம் . அணு மையத்தில் 
டியோக்சைரிபோ நியூசிலிக் அமிலம் ( Deoxyribonucleic acid) 
என்ற பொருள் இருக்கின்றது . அது பிறப்பு மரபு சம்பந்தமான 
செய்தியைக் கொண்டதாக இருக்கின்றது . அது ஒவ்வொரு 
அணுவினுடைய செயல் சார்பான உடமைகளை நிர்ணயிக்கக்கூடிய 
தாக இருக்கின்றது . பிறப்பு மரபுச் செய்தி மரபு நுட்பணுக் 
களால் ( Genes ) செலுத்தப்படுகின்றது . உயிரணு மையத்தின் 
உயிரணுக்கோல் ( Chromosome ) பகுதி இந்த மரபு நுட்பணுக் 
களால் தான் ஆகியிருக்கின்றது . மற்றொரு அணுமைய அமிலம் , 
ரிப்போ நியூகிலிக் அமிலம் ( Ribonucleic acid ) என்பது . இது 
அணு மையத்திலிருந்து செய்தியை உட்கரு சுற்றுப் பசைக்கு 
மாற்றுகின்றது . 


உயிர் வாழ்கின்ற மிக எளிமையான உயிரிகள் தனித்த ஒரே 
உயிரணுவினாலாகியிருக்கின்றன . இந்த உயிரணு தன்னுடைய 
சூழ்நிலையிலிருந்து நேரடியாக சத்துப்பொருள்களை உறிஞ்சி , 
அவைகளை ஆற்றலாக மாற்றுகின்றது . முக்கியமான உயிர்சார்ந்த 
செயல்முறைகளைப் பெறுவதற்கு இந்த ஆற்றல் உபயோகிக்கப் 


SS 


3 


வா 


படம் 2. 2. உயிரணு பிரிவு 
1 , தாய் உயிரணு 

2 , உயிரணுக்கோல் 
3. உயிர்மப்பிளவியக்கம் 4. குழந்தையணுக்கள் 


32 


உடற்கூற்று உளவியல் 


படுகின்றது . 


வெளிச்சவ்வின் குணப்பண்புகளான எரிவுறுந் 
தன்மையும் சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு எதிர்வினை 
புரிவதற்கு உயிரணுவை அனுமதிக்கின்றன . இந்த எதிர்வினைகள் 
உட்கரு சுற்றுப்பசையில் உயிர்ப்பொருள் மாறுபாட்டுச் - செயல் 
முறைகளின் திருத்தங்களைக் 

கொண்டதாக 

இருக்கின்றன . 
சுருக்கத்தையும் , சுரத்தலையும் அவை உண்டாக்குகின்றன . 


பல 


ஒன்றுக்கு மேலான உயிரணுக்களால் உருவான உயிரிகள் 
சிக்கல் நிறைந்தவை . சிக்கல் அதிகரித்துக் கொண்டு செல்லும் 
உயிரிகளின் தொடர் வாழ்வு தான் பரிணாம வளர்ச்சிகளின் 
வெளிப்பாடுகளாக இருக்கின்றன . உயிரணுக்களாலான இப்படிப் 
பட்ட கூட்டுறவு ஏற்பாடுகள் ஒன்றுக்கொன்று பயனளிப்பதாக 
இருக்கின்றன . மேலும் அவை செயல் சார்பான தனித் 
திறமை வளர அனுமதிக்கின்றன . உதாரணமாக , வேற்றுயை 
யாக்கல் ( Differentiation ) என்னும் செயல்முறையில் 
உயிரணுக்களுடைய உயிரிகளின் உயிரணுக்கள் ஒரு குறிப்பிட்ட 
செயல்முறையில் தனித்திறமை பெறுகின்றன . அத்தகைய தனித் 
திறமைகள் புகுவாய்களில் ( Receptors ) ஏற்படுகின்றன . சூழ் 
நிலையின் மாற்றங்களுக்கு கூருணர்ச்சி கொண்டுள்ள உயிரணுக்கள் 
புகுவாய்களின் தனித்திறமைகளை வளர்க்கின்றன . இரண்டாவ 
தாக , தனித்திறமைகள் செலுத்து வாய்களாகவும் ( Conduc 
tors ) வளருகின்றன . வெளிச்சவ்வின் எரிவுறுத்தலை வேகமாகப் 
பரப்புதலில் தனித்திறமை பெற்ற உயிரணுக்கள் செலுத்துவாய் 
களாக வளருகின்றன . மூன்றாவதாக , இயக்குவாய்கள் ( Effec 
tors ) திறமை பெறுவதாகும் . பெரும்பாலான தூண்டல்களுக்குச் 
சில உயிரணுக்கள் இரசாயன எதிர்வினைகளைத் தோற்றுவிப்பதின் 
மூலம் துலங்குகின்றன . இந்த எதிர்வினைகள் . உயிரணுவின் 
முழு உருவளவையும் மாற்றுகின்றது . இவைகள் மட்டுமன்றி 
வேறு பல தனித்திறமை பெறும் உயிரணுக்களுமிருக்கின்றன . 
சுரக்கும் செயல்முறைகள் , உயிர்ப்பொருள் மாறுபாட்டுச் செயல் 
முறைகள் , அமைப்பு உதவிச் செயல்முறைகள் முதலியவைகளைக் 
கூறலாம் . 


உளவியலாரும் சில சமயங்களில் மனித நடத்தையில் காணப் 
படும் பல சிக்கல்களைத் தெளிவுபடுத்துவதற்காகச் சில எளிய 
மிருகங்களைத் தங்களுடைய பரிசோதனைகளில் பயன்படுத்து 
கின்றனர் . ஒப்புமை உளவியல் ( Comparative Psychology ) என்ற 
துறை இவ்வழியில் ஏற்பட்டதேயாகும் . உடற்கூற்று உளவியலின் 
பெரும்பகுதி ஒப்புமை உளவியலாகவே அமைகின்றது . ஏனென்றால் 

நடத்தையை விளக்கிக் கூறுவதற்கு எளிய மிருகங் 


மனித 


உயிரணுப் பொருள் 


33 


களின் நடவடிக்கைகளை 

எடுத்தாள வேண்டியிருக்கின்றது . 
உதாரணமாக , ஒரணு உயிரியின் நடவடிக்கைகளை எடுத்துக் 
கொண்டு பார்க்கும் போது மனிதன் உட்பட மற்ற எல்லா மிருகங் 
களின் அடிப்படை குணப்பண்புகள் சிலவற்றை எளிதாகக் 
கண்டறிய முடிகின்றது . மனிதனும் மற்ற மிருகங்களும் பல அணு 
உயிரிகளாகும் . அவைகளின் பல்வேறு பகுதிகளும் சேர்ந்து ஓர் 
உயிரணுக்களின் குணப்பண்புகளை வெளிப்படுத்துகின்றன . இந்த 
உண்மையை அடிப்படையாகக் கொண்டுதான் உளவியலார் 
சிக்கல் நிறைந்த மனித நடத்தையை அறிவதற்கு எளிய மிருகங் 
களைப் பரிசோதனைகளில் உபயோகிக்கின்றனர் . 


உயிரணுக்களின் வேற்றுமையாக்கல் 

என்னும் செயல் 
முறையைப் பற்றி முன்பே கண்டோம் . தனிப்பட்ட செயல்முறை 
களுக்காக உயிரணுக்களின் வேற்றுமையாக்கல் என்னும் செயல் 
முறைதான் பரிணாம ஆராய்ச்சியில் மிகவும் கவர்ச்சிமிக்க செய்திப் 
பொருளாக இருக்கின்றது . ஓரணு உயிரியிலுக்கூட சில தனிப் 
பட்ட செயல்முறை இருக்கின்றது . சில உயிரிகளில் மயிர் போன்ற 
தசைப் பிதுக்கம் விண்மீனின் ஒளிக்கதிர் போன்று வளர்ச்சியடை 
கின்றது . அதன் மூலம் தன்னுடைய சூழ்நிலையில் அவ்வுயிரி அசை 
கின்றது . இத்தகைய தனிப்பட்ட செயல்முறை ஒரணு உயிரி 
யிடம் விரிவடைகின்றது . ஆனால் உண்மையான வேற்றுமை 
யாக்கல் என்னும் செயல்முறை பல் உயிரணு உயிரிகளிடந்தான் 
காணமுடியும் . சில உயிரணுக்கள் சில செயல்முறைகளில் தனிப் 
பட்டவைகளாகின்றன . உதாரணமாக , நரம்பு உயிரணுக்கள் 
அல்லது தசை நார் உயிரணுக்கள் இப்படிப்பட்டவைகளாகும் . 


வேற்றுமையாக்கப்பட்ட இந்த உயிரணுக்கள் ஒரே மாதிரி 
யான வகையில் கூட்டமாகச் சேர்க்கப்பட்ட போது ஒரே மாதிரி 
யான செயல்முறையில் ஈடுபடுமானால் அவைகளை இழை மூலம் 
அல்லது திசுக்கள் ( Tissue ) என்று அழைக்கப்படுகின்றன . வேற்று 
மையாக்கப்பட்ட இந்தத் திசுக்களும் ஒரு குறிப்பிட்ட அமைப் 
புப்படி ஒன்றாக இணையும்போது அவைகள் ஓர் உறுப்பாக மாறு 
கின்றன . உடற்கூற்றியல் இந்த உறுப்புகளின் செயல்முறைகளையும் 
உறுப்பு மண்டலங்களையும் ஆராயும் ஓர் அறிவியல் என்று தான் 
கருதப்படுகின்றது . ஆனால் உடற்கூற்றியலார் இந்த உயிரணுக் 
களின் கூட்டுச் சேர்க்கையை ஆராய்வதோடு தங்களுடைய 
கவனத்தை நிறுத்திக் கொள்ளுவதில்லை . உளவியலார்கூட ஓரணு 
உயிரணுக்களின் ( Single Cells ) மீது சிற்சில சமயங்களில் தான் 
தங்கள் கவனங்களைச் செலுத்துகின்றனர் . அவைகள் முழு 
செய்திப் பொருள்களாக அவர்களுக்கு உபயோகப்படுவதில்லை . 

உடற் -3 


14 


உடற்கூற்று உளவியல் 


சிறிது 


எனவே எளியதும் வேற்றுமையாக்கப்படாததுமான ஓரணு 
உயிரியின் செயல்முறைகளைப்பற்றியும் உயிரணுப் பொருளை 
உருவாக்கிய பொருள்களைப் பற்றியும் 

தெரிந்து 
கொள்ளவேண்டும் . உடற்கூற்றியல் துறையில் மேல் நோக்கிச் 
செல்லுவதற்கு இந்த அறிவு நமக்கு மிகவும் பயனுடையதாக 
இருக்கும் . 


- 


உயிரணுப்பொருளின் சிறப்புக் கூறுகள் அல்லது செயல்முறைகள் 

உயிரியக்கமுள்ள அணுக்களின் பொருள் தான் உயிரணுப் 
பொருள் ( Protoplasm ) என்பது . அணுக்களின் அடிப்படை கூறு 
உயிரணுப் பொருளாக இருக்கின்றது . வேற்றுமையாக்கப்படாத 
உயிரணுப் பொருளுக்கு ஓரணு உயிரியை உதாரணமாக எடுத்துக் 
கொண்டு ஆராயலாம் . ஓரணு 

உயிரியிலும் ஓரளவுக்கு 
வேற்றுமையாக்கல் செயல்முறை நடைபெறுகின்றது . வேற்றுமை 
யாக்கப்பட்ட 

உயிரணு 

( Subcellular ) அமைப்பு 
களில் உளவியல் மாணவனுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருப்பது 
அணுச்சவ்வாகும் . இது உயிரணுப்பொருளின் மற்ற பாகததையும் 
மூடிக் கொண்டிருக்கின்றது . அணுச்சவ்வு மூன்று முக்கிய செயல் 
முறைகளில் முக்கியமாகக் கருதப்படுகின்றது . அவை , எரிவுறுந் 
தன்மை ( Irritability ) சுருக்கும் ஆற்றல் ( Contractivity ) நடத்திச் 
செல்லும் ஆற்றல் ( Conductivity ) என்பன . 


துணை 


மனிதர்கள் வெளியுலகத்துச் சக்திகளுக்கு அல்லது தூண்டல் 
களுக்குக் கூருணர்ச்சியுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை 
நம்முடைய அனுபவத்தைக் கொண்டு நாம் தெரிந்து கொள்ள 
லாம் . மனிதர்களிடம் மட்டுமன்றி 

மட்டுமன்றி மிருகங்களிடம் 

மிருகங்களிடம் இந்தக் 
கூருணர்ச்சி அல்லது எரிவுறுந்தன்மை இருக்கின்றது . ஒரு குறிப் 
பிட்ட தூண்டலைச் செய்யும்போது ஒரு மிருகம் பொருத்தமான 
ஒரு செயலையோ அல்லது எதிர்வினையையோ செய்யுமானால் அந்த 
மிருகத்திடம் கூருணர்ச்சி உண்டு என்று நாம் ஊகிக்க முடியும் . 
இப்படிப்பட்ட எதிர்வினைகள் வெளிப்படையாகக் காணக்கூடிய 
தாகவோ , வெளிப்படையாக ஏற்படக்கூடியதாகவோ இருக்க 
வேண்டுமென்ற அவசியமில்லை . அவைகள் அந்த 

உயிரியி 
னுள்ளேயேகூட ஏற்படலாம் . தகுந்த கருவிகளைக் கொண்டு 
நாம் கண்டறிய முடியும் . இந்த முறையில் ஓரணு உயிரியை 
உதாரணமாக எடுத்துக் கொண்டு ஆராயலாம் . 


ஓரணு உயிரியை ( Amoeba ) ஓர் உருப்பெருக்கி 
( Microscope ) மூலம் நோக்கி , பல்வேறு வகையான தூண்டல்களை 
அதனிடம் உண்டாக்குவோமானால் இரண்டு 

எதிர் 


வகையான 


1 . 


உயிரணுப் பொருள் 


35 


வினைகள் அதனிடம் ஏற்படுவதை நாம் காணலாம் . 

ஒன்று 
தூண்டலிடமிருந்து விலகிச் செல்லுதல் இதைத் தவிர்ப்புத் 
துலங்கல் ( Avoidence response ) என்று கூறலாம் . மற்றொன்று 
தூண்டலை நோக்கிச் செல்லும் எதிர்வினை . இதை அணுகும் 
துலங்கல் ( Approach response ) என்று கூறலாம் : 


தவிர்க்கும் துலங்கல்கள் பெரும்பாலும் உடல் சம்பந்தப்பட்ட 
அழுத்தங்களுக்கு நிலையாக ஏற்படுகின்றன . அந்த அழுத்தங்கள் 
மின்வலி ஓட்டம் , தட்பவெப்ப நிலையில் குறிப்பிடத்தக்க 
மாற்றங்கள் , அமிலங்கள் ( acids ) முதலியவைகளைக் கொண்டு 
ஏற்படுத்தப்படலாம் . இத்தகைய தூண்டல்களுக்கு 

ஓரணு 
உயிரியிடம் ஏற்படுமானால் உயிரணுப்பொருள் ( Protoplasm ) சில 
வகையான இயந்திர , மின்வலி , வெப்ப , இரசாயனத் தூண்டல் 
களுக்கு எரிவுறுந்தன்மையைப் பெற்றிருக்கின்றது என்று அறிய 
லாம் . ஆனால் உணவு போன்ற பொருள்களை நோக்கி ஏற்படுகின்ற 
அணுகும் துலங்கல்கள் சில சமயங்களில் மட்டுமே ஏற்படுவதால் 
அத்தகைய பொருள்களிடம் உயிரணுப் பொருளின் எரிவுறுந் 
தன்மை பொதுவானது என்று கூற முடியாது . ஆனால் உணவை 
ஏற்கும் நிகழ்ச்சியில் சில சூழ்நிலைகளில் அத்தகைய பொருள்கள் 
வலிமையான தூண்டல்களாகி 

அணுகும் எதிர்வினைகளை 
உண்டாக்குகின்றன . இத்தகைய கூராய்வுகள் கட்டுப்படுத்தப் 
பட்ட நிலைமைகளில் நடத்தப்படவேண்டும் . அப்பொழுதுதான் 
வெளிப்புறச் சூழ்நிலைகள் உயிரியிடம் அணுகும் எதிர்வினைகள் 
ஏற்படுவதிலோ அல்லது ஏற்படாமல் போவதிலோ செல் 
வாக்குப் பெறவில்லை என்று உறுதியாகக் கூறலாம் . 


மேலும் அணுகும் துலங்கல்களில் ஏற்படும் மாறுதல்களுக்குக் 
காரணம் உயிரணுப் பொருளில் ஏற்படும் சில மாற்றங்கள் என்றும் 
கூறலாம் . உள்ளார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் நிலையானது 
ஒரு சிறு துணுக்கைத் தூண்டல் பொருளாக ஆக்கவல்லதாக 
இருக்கலாம் . மற்றொரு வகையான மாற்றத்தின் நிலையில் அதே 
சிறு துணுக்கு தூண்டல் சிறப்பை இழக்கக்கூடியதாக இருக்கலாம் . 
இப்படிப்பட்ட கூராய்வுகளின் மூலம் , உயிரியினுள் ஏற்படுகின்ற 
மாற்றங்கள் தூண்டல்களின் முன்னிலையில் தவிர்க்கும் நடத்தை 
யிலிருந்து உயிரி விலகியிருத்தற்கான காரணத்தையும் 
முயலவேண்டும் . அத்தகைய முயற்சிக்கு இந்த முறை ஒரு சிறு 
முன்னேற்றமாக இருக்கின்றது . 


காண 


ஓரணு உயிரியின் வெளிச்சவ்வு ( Membrane ) தனிப்பட்ட 
புலனுணர்ச்சிக்கு முன் மாதிரியாக இருப்பதோடு தனிப்பட்ட 


36 


உடற்கூற்று உளவியல் 


தசை நாருக்கும் , நரம்பணுக்களுக்கும் முன்மாதிரியாக இருக் 
கின்றது . இக் கருத்தைச் செயல்விளக்கம் செய்தும் காட்டலாம் . 
ஒரு ஊசியின் மூலம் ஓர் ஓரணு உயிரி அல்லது அமீபா ( Amoeba ) 
தூண்டப்பட்டால் என்ன நடைபெறுகின்றது ? தொடர்ந்த ஒரு 
முகப்படுத்தப்பட்ட வழியில் தவிர்க்கும் எதிர்வினை நடைபெறு 
வதைக் காணலாம் . இந்தத் தவிர்க்கும் எதிர்வினை இரண்டுவகை 
செயல்முறைகளை உயிரியின் வெளிச்சவ்வில் ஏற்படுத்துகின்றது . 
தூண்டல் தரப்பட்ட சவ்வுப் பரப்பில் அதிகமான சுருக்கமும் 
அல்லது இறுக்கமும் அதற்கு எதிர்ப்பக்க சவ்வுப் பரப்பில் 
நெகிழ்ச்சியும் ஏற்படுகின்றன . இந்தச் செயல்முறையில் ஏற்படும் 
விளைவு என்னவெனில் , ஓரணு உயிரியின் ஒரு பகுதி விரிவடைத 
லாகும் . இதைப் போலிப்பாதம் ( Pseudopod ) என்று கூறலாம் . 
இந்தப் போலிப்பாதம் ஏற்படுவதால் தூண்டலிடமிருந்து உயிரி 
யின் எஞ்சியுள்ள பகுதி இழுக்கப்படுகின்றது . உயிரணுவின் சவ்வும் 
அதனுடன் தொடர்புள்ள அமைப்புகளும் மாறிமாறி சுருங்குவதின் 
மூலமும் நெகிழ்ச்சி பெறுவதின் மூலமும் ஓரணு உயிரி அசைந்து 
இடம் பெயருகின்றது . ஆனால் உயர்ந்த மிருகங்களிடமும் மனித 
னிடமும் இச் செயல்முறை சுருங்குதலில் தனிச்சிறப்புப் பெற்ற 
தசைநார்களின் மூலம் நடைபெறுகின்றது . 


உயிரணுப் பொருளின் மூன்றாவது சிறப்புக்கூறு நடத்திச் 
செல்லும் ஆற்றலாகும் . தூண்டப்பட்ட உயிரியின் வெளிச்சவ்வு 
எதிர்ப்புறத்தில் ஏற்படுத்துகின்ற நீட்சிதான் குறிப்பிடத்தக்க 
மாற்றமாகும் . இந்தச் செயல்முறை தான் மூன்றாவது சிறப்புக் 
கூறுக்கு முன்மாதிரியாகின்றது . உயிரியிடம் தரப்பட்ட 
தூண்டல் வெளிச்சவ்வில் மின்னியைபியல் ( Electrochemical ) 
மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது . அந்த மூலத்திலிருந்து அந்த 
மாற்றம் எல்லாத் திசைகளிலும் சவ்வு முழுவதும் பரவுகின்றது . 
இது , நரம்பு அணுவில் நரம்புத் துடிப்பு எவ்வாறு பரவுகின்றதோ 
அதே போன்று நடைபெறுகின்றது . மனித உடலில் ஏற்படுகின்ற 
நரம்புத்துடிப்பின் பண்புத் தரத்தோடு இது ஒத்திருக்கின்றதோ 
இல்லையோ அணுவின் வெளிச்சவ்வு நடத்திச் செல்லும் செயல் 
முறையில் தனித்திறமை பெற்றுள்ளது என்று நினைக்கும்படிச் 
செய்கின்றது . மேலும் உயிரியின் ஒருமைப்பாடு , ஒருமுகப்பாடு 
போன்ற நடவடிக்கைகளில் 

நரம்பணுக்கள் முன்மாதிரியாக 
இருப்பது போன்ற வெளிச்சவ்வும் இருக்கின்றது என்று கருதும்படி 
செய்கின்றது . உயிரணுப் பொருளின் மற்ற 

உடைமைகள் 
முழு அணுவிலும் உள்ளடங்கியிருப்பதாகத் தோன்றுகின்றன . 
அவைகளில் 

சிலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 
அவசியம் ஏற்படுகின்றது . நம் உடலிலுள்ள உயிரியக்கமுடைய 


உயிரணுப் பொருள் 


37 


ஒவ்வொரு உயிரணுவும் அந்த உடைமைகளைச் செயல் விளக்கம் 
செய்கின்றன . நம்முடைய நடத்தையோடு அவைகள் மிகவும் 
தொடர்புடையவைகளாக இருக்கின்றன . அந்த உடை ைகளில் 
முக்கியமான நான்கு : உயிர்ப்பொருள் மாறுபாடு ( Metal olism ) 
சுரத்தல் ( Secretion ) அகற்றல் ( Eleminition ) வளர்ச்சி ( Growth ) 
என்பன . 


உயிர்ப்பொருள் மாறுபாடு ( Metabolism ) என்பது பொது 
வாக வாழ்க்கையின் செயல்முறையைக் குறிக்கின்றது . உயிரணுப் 
பொருளின் எல்லாச் செயல்முறைகளுக்கும் சக்தி தேவைப்படு 
கின்றது . இந்த சக்தி சிக்கல் நிறைந்த ஒரு தொடர்ச்சியான 
இரசாயனச் செயல்முறைகளின் மூலம் அளிக்கப்படுகின்றது . 
இந்தச் செயல்முறைக்குப் பெயர் உயிர்ப்பொருள் மாறுபாடு 
என்பது . எனவே உயிர்ப்பொருள் மாறுபாடு என்பது உணவு , 
உயிரகம் ( Oxygen ) , மற்ற பொருள்கள் ஆகியவைகளை உட் 
கொள்ளல்வரை உள்ளடக்கிக் கொண்டிருக்கின்றது . உயிரணு 
வினுள். காட்டப்பட்ட பல்வேறுபட்ட பொருள்களைச் செறிமானம் 
செய்வதும் செரிமானம் செய்யப்பட்ட உணவைத் தன்வயப்படுத் 
தலும் சக்திக்காக அதை உயிரகவலிக்கலவைச் செயல்முறைமூலம் 
உபயோகித்தலும் உயிர்ப்பொருள் மாறுபாட்டுச் செயல்முறை 
யாகும் . 


பொதுவாக இச் செயல்முறையை நோக்கும்போது கொழுப்பு , 
புரதச்சத்து ( Protein ) பழச் சர்க்கரை உற்பத்திப் பொருள்கள் 
( Carbohydrates ) முதலிய உணவுப்பொருள்களைச் சக்திக்காக 
உயிரணு உபயோகிக்கக்கூடிய வகையில் உடைக்கும் செயல் 
முறையாக இருக்கின்றது . 

உயிரக வலிக்கலவைச் செயல் 
முறைகளிலிருந்து ( Oxidation ) வாழ்க்கையின் இரசாயன எதிர் 
வினைகளுக்கான சக்தி பெறப்படுகின்றது . இந்த இரசாயன எதிர் 
வினை ஒரு நெருப்பைப்போன்றது . இந்த எதிர்வினையில் உயிரகம் 
உணவோடு கலந்து சக்தியையும் சூட்டையும் வெளியிடுகின்றது . 
உடலின் எதிர்வினைகள் உணவை எரிக்கின்ற செயல்முறையைப் 
போன்றிருக்கின்றன . ஏனென்றால் எதிர்வினைகளுக்கும் அதே 
மூலப் பொருள்கள் தான் தேவைப்படுகின்றன . மேலும் ஒரே 
மாதிரியான கழிவுப் பொருள்களைத்தான் வெளிப்படுத்துகின்றன. 


ஓர் உணவை எரிக்கும் போது ஏற்படுகின்ற வெப்பம் அள 
விடப்படுகின்றது . அதை கலோரி அல்லது வெப்பக்கூறு (Caloric ) 
என்று கூறுகின்றோம் . இது அந்த உணவுச் சக்தியின் ஒரு அளவை 
மறைமுகமாக உடலுக்குத் தருகின்றது . மனிதன் போன்ற சிக்க 


38 


உடற்கூற்று உளவியல் 


லான உயிரியிடம் உணவு குருதிச் சர்க்கரையாக மாற்றப்படு 
கின்றது . அதைத் தனித்திறமை பெற்ற உயிரணுக்கள் (Speci 
clized cells ) ஓர் உணவுப் பொருளாக உபயோகிக்கின்றன . 
அதாவது , குருதிச் சர்க்கரை அல்லது பழச் சர்க்கரை ( Glucose ) 
யானது நாம் சுவாசிக்கும் நீரகத்துடன் கலந்து கரியமிலவாயு , 
உடல் வெப்பத்தை நிலையாக வைத்திருக்கும் சூடு , கழிவு , சிறு 
நீர்ப்பை மூலமும் , வியர்வை மூலமும் வெளித்தள்ளப்படும் நீர் , 
வாழ்க்கையின் இரசாயன எதிர்வினைகளுக்குப் பயன்படும் 20 சத 
விகித சக்தி முதலியவைகள் ஏற்படச் செய்கின்றது . 


சுரத்தல் ( Secretion ) என்பது உயிரணுவின் மற்ற சிறப்புக் 
கூறுகளில் ஒன்றாகும் . வாழ்க்கையின் இரசாயனத் தேவைக்கான 
பொருள்களை வழங்குவதில் இச் செயல்முறை முக்கியமாக இருக் 
கின்றது . அதாவது , சூழ்நிலையினால் வழங்கப்பட்ட மூலப் 
பொருள்களிலிருந்து உயிரணுவில் உற்பத்தி 

செய்யப்பட்ட 
பொருள்களில் இரசாயன தேவைக்கானவற்றை வழங்குவதற்கு 

ச் செயல்முறை நடைபெறுகின்றது . உயிரணுக்களினால் மிகவும் 
உயர்ந்த அளவு விருத்தியாக்கப்பட்ட செயல்முறை சுரத்தலாகும் . 
மனித உடம்பில் சுரப்பிகளாக ( Glands ) வளர்ச்சியடைந்துள்ளன . 
அந்தச் சுரப்பிகள் உணவைச் 

செரிமானம் செய்வதற்கு 
உதவும் பொருள்களைச் சுரக்கின்றன . உடலில் மாற்றங்களை 
அமைக்கவும் சுரக்கின்றன . மனித உடலிலுள்ள சுரப்பிகள் 
இரண்டு வகைகளாக இருக்கின்றன. அவை ( 1 ) நாளமுள்ள 
சுரப்பிகள் ( Duct glands ) ( 2 ) நாளமில்லாச் சுரப்பிகள் ( Duct 
less glands ) என்பன . நாளமுள்ள சுரப்பிகள் பெரிதும் செரி 
மானிக்கக்கூடியவைகளாகும் . செயல் நடைபெறுமிடத்திற்குக் 
குழாய்களின் மூலமாக சுரத்தல் பொருள்களை அனுப்புகின்றன . 
நாளமில்லாச் சுரப்பிகள் அல்லது உள்சுரப்பிகள் ( Ductless or 
endreine glands ) சுரத்தல் பொருள்களை நேரடியாகக் குருதியில் 
கலக்கச் செய்கின்றன . இச்செயல்முறை உடல் முழுவதும் விரிவான 
விளைவுகளை உண்டாக்குகின்றது . நரம்பு மண்டலத்தின் நடத்திச் 
செல்லும் உயிரணுக்களோடு சேர்ந்து நாளமில்லாச் சுரப்பிகளின் 
சுரத்தல் பொருள்கள் உடல் முழுவதும் உயிரணு நடவடிக்கையை 
ஓரினப்படுத்துவதில் உதவி செய்கின்றன . உதாரணமாக , மாங் 
காய் சுரப்பிகள் ( Adrenal glands ) அவசர காலங்களில் குருதி 
யோட்டத்தில் பொருளைச் சுரக்கச் செய்கின்றன . அச் செயல் 
முறை இருதயத்தின் துடிப்பை அதிகரிக்கச் செய்கின்றது . குருதி 
யழுத்தத்தை அதிகரிக்கச் செய்கின்றது . இவைகள் மட்டுமன்றி 
உடல் சார்ந்த துடிப்புகளுக்கு உடம்பைத் தயார்படுத்தும் செயல் 
முறைகளையும் செய்கின்றது . ஆகையினால் நாளமில்லாச்சுரப்பிகள் 


உயிரணுப் பொருள் 


39 


உடம்பின் செயல்முறைகளை இணைக்கும் ஒரு மண்டலமாகவும் , 
ஒரு துலங்கல் மண்டலமாகவும் இருக்கின்றன என்று கூறலாம் . 


அகற்றுதல் 

உயிரணு தானே கழிவுப் பொருள்களை வெளிப்படுத்தும் 
செயல் முறையை அகற்றுதல் என்று கூறுகின்றோம் . 

புகின்றோம் . இது 
உயிரணுச் சேர்க்கைகளின் ஒரு கூட்டு உடைமையாக இருந்து 
கழிவுப் பொருளையும் அணுச்சவ்வையும் வடிகட்டி சூழ்நிலைக்கு 
அனுப்புகின்றது . மனிதரின் உடம்பில் குண்டிக்காயில் ( kidney ) 
இத் துறையில் தனிச்சிறப்புப் பெற்ற உயிரணுக்களிருக்கின்றன. 
குண்டிக்காயில் தான் மூத்திரம் தோற்றம் பெறுகின்றது . எல்லா 
உயிரணுக்களுமே கழிவுப்பொருள்களை அகற்றுகின்றன என்றாலும் 
குண்டிக்காயிலுள்ள உயிரணுக்கள் தான் மற்ற உயிரணுக்களி 
லிருந்து திரட்டிய கழிவுப்பொருள்களின் குருதியை அகற்றுவதில் 
தனிச்சிறப்புப் பெற்றிருக்கின்றன. 


என்ற 


-- 


வளர்ச்சி 
வளர்ச்சியை இரண்டு 

விதமாக நோக்கப்படுகின்றது . 
தனித்த 

உயிரணுவின் அளவு அதிகரித்தல் 
நோக்கத்திலும் , உயிரணுக்களின் எண்ணிக்கை பல மடங்காகப் 
பெருகுதல் என்ற நோக்கத்திலும் , காணுகின்ற ஒரு தனி உயிரணு 
ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டியவுடன் அது இரண்டு உயிரணுக் 
களாகப் பிரிகின்றன . இந்தச் செயல் முறையை உயிர்மப்பிள 
வியக்கம் ( Mitosis ) என்று கூறுகின்றனர் . உயிரணு விருத்தியில் 
தனிச் சிறப்பில்லாத அமைப்பு என்றும் இதைக் கூறலாம் . 
இதே போன்று உ.யிரணுக்களுள்ள 

உயிரியின் 
உயிரணுக்கள் வளர்ச்சி காலத்தில் உடலின் ஒவ்வொரு தனிச் 
சிறப்புப் பெற்ற பகுதியும் அளவு அதிகரித்தலை அவைகளே 
விருத்திசெய்து கொள்ளுகின்றன . வாழ்நாள் முழுவதும் பழுது 
பட்ட உயிரணுக்களை மாற்றியமைக்கின்றன . எப்படியிருப்பினும் 
ஒரு முழுமையான புது பல உயிரணு உயிரி விருத்தியடைதல் 
ஒரு தனிச்சிறப்பான செயல் முறையாகும் . அது தனிச் சிறப்பான 
உயிரணுக்களினால் தான் நடைபெறுகின்றது . ஆனால் உயிரணு 
விருத்தியடைதலுக்கான கட்டுப்பாட்டுச் செயல் முறைகள் 
அணுமையத்தில்தான் காணப்படுகின்றன . 


பல 


இனப்பெருக்கம் அல்லது உயிரணு விருத்தி ( Reproduction ) 
உயிரணுப் பொருளின் மற்றொரு குணப்பண்பு 

இனப் 
பெருக்கமாகும் . உயிரணுவின் பிளவியக்கம் அணுபையத்தினால் 


40 


உடற்கூற்று உளவியல் 


வரை 


கட்டுப்படுத்தப்படுகின்றது . ஒரு தனி உயிரணு ஒரு 
எல்லைக்குட்பட்ட பரும அளவை அடைந்த பிறகு உயிரணுப் 
பெருக்கச் செயல் முறைக்கான செயல் நடைபெறுகின்றது . 
உயிரணு மையம் எஞ்சியுள்ள உயிரணுவோடு பிளவுபடுகின்றது . 
உயிரணு மையத்தில் தனிச் சிறப்பான அமைப்புகளையுடைய 
மரபு நுட்பணுக்களும் ( Genes ) அவ்வாறே பிளவுபடுகின்றன . 
இந்த மரபு நுட்பணுக்கள் உயிரணுமையத்திலுள்ள உயிரணுக் 
கோள்களில் அடங்கியிருக்கின்றன . இந்த மரபு நுட்பணுக்கள் 
சிக்கல் நிரம்பிய அணுத்திரள்களாகும் . இந்த அணுத்திரள்கள் 
இரண்டு புதிய உயிரணுக்களின் ஒவ்வொரு பகுதியையும் 
உற்பத்தி செய்வதற்கான வடிவங்களாக இருக்கின்றன . மனித 
உடலில் ஒவ்வொரு தனித்திறமை பெற்ற உயிரணுவும் 
இவ்வாறே இனப்பெருக்கம் செய்கின்றது . உருவான இரண்டு 
புதிய உயிரணுக்களும் பழைய உயிரணுவிடம் காணப்பட்ட 
தனித்திறமையான குணப்பண்புகளையே காட்டுகின்றன . 


முற்றிலும் புதிதான ஒரு பன்முக உயிரணு உயிரியின் 
மிகவும் சிக்கலான செயல்முறை பால்சார்ந்த இனப்பெருக்க 
மாகும் . இது தனித்திறமை வாய்ந்த செயல் முறையாக இருக் 
கின்றது . பால் உட்சுரப்பிகளின் ( Gonads ) உயிரணு விருத்தியின் 
அமைப்புகள் அத்தகைய பண்பைப் பெற்றிருக்கின்றன . ஒவ் 
வொரு இனப்பெருக்க உயிரணுவும் முழு உயிரிக்கும் ஒரு விதியைக் 
கொண்டிருக்கின்றது . 


ஓர் உயிரணு பெண்ணிடமிருந்தும் மற்றொரு உயிரணு 
ஆணிடமிருந்தும் பெறப்படுகின்றது . இந்த இரண்டும் ஒரு தனிப் 
புது உயிரணுவாக இணைகின்றன . உருவாகின்ற புதிய உயிரிக்கு 
இரண்டு உயிரணுக்களும் தனிச் சிறப்பான, குணப் பண்புகளைக் 
கொடுத்து தவுகின்றன . இந்தத் தனி உயிரணு பன்மடங்காகப் 
பெருகுகின்றது . அதனுடைய உயிரணுமையத்திலுள்ள மரபு 
நுட்பணுக்களின் விதிமுறை உயிரியின் தன்மையை நிர்ணயிக் 
கின்றறது . உருவாகின்ற உயிரி மனிதனா அல்லது நாயா அல்லது 
எலியா என்பதையும் , மனிதனாக இருந்தால் அவனுடைய நிறம் 
கருப்பா அல்லது வெள்ளையா என்பதையும் நிர்ணயம் செய்யப் 
படுகின்றது . 


உயிர்ப்பொருள் மாறுபாடு ( Metabolism ) 
உயிரணுவின் எல்லாச் செயல் முறைகளுக்கும் 

ஆற்றல் 
அல்லது சக்தி தேவைப்படுகின்றது . இந்த ஆற்றலை ஒரு சிக்கல் 
வாய்ந்த தொடர்ச்சியான இயைபியல் செயல்முறைகள் வழங்கு 


உயிரணுப் பொருள் 


41 


கின்றன . அந்தச் செயல் முறையை உயிர்ப்பொருள் மாறுபாடு 
என்று கூறலாம் . அடிப்படையாகக் காணும்போது உயிர்ப் 
பொருள் மாறுபாடு என்பது உணவுப் பொருள்களை உடைக்கும் 
செயல்முறையாகும் . கொழுப்புப் பொருள் , புரதப் பொருள் , 
பழச் சர்க்கரைப் பொருள் முதலியவைகளை உயிரணு ஆற்றலுக் 
காகப் பயன்படுத்தும் வகையில் பதப்படுத்துவதாகும் . வாழ்க்கை 
யின் இயைபியல் எதிர்வினைகளுக்கான ஆற்றல் உயிரக இணைவு 
நெருப்புப் போன்ற இயைபியல் எதிர்வினை போன்ற செயல் 
முறைகளிலிருந்து பெறப்படுகின்றது . இந்த எதிர்வினை ல் 
உயிரகம் உணவுடன் இணைந்து வெப்பத்தையும் ஆற்றலையும் 
வெளியிடுகின்றது . உடலின் எதிர்வினைகள் உணவை எரிப்பதற்கு 
நட்பாக இருக்கின்றன . ஏனென்றால் எரிப்பதற்குத் தேவையான 
அதே மூலப்பொருள்கள் தான் அவைகளுக்கு ( எதிர்வினைகளுக்கு ) 
தேவைப்படுகின்றன . வெளிப்படுத்தும் கழிவுப்பொருள்களும் 
அதே போன்றிருக்கின்றன. 

ஒரு உணவை எரிக்கும்போது வெளிப்படுவது வெப்பம் . அதை 
வெப்ப ஆற்றல் ( Calorie ) என்று அளவிடுகின்றோம் , எரிக்கப் 
பட்ட உணவுக்கு ஏற்ற மதிப்புள்ள சக்தியை உடலுக்கு அளிக்கப் 
படுகின்றது . மனிதனைப் போன்ற சிக்கலான உயிரியில் உணவு 
குருதிச் சர்க்கரையாக ( Glucose ) மாற்றப்படுகின்றது . தனிச் 
சிறப்பு வாய்ந்த உயிரணுக்கள் அதை ஒரு உணவுப் பொருளாக 
உபயோகிக்கின்றன . 

குருதிச் 

சர்க்கரை நாம் சுவாசிக்கும் 
உயிரகத்தோடு கலந்து கரியமில வாயுவாக மாறுகின்றது . நாம் 
காற்றைச் சுவாசிப்பதற்கு முன்பாகவே இது குருதியிலிருந்து 
நுரையீரலுக்குச் செலுத்தப்படுகின்றது . மேலும் குருதிச் 
சர்க்கரை உயிரகத்தோடு கலந்து உடலின் வெப்ப நிலையைப் 
பாதுகாக்கும் வெப்பத்தையும் கொடுக்கின்றது . காற்றை வெளி 
யிடுவதின்மூலம் குண்டிக்காயினால் வெளித்தள்ளப்பட்ட கழிவுப் 
பொருள் , நீர் ஆகியவைகளும் வெளியில் செல்லுகின்றன . 
மிருக உயிரணுப் பொருளின் பெரும்பாலான தேவைகள் 

மிருகங்களின் வளர்ச்சியும் நடத்தையும் உடற்கூற்றியல் 
தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதை அடிப்படையாகக் 
கொண்டுதான் அமைகின்றன . மனிதனின் வளர்ச்சியும் நடத் 
தையும்கூட உடல் தேவையின் அடிப்படையில் தான் அமை 
கின்றன . உடலுக்ரு உணவும் நடத்தைக்குச் சக்தியும் தேவை . 
சக்தியை அளிப்பதும் உணவுதான் . 


உணவுகளில் அடங்கியுள்ள சத்துப் பொருள்கள் பல . அவை 
பெரும்பாலும் பழச்சர்க்கரை உற்பத்திட்பொருள்கள் ( Carbo 


42 


உடற்கூற்று உளவியல் 


hydrates ) கொழுப்புகள் ( Fats ) புரதம் ( Proteins ) என்ற ஊட்டப் 
பொருள்கள் என்பன . இயைபியக்கம் ஊக்கிகளும் ( Catolysts ) 
மற்ற உயிர்ப்பொருள் மாறுபாட்டு இயக்கிகளும் உயிரணுப் 
பொருளின் பெரும்பாலான தேவைகளாக இருக்கின்றன . அவை , 
உயிரகம் ( oxygen ) , நீர் , சில தாதுப்பொருள் உப்புகள் , சில 
செரிமானப் பொருள் வகைகள் முதலியன . 


ஓரளவு எல்லையுள்ள தட்ப வெப்ப நிலையும் உயிரணுப் 
பொருளின் தேவையாக இருந்து வருகின்றது . தொடர்ச்சியான 
நடவடிக்கைகளிலிருந்து ஓய்வு பெறும் காலக்கூறும் ஒருவகையான 
தேவை என்றே கருதப்படுகின்றது . செயல் முறைகளை மீட் 
டளிப்பதற்கு ஓய்வு தேவையாக இருக்கின்றது . 


கழிவுப் பொருள்களை வெளியேற்றல் நடைபெற்றாக 
வேண்டும் . வெப்பம் உடலுக்குக் கேடான பொருள்கள் 
முதலியவை உயிர்ப்பொருள் மாறுபாட்டினால் வெளித் தள்ளப் 
படுகின்றன . மேலும் உணவை வயிற்றுள் கொண்டு செல்லுதலும் 
தேவைப்படுகின்றது . 


பழுது ஏதும் ஏற்பட்டுவிடா வண்ணம் , பாதுகாத்துக் 
கொள்ளும் ஒரு வகையான தேவையாக இருக்கின்றது . சில 
இயைபியல் , இயந்திர , மின்வலி நிலைமைகளிலிருந்தும் , மிக 
அதிகமான வெப்பத்திலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ள 
வேண்டியது உயிரணுப் பொருளின் தேவையாகும் . 


உயிரியின் செயல் முறை 

உயிரியலின் அடிப்படைக் கோட்பாடுகளில் ஒன்று என்ன 
வென்றால் , 

உயிரிகள் தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் 
கொள்ளும் பொருட்டு 

செயல்படுகின்றன என்பதாகும் . 
அவைகள் இதை வெற்றிகரமாகச் செய்யவில்லை என்றால் 
அவைகள் இறந்து போகின்றன . அதனால் அவைகள் தங்கள் 
இனத்தை விருத்தி செய்ய முடிவதில்லை . எனவே 
அழிந்து போகின்றன . 


அவைகள் 


தேவைகளை நிறைவேற்றும் செயல் முறைகள் முற்றிலும் 
உடல் சார்ந்த மட்டத்திலேயே நடைபெறுகின்றன . எனவே 
அவைகளை உயிரணுக்களின் உடல் சார்ந்த உடைமைகள் என்றே 
பெரிதும் கருதப்பட்டது . அவைகள் வெளிச் சூழ்நிலைக்கும் 
உயிரணுவுக்குமிடையில் பொருள் பரிமாற்றத்தை உள்ளடக் 
கியவைகளாக இருக்கின்றன . இந்தச் செயல் முறைகள் உயிரணு 


43 


உயிரணுப் பொருள் 


உடல் 


வின் அடிப்படை சவ்வு வழியாக நடைபெறுகின்றது . 
சார்ந்த நிலைமைகளினால் அவை 

பெரிதும் கட்டுப்படுத்தப் 
படுகின்றன . 


உதாரணமாக , உயிரணுவில் உயிரக இணைவு 

நடை 
பெறுகின்ற பொழுது வெப்பம் , கரியமில வாயு என்ற இரண்டு 
பொருள்கள் திரள்கின்றன . 

அதனால் சிறிது நேரத்திற்கு 
உயிரணுவை அதனுடைய 

சூழ்நிலை சமநிலையை இழக்கச் 
செய்கின்றது . உயிரணு உடல் சார்ந்த பொருளான தால் 
சூழ்நிலைக்கேற்ப வெப்பத்தை இழக்கச் செய்கின்றது . அடிப்படை 
சவ்வின் இரண்டு பக்கங்களிலும் வெப்ப நிலையும் அழுத்தமும் 
ஓரளவு சமமடைகின்ற வரையில் வெப்பம் தணிக்கப்படுகின்றது . 
இந்தச் செயல் முறையைச் சமநிலை யடைதல் என்று கூறப் 
படுகின்றது . 


உயிரணுவுக்கும் சூழ்நிலைக்கும் 

இடையில் 

நடைபெறும் 
இந்த உயிரியின் சமநிலைப் பாதுகாப்பு மாற்றங்களில் உயிரணுவின் 
சவ்வு முக்கிய பங்கேற்கின்றது . இது தேர்ந்தெடுப்புக்குரியதாக 
இருக்கின்றது . இந்தத் தேர்ந்தெடுப்பு உயிரணுவின் உன்ளார்ந்த 
நிலைமைக்கும் சூழ்நிலையின் தன்மைக்கும் ஏற்ப மாறுபடுகின்றது . 
பெரும்பாலான பொருள்கள் வாழும் உபிரணுக்களுக்குள் 
கரைசலாக இருக்கின்றன . அவைகளை மின் வலியால் பிரிப்புற்ற 
பொருள்கள் ( Electrolytes ) என்று கூறுகின்றோம் . ஏனென்றால் 
அவைகள் உடன்பாடானதும் எதிர் மறையானதுமான மின்வலி 
சார்ந்த செறிவுகளைக் கொண்டு 

செல்லும் வெளியணுக்கள் 
( Ions ) உருவாகின்றன . உயிரணுச் சவ்வின் இரண்டு பக்கங்களின் 
மீதும் வெளியணுவின் ஒருமுகப்பாடு வேறுபாடுகளைக் கொண்ட 
தாக இருக்கலாம் . எரியுறுந்தன்மை , நடத்திச் செல்லுந் தன்மை 
ஆகிய உடைமைகளுக்கு இதுதான் அடிப்படையாக இருக்கின்றது . 
சுருங்கும் தன்மை என்ற உடைமைக்கு நடத்திச் செல்லுவதும் 
இதுதான் . 


என்று 


உயிரணுவின் நடவடிக்கைகளைக் கவனிப்போம் . கரியமில 

உயிரணுவினுள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது 
வாயு 
வைத்துக் கொள்வோம் . இந்த உயிரணு வெளிச் சூழ்நிலையில் 
கரியமில வாயு அதிகரிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 
தாகும் . இந்த உயிரணு சூழ்நிலையில் அந்த உற்பத்திப் பொருளை 
இழக்க முடியாது . அல்லது சூழ்நிலையிலிருந்து அது அதிகரிக்கவும் 
செய்யலாம் . உண்மையில் என்ன நடைபெறுகின்றது ? உயிரணு 
அதிகப்படியான அசையும் தன்மையை செயல்படுத்துகின்றது .. 


44 


உடற்கூற்று உளவியல் 


அதற்கு இணையான மற்றொரு சூழ்நிலையைக் கண்டுபிடிக்கும் 
முறையில் இது தொடர்ந்து நடைபெறுகின்றது . அல்லது 
அசையும் தன்மையும் உள்ளடங்கியுள்ள செயல் முறைகள் 
செயலிழக்கும் வரையில் நடைபெறுகின்றது . பொருத்தமான 
மாற்றம் சூழ்நிலையில் ஏற்படவில்லையானால் உயிரணு இறந்து 
போகும் நிலையடைகின்றது . 


உயிரியின் இந்த அதிகப்படியான அசையும் தன்மை , 
கரியமில வாயு அதிகரித்த தூண்டல் சுழ்நிலையில் நடத்திச் 
செல்லுந் தன்மைக்கும் எரிவுறுருந் தன்மைக்கும் பின் நிகழ்வதாக 
இருக்கின்றது . உயிரியின் செயல் சார்ந்த ஒருமைப்பாடு தூண்டல் 
களையோ , 

தூண்டல் சூழ்நிலைகளையே ஒதுக்குகின்ற பொழு 
தெல்லாம் இது நிகழ்கின்றது . ஏனென்றால் அந்தச் சூழ்நிலையில் 
உயிரி எரிவுறுகின்றது . புதிதாகப் பிறந்துள்ள குழந்தையினிட 
திலும் மற்ற உயிரினிடத்திலும் தன்னுடைய தேவையை 
நிறைவு செய்து 

கொள்ளுவதற்கான குறிப்பிட்ட வழியைக் 
கற்றுக் கொள்ளாதபோதும் அல்லது சூழ்நிலையோடு இணங்கிச் 
செல்ல முடியாது 
முடியாதபோதும் இந்தச் செயல் 

முறையை நாம் 
காணலாம் . 


தீங்கிழைக்கின்ற எல்லாச் சூழ்நிலைகளிடத்தும் உயிரி 
எரியுறுவதில்லை . ஏனென்றால் எல்லாவற்றையும் உயிரி நேரிடை 
யாக அறிந்து கொள்ள முடியாது . மனிதர்களிடம் நடத்திப் 
பார்த்த ஆராய்ச்சிகள் காட்டும் முடிவுகள் என்னவென்றால் பல 
சூழ்நிலைகளுக்கு எரிவுறுகின்ற உயிரணு புழு வாய்களை ( Receptor 
cells ) நாம் பெற்றிருக்கவில்லை என்பதாகும் . உதாரணமாக , 
உயிரகத்திற்கான ஒரு தேவையை நாம் நேரடியாக அறிவதில்லை . 
கரியமில வாயுவின் அழுத்தம் நம்முடைய உடல் உயிரணுக்களில் 
அதிகரித்து உடல் குருதியில் அந்த அழுத்தம் அதிகரிக்கும்பொழுது 
தான் நாம் பொருத்தமான காற்றை நாடிச் செல்லுகின்றோம் . 
கரியமில வாயுவின் இறுக்கம் அதிகரித்தலுக்குக் கூருணர் 
வுடைய 

உயிரணுக்கள் நம்மைப் பாதுகாக்கின்றன . ஆனால் 
நல்ல சூழ்நிலைகளினால் தான் நாம் பாது காக்கப்படுகின்றோம் என்று 
நாம் கருதிக் கொண்டிருக்கிறோம் . மிக உயர்ந்த மட்டத்தில் 
ஆகாய விமானத்தில் பிரயாணம் செய்யும்போது உயிரணுக்கள் 
நமக்கு உதவி செய்ய முடிவதில்லை . தங்களுடைய இனத்தை 
விருத்தி செய்கின்ற பிருகங்கள் 

ஆகியவைகளினுடைய 
வாழ்க்கையே அழிக்கின்ற பெரும்பாலான வெளித் தூண்டல் 
களுக்கும் உள்ளார்ந்த தூண்டல்களுக்கும் எரிவுறுகின்றன . 
இத்தகைய , தீங்கிழைக்கின்ற தூண்டல்களை தவிர்ப்புத் துலங்கல் 


உயிரணுப் பொருள் 


45 


( Noxious ) என்று கூறுகின்றார்கள் . நாம் அவைகளை நலக் கேடா 
னவை என்றும் நோவு தருகின்றவை என்றும் உணருகின்றோம் . 
சில சமயங்களில் எரிச்சல் தருகின்றவை என்றும் உணருகின்றோம் . 
மனிதனிடத்திலும் ஓரணு உயிரி ( அமீபா ) யிலும் வழக்கமாக 
தவிர்ப்பு எதிர் வினைகளை உண்டாக்குபவைகளாக இருக்கின்றன. 
ஆகையினால் மனிதனும் ஓரணு உயிரியும் இந்தத் தூண்டல்களைக் 
குறைக்க வேண்டுமென்றோ அல்லது தவிர்க்க வேண்டுமென்றோ 
நாம் கூறவேண்டியிருக்கின்றது . இந்தத் தூண்டல் சூழ்நிலைகளே 
உயிரிகளிடத்தில் நடத்தையை வரவழைக்கின்றன . 


இந்தத் தூண்டல் நிலைமைகள் அல்லது கற்காத எரிவுறும் 
நிலைமைகள் உள்சார்பானதாக இருக்கும் பொழுது நாம் அவைகளை 
தேவை நிலைமைகள் ( Need states ) என்று கூறுகின்றோம் , அதை 
உந்து சக்தி ( Drive ) என்று கூறலாம் . தூண்டல் வெளிச் சார் 
பானதாக இருக்கும்பொழுது 

வெளிப்படும் நடத்தையைத் 
தவிர்ப்பு நடத்தை என்று கூறமுடியாது , ஓரணு உயிரி ( அமீபா ) 
உணவை எடுத்துக் கொள்ளும் எதிர் வினையை அணுகும் எதிர் 
வினைகள் என்று ஏற்கனவே கூறினோம் . ஆனால் நம்முடைய சில 
அணுகும் துலங்கல்கள் தூண்டல் நிலைமைகளை அப்புறப்படுத்து 
வதற்கு இயங்குகின்றன என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டாக 
வேண்டும் . பல உயிரியின் நடத்தைகளில் முதலில் அணுகும் 
எதிர்வினைகளை ஏற்படுத்தும் தூண்டல்கள் பிறகு தவிர்க்கப்படுவ 
தாகவே இருக்கின்றன . குழந்தைகளின் நடத்தைகளில் இதைச் 
சாதாரணமாகக் காணலாம் . தொடக்கத்தில் அணுகும் 
நடத்தையைக் கொண்ட துலங்கல்கள் முழு நடத்தை வடிவத்தில் 
தவிர்ப்பு நடத்தையாக இருக்கின்றது . தூண்டலை உண்டாக்கிய 
நிலைமைகளைக் குறைப்பதாகவோ அல்லது முற்றிலும் நீக்குவ 
தாகவோதான் அதனுடைய முடிவு இருக்கின்றது . உதாரணமாக 
மூத்திரப்பை நிரம்பியவுடன் ஏற்படுகின்ற தூண்டல் மூத்திரத்தை 
முற்றும் நீக்குவதில் தான் முடிகின்றது . இங்கு தூண்டல் 
பொருள் நீக்கப்பட்டவுடன் தான் உயிரி சமநிலை யடைகின்றது . 


தேவையை நிறைவு செய்யும் பண்பைக் 

கொண்ட 
நடத்தையைப் பற்றி முன்பே சிறிது குறிப்பிட்டோம் . இதி 
லிருந்து நாம் தெரிந்து கொள்ளுவது என்னவென்றால் உந்து சக்தி 
குறைத்தல் அல்லது தூண்டல் குறைத்தல் வழியிலேயே நாம் 
நினைக்க விரும்புகின்றோம் என்பதாகும் . இந்தச் செயல்முறையை 
இன்னும் சற்று சிறந்த கருத்துச் சொல்லைக் கொண்டு கூறுவோ 
மானால் உயிரியின் சமநிலைப் பாதுகாப்பு நடத்தை ( Equilibratory 
behaviour ) என்று கொள்ளலாம் . இன்னும் சில உளவியலார் 


46 


உடற்கூற்று உளவியல் 


இந்தச் செயல் முறையை பொருத்தப்பாட்டு நடத்தை ( Adjustive 
behaviour) அல்லது நல்லிணக்க நடத்தை என்று கூறுகின்றனர் . 
பொருந்து நடத்தை அல்லது நல்லிணக்க நடத்தை என்ற சொல் 
தெரிந்த பொருளைத் தருவதாக இருக்கின்றது . உயிரணுவின் 
சவ்வில் நடைபெறுகின்ற உடல் சார்ந்த மாற்றங்களை மட்டு பன்றி 
நாம் பல்வேறு வழிகளில் செயல் விளக்கம் செய்கின்ற பல்வேறு 
பட்ட நடத்தைகளையும் உள்ளடக்குவதற்கு இச்சொல் நமக்கு 
உதவலாம் . எனவே உடல் சார்ந்ததும் , உடற்கூறு சார்ந்ததும் 
உளவியல் சார்ந்ததுமான சமநிலைகளைப் பாதுகாப்பதற்கு இயக் 
கட்பட்ட உயிரியின் நடத்தைகளையும் விளக்கலாம் . 


இந்த இடத்தில் மற்றொரு கருத்தையும் நாம் மனதில் 
கொள்ள வேண்டும் . உடல் சார்ந்த சமநிலை உடற்கூறு சார்ந்த 
சம நிலையும் ஒன்று என்று கருத முடியாது . அது போலவே உடல் 
சார்ந்த சம நிலையும் உடற்கூறு சார்ந்த சம நிலையும் உளவியல் 
சார்ந்த சம நிலையோடு ஒன்றாக வைத்துக் கருதக் கூடாது . ஒரு 
தராசில் இரு இணை அளவுகள் பொருள் அல்லது உடல் சமநிலை 
யுள்ள தாக இருக்கின்றன . அசைவையோ நடவடிச் 

வயோ நடவடிக்கையையோ 
அவைகள் காட்டுவதில்லை . அணுத்திரள்கள் மட்டத்தில்தான் 
அவைகளிடையே சம நிலையின்றி காணப்படலாம் . அதே போன்று 
ஒரு வாழும் உயிரி தன்னுடைய சூழ்நிலை உடல் 

சார்ந்த 
சம நிலையைப் பெற்றிருக்கலாம் . வெளிப்படையான அசைவும் 
இல்லாமலிருக்கலாம் , ஆனால் உயிர்ப் பொருள் மாறுபாட்டின் 
செயல்முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது . உடற்கூற்றுச் 
சார்பான சம நிலையானது ஒரு வகையான சம நிலையை இந்தச் 
செயல்முறைகளிடையே உள்ளடக்கிக் கொண்டிருக்கின்றது என் . 
பதையும் இங்கு நாம் காணவேண்டும் . இந்த நிலைமையின் மாறு 
பட்ட பண்புகளை இரண்டு வகையாகக் குறிப்பிட்டுக்காட்டலாம் . 
ஒன்றை , செயல் சார்பான ஒருமைப்பாடு என்றும் மற்றொன்றை 
உடல் சமன் நிலையைப்பேணுதல் ( Homeostasis ) என்று கூறலாம் . 


ஒருமைப்பாடு ( Integration ) 

உடம்பின் ஒரு பகுதியில் நடைபெறுகின்ற நடவடிக்கைகள் 
மற்றொரு பகுதியில் நடைபெறும் நடவடிக்கைகளோடு ஒருமுகப் 
படுத்தப்படுகின்றன . பல்வேறுபட்ட உயிரணுக்களும் திசுக்களும் 
( Tissues ) உறுப்புக்களும் காட்டுகின்ற இடைச்சார்பின் படித் 
தரத்தை அனுமதிப்பதற்கு ஒரு உயர்ந்த அமைப்பின் படித்தரம் 
தேவைப்படுகின்றது . ஒரு நிலையான உள் சார்பான சூழ்நிலையைப் 
பாதுகாப்பதற்கு அமைப்பும் தேவைப்படுகின்றது . தட்ப 


உயிரணுப் பொருள் 


47 


வெப்பம் , உணவு முதலிய கூறுகள் மிகுந்த அளவுக்கு மாறுபடு 
கின்ற வெளிச்சூழ் நிலையைச் சந்தித்தாக வேண்டியிருக்கின்றது . 
உடல் சார்ந்த நடவடிக்கையின் ஒருமைப்பாட்டின் தேவை மூன்று 
பெரும் வழிகளில் நடத்திச் செல்லப்படுகின்றது . ( 1 ) உறுப்புகளின் 
அமைப்பும் , திசுக்களின் அமைப்பும் மண்டலங்களாகி செரிமானம் 
அல்லது குருதியோட்டம் போன்ற ஒரு தனி பொது செயல்முறைக் 
கான ஒருமுகப்பாட்டை உருவாக்குகின்றன . ( 2 ) சில ஒருமுகப் 
பாடுகள் நாளமிலாச் சுரப்பிகளின் மூலம் ஏற்படுத்தப்படுகின்றன . 
அவை களின் சுரத்தல் நீர்கள் குருதியோட்டத்தில் உடல் முழு 
வதும் எடுத்துச் செல்லப்படுகின்றன . ஒரு பொருத்தமான 
வழியில் விரிவாகப் பரவியுள்ள திசுக்களை எழுச்சியுறச் செய் 
கின்றன . ( 3 ) நரம்பு மண்டலமானது உடம்பின் பற்ற உறுப்புகள் 
மண்டலங்கள் ஆகியவைகளின் பல்வேறுபட்ட செயல்முறைகளை 
ஒருமுகப்படுத்துவதற்கு முற்றிலும் ஈடுபாடுடையதாக இருக் 
கின்றது . உடம்பின் எந்தப் பகுதியில் நடைபெறுகின்ற நடவடிக் 
கையாக இருந்தாலும் உடம்பின் மற்றெந்தப் பகுதியிலுள்ள 

பக்கையையும் தூண்டவல்லது . ஏனென்றால் அவைகள் 
எல்லாம் நரம்பு மண்டலத்தின் மூலமாக நடத்திச் செல்லுவதற்கு 
இணைக்கப்பட்டிருக்கின்றன . 


உறுப்புகளும் திசுக்களும் மண்டலங்களாக அமைக்கப் 
பட்டிருக்கும் பொழுது ஒரு 

சிக்கலான நடவடிக்கை செயல் 
படுத்தும் பல கட்டங்கள் சரியான தொடர்பு கொண்டு செல்லு 
கின்றன . உதாரணமாக , செரிமான மண்டலத்தில் வாயில் உள்ள 
உமிழ் நீர் சுரப்பிகள் உணவை உடைக்கும் செயல்முறையைத் 
தொடங்குகின்றன . வயிறு அந்த உணவைக் கலக்கி , சேகரித்து 
வைக்கின்றது . சிறுகுடலானது நீர்களைச் சுரக்கச் செய்து செரி 
மானத்தை முடிக்கின்றது . குருதி சர்க்கரையை ஈரல் உற்பத்தி 
செய்து சேமிக்கின்றது . குண்டிக்காயும் பெருங்குடலும் கழிவுப் 
பொருள்களைச் சேமித்து வெளித் தள்ளுகின்றன . 


குருதியோட்ட மண்டலம் இருதயம் என்ற ஒரு குருதி விசை 
யியக்கக் கருவியையும் , குருதிக் குழாய்கள் என்ற குழாய் வரிசை 
களையும் கொண்டிருக்கின்றது . உடல் முழுவதிலுமிருந்து குருதிக் 
குழாய்கள் காற்றை நாடி 

நுரையீரலுக்குள் ஓடுகின்றன . 
மெல்லிய சுவர்களையுடைய மயிரிழை போன்ற நுண்குழாய்கள் 
ஊட்டச் சத்தையும் உயிரகத்தையும் வெளியிட்டு , கரியமிலவாயு 
வையும் கழிவுப்பொருளையும் உயிரணுவின் திரவச் சூழ்நிலையி 
லிருந்து மாற்றாக எடுத்துக் கொள்ளுகின்றன . பிறகு குருதியை 
இருதயத்திற்கு அனுப்புகின்றன . 


உடற்கூற்து உளவியல் 


நாளமிலாச் 


உடலிலுள்ள பல்வேறு மண்டலங்களும் 
சுரப்பிகள் மூலமாகவும் ஒருமுகப்படுத்தப்படுகின்றன . உதாரண 
மாக , அமுக்க நிலைமைகளின் போது மாங்காய்ச் சுரப்பிகள் சுரப்பி 
நீர்களை குருதியோட்டத்தில் சுரக்கின்றன . இந்தச் சுரத்தில் 
இருதயத்துடிப்பை அதிகரிக்கச் செய்கின்றது . சுவாச வீதத்தை 
அதிகரிக்கச் செய்கின்றது . தசைநார்களின் இறுக்கத்தை அதிகரிக் 
கின்றது . அவசரத் தேவைகளைச் சந்திக்கும் பொருட்டு வேக 
மான நடவடிக்கைக்கு உடம்பைத் தயார் செய்வதற்கு குருதிச் 
சர்க்கரையை அதிகரிக்கச் 

செய்கின்றது . பெண்கள் 
கொண்டுள்ளபோதும் குழந்தை பிறக்கும்போதும் ஏற்படும் உடல் 
மாற்றங்களின் வரிசைமுறைகள் மற்ற நாளமிலாச் சுரப்பிகளினால் 
கட்டுப்படுத்தப்படுகின்றன . பருவம் எய்துகின்ற காலத்தில் 
ஏற்படும் மாற்றங்களும் பால் சார்பான முதிர்ச்சி ஏற்படுகின்ற 
காலத்தில் ஏற்படும் மாற்றங்களும்கூட பெரும்பாலும் நாளமிலாச் 
சுரப்பிகளின் கட்டுப்பாட்டுக்கடியில் தான் வருகின்றன . 


கருக் 


கின்றது . 


உயிரிகள் பரிணாம வளர்ச்சி பெற்றுச் சிக்கலுள்ளதாக மாறிச் 
செல்லச் செல்ல நரம்பு மண்டலத்தின் முக்கியத்துவம் அதிகரித்துச் 
செல்லுகின்றது . ஒரு சிக்கலான உயிரியல் நரம்பு மண்டலந்தான் 
மிக முக்கியமான ஒருமைப்பாட்டுக்கூறாக இருக்கின்றது . வெளிச் 
சூழ்நிலையிலுள்ள ஒவ்வொரு தூண்டலும் உள் சூழ்நிலையில் 
மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது . வெளிச்சூழ்நிலையில் தட்ப 
வெப்பம் இறங்கும்போது உள் சூழ்நிலையிலும் அது இறங்கு 

திடீரென்று ஏற்படுகின்ற உடல் சார்ந்த துடிப்பு 
உணவையும் உயிரகத்தையும் உடம்பினுள் ஆற்றலற்றதாக 
ஆக்கிவிடுகின்றது . பல்வேறுபட்ட உயிரணுக்கள் ,, திசுக்கள் , 
உறுப்புக்கள் மண்டலங்கள் ஆகியவைகள் , உள் சூழ்நிலையை நிலை 
யாக வைத்திருப்பதற்கு உடல் முழுவதும் எதிர்வினை செய்ய 
வேண்டும் . அப்பொழுது தான் தனிப்பட்ட உயிரணுக்கள் உயிர் 
வாழமுடியும் . வெளிச்சூழ்நிலையிலும் உள்சூழ்நிலையிலும் ஏற்படும் 
ஒவ்வொரு மாற்றமும் உடல் முழுவதும் மிக விரைவாக எதிர் 
வினை புரிகின்றது . அவ்வாறு நடைபெற்றால் தான் உள் சூழ்நிலை 
யானது வாழ்க்கை அனுமதிக்கின்ற எல்லைக்குள் அடங்கியதாக 
இருக்கும் . 


நரம்பு மண்டலம் துடிப்புகளை புலனுறுப்புகளிலிருந்து உடல் 
முழுவதிலுமுள்ள தசைநார்கள் , சுரப்பிகள் போன்ற இயக்குவாய் 
களுக்கு நடத்திச் செல்லுகின்றது . அதனால் சரியான திசுக்கள் , 
உறுப்பு ஆகியவைகளின் எதிர்வினைகள் உள்சூழ்நிலையின் நிலையான 
தன்மையை நிலை நிறுத்துவதற்குச் செயல்படுகின்றன . 


உயிரணுப் பொருள் 


49 


வெளிச்சூழ்நிலையிலும் உள்சூழ்நிலையிலும் ஏற்படுகின்ற 
ஒவ்வொரு மாற்றமும் உள் நிலைமைகளை மாறச் செய்யும் சார் 
புடையவை களாக இருக்கின்றன. இந்த மாற்றத்தை தனிச் 
சிறப்பு வாய்ந்த உயிரணுக்கள் ஏற்கின்றன . அல்லது அவை 
களுக்குத் தேவைப்படுகின்றது . போதிய செயல்முறைக்கும் 
நிலைத்து நிற்பதற்கும் அந்த உயிரணுக்களுக்கு மாற்றம் தேவைப் 
படுகின்றது . இதைச் செயல் சார்ந்த ஒருமைப்பாடு ( Functional 
Intervity ) என்று கூறுகின்றனர் . மாற்றத்திற்காக அமைக்கப் 
பட்ட உடலின் எதிர்வினைகள் , பல்வேறுபட்ட உயிரணுக்களின் 
தேவைகளினால் வெளிப்படுத்தப்பட்ட அடிக்கடி முரண்படுகின்ற 
தேவைகளிடையே சமநிலையைப் பேணுகின்றன . அத்தகைய எதிர் 
வினைகளைச் சமநிலை எதிர்வினைகள் என்று வகுத்திருக்கின்றனர் . 
அவைகளினுடைய இறுதி விளைவு உடல் சமன நிலையைப் பேணுதல் 
என்பதாகும் . சூழ்நிலை மாற்றத்திற்கு ஏற்படுகின்ற உடல் சமன 
நிலையைப் பேணும் துலங்கல்கள் எளிய மறிவினைத் துலங்கல்கள் 
உள்ளடங்கியதாக இருக்கின்றன . தாழ்ந்த மிருகங்களிடத்தில் 
அவைகளை இயல்பூக்க எதிர்வினைகள் - என்று கூறுகின்றனர் . 
உயர்ந்த மிருகங்களிடத்தில் அவைகளை சிக்கலான கற்கப்பட்ட 
எதிர்வினை கள் என்று கூறுகின்றனர் . உதாரணமாக , 

வெளி 
தட்பவெப்பத்தில் ஒரு இறக்கம் ஏற்படுமானால் பல்வேறுபட்ட 
எதிர்வினைத் துலங்கல்கள் 

ஏற்படுகின்றன . முதலாவதாக , 
உணவும் உயிரகமும் தரும் பொருட்டு இருதயம் வேகமாக அடிக் 
கின்றது . கழிவுப்பொருள்களை அகற்றுகின்றது . வெப்பத்தைத் 
தருகின்ற உடல் முழுவதும் உயர்ந்த மட்ட உயிர்ப்பொருள் மாறு 
பாட்டை நிலை நிறுத்துகின்றது . இரண்டாவதாக , நடுக்கத்தினால் 
தசை நார்கள் சுருங்குகின்றன . அதனால் அதிகமான உயிரகத் 
தைத் தருவதற்காக சுவாசித்தல் வேகமாக நடைபெறுகின்றது , 
இதனால் 

வெப்பம் உண்டாக்கப்படுகின்றது . மூன்றாவதாக , 
உடலின் மேல் பகுதியிலுள்ள குருதிக் குழாய்களிலுள்ள குருதி 
உடம்பு குளிர்ந்து விடாமல் தடுக்கும் பொருட்டு திருப்பி விடப்படு 
கின்றது . 


மிருகங்களிடம் , குறிப்பாக தாழ்ந்த மிருகங்களிடம் குளிர் 
அமுக்கங்களுக்கான சிக்கல் துலங்கல் மரபுரிமையாகப் பெறப் 
பட்டதாகும் . உதாரணமாக , குளிரிலிருந்து தன்னைப் பாது 
காத்துக் கொள்ளுவதற்கு ஒரு எலி ஒரு கூட்டைக் கட்டுகின்றது . 
இந்த வகையான சிக்கலான சமநிலைப்பாதுகாப்புத் துலங்கல்களை 
இயல்பூக்கங்கள் எனலாம் . இவைகள் கற்ற அனுபவம் ஏதும் 
இல்லாமலேயே நடைபெறுகின்றன . எப்படியிருப்பினும் சிக்கலான 
சமநிலைப்பாதுகாப்பு துலங்கல்களை மனிதன் கற்றுத்தான் பெற்றாக 

உடற் - 4 


50 

உடற்கூற்று உளவியல் 
வேண்டும் . குளிர்காலத்தில் நெருப்பினருகில் உட்காருவதும் ,, 
கம்பளி உடைகள் அணிந்து கொள்ளுவதும் , வெப்பம் மிகுந்த 
கோடைகாலத்தில் அறையின் கதவுகளைத் திறந்து விடுவதும் , 
குளிர்சாதனங்களை உபயோகிப்பதும் சமநிலையைப் பாதுகாக்கும் 
சிக்கல் துலங்கல்கள் தான் . மாறுகின்ற சூழ்நிலையினால் 
உண்டாக்கப்பட்ட அமுக்கங்கள் அடிக்கடி முரண்பாடுள்ளவை 
களாக இருக்கின்றன . ஒரு அமுக்கத்திற்கு எதிர்வினையாக இருக் 
பது மற்றொன்றுக்கு அமுக்கமாக இருக்கின்றது . ஒரு 

உள் 
தேவையை ஏற்கும்பொழுது மற்றொரு வழியில் உடல் சமநிலைப் 
பாதுகாப்பு இழக்கப்படுகின்றது . 

உதாரணமாக , குறைவான நீர் உள்ள இடத்தில் ஒரு மிருகம் 
மறிவினையாக எதிர்வினை புரியுமானால் அதனுடைய மூத்திரத்தின் 
அளவும் வியர்த்தலின் அளவும் குறைகின்றன . இதனால் 
உடலுக்குத் தேவையான கழிவுப் பொருள்களை நீக்கி உடலைக் 
குளிரச் செய்யும் முறை இடர்பாட்டுக்கு உள்ளாகின்றது . தாகத் 
திற்குத் தண்ணீர் கிடைக்காமையினால் ஏற்படுகின்ற சாவைவிட 
உடலுக்குக் குறைந்த தண்ணீரைத் தந்து கழிவுப்பொருள்களைப் 
போக்கி உடலைக் குளிரச்செய்யும் முறையில் ஏற்படும் மாற்றத் 
தினால் அதிகமான சாவுகள் ஏற்படுகின்றன . எனவே உடல் சம 
நிலையைப் பேணுதல் ( Homeostasis ) என்பது நிலையாக உடலில் 
ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாற்றத்திற்கிடையிலும் சூழ்நிலை 
யால் அடிக்கடி சுமத்தப்பட்ட முரண்பாடான அமுச்சங்களிடை 
யிலும் ஏற்படுகின்ற ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றது . உடல் சம 
நிலையைப் பேணும் எதிர்வினைகள் என்பது உயிரியின் உறுப்புக் 
களின் கூட்டு ஒத்துழைப்பினையுடைய துலங்கல்களாக இருக் 
கின்றன . இந்தத் துலங்கல்கள் எளிய மறிவினையிலிருந்து சிக்க 
லான கற்ற எதிர்வினை வரையில் செல்லக்கூடியதாக இருக் 
கின்றன . இந்தத் துலங்கல்கள் உடலினுடைய உயிரணுக்களின் 
செயல் சார்ந்த ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தும் முறையில் உள் 
சூழ்நிலையைப் போதுமான அளவுக்கு நிலையாக வைத்திருக்க 
முயலுகின்றன . 


உடல் சமன நிலைப் பாதுகாப்பின் எல்லைகள் 

உடல் சமனநிலைப் பாதுகாப்புச் செயல்முறை முழு நிறை 
வான தன்று . உடல் சமன நிலைப் பாதுகாப்புச் செயல்முறைகளில் 
உயிரிகள் மாறுபடுகின்றன . மீன் கடலில் உயிர் வாழக் கூடியது . 
கடல் நீர் உப்பானது . இந்த உப்பின் அளவு மீனின் உடல் சம 
நிலையைப் பாதுகாக்கின்ற அளவுக்கு இருந்தால் தான் மீன் கடலில் 
வாழமுடியும் . உப்பின் அளவு கடல் நீரில் அதிகமானால் மீன் 


உயிரணுப் பொருள் 

51 
தன்னுடைய உடல் சமனநிலையைப் பாதுகாக்கும் திறமையை 
இழக்கின்றது . 

இயல்பாகக் காண்போமானால் எந்தவிதமான 
உடல் சமநிலைப் பாதுகாப்புச் செயல்முறைக்கும் ஒரு எல்லையுண்டு . 
கடுமையான வெய்யிலில் வேலை செய்கின்ற மனிதனின் உடலின் 
உள் தட்ப வெப்பம் அதிகரிக்கின்றது . உணவு வகைகளை மாற்று 
வதின் மூலம் உடலிலுள்ள கொழுப்புப் பொருளின் இறுக்கத்தைக் 
குறைக்கலாம் . 

உடலில் குருதியின் அளவு குறைகின்றபோது குருதியின் 
அளவை மீண்டும் பெறவேண்டும் என்ற போக்கு இருந்தாலும் , 
அது நிறைவேறாடல் குருதி குறைந்து சென்று உயிரி இறந்து 
போகின்ற நிலைமையும் ஏற்பட முடியும் . எனவே உடல் சமன நிலைப் 
பாதுகாப்புச் செயல்முறையின் பல்வேறு எல்லைகளையும் ஆராய்ந்து 
அறியவேண்டியதும் உடற்கூற்று உளவியலின் முக்கிய பணிகளில் 
ஒன்றாக இருக்கின்றது . 


உடல் சமனநிலையைப் பாதுகாத்தலும் உளவியலும் 

மேலே இது வரையில் நாம் ஆராய்ந்த அளவில் உடல் 
இரசாயனச் செயல்முறைகள் , சமன நிலையை மீண்டும் பெறவும் 
நல்லிணக்கத்தைப் பெறவும் போதுமானவை என்று கண்டோம் . 
எனவே உடல் சமனநிலையைப் பாதுகாக்கும் செயல்முறைகள் 
எல்லாம் உடற்கூற்றியல் துறையைச் சார்ந்தவைகளாகும் . 
என்றாலும் நீர் வயிற்றினுள் செல்லும் முறை . உடற்கூற்றியல் 
துறைக்குச் சற்று அப்பாற் பட்டதாகத் தெரிகின்றது . நீர் சமன 
நிலையைப் பெறுவதற்கு உயிரி நடவடிக்கையில் இறங்கியாக 
வேண்டும் . இதில் நடத்தை உள்ளடங்கியிருக்கின்றது . உளவி 
யலில் நீருக்காக ஏற்படும் தாக உந்துதல் ( Thurst Drive ) என்ற 
நடத்தையை அறிகின்றது போன்ற ஒரு செயல்முறையை இங்கு : 
நாம் காண்பது போன்று தோன்றுகின்றது . எந்த உடற்கூற்றுச் 
சமன நிலையின்மையும் ஒரு உயிரியை நடத்தைக்கு இட்டுச் செல்ல 
லாம் . அது நஞ்சை அருந்துவதற்கான தேவையாக இருந்தாலும் 
சரி , உயிரைப்பாதுகாத்துக் கொள்ளுவதற்கு மருத்துவரை நாடிச் 
செல்லக்கூடிய தேவையாக இருந்தாலும் சரி , அது ஒரு நடத்தை 
தான் . ஆகையினால் ஒருவர் உளவியலாராக இருந்தாலும் சரி , 
உடற்கூற்றியலாராக இருந்தாலும் சரி , உடற்கூற்றுச் சமநிலை 
யைப் பாதுகாப்பது பற்றிக் கவனம் 

செலுத்தக்கூடியவராக 
அவர் இருக்கின்றார் . 

உடல் சமன நிலையை மறுபடியும் நிலை நாட்டுவதற்கு உடற் 
கூற்றுச் செயல்முறைகள் போதிய அளவுக்கு இல்லாமலிருக்கும் 


52 


உடற்கூற்று உளவியல் 


பொழுது முழு உயிரியும் நடவடிக்கையில் ஈடுபடலாம் . உடல் 
சமநிலை நடத்தையின் மூலம் மறுபடியும் நிலைநாட்டப்படலாம் . 
இத்தகைய செயல்முறை குறிப்பாக மனிதனிடத்தில் நடைபெறு 
கின்றது . உடற்கூற்றுச் செயல்முறைகள் செயலுக்குத் தேவைப் 
படுவதற்கு முன்பே நடத்தை அடிக்கடிக் குறுக்கிடுகின்றது . 
உதாரணமாக , காற்று சில்லென்று அடிக்கும்போது தோலின் 
குருதிக்குழாய்கள் நடுங்குதலினாலும் சுருங்குதலினாலும் உள் தட்ப 
வெப்பங்களைச் சரியாகப் பாதுகாக்கின்றன . ஆனால் அதே 
போன்றது தான் கம்பளிக்கோட்டு போட்டுக் 

போட்டுக் கொள்ளுவதும் , 
நெருப்பின்முன் உட்காருவதும் , அறையின் கதவுகளை அடைத்துக் 
கொண்டு உள்ளே உட்கார்ந்திருப்பதுமாகும் . பின்னால் கூறியவை 
நடத்தையைச் சேர்ந்தவையாகும் . இந்த நடத்தை நடுக்கமும் 
சுருக்கமும் நடைபெறாததற்கு முன்பும் நடைபெறலாம் . அதனால் 
நடுக்கமும் சுருக்கமும் அதிகமாக நடைபெறாமல் தடுக்க முடியும் . 
குறிப்பாக மனிதன் பல்வேறு வழிகளில் சமன் நிலையை மீட்க 
முடியும் . சாதாரண மட்டத்தில் சூழ்நிலையை வெளிப்படையாகக் 
கையாண்டு வெற்றி கொள்ளலாம் . அதாவது , கம்பளிக் கோட்டு 
போட்டுக் கொள்ளுவதும் , நெருப்பின்முன் உட்காருவதும் , 
கதவுகளை அடைப்பதும் . ஆனால் நம்முடைய சில பொருட்பாடுகள் 
சிக்கலான பயிற்சித் திறமைகளை உள்ளடக்கிக் கொண்டிருக் 
கின்றன . அந்தப் பயிற்சித் திறமைகளை உண்மையாகக்கற்பது 
உயிரியின் சமன நிலையைப் பாதுகாக்கும் செயல்முறை என்று ) 
கருதப்படுகின்றது . 

உலகத்தை எவ்வாறு நாம் கருதுகின்றோம் அந்த வழியில் 
மாற்றியமைப்பதின் மூலமும் பொருத்தப்பாடு ஏற்பட முடியும் . 
வெற்றிகரமான உளக்குணமுறை இதற்கு எடுத்துக்காட்டாகக் 
கொள்ளலாம் . இந்த முறையில் சூழ்நிலையானது நோயாளிக்கு ஒரு : 
புதிய பொருளைத்தந்தது என்றும் கூறலாம் . அல்லது நோயாளி 
உலகத்தைப் புதிய கோணத்தில் நோக்குகின்றார் என்றும் கூறலாம் . 
அல்லது புதியதாக அமைக்கப்பட்ட இலக்கை நோயாளி ஏற்றுக் 
கொண்டார் என்றும் கூறலாம் . அல்லது நோயாளி மறு பயிற்சி 
பெற்றுள்ளார் என்றும் கூறலாம் . இது நடத்தையில் மாற்றத்தை 
ஏற்படுத்துகின்றது . ஆனால் இது மேலே நாம் கண்ட நடத்தையி 
லிருந்து ( கம்பளிக் கோட்டு போட்டுக் கொள்ளுவது முதலியவை ) 
வேறுபட்டது . இவ்விதமான உள்ளார்ந்த மறு பொருத்தப்பாடு , 
குணத்தில் பெரிதும் அறிகுறியாகத் தோன்றினாலும் அதில் உயிரி 
முற்றிலும் உள்ளடங்கியிருக்கின்றது . உள் உறுப்புக்களிலும் 
உடற்கூறு சார்ந்த பொருத்தப்பாடுகளைக் கொண்டிருக்கின்றது . 
உயிரியானது போதுமான உள் செயல் முறைகளைப் பெற்றிருக்கும் 
பொழுது உடல் சமனநிலை சட்டப்படுகின்றது . 


) 


1 


. 


4 


3. நரம்பு உயிரணுக்களின் 
அமைப்பும் செயலும் 


ழுந்திய அத்தியாயத்தில் ஓரணு உயிரியின் அடிப்படைச் 
செயல்முறைகளைப்பற்றி விரிவாக விளக்கம் செய்யப்பட்டது . 
இந்த அத்தியாயத்லுல் பல்லுயிரணு உயிரிகளின் ( Multicellular 
Organisms ) அமைப்பையும் செயலையும் பற்றி விரிவாகக் காண் 
போம் . பல உயிரணுக்கள் உயிரியாக அமையும்போது ஒரு செயல் 
முறையில் தனித்தன்மை வெளிப்படுகின்றது . நடத்திச் செல்லு 
தலில் தனித்திறமை வாய்ந்த உயிரணுவை - நரம்பணு ( Neuron ) 
என்று கூறப்படுகின்றன . அதை நரம்புத் திசுக்கள் ( Nerve tissues ) 
என்றும் கூறுகின்றனர் . நரம்புத் திசுக்கள் உடலின் எதிர்வினைகள் 
அமைப்பதில் தனித்திறமை வாய்ந்தவை . நரம்புத் திசுக்கள் தான் 
நரம்பு மண்டலத்தை ( Nervous system ) அமைக்கின்றன . 
துடிப்பை உடம்பின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு 
நடத்திச் செல்லுவதின் மூலம் மனிதனின் தனிப்பட்ட உயிரணுக் 
களின் பல்வேறுபட்ட செயல்முறைகளை நரம்பு மண்டலம் ஒன்றாக 
இணைத்து 

முழுமையுள்ள தாகச் செய்கின்றது . இவ்விதமாக , 
உடம்பின் ஒரு பகுதியில் நடைபெறும் நடவடிக்கை உடம்பின் 
மற்றொரு பகுதியில் நடைபெறும் நடவடிக்கையைப் பாதிக்கச் 
செய்கின்றது . அதனால் உள் சார்பான பொருத்தப்பாடு அல்லது 
சமன நிலையைப் பாதுகாத்தல் நிலை நாட்டப்படுகின்றது . 


- 


1 


நடத்தையைப் புரிந்துகொள்ள வேண்டுமானால் நரம்பணுக் 
களின் உடைமைகளைப்பற்றியும் , உடைமைகளின் பொருள்களைப் 
பற்றியும் நாம் சிறிது அறிந்து கொள்ளவேண்டும் . அத்துடன் 
ஒருமைப்பாட்டுச் செயல் நுட்பத்தின் பரிணாமத்தையும் நாம் 
தெரிந்து கொள்ளவேண்டும் . 


நரம்பு ஒருமைப்பாடு விரிவடைதல் 

எந்த ஒரு உயிரியிலும் தனித்திறமை வாய்ந்த ஒரு அமைப்பு 
இருக்கின்றது என்று முன்பே பார்த்தோம் . அந்த ஒரு அமைப்பு 
இருப்பதால்தான் அமீபா போன்ற ஓரணு உயிரிகளிடம் காணப் 


54 


உடற்கூற்று உளவியல் 


படுவதைவிட பல்லுயிரணு உயிரிகளிடம் அசைவில் சரி நுட்பம் , 
தூண்டுதல் ஆகியவை அதிகமாகக் காணப்படுகின்றது . 
பல்லுயிரணு உயிரி வெளிப்படும்போது உயிரணுக்களின் பகுதிகள் 
இந்தச் செயல்முறைகளுக்காகத் தனிச்சிறப்புப் பெறுகின்றன . 
சுருங்கும் உயிரணுக்கள் தான் முதலில் தோன்றும் தனிச்சிறப்புப் 
பெற்ற உயிரணுக்களாகும் . இது கடற்பஞ்சில் காணப்படு 
கின்றது . இந்த உயிரணுக்களே நடவடிக்கையில் ஈடுபடுவதால் 
இவைகளை , இயக்குவாய் உயிரணுக்கள் அல்லது இயக்குவாய்கள் 
( Effectors ) என்று கூறுகின்றனர் . இயக்குவாய் உயிரணுக்கள் 
சுருங்குதலுக்கான தனிச்சிறப்புப் பெற்றிருப்பதால் தசைநார் 
உயிரணுக்கள் என்று கருதப்படுகின்றன . ஆனால் 

இயக்கு 
வாய்கள் என்ற பொதுக் சொல் சுரப்பிகளுக்கும் ( Glands )) 
உபயோகப்படுத்தப்படுகின்றது . இயக்குவாய் உயிரணுக்களின் 
விரிவடைதல் முதல் கட்டமாக இருக்கின்றது . ஏனென்றால் 
நடத்திச் செல்லும் உயிரணுக்கள் தனித்திறமை பெற்றிருக்க 
வில்லை . நேரடியாகத் தூண்டினால் தான் அவைகள் துலங்கு 
கின்றன . இதனால் கடற்பஞ்சு ஒருமைப்பட்ட ஓர் உயிரி என்று 
கூறமுடியாது . இடம் விட்டு இடம் நடத்திச் செல்லுதல் , சிறப்பு 
உயிரியினுள் வளர்ச்சியடையவில்லை . ஆனால் இயக்குவாய் 
உயிரணுக்களின் சிறு பகுதி தூண்டப்படுவதின் மூலம் உயிரியின் 
மற்ற நடவடிக்கைகளைப் பாதிக்காமல் துலங்கல் ஏற்படுத்தலாம் . 
ஆனால் நடத்திச் செல்லும் செயல் திறமை அதிகரிக்க வேண்டு 
மானால் நடத்திச் செல்லும் உயிரணுக்கள் விரிவடையவேண்டும் . 
அப்பொழுது தான் உயிரி உண்மையாக ஒருமைப்பாட்டு வழியில் 
துலங்குகின்றது என்று கொள்ள முடியும் . 


உயிரினங்களில் இதே போன்று புகுவாய்களும் ( Receptors ) 
விரிவடைகின்றன . 

மேலே காட்டப்பட்ட கடற்பஞ்சையே 
இதற்கும் உதாரணமாகக் காட்டலாம் . இந்த உயிரியின் உடல் 
சுவர்களில் உயிரணுக்களிருக்கின்றன . அவை தொடர்புக்கு 
மிகவும் கூருணர்ச்சியுள்ளவைகளாக இருக்கின்றன . அவை , 
உடல் சுவர்களுக்கு மத்தியில் உள்ள இயக்குவாய் உயிரணுக் 
களுக்கு நார்ப்பொருள் செயல் முறைகளை அனுப்புகின்றன 
இதனால் ஒரு தனி உயிரணு எரிவுறுந்தன்மையிலும் நடத்திச் 
செல்லுதலிலும் தனித்திறமை பெறுகின்றது . எரிவுறுந்தன்மை 
யில் தனித் திறமை பெறுகின்ற உயிரணு புகுவாய் என்றும் 
நடத்திச் செல்லுதலில் தனித் திறமைப் பெறுகின்ற உயிரணு 
இணைப்புவாய் ( Connector ) என்று பெயர் பெறுகின்றன . கடற் 
பஞ்சு இரண்டு செயல் முறைகளிலும் தனித் திறமை பெறுவதால் 
புகுவாய் இணைப்புவாய் 

உயிரணுக்களையுடையதாக இருக் 


நரம்பு உயிரணுக்களின் அமைப்பும் செயலும் 


55 


கின்றது . 


இந்தப் புகுவாய் - இணைப்புவாய் உயிரணுக்கள் 
உயிரிகளில் இணைந்தே இருப்பதில்லை . தனிமைப் படுத்தப் 
படுகின்றன . இழுதுமீனில் ( Jelly fish ) புகுவாய் உயிரணுவும் 
இணைப்புவாய் உயிரணுவும் பிரிகின்றன . இழுதுமீனில் நடத்திச் 
செல்லும் உயிரணுக்கள் மட்டுமே தனித் திறமை பெறுகின்றன . 
அதனால் அவை தொடர்பு உயிரணுக்கள் அல்லது இணைப்பு 
வாய்கள் என்று கூறப்படுகின்றன . அவை ஒரு வலை வேலை 
யமைப்பைப் பெற்று உயிரியின் ஒவ்வொரு பகுதியிலும் பரவி 
யிருக்கின்றன . எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் நரம்புத் 
திசுக்கள் ( Nervous tissues ) நெருக்கமாக இருப்பதில்லை . இந்த 
அமைப்பை ஒரு நரம்பு வலை ( Nerve- net ) என்றும் கூறுகின்றார்கள் . 
நரம்பு வலையில் நடத்திச் செல்லுதலில் முனை கோடிகள் இருப்ப 
தில்லை . அதாவது ஒரு புள்ளியில் ஒரு துடிப்புத் தொடங்கப் 
பட்டால் எல்லாத் திசைகளிலும் அது பரவிச் செல்லுகின்றது . 
நரம்பு வலை 

தனி நரம்பணுக்களினால் ஆகியிருந்தபோதிலும் 
இந்தச் செயல் முறை நடை பெறுகின்றது . 


நரம்பு வலையின் செயல்முறை வரம்புக்குட்பட்டது 
என்றாலும் நடத்திச் செல்லும் மண்டலத்தின் தனித் திறமையின் 
முக்கியத்துவத்தைத் தெளிவாகச் செயல் விளக்கம் செய்கின்றது . 
உதாரணமாக இழுது மீனின் நீந்தும் நடவடிக்கை முழு உயிரியை 
யும் உள்ளடக்கி ஓர் ஒருமைப்பாடுள்ள செயலாகக்காட்டுகின்றது . 
இத்தகைய வளர்ச்சி ஓர் உயிரியில் ஏற்பட்ட பிறகு நடத்திச் 
செல்லும் திசுக்களின் உயிர் மலர்ச்சி உயிரணுக்களிடையே 
தொடர்புறவுகளையும் கொண்டிருக்கின்றன . நரம்பு வலையின் 
குணப்பண்பின் காரணமாக எந்த ஒரு பகுதியிலும் உயிரணுக்கள் 
குவிவதில்லை . ஆனால் உயர்ந்த மிருகங்களில் நரம்பு மையங் 
களிருக்கின்றன . ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டுள்ள 
நரம்பணுக்கள் குவிந்து உயிர்களின் நடவடிக்கைகளை ஒருமைப் 
பாடுள்ள தாகச் செய்கின்றன . 

வளர்ச்சியுற்ற நரம்பு மண்டலத்தைப் பற்றி முழுமையாக 
நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நரம்பு உயிரணுக்களின் 
அமைப்பு , அதன் செயல் முறைகள் ஆகியவைகளைப் பற்றி முதலில் 
நாம் நன்கு தெரிந்துகொள்ள வேண்டும் . நரம்பு உயிரணுக்களின் 
மலர்ச்சியைப் பற்றி இதுவரையில் நாம் கண்டோம் . 


நரம்பணுவின் உடலமைப்பு 

மனித உடம்பில் உள்ள நரம்பணுக்கள் மிகச் சிறியவை 
களாகும் . அவைகளை உருப்பெருக்கியின் ( Microscope ) மூலமாகத் 


56 


உடற்கூற்று உளவியல் 


. 


தான் காணமுடியும் . நரம்பணுக்களில் மூன்று பெரும் பகுதிகள் 
அடங்கியிருக்கின்றன . ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட 
நரம்புக் கருவறையிலிருந்து துடிக்கும் இழைகள் ( Dendrites ), 
உயிரணு உடல் ( Cell body ) , நரம்பிழை ( Axon ) என்பன . 

இரண்டு நரம்பணுக்களுக்கிடையில் 
உடல்வாய் ( Synapse ) இருக்கின்றது . 
நரம்பணு நீண்ட ஒரு பொருளாகத் 
தெரிகின்றது . உடம்பின் ஒரு பகுதி 
யிலிருந்து மற்றொரு பகுதிக்குத் 
துடிப்பை எடுத்துச் செல்லவல்லது . 
தனித் திறமை பெற்ற உயிரணுவுக்கும் 
நரம்பணுவுக்கும் வேறுபாடுண்டு . நரம் 
பணு நரம்பிழைச் செயல்முறைகளைக் 
( துடிக்கும் இழைகள் , நரம்பிழை ) 
கொண்டிருக்கின்றது . அவை ஒரு தனி 
உயிரணுவைக் குறிப்பிடத்தக்க அள 
வுக்கு நீளச் செய்கின்றது . உதாரண 
மாக , ஓர் ஆறடி உயரமுள்ள மனித 
வுடம்பில் நரம்பணு ஆறடி வரையில் 
நீண்டிருக்க முடியும் . கால் பெருவிரலி 
லிருந்து 

கபாலத்தின் அடிப்பாகம் 

வரையில் செல்ல முடியும் . (படம் 3.1 ) . 
படம் 3.1 . ஒரு நரம்பு 

நரம்பிழைச் செயல் முறைகளின் 

எண்ணிக்கையைக் கொண்டு நரம்ப 
1. உயிரணுவுடல் 

ணுக்கள் வகைப்படுத்தப்படுகின்றன . 
2. நரம்புக் கருவறையி 
லிருந்து 

துடிக்கும் அவைகள் , ஒரு திற முனைப்பாற்றல் 
இழை 

நரம்பணுக்கள் , இரு திற முனைப்பாற் 
3. நரம்பிழை 

றல் நரம்பணுக்கள் , பலதிறமுனைப் 
4. மையிலின் உறை 

பாற்றல் நரம்பணுக்கள் என்பன . 

ஒரே செயல் முறையைக் கொண்டது . 
ஒரு திற முனைப்பாற்றல் ( Unipolar) . ஒன்றுக்கு மேற்பட்ட செயல் 
முறைகளைக் 

கொண்டவை இருதிற முனைப்பாற்றல் ( Bipolar ) 
பலதிற முனைப்பாற்றல் ( Multipolar ) நரம்பணுக்கள் . 


உயிரணு 


பெரும்பாலான நரம்புகள் துடிப்பைத் தோலின் மீதுள்ள புலன் 
உறுப்புக்களிலிருந்து மூளைக்கும் , தண்டுவடத்திற்கும் ( Spinal cord ) 
நடத்திச் 

செல்லுகின்றன . புலன் நரம்புகளெல்லாம் ஒருதிற 
முனைப்பாற்றல் நரப்பணுக்களால் ஆகியவை . ஒரு தனி செயல் 
முறை நரம்புக் கருவறையிலிருந்து துடிக்கும் இழையையும் , 


நரம்பு உயிரணுக்களின் அமைப்பும் செயலும் 


157 


நரம்பிழையையும் உயிரணுவுடன் 

இணைக்கின்றது . 
செயல் முறையில் துடிக்கும் இழை நரம்பிழையின் குணப்பண்பு 
களைப் பெறுகின்றது . ஒருதிற முனைப்பாற்றல் நரம்பணு துடிக்கும் 
இழையை நரம்பிழையுடன் இணைக்கின்றது . உயிரணுவுடல் 
மூளைக்கும் தண்டு வடத்திற்கும் அருகிலிருப்பதால் துடிக்கும் 

தோல் மேற்பரப்பைத் தொடுமளவுக்கு நீண்டிருக்க 
வேண்டும் . நரம்பிழை போன்று வேகமாகவும் நடத்திச் செல்ல 
வேண்டும் . 


இழை 


இருதிற முனைப்பாற்றல் நரம்பணு ஒரே நரம்பிழையைப் 
பெற்றிருக்கின்றது . மேலும் கருவறையிலிருந்து துடிக்கும் 
இழையும் ஒன்று தான் . இதை எல்லா நரம்பணுக்களிலும் முதலில் 
தோன்றியது என்று கூறுகின்றனர் . மனித உடம்பில் இத்தகைய 
உயிரணுக்கள் கண்ணில் உள்ள பின் . விழித்திரையில் காணப் 
படுகின்றன . இந்த உயிரணுக்களின் செயல் சார்பான குணப் 
பண்புகள் அங்குதான் முக்கியமாக இருக்கின்றன . 


பலதிற முனைப்பாற்றல் உயிரணு பல குட்டையான துடிக்கும் 
இழைகளையும் ஒரே நரம்பிழையையும் கொண்டதாக இருக் 
கின்றது . ஆகையினால் உயிரணு உடலுடன் பல செயல் முறைகள் 
இணைக்கப்பட்டிருக்கின்றன . பல திற முனைப்பாற்றல் உயிரணுக் 
கள் மிகவும் அதிகம் . மைய நரம்பு மண்டலம் முழுவதும் இந்த 
உயிரணுக்களே பரவியுள்ளன . அவைகளினுடைய நரம்பிழைகள் 
மூளையின் தசை மண்டலத்தையும் மைய நரம்பு மண்டலத்தி 
லிருந்து தசை நாரின் சுருக்கத்தைத் தூண்டும் தசைகளுக்குச் 
செல்லும் இயக்க நரம்புகளையும் அமைக்கின்றன . பலதிற முனைப் 
பாற்றல் நரம்பணுக்களை இரண்டு வகையில் காட்டுகின்றனர் . 
கோல்கி வகை ஒன்று ( Golgi type I ) என்றும் கோல்கி வகை 
இரண்டு ( Golgi type II ) அவை களின் நரம்பிழைகளின் நீளத்திற் 
கேற்பவும் இழைகளுக்கேற்பவும் வகைப்படுத்தியிருக்கின்றனர் . 
நீளமான நரம்பிழைகளைக் கொண்டவைகள் முதல் வகையையும் , 
குட்டையான நரம்பிழைகளைக் கொண்டவைகள் இரண்டாம் 
வகையையும் சார்ந்தவைகளாகும் . முதல் வகையின் செயல் 
முறையில் துடிப்புகள் நீண்ட தூரம் செல்லக்கூடியவை . இரண் 
டாம் வகையின் செயல் முறையில் அண்மையிலுள்ள நரம்பணுக் 
களுக்கு மட்டும் செல்லக்கூடியவை . 


நரம்பணுக்களுக்குத் துணைப்பொருள் அமைப்புகளுமிருக் 
கின்றன . நரம்பணுக்கள் துணைப்பொருள் திசுக்களுடன் தொடர்பு 
கொண்டிருக்கின்றன . அவைகள் நரம்பணுக்களைப் பெறுகின்றன . 


58 


உடற்கூற்று உளவியல் 


என்பது 


மைய நரம்பு மண்டலத்திற்கு வெளியில் நரம்பணுக்கள் சாதாரண 
மாக நரம்பு 

மையங்களில் காணப்படுகின்றன . அவைகளைச் 
சாதாரணமாக நரம்புகள் என்று கூறுகின்றோம் . இவைகளை 
மொத்தமாக மேற்பரப்பு நரம்புகள் ( Peripherel Nerves ) என்று 
கூறுகின்றனர் . மேற்பரப்பு அல்லது புறப்பரப்பு ( Peripheral ) 
என்றால் மைய நரம்பு மண்டலத்திற்கு வெளியில் என்று பொருள் 
கொள்ளப்படுகின்றது . மேற்பரப்பு நரம்புகள் துணை அல்லது உதவி 
செய்யும் திகக்களே தவிர செயல் திறமுடைய திசுக்களல்ல . 
இங்கு நாம் விவாதித்தவைகளிலிருந்து கூர்ந்து கவனிப்போமானால் 
நரம்பு என்பது முழு அமைப்பையும் குறிக்கின்றது . அதாவது 
துணையமைப்பு , நரம்பு மைய அமைப்பு திசுக்களைக் குறிக்கின்றது . 
ஆனால் நரம்பு நார் ( Nerve Fiber ) என்பது ஒரு தனி நரம்பணுவின் 
நார்ச் செயல் முறையைக் குறிக்கின்றது . எல்லா நரம்பு நார்களும் 
மைலின் உறை ( Myelin Sheath ) மைலின் உறை அமைப்பிலோ 
அல்லது நரம்பு உயிரணுக்களின் மெல்லிய உறை ( Neurilemma ) 
அமைப்பிலோ காணப்படுவதில்லை . மைலின் உறை 
வெள்ளைக் கொழுப்புப் பொருளால் ஆனது . அது மைய நரம்பு 
மண்டலத்தின் வெள்ளைப் பொருளைப் போன்ற தோற்றத்தைக் 
கொடுக்கின்றது . சாம்பல் நிறப் பொருள் உயிரணு உடல்களால் 
ஆகியிருக்கின்றது . மைலின் என்ற பொருள் ஒரு உறையில் 
செயலைக் கொண்டிருக்கின்றது என்று ஒரு சமயத்தில் கருதப் 
பட்டது . அதனால் அது அண்மையிலுள்ள நரம்பு நார்கள் 
ஒவ்வொன்றின் மீதும் கொள்ளுகின்ற செல்வாக்கைக் குறைக் 
கின்றது என்றும் கருதி வந்தனர் . 

நரம்பு உயிரணுக்களின் மெல்லிய உறை , மெல்லிய படலம் 
போன்ற உயிருள்ள உயிரணுக்களாகும் . இது மேற்பரப்பு நரம்பு 
நார்களை மூடி இருக்கின்றது . நரம்பு உயிரணுக்களின் மெல்லிய 
உறை , மைலின் உறை ஆகியவைகளின் சேர்க்கையை நாம் 
காணும்போது , நான்கு இருக்கக் காணலாம் . ஒவ்வொன்றும் 
தனித்தனி , இரண்டும் உள்ள சேர்க்கை , இரண்டும் இல்லாத 
சேர்க்கை என இந்த எல்லா சேர்க்கையும் நடைபெறலாம் . 
மைய நரம்பு நார்கள் மைலின் உறையோடுமிருக்கலாம் , உறை 
யில்லாமலுமிருக்கலாம் , ஆனால் நரம்பு உயிரணுக்களின் மெல்லிய 
உறையோடு இருப்பதில்லை . மேற்பரப்பு தரம்பு நார்கள் நரம்பு 
உயிரணுக்களின் மெல்லிய உறையோடு தானிருக்கும் . மைலின் 
உறை யோடிருப்பதில்லை . 


நரம்பணுக்களின் மறுபிறப்பு 
மிருகங்களில் மனிதன் 

சிறப்பு 

மிக்கவன் 
என்று 

கருதப்படுகின்றான் . ஏனென்றால் அவன் பிறக்கின்ற 


தனிச் 


நரம்பு உயிரணுக்களின் அமைப்பும் செயலும் 


59 


பொழுதே நரம்பு உயிரணுக்களின் முழு 

நிறைவையும் 
கொண்டிருக்கின்றான் . பிறந்த பிறகு நரம்பு உயிரணு எதுவும் 
புதிதாகத் தோன்றுவதில்லை . நரம்பு உயிரணுக்களைப் புதிதாக 
உண்டாக்க முடியாத தன்மை தசைநார் உயிரணுக்கள் போன்ற 
தனித் திறமை வாய்ந்த உயிரணுக்களோடு பகிர்ந்து கொள்ளப் 
படுகின்றது . எனவே இது தோல் உயிரணுக்களின் திறமையி 
லிருந்து மாறுபட்டிருக்கின்றது . எப்படியெனில் தோல் உயி 
ரணுக்கள் , உயிரணுக்கள் அழிகின்றபோது புதிய உயிரணுக்களை 
உண்டாக்குகின்ற திறமை பெற்றிருக்கின்றன. இது தொடர்ந்து 
நடைபெறக்கூடிய செயல்முறையாக இருக்கின்றது . 


ஆனால் நரம்பு உயிரணுவின் உயிரணுவுடல் அழிந்துவிட்டால் 
புதிய நரம்பணு அந்த இடத்தை நிரப்புவதற்கு உண்டாவதில்லை . 
இந்தச் செயல்முறையைக் குழந்தைப் பருவத்தில் ஏற்படுகின்ற பக்க 
வாதத்தில் காணலாம் . அதாவது முதுகந்தண்டின் சாம்பல் நிற 
உட்பகுதியில் அழற்சி ஏற்படுவது பக்கவாதமாக வெளிப்படு 
கின்றது . எலும்புக் கூட்டைச் சார்ந்த தசைநார்களுக்கு நரம் 
பிழைகளை அனுப்பும் நரம்பு உயிரணுக்களின் உடல் அழிக்கப்பட்டு 
விடுவதால் உறுப்புக்கள் அசைவதில்லை . வெது வெதுப்பான நீரில் 
பயிற்சி செய்யப்படுமானால் செயல்முறையில் ஏதேனும் 
முன்னேற்றம் காணலாம் . 

உயிரோடிருந்து நரம்பிழைகளை 
அனுப்புகின்ற நரம்பணுக்களை வலிமை பெறச் செய்து செயல் 
முறையில் முன்னேற்றம் காணலாம் . ஆனால் அழிந்து போன 
உயிரணு உடலுக்குப் புத்துயிரளிக்க முடியாது . ஒரு நரம்பு நார் 
நசுக்கப்பட்டோ அல்லது வெட்டுப்பட்டோ பழுதுபடுமானால் 
நிலைமை சில சமயங்களில் நம்பிக்கை தரக் கூடியதாக இருக்கலாம் . 
ஆனால் உயிரணுவுடல் நல்ல நிலைமையிலிருக்க வேண்டும் . இந்த 
விதமான சூழ்நிலைகளில் நரம்பு உயிரணுக்களின் மெல்லிய உறை 
யோடுள்ள நரம்பு நார்கள் புத்துயிர் பெறமுடியும் . ஆகையினால் 
தான் பெரும்பாலான மேற்பரப்பு நரம்பு நார்கள் புத்துயிர் பெற 
முடிகின்றது . நரம்பு உயிரணுக்களின் மெல்லிய உறையில்லாத 
மைய நரம்பு நார்கள் பழுதுபட்டபோது புத்துயிர் பெற முடிவ 
தில்லை . 


நரம்பு நார்களின் செயல்முறையைத் திரும்பப் பெறுதல் 
நரம்பு உயிரணுக்களின் மெல்லிய உறையின் குழாய்களின் மூல 
மாக நரம்பு நார்கள் புத்துயிர் பெறகின்றனவா இல்லையா என் 
பதைப் பொருத்திருக்கின்றது . ஏனென்றால் துண்டிக்கப்பட்ட 
நரம்பிழைகள் அழிந்து போகின்றன . மறுவுயிர் பெறுவதென்பது 
அரிதாகவே இருக்கின்றது . அறுந்துபோன நார்களைச் சரியாக 


60 

உடற்கூற்று உளவியல் 
உடனடியாகத் தைத்தும் சரி செய்யலாம் . பழைய நிலையை 
மறுபடியும் பெற்று , முன்பு தொடர்பு கொண்டிருந்த தசைநார் 
களையும் , புகுவாய்களையும் புத்துணர்ச்சி பெறச் செய்யலாம் . 
ஆனால் இது மிகவும் மெதுவாக நடைபெறுகின்ற செயல்முறை 
யாகும் . ஏனென்றால் அறு பட்டுப்போன நரம்பு நார் சராசரி ஒரு 
நாளைக்கு ஒரு மில்லி மீட்டர்தான் வளர முடியும் . 


நரம்பணுவின் செயல்முறை நரம்பின் கருமூலம் 

எல்லா நரம்பணுக்களும் நரம்புக் குழாயிலிருந்து தான் 
தோன்றுகின்றன என்று அண்மைக் காலத்தில் ஏற்றுக்கொள்ளப் 
பட்ட உண்மையாக இருக்கின்றது . கருவில் உயிரணுவின் வெளி 
யடுக்கிலிருந்து தான் நரம்புக் குழாய் உருவாகின்றது . கரு வளர 
வளர புலனுணர்ச்சி உயிரணுக்களும் , இயக்க நரம்பணுக்களும் 
நீளமாக வளருகின்றன . புகுவாய்களுடனும் இயக்குவாய் 
களுடனும் , தொடர்புகளை ஏற்படுத்துகின்றன . தொடர்பு 
கொள்ளும் உயிரணுக்கள் மைய நரம்பு மண்டலத்தினுள் கிடக் 
கின்ற வழிகளை அமைக்கின்றன . கருவின் வளர்ச்சி எந்தத் 
திசையில் செல்லுகின்றது என்பது வளருகின்ற நரம்பு நாரின் 
உடல் இரசாயன சூழ்நிலையினால் நிர்ணயிக்கப்படுகின்றது . 


நரம்புத் துடிப்பு 

நரம்பு உயிரணுக்கள் நடத்திச் செல்லுதலில் அல்லது செயலை 
இயக்குவதில் தனித்திறமை பெற்றவைகள் என்று கண்டோம் . 
நரம்புத்துடிப்பு மிக வேகமாகச் செல்லுவதால் அதை அளவிடுவது 
மிகவும் கடினம் என்று நூறாண்டுகளுக்கு முன்பு கருதப்பட்டுவந்தது . 
ஆனால் ஜெர்மனியைச் சேர்ந்த ஹெல்ம் ஹோல்ட்ஜ் ( Helmholtz ) 
என்பவர் நரம்புத் துடிப்பின் வேகத்தை அளவிட்டுக் காட்டினார் . 
தவளையினிடத்திலும் மனிதனிடத்திலும் ஏற்படும் துடிப்பைத் 
தெளிவாகச் சொன்னார் . தவளையின் துடிப்பு நொடிக்கு ஏழு 
மீட்டர் என்றும் , மனிதனின் துடிப்பு நொடிக்கு நூற்றிருபது 
மீட்டர் என்றும் அவர் கண்டார் . ஆனால் நரம்புத் துடிப்பை 
ஒளியின் வேகத்தோடும் , ஒலியின் வேகத்தோடும் ஒப்பிட்டுக் 
காணக்கூடாது என்றும் அவர் கூறினார் . மிக வேகமான நரம்புத் 
துடிப்பை விடவும் விரைவாகச் செல்லவல்லது இன்றைய ஆகாய 
விமானம் . மிகவும் மெதுவாகச் செல்லக்கூடிய துடிப்பின் வேகம் 
நொடிக்கு 0.7 மீட்டராகும் . மனிதர்கள் கூட இதைவிட வேக 
மாகச் செல்லமுடியும் . 

நரம்புத்துடிப்பின் இந்த அளவுகளை வைத்துக்கொண்டு மின் 
னோட்ட மண்டலங்கள் முறையில் நாம் இதை விளக்குகுவதற்கு 


நரம்பு உயிரணுக்களின் அமைப்பும் செயலும் 


61 


முயலக்கூடாது . அண்மையில் கிடைக்கப்பெற்ற விவரங்களின்படி 
உயிரணுச்சவ்வில் ஏற்கெனவே மின் இரசாயன மாற்றங்கள் 
அமைந்துள்ளன . அவைகளின் மூலம் நரம்புத்துடிப்பு பரப்பப் 
படுகின்றது என்று விளக்குகின்றனர் . 


நரம்புத் துடிப்பின் மின்வலிச் சான்று 
நரம்புத் துடிப்பைப்பற்றி 

ஏராளமான ஆராய்ச்சிகள் 
நடத்தப்பட்டு வருகின்றன . அந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் 
ஒரு துடிப்பு ஏற்படுவதில் உள்ள மின்வலி மாற்றத்தைப் பதிவு 
செய்வதைத் தொடர்ந்தே வருகின்றன . அந்த ஆராய்ச்சி முடிவு 
களின் பொருளை நாம் அறிந்துகொள்ள வேண்டுமானால் துடிப்பு 
ஏற்படுவதில் என்ன பதிவு செய்யப்படுகின்றது என்பதைப்பற்றிய 
விவரம் நமக்குத் தேவைப்படுகின்றது . 

நரம்புத்துடிப்பைப்பற்றித் தெளிவாக அறிவதற்கு மின்வலி 
முறையை நாம் நம்பியிருப்பதற்கு ஒரு அடிப்படைக் காரணம் 
இருக்கின்றது . அதாவது , சுறுசுறுப்பான திசுக்கள் சுறுசுறுப் 
பில்லாத திசுக்களிடமிருந்து வேறுபட்ட உள்ளார்ந்த மின்வலி 
யைக் கொண்டிருக்கின்றன என்பதாகும் . எனவே மிகச் சிறிய 
மின்னாற்றல் மாற்றங்களை அளக்கும் பொருட்டுக் கண்டுபிடித்த மிக 
நுண்மையான கருவியை அமைதியாகவுள்ள நரம்பு நாரோடு 
இணைக்கும்போது எல்லாப் புள்ளிகளிலும் நரம்பு நார் நடு நிலையி 
லேயே இருக்கின்றது . நரம்புநார் கிளர்ச்சியூட்டப்பட்டால் 
சுறுசுறுப்பாக இருக்கின்ற இடம் , அதாவது , துடிப்பு ஓடுகின்ற 
புள்ளி , நரம்பு நாரின் மற்ற பகுதியோடு ஒத்திட்டுப்பார்க்கின்ற 
போது எதிர்மறையான தாக இருக்கின்றது . 

நரம்புத்துடிப்பின் மின்னாற்றலைப்பதிவு செய்கின்ற கருவியின் 
பெயர் கத்தோடு கதிர் ஊசலாட்ட மானி ( Cathode ray oscillos " 
cope ) என்பதாகும் . நரம்புநாரோடு ஒரு மின் கம்பி அல்லது 
தகட்டை ( Electrode ) இணைத்து மற்றொன்றை அறியப்பட 
வேண்டிய உயிரியின் மற்றொரு பகுதியில் இணைக்கவேண்டும் . 
பதிவு செய்யும் பொறியமைப்பு அல்லது மின்னோட்டமானி 
( Galvanometer ) என்ற பகுதிதான் கருவியின் முக்கிய பகுதி 
யாகும் . ஆனால் இம்முறையின் மூலம் துடிப்பைப் பதிவு செய்வதில் 
முன்னேற்றம் காணவேண்டுமானால் சீராக்கப்பட்ட மின்னணுக் 
கருவிகளை உபயோகிக்க வேண்டும் . 


நரம்புத் துடிப்பின் இரசாயன நிகழ்ச்சிகள் 

நரம்புத்துடிப்புச் செல்லுகின்றபோது இரசாயன மாற்றங்கள் 
உள்ளே நடைபெற்றாலும் அவைகளை நாம் நேரடியாகக் கண்டறிய 


62 


உடற்கூற்று உளவியல் 


முடியாது . ஆனால் சுறுசுறுப்பான நரம்புகள் 

நரம்புகள் உயிரகத்தை 
உபயோகிப்பதைச் செயல் விளக்கம் செய்து காட்டலாம் . கரியமில 
வாயுவை வெளிப்படுத்துவதையும் , சிறிய அளவில் வெப்பத்தை 
உற்பத்தி செய்வதையும் வெளிப்படுத்திக் காட்டலாம் . 


தசைநார்களைப் போலவே மேற்பரப்பு நரம்புகளும் உயிரகம் 
குறைவுக்கு ஆட்படலாம் என்றாலும் உயிரகம் இல்லாதபோதும் 
சிறிது நேரத்திற்குத் துடிப்புகளை நடத்திச் செல்லலாம் . பிறகு 
உயிரகம் கிடைக்கப் பெறும்போது அதிக அளவை எடுத்துக் 
கொள்ளுகின்றன . 


மைய 


ஆனால் 

நரம்புத் திசுக்கள் உயிரகம் குறைந்து 
போவதைத் தாங்கிக் கொள்ள முடியாது . 

பது . ஆகையினால் தான் 
உயிரி மூச்சுத் திணறினால் ( Asphyxiation ) வருந்த வேண்டியிருக் 
கின்றது . உதாரணமாக , குழந்தைகள் பிறக்கின்ற காலத்தில் 
தொப்புள் கொடி சிக்கலுக்கு ஆளாக நேரிடலாம் . இதில் காலம் 
நீடிக்குமானால் அந்தக் கால நேரம் வரையில் உயிரகம் கலந்த 
சுத்த இரத்தம் செல்லுதல் தடைபடுகின்றது . இதனால் மைய 
நரம்புத் திசுக்கள் பழுதடைகின்றன . இதனுடைய விளைவு அக் 
குழந்தையின் நுண்ணறிவு குறைவுபடுகின்றது . இச் செயல் 
முறையில் 

ஏற்படவிருக்கின்ற ஆபத்து எதிர்பார்க்கின்ற 
அளவுக்கு ஏற்படுவதில்லை . ஏனென்றால் வயது முதிர்ந்தவர்களை 
விடக் குழந்தைகள் மூச்சுத்திணறலை எதிர்த்து நிற்கக் கூடியவர் 
களாக இருக்கின்றனர் . 


உயிரகம் குறைவடைவதில் மைய நரம்பு மண்டலம் அதிக 
அளவுக்குக் கூருணர்ச்சியுள்ள தாக இருக்கின்றது . அதற்குக் 
காரணம் 

என்னவெனில் , நரம்பணுக்களுக்கிடையிலுள்ள 
சந்திப்புக்களில் உயிரணுவுடல்களின் உயிர்ப்பொருள் மாறுபாடு 
உயர்ந்த வீதத்தைக் கொண்டிருப்பதாலாகும் . உயிர்ப்பொருள் 
மாறுபாட்டுச் செயல்முறையில் மைய நரம்பு மண்டலத்தின் 
நரம்பு நார்களும் மேற்பரப்பு நரம்பு நார்களும் ஒன்று போலவே 
இருக்கின்றன . 

பாஸ்போ கிரியேடின் ( Phospho Creatatine) என்ற சில எரியகக் 
கலவைகள் மிகவும் சிக்கலானவை ஏனென்றால் இந்தப் பொருள் 
களை உடைப்பதில் துடிப்புகள் ஈடுபடுகின்றன . இந்தப் பொருல் 
கள் மறுபடியும் ஒன்றாக்கப்படுகின்றன . சுறுசுறுப்பில்லாத நரம்பு 
நார்களில்விட சுறுசுறுப்புள்ள நரம்பு நார்களில் நுண்ணதிர் 
வுடைய எரியகம் ( Radioactive Phosphrus ) மிக வேகமாக நாலா 
பக்கங்களிலும் பரவச் செய்கின்றன . மேற்பரப்பு நரம்பு நார்களிள் 


நரம்பு உயிரணுக்களின் அமைப்பும் செயலும் 


63 


மாக 


ஆற்றல் பிறப்பிடம் முழுவதும் சரியாகப் 

புலப்படவில்லை . 
ஆனால் மூளையின் நடவடிக்கை குருதிச்சர்க்கரையினால் முக்கிய 

பேணப்பட்டு வருகின்றது . தளர்ச்சியிலிருந்து மயக்கம் 
வரையிலுள்ள நடத்தையின் அறிகுறிகள் இயற்கையை மீறிய 
அளவுக்குக் குருதிச்சர்க்கரை குறைவதனால் ஏற்படுகின்றன . 
எனவே இந்த அறிகுறிகள் காட்டுவது என்னவெனில் , நரம்பு 
நடவடிக்கையின் இரசாயன அடிப்படையின் முக்கியத்துவத்தை 
நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்பதை வலியுறுத்துவதாகும் .. 


நரம்பு நார்களின் கிளர்ச்சி 

ஒரு நரம்பு நார் அதனுடைய ஆற்றலின் எல்லைக்குட்பட்ட 
நிலையில் தான் துலங்குகின்றது . அல்லது அது துலங்கா லே நின்று 
விடுகின்றது . எனவே ஒரு நரம்புத் துடிப்பின் வலிமை அதைத் 
தூண்டிய துலங்கலின் வலிமையைப் பொருத்திருக்கவில்லை . 
‘ எல்லாம் அல்லது ஒன்றுமில்லை ( all or none ) என்ற விதியினால் 
ஒழுங்கு படுத்தப்பட்டதாக இருக்கின்றது . ஒரு நரம்பு நாரைத் 
தூண்ட வேண்டுமானால் அதைத் தூண்டும் ஆற்றல் ஒரு அளவுக்கு 
மேற்பட்டதாக இருக்க வேண்டும் . ஆனால் இதுவும் தூண்டப் 
படுகின்ற நரம்பு நார் எப்படிப்பட்டதோ அதைப் பொருத்திருக் 
கின்றது . ஒரு நரம்பு நார் பல்வேறு வகையான தூண்டல்களினால் 
தூண்டப்படலாம் . உதாரணமாக , அழுத்தம் , இரசாயனப் 
பொருள்கள் , மின்வலி முதலியன . ஆனால் அளவுக்குரிய 
ஆராய்ச்சிகளில் எல்லாம் பெரும்பாலும் மின்வலிதான் தூண்ட 
லாக உபயோகிக்கப்படுகின்றது . ஏனென்றால் சிறிய அளவு மின் 
வலியுள்ள மின்னோட்டம் நரம்புத் திசுக்களைப் பழுதடையச் 
செய்வதில்லை . மின் வலியின் 

செறிவையும் 

உபயோகிக்கும் 
காலத்தையும் கட்டுப்படுத்திப் பரிசோதனைகளைச் செய்ய முடியும் . 
நரம்புநாரின் மீது உபயோகப்படுத்துகின்ற மின் 
தூண்டலின் விளைவு ஓட்டத்தின் முனைக் கோடியைச் சார்ந்திருக் 
கின்றது . மின் எதிர் முனைக் கம்பி ( Cathode Electrode ) அல்லது 
தட்டு தூண்டுகின்றது . நேர் முனைக் ( Anode ) கம்பி தூண்டுவ 
தில்லை . 
ஒரு சிறிய அதிர்ச்சி 

கொடுக்கப்படுமானால் அது நரம்புத் 
துடிப்பை 

ஏற்படுத்துவதில் மிகவும் வலிமையற்றதாக இருக் 
கின்றது . அந்த இடத்தைச் சார்ந்த கிளர்ச்சிச் செயல் முறையைக் 
காணலாம் . இந்தக் கிளர்ச்சி , தூண்டுகின்ற மின் கம்பி உள்ள 
பகுதியில் மட்டும் உள்ளார்ந்த சவ்வு இடம் பெயருகின்றது . 
தூண்டல் நின்றவுடன் இந்தச் 

நின்றவுடன் இந்தச் செயல்முறை உண்மையில் 
அதிகரிக்கின்றது . அதன் மூலம் இச் செயல்முறையானது நரம்பு 


வலித் 


64 


உடற்கூற்று உளவியல் 


நாரின் 

சுறுசுறுப்பான துலங்கல் என்று அறியலாம் . அந்தப் 
பகுதியில் உள்ள கிளர்ச்சிச் செயல் முறை போதுமான அளவுக்கு 
வலிமையுள்ள தாக இருந்தால் நரம்புத் துடிப்பு ஏற்படுகின்றது . 
அந்தப் பகுதியில் உள்ள கிளர்ச்சிச் செயல் முறையின் வலிமை 
தூண்டுகின்ற மின்னோட்டத்தின் வலிமையோடும் . காலத்தோடும் 
தொடர்புடையதாக இருக்கின்றது . கிளர்ச்சிச் செயல் முறையின் 
வலிமை நரம்புத் துடிப்பின் வலிமையைப் பாதிக்கச் செய்வதில்லை . 


நரம்புத் துடிப்பின் வேகம் 

நரம்புத் துடிப்பின் வேகத்தைப் பற்றி ஏற்கெனவே சிறிது 
பார்த்தோம் . மனிதவுடலில் மிக வேகமாகச் செல்லும் நரம்புத் 
துடிப்புகள் வினாடிக்கு நூற்றிருபது மீட்டர் ஓடக்கூடியவை . 
ஆனால் எல்லா நரம்பு நார்களும் இதே விகிதத்தில் நடத்திச் 
செல்லக் கூடியவை என்று கொள்ள முடியாது . ஒரு மேற்பரப்பு 
நரம்பு தூண்டப்பட்டால் ஏற்படுகின்ற துடிப்புகள் தூண்டப் 
பட்ட இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் பதிவு செய்யப்பட்டால் 
உள்ளார்ந்த ஆற்றலின் மாற்றம் ஒரு அகலமான 

வளைவாகக் 
காணப்படுகின்றது . மாற்றத்தின் வளைவு ( Curve ) அகலமாக 
இருப்பதற்குக் காரணம் பல்வேறுபட்ட நரம்புத் துடிப்புகள் 
தனித்த நரம்பு நார்களில் புறப்பட்டவைகள் எல்லாம் பதிவு 
செய்யுமிடத்தைச் சென்றடையவில்லை என்று தெரிகின்றது . 
அதாவது ஒவ்வொரு துடிப்பும் வெவ்வேறு காலத்தை எடுத்துக் 
கொள்ளுகின்றது என்பதாகும் . செல்லும் வேகம் ஒவ்வொன் 
றுக்கும் வேறுபடுகின்றது . ( படம் 3.2 ) 


நரம்பு 


5. செ.மி. 


5 செ.மி. 
8.0001 வினாடி 


= 5000 செ.மி - 


படம் 3.2 . நரம்புத் துடிப்பின் வேகம் 


துடிப்புகளின் வேகத்தைக் கவனமாக அளவிட்டுப் பார்த் 
தறிந்திருக்கின்றார்கள் பலர் . வேகத்தின் வீச்சு மிக விரிவானதாக 
இருக்கின்றது . மிக வேகமாகச் செல்லும் துடிப்புகள் வினாடிக்கு 
நூற்றிருபது மீட்டர் செல்லுகின்றன என்றும் மிக மெதுவாகச் 
செல்லும் துடிப்புகள் வினாடிக்கு 0.7 மீட்டர் 

செல்லுகின்றன 


நரம்பு உயிரணுக்களின் அமைப்பும் செயலும் 


65 


என்றும் கண்டறிந்திருக்கின்றனர் . இந்த இரண்டு கோடிக்கு 
மிடையில் வேகம் துடிப்புக்குத் துடிப்பு மாறுபடுகின்றது . 


நரம்புத் துடிப்பில் ஏற்படுகின்ற செயல் முறைகள் 

ஒரு நரம்பு நாரில் துடிப்பு வேகமாகச் செல்லுகின்றபோது 
ஏற்படுகின்ற மின் வலி மாற்றங்களைப் பற்றியும் இரசாயன 
மாற்றங்களைப் பற்றியும் மேலே கண்டோம் . இங்கு அதைத் 
தொடர்ந்து இன்னும் சற்று ஆழமாகச் சென்று 

காண்பது 
- நலம் . நரம்புத் துடிப்பு ஒரு நரம்பு நாரில் வேகமாகச் செல்லு 
கின்றபோது என்ன நடைபெறுகின்றது என்பதைப் பற்றி 
இங்குக் கவனிப்போம் . 


‘ எல்லாம் அல்லது ஒன்றுமில்லை என்ற விதியை மனதில் 
கொண்டு குறிப்பாகச் சொல்லுவோமானால் ஒரு 

துடிப்பின் 
நடத்தை நரம்பு நாரின் ஒரு செயல் முறையாக இருக்கின்றது . 
நடத்தைக்கு நரம்பு நார்தான் சக்தியைத் தருகின்றது . மின் எரி 
இழை ( Fuse ) வழியாகச் செல்லுகின்ற மின்னோட்டம் மின் எரி 
இழையை எரித்துக் கொண்டு தான் செல்ல வேண்டும் . மின் 
எரி இழை எரிந்தால்தான் மின்னோட்டம் ஏற்படும் . அதேபோன்று 
தான் நரம்பு நாரும் பயன்படுகின்றது . 


பொதுவாகப் பார்க்கின்றபோது , மூன்று பொருள்களை 
முக்கியமாகக் கருத வேண்டியிருக்கின்றது . முதலாவதாக , ஒரு 
துடிப்பு செல்லுவதால் நரம்பு நாரில் மாற்றங்கள் ஏற்படு 
கின்றன . இரண்டாவதாக , அடுத்தப் பகுதியை சுறுசுறுப்பு 
வகை நரம்பு நார் கிளர்ச்கியூட்டுகின்ற முறைக்கேற்ப துடிப்பு 
பரப்பப்படுகின்றது . மூன்றாவதாக , இங்கு ஏற்படுகின்ற செயல் 
முறை மறுபடியும் பெறுதலை உள்ளடக்கிக்கொண்டிருக்கின்றது . 
மிகப் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவெனில் 
துடிப்பின் நடத்தை உயிரணு சவ்வைச் 

சார்ந்ததாக 
இருக்கின்றது . 


நரம்பு நாரின் மெல்லிய சவ்வு ஏற்றுள்ள பங்கு சவ்வு 
உள்ளாற்றல் அல்லது சவ்வின் கருவியல்பு ( Membrane Potential ) 
என்று கூறப்படுகின்றது . சவ்வுக்கு எதிரே மின்வலி ஆற்றலே 
அளவிடுவோமானால் உயிரணுவின் உட்புறத்திற்குத் தொடர் 
புள்ளதாக வெளிப்புறத்தில் உடன்பாடான இயக்கத்தைக் 
காணலாம் . ஒரு நரம்பணுவில் இந்த ஆற்றல் 50/1000 மின்மூல 
அளவுள்ளது . நரம்பணு தூண்டப் பட்டபோதும் நம்முடைய 
அளவிடல் தொடர்ந்து நடைபெறுமானால் இந்த ஆற்றல் 

உடற் - 5 


66 


உடற்கூற்று உளவியல் 


வழியாகச் செல்லுகின்ற ஒவ்வொரு துடிப்பும் நொடி நேரம் 
எதிரிடையாகின்றது . ஆகையினால் நரம்புத் துடிப்பின் மின்வலி 
நிகழ்ச்சியை உயிரணு சவ்வின் முனை கோடியில் ஏற்படுகின்ற 
மாற்றங்களின் விளைவு என்று கொள்ள வேண்டியிருக்கின்றது . 

கோடி முனையில் ஏற்படுகின்ற மாற்றங்களின் விளைவைப் 
பற்றிச் சிறிது விரிவாகவும் நாம் காண வேண்டும் . அமைதியாக 
இருக்கின்ற உயிரணுவில் மெல்லிய சவ்வின் ஆற்றல் உவர்மம் 
விசைக் குழாயினால் (Sodium pump ) பேணப்பட்டு வருகின்றது . 
சில இரசாயன செயல் முறைக்கு உயிரகம் தேவைப்படுகின்றது . 
அச் செயல் முறையானது மெல்லிய சவ்வின் வழியாக உவர்மம் 
வெளியணுக்களை நிலையாக வெளிப்புறத்திற்கு அகற்றிக் கொண் 
டிருக்கின்றது . உவர்மம் வெளியணுக்கள் ( Sodium Ions ) நேர் 
நிலையான மின்வலி ஏற்பட்டவைகளாதலால் மெல்லிய சவ்வின் 
வெளிப்புறம் உட்புறத்திற்கேற்ப நேர் நிலையாகின்றது . மெல்லிய 
சவ்வின் உட்புறத்தில் உவர்மம் வெளியணுக்களோடு திடீரென்று 
ஓடி , கோடி முனையின் வேகத்தைக் குறைக்கின்ற செயலை நரம்புத் 
துடிப்பு செய்கின்றது . இதனால் நரம்பு நாரிலிருந்து கவடியம் 
வெளியணுக்களின் ஒழுக்கு ஏற்படுகின்றது . மெல்லிய சவ்வு 
அதனுடைய கோடி முனை நிலையில் மிக விரைவாக மறுபடியும் 
நிலைநாட்டப்படுகின்றது . அதாவது முற்றிலும் 

இணையாத 
காலத்தோடு ஒத்திருக்கின்ற முழு எதிரிடையான உள்ளாற்றல் 
நிலையையடைகின்றது . நரம்பு நாரின் வழியாக நரம்புத் துடிப்புச் 
செல்லும் வழி கோடி முனையின் வேகக் குறைப்பைப் பரப்பச் 
செய்கின்றது . இது அந்த இடத்தைச் சார்ந்த மின்னோட்டங் 
களினால் நிறைவேற்றப்படுகின்றது . எனவே இணையாத பகுதி 
நீண்டு செல்லுகின்றது . இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படம் 
இந்தச் செயல்முறை எவ்வாறு நிறைவேற்றப்படுகின்றது என் 
பதைக் காட்டுகின்றது . நிகழ்ச்சி ஏற்பட்ட சமயத்தில் மெல்லிய 
சவ்வின் நெடுக துடிப்பு கொடுக்கப்பட்ட இடத்திலிருக்கின்றது . 
அருகிலுள்ள மெல்லிய சவ்வுக்குத் தொடர்பாக இந்த இடம் 
எதிர்மறையாக இருக்கின்றது . இதன் 

விளைவாக , அந்தப் 
பரப்பில் மின்னோட்டம் ஏற்படுகின்றது . அம்புக் குறி அதைக் 

றது . மெல்லிய சவ்வின் அடுத்த பகுதியில் சவ்வின் 
ஆற்றலை உடைப்பதற்காகச் செல்லும் இரசாயன நிகழ்ச்சிகளைச் 
செயல்படுத்துவதற்கு இது 

போதுமானதாக இருக்கின்றது . 
நரம்பு நாரின் நெடுக இதுபோன்றே செயல் நடைபெறுகின்றது . 

நரம்புத் துடிப்பு கடந்து சென்றவுடனே மெல்லிய சவ்வின் 
இரசாயன அமைப்பு மறுபடியும் நிலை நாட்டப்படுகின்றது . 


நரம்பு உயிரணுக்களின் அமைப்பும் செயலும் 

67 
உவர்மம் விசைக் குழாய் செயல்படுவதற்குத் திரும்புகின்றது 
சவ்வின் ஆற்றல் மறுபடியும் சேர்ந்துருவாகின்றது . இதற்கும் 
இரசாயன வேலை தேவைப்படுகின்றது . உயிரகம் தேவைப்படு 
கின்றது . ஒரு நரம்பு நார் தூண்டப்படுவதில் சவ்வின் ஆற்றல் 
குறிப்பிடத்தக்க அளவுக்கு அந்த இடத்தில் குறைகின்றது . 
குறைதல் தூண்டல் வாயிலை ( Threshold ) விடக் கீழே செல்லு 
மானால் துடிப்பு ஏற்படுவதில்லை . இரண்டு தூண்டல் வாயில்கள் 
ஒன்றாகச் சேர்ந்தாலுங்கூடத் துடிப்பு ஏற்படுவதில்லை . இவ்வித 
மாக மெல்லிய சவ்வு விதியினால் உறுப்பு சார்ந்த கிளர்ச்சி நிலையை 
விளக்க முடியும் . சவ்வு ஆற்றலில் கிளை தூண்டல் வாயில் உறுப்பு 
சார்ந்த மாற்றமாக அந்த நிலையைக் கூறலாம் . அத்தகைய 
மாற்றம் கணநேரத்திற்கு நிலைத்திருக்கின்றது . மேலும் அது 
நரம்பு நாரின் நெடுக சிறிது தூரத்திற்கு பரவிச் செல்லுவதால் 
நிலையற்றதும் இடம் சார்ந்ததுமான இரண்டின் கூட்டுத் தொகை 
உடனடியாகக் கணக்கிடப்படுகின்றது . 
கூடல்வாய் ( Synapase ) 

நரம்பு நாரின் கிளர்ச்சி பற்றியும் அதனுடைய நடத்தை 
பற்றியும் இதுவரையில் கவனித்து வந்தோம் . நரம்பு மண்டலத்தில் 
நடைபெறுகின்ற உடற்கூற்றுச் செயல் முறைகளில் இது ஒரு 
பகுதியாகும் . மேற்பரப்பு நரம்பு மண்டலத்தைச் சார்ந்த நரம்பு 
நாரின்மீது நேரடியாக ஒரு தூண்டலைச் செலுத்தினால் என்ன 
நடைபெறுகின்றது என்பதை இது கூறுகின்றது . நரம்பு மண்டலம் 
கோடிக்கணக்கான நரம்பணுக்களால் ஆகியது . அவைகளின் 
மெல்லிய நூலிழை போன்ற பொருள் ஒரு நரம்பணுலிலிருந்து 
மற்றொரு நரம்பணுவிற்கு அப்போதைக்கப்போது சேர்ந்து வரு 
கின்றன . ஆனால் , தன்னுடைய இயல்பிலே ஓடுகின்ற துடிப்புகள் 

நரம்பணுவின் எல்லையை யடைந்ததும் அடுத்துள்ள 
நரம்பணுவில் எவ்வாறு துடிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை 
சற்று விளக்கமாகக் காண்போம் . 


ஒரு 


நரம்பணுக்கள் ஒன்றோடு ஒன்று நேரடியான தொடர்பு 
கொண்டிருக்கவில்லை . ஒவ்வொரு நரம்பணுவும் தனி உயிரணு 
சவ்வைக் கொண்ட தனித்த அணுவாகும் . ஆனால் இதுவரை 
யிலும் நாம் கண்ட உண்மை என்னவென்றால் ஒரு நரம்பணு 
மற்றொரு நரம்பணுவைத் தூண்டுகின்றது என்பதாகும் . அப்படி 
யானால் இரண்டு நரம்பணுக்களுக்கிடையில் செயல் சார்பான 
தொடர்புக்கு ஒரு இடம் இருந்தாக வேண்டும் . அந்த இடம் 
அல்லது புள்ளிதான் கூடல்வாய் என்பதாகும் . இரண்டு 
நரம்பணுக்கள் சந்தித்துத் தொடர்பு கொள்ளுகின்ற புள்ளியைக் 


68 


உடற்கூற்று உளவியல் 


கூடல்வாய் என்று கூறலாம் . கூடல்வாய் ஒரு நரம்பணுவின் நரம் 
பிழைக்கும் ( Axon ) நரம்புக் கருவறையிலிருந்து செல்லும் 
இழைக்கும் ( Dendrite ) 

உடலுக்கும் 
இடையில் சாதாரணமாக நடைபெறுவதுண்டு . 


அல்லது 


உயிரணு 


பல 


நரம்பு மண்டலத்தில் ஏற்படுகின்ற கூடல்வாய் இரண்டு 
குணப்பண்புகளைப் கொண்டிருக்கின்றது . அதாவது ஒவ்வொரு 
நரம்பிழையின் நூலிழைப் பொருள்கள் ( Fibres ) எல்லாம் 
எல்லையில் 

சிறு முடிவுள்ள பகுதிகளாகப் பிரிகின்றன . 
அவைகள் சிறு குமிழ் வடிவான வளர்ச்சியைப் பெறுகின்றன . 
இவைகளை எல்லைக் குமிழ்கள் ( Terminal Bulbs ) என்று கூறு 
கின்றனர் . இவைகள் மற்றொரு உயிரணுவின் நரம்புக் கருவறையி 
லிருந்து செல்லும் இழைகளிலோ அல்லது உயிரணு உடலிலோ 
( Cell Body ) சென்று முடிகின்றன . மற்றொரு குணப்பண்பு என்ன 
வெனில் , - ஒவ்வொரு உயிரணுவும் சாதாரணமாக , பல நரம்பிழை 
களின் இடையுறவுகளைக் கொண்டிருக்கின்றது . பல கருவறையி 
லிருந்து செல்லும் இழைகளின் இடையுறவுகளையும் பெற்றிருக் 
கின்றன . இவைகள் ஒரு நரம்பணுவை மற்றொரு நரம்பணுவுடன் 
பல தொடர்களைக் கொள்ளச் செய்கின்றன . இந்த இரண்டு 
குணப்பண்புகளும் நரம்பணுக்களில் வேறுபடுகின்றன . 


என்று 


கூடல்வாயின் செயல் சார்பான துணைப்பொருள்கள் 
நரம்பணுக்கள் ஒன்றை ஒன்று எழுச்சியுறச் செய்கின்றன 

மேலே கண்டோம் . அந்த எழுச்சிக்கான தொடர்பு 
கொள்ளுகின்ற இடம் கூடல்வாய் என்பதாகும் . கூடல் வாயிலில் 
நரம்பணுக்களின் அமைப்பு தொடர்பற்றதாக இருக்கின்றது . 
அதாவது நரம்பணுக்கள் தனி அமைப்புகளாக இருக்கின்ற 

றன . 
நரம்பு மண்டலத்தில் கூடல்வாயின் இருக்கையானது சில துணைப் 
பொருள்களை அதற்குக் கொடுத்து தவுகின்றது . 

அத்துணைப் 
பொருள்கள் தொடர்ந்துள்ள மண்டலத்தில் காணப்படுவதில்லை . 
கூடல்வாய் துணைப் பொருள்களில் ஒன்று என்று கருதப்படுவது 
கூடல்வாயைக் கடக்கும் துடிப்பின் காலம் ( Synaptic delay ) என்ப 
தாகும் . இடையில் துண்டிப்பில்லாத நரம்பின் நூலிழைப் 
பொருள்களின் வழியாகச் செல்லும் நரம்புத் துடிப்பைவிடக் கூடல் 
வாயைக் கடந்து செல்லுகின்ற நரம்புத் துடிப்பு சிறிது அதிகமான 
காலத்தை எடுத்துக் கொள்ளுகின்றது . மற்றொரு துணைப் 
பொருள் , மருந்துகளின் செயலுக்கு எளிதில் இணங்குகின்ற 
தன்மையின் அதிகரிப்பு . கூடல்வாயின் அருகில் மைலின் ( Myelin ) 
உறை இல்லாததினால் இந்த விளைவு ஏற்படுகின்றது . 


நரம்பு உயிரணுக்களின் அமைப்பும் செயலும் 


69 


நரம்பிழையை மருந்து விரைந்து சென்று அடைவதற்கு அனுமதிக் 
கின்றது . மற்றொரு முக்கியமான துணைப்பொருள் கூடல்வாயின் 
ஒருவழி நடத்தையாகும் . ஒருவழி நடத்தையாக இருப்பதால் 
தான் துடிப்புகள் ஒரு நரம்பிழையிலிருந்து மற்றொரு நரம்பணுவின் 
கருவறையிலிருந்து செல்லும் இழைக்குச் செல்லுகின்றது . எதிர் 
திசையில் மாறிச் 
மாறிச் செல்லுவதில்லை . 

செல்லுவதில்லை . எனவே கூடல்வாய்தான் 
நரம்புத் துடிப்பு ( Dromic ) நடத்தையை வெளியிடுகின்றது . 
இயல்பான நடத்தையின் வழியை அமைத்து நரம்பு நடவடிக் 
கையை வெளிப்படுத்துகின்றது . தனி நரம்பு நார்களில் இந்தக் 
துணைப்பொருள் காணப்படுவதில்லை . அதாவது ஆக்சன் ( Axon ) 
செயல்முறையில் தோன்றும் நரம்புத் துடிப்பும் ( அல்லது எதிர்த் 


T 


இ 


4 (3 ) 


படம் 3.3 . 


கூடல் வாய் செல்பரப்பு 


1. சுறுசுறுப்பான நரம்பிழை 

2. சுறுசுறுப்பற்ற நரம்பிழை 
( ஆக்சன் ) 

( ஆக்சன் ) 
3. நரம்பிழை ( சுறுசுறுப்பான ) 4. நரம்பிழை ( சுறுசுறுப்பற்ற ) 

5 . கூடல் வாய் சந்திப்பு 


70 


உடற்கூற்று உளவியல் 


திசைத் துடிப்பும் ) நேர்முகத் துடிப்பும் செயல்படவல்ல துணைப் 
பொருள் இருப்பதில்லை . எனவே நரம்பணுக்களிடையே கூடல் 
வாய் குறுக்கீடு இல்லாமலிருப்பது மிக முக்கியமான தாகும் . 


ஒரு நரம்பணுவிடைய அமைப்பு அடுத்த நரம்பணுவோடு 
தொடர்ந்து செல்லாமலிருப்பதால் ஒன்றினுடைய துடிப்பு 
மற்றொன்றைத் தூண்டச் செய்கின்ற வகை முறையைக் கவனிக்க 
வேண்டியவர்களாக இருக்கின்றோம் . இரண்டு 

பொதுவான 
கோட்பாடுகளைக் கொண்டு இச் செயல் முறையை விளக்குகின்ற 
னர் . படம் 3.3 . ஒரு கோட்பாடு கூறுவது என்னவெனில் ஒரு கூடல் 
வாயின் குறுக்கே நடைபெறும் ஊடுபாய்ச்சல் ( Transmission ) 
மின்வலி இயல்பை ஏற்கனவே பெற்றிருக்கின்றது . நரம்புத் 
துடிப்பின் எதிர்மறை அலை ஒரு ஆக்சன் முனையை அடைகின்ற 
பொழுது கூடல்வாயின் குறுக்கே அப்பொழுது இருக்கின்ற 
ஆற்றல் வேறுபாடு , அடுத்துள்ள நரம்பணுவின் மெல்லிய சவ்வை 
முகப்பு மாற்றுவதற்குப் போதுமான தாக இருக்கின்றது என்று 
நம்பப்படுகின்றது . எனவே அடுத்த நரம்பணு வலை ஒரு நரம்புத் 
துடிப்பை எழச் செய்கின்றது . இரண்டாவது கோட்பாடு 
கூறுவது என்னவெனில் , கூடல்வாயின் குறுக்கே நடைபெறுகின்ற 
ஊடுபாய்ச்சல் இரசாயன இயல்பை அடிப்படையாகக் கொண் 
டிருக்கின்றது என்பதாகும் . கூடல் வாய்களின் 

சில நரம்பு 
நடவடிக்கை நரம்பு இழை மூலத்தின் இயைபுப்பொருள் 
( Acetyl Cholire ) என்ற பொருளைச் சுரக்கச் செய்கின்றது . 
இந்தப் பொருள் மற்றொரு உயிரணுவிலும் இப் பொருளை வெளிப் 
படுத்தும் வழி வகையைச் செய்கின்றது என்று நம்பும்படிச் 
செய்கின்றது . ஒரு உயிரணுவின் ஆக்சன் இப் பொருளைச் சுரக்கச் 

இது மற்றொரு உயிரணுவிலும் நடைபெறச் 
செய்கின்றது . வெளிப்பட்ட நரம்பு இழை மூலத்தின் இயைபுப் 
பொருள் செரிமான இயைபுப் பொருளால் ( Enzyme Cholires 
Terase ) விரைவில் நீக்கப்படுகின்றது . சில மேற்பரப்பு கூடல் 
வாய்களில் இரசாயன இணைப்பு நிகழ்ச்சிதான் உண்மையானது 
என்று கருதப்படுகின்றது . ஆனால் எந்த வகையிலும் ஒரு தனி 
நரம்புத் துடிப்பு ஒரு கூடல்வாயைக் கடந்து செல்ல முடியும் 
என்று நம்புவதற்கில்லை . 


செய்கின்றது . 


கூடல்வாய் கூட்டுத் தொகுதி 

இதுவரையில் கூடல்வாய் நிகழ்ச்சிகளைப் பற்றி விளக்கமாகக் 
கண்டோம் . நரம்பு உடற்கூற்றியல் செயல் முறைகளைப் பற்றித் 
தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வேறுபல விளைவுகளைப் பற்றியும் 


நரம்பு உயிரணுக்களின் அமைப்பும் செயலும் 


71 


நாம் தெரிந்தாக வேண்டும் . அவைகளில் ஒன்று கூடல் வாய் 
கூட்டுத் தொகை ( Synaptic Summation ) என்பதாகும் . கூடல் 
வாயின் ஊடுபாய்ச்சல் பற்றி நாம் விவரித்தபோது அடுத்துள்ள 
நரம்பணுவில் உறுப்பு சார்ந்த துலங்கலை உண்டாக்குதல் பற்றி 
வலியுறுத்தப்பட்டது . நரம்பணுக்களையோ , அல்லது புகுவாய் 
களையோ தூண்டுதலில் வெளித் தூண்டல்களுக்கு இலக்காயுள்ள 
போது ஓர் தூண்டலின் செறிவு ஒரு எதிர்மறை ஆற்றல் நரம்புத் 
துடிப்பைப் ( Spike Potential ) பரப்புவதற்குத் தேவையான 
வாயிலை ( Threshold ) விட மிகுதியாக இருக்கின்றது . ஆனால் ஒரு 
கூடல் வாயினருகில் ஒரு செயல் ஆற்றல் வருகின்றபோது அது 
வேறு விதமாக இருக்கின்றது . செயல் ஆற்றல்கள் அவைகள் 
நிகழ்கின்ற நரம்பு நாரிழையின் அளவுக்கேற்ற வீதத்தைக் 
கொண்டிருக்கின்றன . கூடல் வாயில் நரம்பணுக்களின் கோடிகள் 
பெரியவைகளாக இல்லை . அதனால் நரம்பு மண்டலத்தில் நடை 
பெறுகின்ற பல நிகழ்ச்சிகளில் ஒரு தனிச்செயல் ஆற்றல் ஒரு கூடல் 
வாயருகில் செல்லுகின்றபோது போதிய அளவு பெரிதாக இருப்ப 
தில்லை . அதனால் கூடல் வாய்க்கு எதிரேயுள்ள அடுத்த நரம்பணு 
வில் முழுச்செயல் ஆற்றலை உண்டாக்க முடிவதில்லை . இந்தச் 
செயல்முறை உடற்கூற்றுப் பரிசோதனைகளில் செயல் 
விளக்கம் 

காட்டப்பட்டிருக்கின்றது . கூடல்வாயின் 
குறுக்கே நடைபெறுகின்ற எல்லாச் செயல்முறைகளும் ஒரு 
உறுப்புச் சார்ந்த துலங்களாக இருக்கின்றன . எதிர்மறை ஆற்றல் 
நரம்புத் துடிப்பு நடைபெறுவதில்லை . 


பல 


செய்து 


என்றாலுங்கூட இத்தகைய நிலைமைகளில் எதிர்மறை ஆற்றல் 
நரம்புத் துடிப்புகள் எழச் செய்கின்றன . அவைகள் இரண்டு 
அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புச் சார்ந்த துலங்கல்களின் 
கூட்டுத்தொகையினால் எழுகின்றன . 

கோடி 

முனை 
இரண்டாவது நரம்பணுவின் ஒரு பரப்பில் உறுப்புச் சார்ந்த செயல் 
முறையை உண்டாக்குகின்றது . மற்றொரு கோடி முனை அதே 
அல்லது மற்றொரு நரம்பணுவிலிருந்து உறுப்புச் சார்ந்த மற்றொரு 

கூடல் வாய்க்குக் குறுக்கே முந்தியதற்கு அருகில் 
உண்டாக்குகின்றது . இந்த இரண்டு உறுப்புச் சார்ந்த துலங்கல் 
களும் அவைகளினுடைய முகட்டிலிருந்து சிறிது தூரத்திற்குப் 
பரவுகின்றன . இவ்விதமாக அவைகள் கூட்டுத் தொகுதியாகும் 
சந்தர்ப்பத்தைப் பெறுகின்றன . உறுப்புச் சார்ந்த ஒரு துலங்கல் 
போதிய செறிவு பெற்றில்லாததால் உறுப்புச் சார்ந்த இரண்டு 
துபலங்கல்கள் எதிர்மறை ஆற்றல் நரம்புத் துடிப்பைப் பரப்பவும் 
வாயிலைக் கடக்கவும் போதிய செறிவு பெற்றிருக்கின்றன . 


துவங்கலை 


72 


உடற்கூற்று உளவியல் 


இவ்விதமான கூட்டுத் தொகுதிக்குப் பெயர் கூடல்வாய்க் கூட்டுத் 
தொகுதி ( Synaptic Summation ) என்பதாகும் . 


சில நிகழ்ச்சிகளில் உறுப்புச் சார்ந்த பல துலங்கல்கள் கூட்டுத் 
தொகுதியாகின்றன . சில நிகழ்ச்சிகளில் இது தேவையில்லை . 
கூடல் வாய் கூட்டுத் தொகுதி இரண்டு நிலைமைகளைச் சார்ந்திருக் 
கின்றது . ஒன்று , கூட்டுத் தொகுதியாகச் சேருகின்ற நரம்புத் 
துடிப்புகள் எல்லாம் உள்ளுறைகின்ற காலக் கூறுக்குள்ளேயே வர 
வேண்டும் . அதாவது , ஒரு துடிப்பினால் தோற்றுவிக்கப்படுகின்ற 
உறுப்பு சார்ந்த ஆற்றல் . இரண்டாவது துடிப்பு அதனிடம் வந்து 
சேருவதற்குள் இறந்து விடக்கூடாது . துடிப்புகள் உள்ளுறை 
காலம் மிகச் சிறிதாகையால் துடிப்புகள் கூட்டுத் தொகுதியாக 
வேண்டுமானால் கிட்டத்தட்ட எல்லாத் துடிப்புகளும் ஒரே 
சமயத்தில் வரவேண்டும் . துடிப்பின் 

காலம் அரை 

மில்லி 
வினாடிக்குக் குறைவு என்று கண்டிருக்கின்றார்கள் . இரண்டு , ஓர் 
நரம்பணுவிலிருந்து வருகின்ற துடிப்புகள் மற்றோர் நரம்பணுவின் 
பக்கத்திலுள்ள பகுதிகளைத் தூண்ட வேண்டும் . நரம்பணுவின் 
இடர் நிறைந்த புள்ளிகளின்மீது இரண்டு துடிப்புகள் வருமானால் 
உறுப்புச் சார்ந்த இரண்டு ஆற்றல்கள் கூட்டுச் சேர முடியாது . 
இது மைய நரம்பு மண்டலத்தில் நிர்ணயிக்கப்பட வேண்டிய 
முக்கிய செய்தியாக இருக்கின்றது . உண்மையில் , கூடல்வாய் 
கூட்டுத் தொகுதி செயல் முறையானது சில மறிவினை நடத்தைச் 
செயல்முறைகளில் மறைமுகமாகக் காணக்கூடிய நிகழ்ச்சியாக 
இருக்கின்றது . செரிங்டன் ( Sherington ) போன்றவர்கள் நெடு 
நாட்களுக்கு முன்பே இதைக் கண்டறிந்திருக்கின்றனர் . ஒரே 
சமயத்தில் இரண்டு நரம்பு நார்கள் தூண்டப்படுமானால் மறிவினை 
நிகழ்கின்றது . ஆனால் இரண்டில் ஏதேனும் ஒன்றைத் தூண்டினால் 
அல்லது தனித்தனியாகத் தூண்டினால் ஒரு விளைவும் ஏற்படுவ 
தில்லை . ஆனால் உயிரிக்கு வெளியிலிருந்து பார்க்கப்படுமானால் 
இத்தகைய நிகழ்ச்சி உடலில் இரண்டு பகுதிகளில் இரண்டு 
தூண்டல்கள் கூட்டுச் சேருவதாகத் தெரிகின்றது . இதை இடம் 
சார்ந்த கூட்டுத் தொகுதி என்று கூறுகின்றனர் . 


இணை நரம்பு நாரிழைகள் 
ஓர் நரம்பணுவின் செல்வாக்குக் கூடல்வாய் 

மூலமாக 
மற்றொன்றுக்குச் செலுத்தப்படுகின்றது என்று மேலே கண்டோம் . 
என்றாலும் நரம்பு உடற்பகுதியில் இணையாகச் செல்லுகின்ற 
நரம்பு நாரிழைகள் ஒன்றின் மீதொன்று எழுச்சியை உண்டாக்கக் 
கூடும் . நரம்புத் துடிப்பு மின்வலி களத்தைக் கொண்டதாக 


நரம்பு உயிரணுக்களின் அமைப்பும் செயலும் 


73 


இருப்பதால் ஓர் நரம்பு நாரிழையின் செல்வழி அடுத்துள்ள மற்ற 
நாரிழைகளின் கிளர்ச்சியுறுந்தன்மையை மாற்றுவது நிகழக் 
கூடியதாகும் . மைய நரம்பு மண்டலத்தில் உள்ளது போன்று 
நரம்பணுக்கள் நெருக்கமாக அடைபட்டுள்ள இடங்களில் 
நரம்பணுக்களின் குழுக்கள் ஒத்து நிறைவேற்றுதல் இந்த செயல் 
முறையைச் சார்ந்ததாக இருக்கின்றது . 


நடத்தையும் நரம்பணுவும் 

இதுவரையில் நரம்பு உடற்கூற்றியலைப் பற்றி விளக்கமாகக் 
கண்டோம் . நரம்பணுக்களின் அமைப்பும் செயலும் எவ்வாறிருக் 
கின்றன என்பது தான் இதன் முக்கிய சாரமாகும் . ஆனால் 
இதற்கும் மனித நடத்தைக்கும் என்ன தொடர்பு என்பது தான் 
உடற்கூற்று உளவியல் காண விரும்பும் செய்தியாகும் . 


படையாக 


நரம்பணுவின் செயல் முறையை நன்கு புரிந்துகொள்ளுவது 
தான் உயிரியின் செயல் முறை பற்றிய அறிவு வளர்ச்சிக்கு அடிப் 

இருக்கின்றது . எல்லா நரம்பு ஒருமைப்பாட்டுக் 
கடியிலும் நரம்பணுக்களின் செயல்முறைதான் அமைந்திருக் 
கின்றது . முழுமையாகக் கொடுக்கப்பட்ட உடற்கூற்று உளவியல் 
எவ்வாறு கோடிக்கணக்கான நரம்பணுக்கள் ஒவ்வொன்றும் 
" எல்லாம் அல்லது ஒன்றுமில்லை என்ற விதியை ஏற்று , இணைந்து , 
வாழ்கின்ற சிக்கலான உயிரிகளிடம் தொடர்ச்சியான இணக்கத் 
தையும் குணப்பண்பையும் அளிக்கின்றன என்று விவரிக்கமுடியும் . 
மேலும் , செயல்படுகின்ற நரம்பணுக்களை எவ்வாறு பல்வேறுபட்ட 
நிலைமைகள் எழுச்சியுறச் செய்து , அந்த நிலைமைகளினால் ஏற்பட்ட 
முழு நடத்தையையும் நாம் கணிப்பதற்கு நம்மை அனுமதிக் 
கின்றன என்பதையும் நாம் காணலாம் . 


4. மைய நரம்பு மண்டலம் 


முந்திய அத்தியாயத்தில் நரம்பணுவின் அமைப்பும் செயல் 
முறையும் பற்றி விரிவாக ஆராய்ந்தோம் . நரம்பணுக்கள் திசுக் 
களின் உயிரணு அலகுகளாகும் . அவைகள் தான் நரம்பு 
மண்டலத்தை உருவாக்குகின்றன . கிளர்ச்சிகளை ( Excitations ) 
நடத்திச் செல்லுதலில் நரம்பு மண்டலம் தனித்திறமை பெற்றிருக் 
கின்றது . உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்குக் 
கிளர்ச்சிகளை விரைவாகச் செலுத்துவதில் நரம்பு மண்டலந்தான் 
ஈடுபட்டிருக்கின்றது . அதனால் தான் ஒரு உயிரி தூண்டல்களுக்குத் 
துலங்க முடிகின்றது . அந்தத் தூண்டல்கள் உடலின் வெளியி 
லிருந்தாலும் சரி , உள்ளேயிருந்தாலும் சரி புகுவாய்களையும் , 
புலன் உறுப்புகளையும் கிளர்ச்சியடையச் செய்கின்றன . உயிரியின் 
தசை நார்கள் சுருங்குவதும் , சுரப்பிகள் நீரைச் சுரப்பதும் 
துலங்கல்கள் தான் . 

அத்தியாயத்தில் நாம் 
விரும்புவது , பல்வேறுபட்ட தூண்டல்களுக்கு உயிரியானது 
எவ்வாறு சிக்கலானதும் பல்வேறு வடிவங்சளையுடையதுமான 
துலங்கலைச் செய்கின்றது என்றும் அவைகளை நரம்பு மண்டலத்தின் 
அமைப்பும் செயல் முறையும் நமக்கு எவ்வாறு விளக்க முடியும் 
என்றும் ஒழுங்கு முறையாக ஆராய்வதாகும் . 


காண 


மைய நரம்பு மண்டலம் என்று கூறப்படுவது மூளையும் 
( Brain ) தண்டு வடமுமாகும் ( Spinal Cord ) . மைய நரம்பு 
மண்டலம் மனித உடலிலுள்ள ஓர் உறுப்பாகும் . அது 
எலும்பாலான கூட்டுக்குள் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கின்றது . 
மூளை மண்டையோட்டிற்குள்ளும் , தண்டு வடம் எலும்பு வரிசைக் 
குள்ளும் பாதுகாப்பாக இருக்கின்றன . மைய நரம்பு மண்டலம் 
என்ற பெயர் நடவடிக்கையில் அது பெற்றுள்ள முக்கியத்துவத் 
தைக் கொண்டுதான் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் . ஏனென்றால் 
இயல்பு நிலையிலுள்ள ஒரு முழு மனிதனுடைய நடத்தை மைய 
நரம்பு மண்டலத்தின் செல்வாக்கைப் பெற்றுத்தான் தீர 
வேண்டும் . மறுபடியும் அந்த நடத்தை மைய நரம்பு மண்டலத் 
தில் விளைவை ஏற்படுத்துகின்றது . உண்மையில் மைய நரம்பு 
மண்டலம் ஓர் உயிரியின் செயல்முறையின் ஒருமைப்பாட்டு 
மையமாகும் . 


மைய நரம்பு மண்டலம் 


75 


நரம்பு உடற் கூற்றியல் ஆராய்ச்சி முடிவுகளின்படி வளர்ந்து 
வருகின்ற உடல் மைய நரம்பு மண்டலத்திற்கும் 

உடல் 
நடவடிக்கைகளுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்புறவைக் காட்டு 
வதைக் காண்கின்றோம் . உதாரணமாக , உளவழி உடல் 
மருத்துவம் என்னும் அறிவியல் கூற்றுப்படி எல்லா உடல் செயல் 
முறைகளும் , செரிமானம் , தோல் நோய்கள் வளருவது , இருதய 
நடவடிக்கை ஆகியவைகளும் 

நரம்பு மண்டலத்தின் 
தூண்டலினால் தான் ஏற்படுகின்றன .. ஆனால் 

நரம்பு 
மண்டலத்திற்கு என்று தனியான உடமைகள் கிடையாது . மேற் 
பரப்பு நரம்பு மண்டலம் ( Peripheral Nerves System ) பெற்றுள்ள 
உடமைகளையே தான் மைய நரம்பு மண்டலமும் பெற்றிருக் 


மைய 


மைய 


கின்றது . 


நரம்பு மண்டலத்தின் வகைகள் 

நரம்பு மண்டலத்தை எளிய முறையில் வகைப்படுத்தும் 
போது இரண்டு பெரும் பிரிவுகளாக அது பிரிகின்றது . மைய 
நரம்பு மண்டலம் என்றும் மேற்பரப்பு நரம்பு மண்டலம் என்றும் 
பிரிக்கப்படுகின்றது . 

மேற்பரப்பு நரம்பு மண்டலத்தின் 
அமைப்பையும் செயல் முறையையும் காணுகின்றபோது 
தானியங்கு நரம்பு மண்டலம் ( Autonomic Nerves System ) 
என்ற ஒருவகை மேற்பரப்பு நரம்பு மண்டலத்தின் பகுதியாக 
இருக்கக் காணலாம் . 


பொதுவாக , நரம்பு மண்டலம் , மூளை , தண்டு வடம் . 
மூளையையும் தண்டு வடத்தையும் இணைக்கின்ற நரம்புகள் , புகு 
வாய்களுக்கும் ( Receptors ) இயக்குவாய்களுக்கும் (effectors ) 
புகுவாய்களிலிருந்தும் இயக்குவாய்களிலிருந்தும் செல்லுகின்ற 
நரம்புகள் ஆகியவைகளைக் குறிப்பிடுவதாகத்தானிருக்கின்றது . 


இவைகளில் மூளையும் தண்டு வடமும் மைய நரம்பு மண்டல 
மாகும் . தனித்து நடத்திச் செல்லுகின்ற நரம்பணுக்களின் 
கற்றைகளாலான நரம்புகள் மேற்பரப்பு நரம்பு மண்டலத்தை 
அமைக்கின்றன . புலன் நரம்புகள் ( Sensory Nerves ) கிளர்ச்சிகளை 
புகுவாய்களிடமிருந்து மைய நரம்பு மண்டலத்திற்கு எடுத்துச் 
செல்லுகின்றன . இயக்க நரம்புகள் ( Motor Nerves ) கிளர்ச்சிகளை 
மைய நரம்பு மண்டலத்திலிருந்து சுரப்பிகளுக்கும் தசை நார் 
களுக்கும் எடுத்துச் செல்லுகின்றன . புலன் நரம்புக் கிளைகளும் . 
இயக்க நரம்புக் கிளைகளும் உடல் முழுவதும் செல்லுகின்றன , 
அப்படிச் செல்லுகின்ற நரம்புகள் இறுதி நிலையை யடையும்போது 


16 


உடற்கூற்று உளவியல் 


ஒன்று புலன் நரம்பாக இருக்கும் ; அல்லது இயக்க நரம்பாக 
இருக்கும் . எனவே அவை புலன் நரம்புகள் என்றும் இயக்க 
நரம்பு நார்கள் என்றும் பெயர் பெறுகின்றன . அவைகளின் 
தோற்றம் மூளையிலோ அல்லது தண்டு வடத்திலோதானிருக் 
கின்றது . தோன்றுகின்ற இடத்தில் பெரும்பாலான நரம்புகள் 
கலந்தேயிருக்கின்றன . அதனால் அவை புலன் நரம்பு நார்களாக 
வும் இயக்க நரம்பு நார்களாகவுமிருக்கின்றறன . 


கரம்பு மண்டலத்தின் கருவளர்ச்சி 

மைய நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அமைப்புகளையும் 
செயல் முறைகளையும் பற்றித் தெரிந்து கொள்ளுவதற்கு முன்பு 
நரம்பு மண்டலத்தின் கருவளர்ச்சியியலைப் பற்றியும் நாம் சிறிது 
தெரிந்து கொள்ள வேண்டும் . நடத்தையைக் கட்டுப்படுத்து 
கின்ற நரம்பு மண்டலத்தின் செயல் முறைகள் பெரிதும் 
அதனுடைய அமைப்பைச் சார்ந்திருக்கின்றன . வயது வந்த 
மனிதனுடைய நரம்பு மண்டலம் அறிந்து கொள்ளுவதற்கே 
அச்சம் கொள்ளுமளவுக்குச் சிக்கல் நிறைந்த அமைப்பைக் 
கொண்டிருக்கின்றது . எனவே அதைப் பற்றி ஐயமற அறிந்து 
கொள்ளுவது முடியாத 

செயலாக இருக்கின்றது . நரம்பு 
மண்டலத்தைப் பற்றி நாம் அறிந்து கொண்டிருப்பதெல்லாம் 
கருவுற்ற ஒரு 

முட்டையிலிருந்து முதிர்ச்சியடைந்த ஒரு 
மிருகத்தின் உடலில் சிக்கலான உறுப்புகளின் அமைப்பு வளர்ச்சி 
யடைந்திருப்பதை ஆராய்வது தான் . இந்தக் கரு வளர்ச்சியியல் 
முறை நரம்பு மண்டலத்தைப் புரிந்துகொள்ளுவதற்கு நமக்கு 
உதவி புரிய முடியும் . ஏனென்றால் நரம்பு மண்டலத்தின் பகுதி 
களுக்கிடையிலுள்ள தொடர்புறவுகளை அவைகள் முதிராத 
நிலையில் எளிதாக இருக்கின்ற காலத்தில் தெளிவாகப் புரிந்து 
கொள்ள முடியும் . சிக்கல் 

சிக்கல் நிறைந்த அமைப்பாக வளர்ந்து 
விட்டால் புரிந்து கொள்ளுவது சிரமம் . 
கருச்சார்ந்த அடுக்குகளின் வளர்ச்சி 
மனிதன் உட்பட எல்லா 

உயிர் வாழும் 
மிருகங்களும் கருவுற்ற ஒரு தனி 

உயிரணுவிலிருந்து தான் 
வாழ்க்கையைத் தொடங்குகின்றன . இந்தத் தனி உயிரணு பல 
உயிரணு உயிரியாக வளர்ச்சியடைகின்றது . இந்தச் செயல் 
முறைக்குப் பெயர் உயிரணுப் பிரிவு ( Mitosis ) என்பதாகும் . ஒரு 
உயிரணு பிரிந்து இரண்டு உயிரணுவாகின்றது . இந்த இரண்டும் 
தனித்தனியே பிரிந்து நான்காகின்றன . நான்கு உயிரணுக்கள் 
எட்டாகவும் , எட்டு பதினாறாகவும் பிரிந்து சென்று எண்ணிலடங் 
காத உயிரணுக்களாகின்றன . 


வகையான 


மைய நரம்பு மண்டலம் 


77 


ஆனால் ஒரு குத்தில் நான்கு உயிரணுக்களுக்கு மேல் இருக்கு 
மானால் அவைகள் ஊட்டம் பெறுவதற்கும் , கழிவுப் பொருள்களை 
வெளியாக்குவதற்கும் திரவ சூழ்நிலையை சம சந்தர்ப்பத்தோடு 
அணுக முடியாது , சில உயிரணுக்கள் உயிரணு குடியிருப்பின் 
உட்புறத்திலும் சில வெளிப்புறத்திலும் இருக்கலாம் . அதனால் 
உயிரணு குடியிருப்பு உயிரணுக்களின் பொந்துள்ள பந்து போன்ற 
அமைப்பைப் பெற்றிருக்கின்றது . இதற்குப் பெயர் கரு உயிரணுக் 
களின் குழிவான பந்தமைப்பு ( Blastula ) என்பதாகும் . உயிரணு 
தனித் திறமை பெறுவது இந்தக் கரு உயிரணுக்களின் குழிவான 
பந்தமைப்புப் பருவத்தில் தான் . இதனுடைய தலைப்பு எல்லை 
மற்ற பகுதிகளைவிட வேகமாக வளரத் தொடங்குகின்றது . கரு 
உயிரணுக்களின் பந்து அமைப்பின் குழிவான பகுதியில் ஒரு 
உள்புற உயிரணுத் திரட்சி உருவாகின்றது . இந்த நிலைமையில் 
உயிரணு குடியிருப்பு உயிரணுக்களின் ஒரு உட்புற அடுக்கு உள்ள 
தாகின்றது . இந்த உட்புற அடுக்கு தான் பண்படாத குடல் ( Gut ) 
முன்னோடியாக அல்லது இரைப்பைச் சார்ந்த குடல் பாதை 
யாகவும் தசை நாராகவுமிருக்கின்றது . இந்தக் கட்டத்தில் 
உள்ள கருவை கரு உயிரணுக்களின் 

குழிவான பந்தமைப்பு 
அல்லது பிலாஸ்டுலா ( Blastula ) என்று கூறப்படுகின்றது . 


கருச் சார்ந்த அடுக்குகள் 


வெளித் 


பந்தமைப்பின் உட்புறத்தில் உயிரணுக்களின் திரட்சி ஏற்படு 
கின்றது என்று மேலே கூறினோம் . அது இரண்டு பகுதிகளைக் 
கொண்டதாக உருவாகின்றது . ஒன்று உட்புறமானது . இதை 
கருவின் உட்தோல் ( அடுக்கு ) ( Ectoderm ) என்று கூறலாம் . 
மற்றொன்று வெளிப்புறமானது . இதைக் கருவின் 
தோல் ( அடுக்கு ) ( Endoderm ) என்று கூறலாம் . இந்தக் கட்டத்தில் 
உள்ள கருவை ஈரடுக்குக் கரு 

( Gastrula ) என்று கூறப் 
படுகின்றது . இந்த ஈரடுக்குக் கரு , நரம்பு சார்ந்த பள்ளமும் , 
பண்படாத 

மெல்லிய கோடும் மைய முதுகுக் கோட்டில் 
அமைவதால் முதுகுப்புறத்தையும் வயிற்றுப்புறத்தையும் வளர்க் 
கின்றது . பண்படாத மெல்லிய கோடு மைய முதுகுக் கோட்டில் 
ஏற்பட்டதால் ஒரு மைய அடுக்கு அல்லது நடு தோல் ( அடுக்கு ) 
( Mesoderm ) வளருகின்றது . இந்த நடு தோல் ( அடுக்கு ) நீண்ட 
பட்டை தசை நார்கள் ( Striate muscles ) உருவாகின்றன . உள் 
தோல் அடுக்கு ( Endoderm ) உள் உறுப்புகளின் மென் தசை 
நார்களை உருவாக்குகின்றது . வெளித் தோல் அடுக்கு நரம்பு 
மண்டலம் , மயிர் , பல் , தோல் ஆகியவைகளை உருவாக்கு 
கின்றது . 


78 

உடற்கூற்று உளவியல் 
நரம்புக் குழாயின் அமைப்பும் வளர்ச்சியும் 

கருவின் முதுகுப்புறத்தின் மையக் கோட்டின் வழியே கருவின் 
உட்தோல் ( அடுக்கு ) ஒரு பள்ளத்தை வளரச் செய்கின்றது . 
இதை நரம்புப் பள்ளம் ( Neural Groove ) என்று கூறப்படுகின்றது . 
அந்தப் பள்ளம் பிறகு ஆழமாகின்றது . ஆழமானதும் மேற் 
பரப்பு மூடப்படுகின்றது . அதனால் மேற்பரப்புக்குக் கீழுள்ள 
ஆழமான பள்ளம் குழாயாக அமைகின்றது . இதைத்தான் 
நரம்புக் குழாய் என்று கூறுகின்றோம் . நரம்புக் குழாயை ( Neural 
tube ) உட்தோல் அடுக்குக்கு முதலில் 

முதலில் தொடர்புபடுத்திய 
உயிரணுக்கள் குழாயின் இரு பக்கத்திற்கும் குடிப்பெயர்கின்றன . 
பிறகு அவை முதுகுப்புறத்தில் உள்நோக்கிச் செல்லும் நரம்பு 
நார்களை விரிவடையச் செய்கின்றன . அவை நார்ப் பொருள்களை 
( Fibres ) நரம்புக் குழாய்களுக்கு அனுப்பித் தண்டு வடத்தில் உள் 
நோக்கிச் செல்லுகின்ற நரம்பு நார்ப் பொருள் கத்தைகளை அமைக் 
கின்றன . மேலும் அவை நார்ப் பொருள்களைப் புலன் வாய்களுக்கு 
(Receptors ) அனுப்பிப் புலன் நரம்புகள் உருவாகச் செய்கின்றன . 


தண்டு வடத்தினுள் நரம்புக் குழாய் வளர்ச்சியடைவதால் 
உயிரணுக்கன் வயிற்றுப்புறப் பகுதியில் நார்ப் பொருள்களை 
அனுப்பித் தண்டு வடத்திலிருந்து செல்லும் இயக்க நார்ப் பொருள் 
கற்றைகளை உருவாக்குகின்றன . இயக்க நரம்புகளையும் அமைக் 
கின்றன . 


மூளையின் அமைப்பும் வளர்ச்சியும் 

உயிரணுக்களின் முன் பகுதி ( தலைப் பகுதி ) யின் முனை , வால் 
பகுதியைவிட மிக வேகமாக வளர்ந்து பண்மடங்காகப் பெருகு 
கின்றன . இந்தத் துரிதமான வளர்ச்சியால் மூளை உருவாகத் 
தொடங்குகின்றது . நரம்புக் குழாயின் மற்ற பகுதி தண்டு 
வடமாக அமைகின்றது . மூளையின் பள்ளமான பகுதி வளர்ச்சி 
யடைதலானது வெகு சீக்கிரத்தில் மூன்று பகுதிகளாக விரிவடை 
கின்றது . அவை முன் மூளை , இடை மூளை , பின் மூளை என்பன . 

முன் மூளை பிறகு இரண்டு பகுதிகளாகப் பிரிகின்றது . இறுதி 
மூளை ( End Brain ) என்றும் , முகுளத்தின் மேல் மட்டப் பகுதி 
( Diencephalon ) GTGOT JL அவை 

கூறப்படுகின்றன . 

முன் 
மூளையைப் பண்படாத மூளை என்றும் கூறுகின்றனர் . முன் மூளை 
யின் ( Forebrain ) முன் பகுதியைத் ( Anterior ) தான் இறுதி மூளை 
என்று இங்கு குறிப்பிடுகின்றோம் . இந்த இறுதி மூளையிலிருந்து 
பெருமூளையின் அரை உருண்டைகளும் ( Cerebral Hemispheres ) 


மைய நரம்பு மண்டலம் 


79 


இயக்கச் செயல் முறையுள்ள 
வளர்ச்சியடைகின்றன . 


பெரும் 


அணு மையங்களும் 


முன் மூளையின் மற்றொரு பகுதி முகுளத்தின் மேல் மட்டப் 
பகுதி என்று கூறினோம் . இதை இரண்டாவது மூளை என்றும் 
கூறலாம் . இது மிகவும் சிக்கலான பகுதியாகும் . இது பல பகுதி 
களைக் கொண்டது . பூத்தண்டு ( Thalamus ) , பார்வைப் பாதைகள் 
( Optic tracts ) கண்களின் விழித் திரை ( Retina of the Eyes ) 
கோழைச் சுரப்பியின் உடல் ( Pituitary body ) முகுளத்தின் 
வயிற்றுப் பக்கம் முன் நீட்டும் இணை அணு மையங்கள் ( Mammillry 
Bodies ) ஹைபோதாலமஸ் ( Hypothalamus ) திரவப்பொருள் 
உள்ள மூளையின் மூன்றாவது அறை ( Third Ventricle ) ஆகியவை 
களைக் கொண்டிருக்கின்றது . பூத்தண்டு என்பது முட்டை 
வடிவமாக இருக்கின்றது . 


மைய 


இடை மூளை ( Midbrain ) எளிய அமைப்பைக் கொண்டிருக் 
கின்றது . ஆனால் அது அதனுடைய முதுகுப் பக்கம் பட்டாணி 
வடிவத்தில் நான்கு விரிவுகளைக் கொண்டிருக்கின்றது , அவைகளை 
மூளையின் 

பார்வை , கேள்வி மறிவினை மையங்கள் 
(( Colliculi) என்று பெயரிட்டிருக்கின்றனர் . இடை மூளையின் 
வயிற்றுப் பகுதி கோபுரப் பாதைகளால் ( Tracts ) ஆகியிருக் 

றது . அவை பெருமூளையின் அறை உருண்டைகளிலிருந்து 
கீழ் மையங்களுக்குச் செல்லும் நார்ப் பொருள்களான பெரு 
மூளையின் 

காம்புகளையும் ( Cerebral Peduncles ) கொண்டிருக் 


கின் 


கின்றன . 


பின் மூளையின் ( Hindbrain ) முன் பகுதி ஒரு பரப்பை 
அதனுடைய வயிற்றுப் பகுதியில் விரிவடையச் செய்கின்றது . 
அது நரம்புத் தண்டின் மேல் முனைக்கும் ( Medulla ) இடை 
மூளைக்கும் இடையில் முகுளத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றது . 
நரம்பு நார்களின் பட்டையாகும் . பாலம் போன்றிருக்கின்றது . 
எனவே இதை முகுளத்தின் பாலப் பகுதி ( Pons ) என்று 
கூறலாம் . சிறு மூளையில் இது செல்லுகின்றது . சிறு மூளை 
( Cerebullum ) இரண்டு பெரும் உருண்டைகளை ( Cerebral 
Hemispheres ) வளரச் செய்கின்றது . பின் மூளையின் முன் 
பகுதியின் சுவர்களிலிருந்தும் , உரையிலிருந்தும் எல்லை மீறி 
வளர்ந்ததாகும் . பின் மூளையின் 

பின் பகுதி 

அதனுடைய 
சுவர்களுடனும் தரைப் பரப்புடனும் நரம்புத் தண்டின் மேல் 
முனையை ( Medulla ) உருவாக்குகின்றது . 


80 


உடற்கூற்று உளவியல் 


நரம்பு மண்டலம் எவ்வாறு நரம்பணுவிலிருந்து உருவாகி 
வளர்ந்து சிக்கல் நிறைந்த ஓர் அமைப்பாக முதிர்ச்சி பெறு 
கின்றது என்று இதுவரையில் கவனித்து வந்தோம் . முது 
கெலும்பு முதிர்ச்சியடையாத மரபுகளிலும் முதுகெலும்புள்ள 
எல்லா கருவுயிர்களிலும் 

கருவுயிர்களிலும் - மனிதன் உட்பட மைய நரம்பு 
மண்டலம் முதுகுப் பரப்பினருகில் செல்லும் ஒரு குழாயாக இருக் 
கின்றது என்பது ஒரு பொது உண்மையாகும் . வயது வந்த 
மனிதனின் மைய நரம்பு மண்டலம் குழிந்திருக்கின்றது . 

தண்டு 
வடத்தில் இந்த வாயில் முற்றிலும் போக்கப்பட்டிருக்கின்றது . 
ஆனால் மூளையில் அது தொடர்ந்து காணப்படுகின்றது . திரவப் 
பொருளுள்ள உள் மூளையின் அறைகள் ( Ventricles ) பல பெரிய 
வைகளாகக் காணப்படுகின்றன . அவைகள் மூளையையும் தண்டு 
வடத்தையும் சூழ்ந்திருக்கின்ற திசுக்களின் திரவத்தால் ( Cerebro 
spiral Fluid) நிரப்பப்பட்டிருக்கின்றன . ஆனால் மூளைப்பகுதியில் 
இந்தச் சுரப்பி நீர் ( திரவம் ) மிகுதியாவதால் ஏற்படும் விளைவு 
( Hydrocepaly ) தீமையாக முடிகின்றது . குறை மனத்தினருக் 
காக ( Feeble Minded ) அமைக்கப்பட்டுள்ள நிலையங்களில் அடிக் 
கடி இத்தகைய தீமைகளுக்கு ஆளான மனிதர்களைக் காணலாம். 
இந்த உள் மூளையின் அறைகள் மிகப் பெரிதாக விரிந்து சுற்றி 
யுள்ள திசுக்களைக் கடுமையாகப் பழுதடையச் செய்கின்றன . 
அதனால் நடத்தையில் . பெரும் தொந்தரவுகளை ஏற்படுத்தி 
விடுகின்றன . 


மைய நரம்பு மண்டலத்தின் பகுதிகள் 

நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அமைப்புகளைக் கண்ட 
நாம் நடத்தையில் மிக முக்கிய பங்கேற்கின்ற மைய நரம்பு 
மண்டலத்தைப் பற்றியும் அதனுடைய பகுதிகளைப் பற்றியும் நாம் 
சிறிது தெளிவாகத் தெரிந்துகொள்ள வேண்டும். அவைகளில் 
முக்கியமானவைகள் என்று கருதப்படுபவை தண்டு வடம் ( Spiral 
Cord) , முகுளம் ( Brain Stem ) , பெருமூளை ( Cerebrum ) என்பன . 
மற்ற பகுதிகளையெல்லாம் இந்தப் பகுதிகளுக்குள்ளேயே சிலர் 
அடக்கிக் காட்டுகின்றனர் . மற்றும் சிலர் மூளையை ஐந்து பெரும் 
பிரிவுகளில் அடக்குகின்றனர் . மையில் மூளைப்பகுதி ( Myclen 
cephelon ) மெட் மூளைப் பகுதி ( Metencephelon ) மெஸ் மூளைப் 
பகுதி ( Mesencephelon ) டை மூளைப்பகுதி ( Diencephelon ) 
டெல் மூளைப்பகுதி ( Telencephelon ). என்பன . மூளையை 
இவ்வாறு ஐந்து பகுதிகளாகப் பிரிக்கும் முயற்சி மிக அண்மைக் 
காலத்தில் ஏற்பட்டதாகும் . நரம்பு உடலியலார் ( Neuroana 
comists ) செய்த ஆராய்ச்சிகளின்படி ஏற்பட்ட புதிய பெயர் 
களாகும் , ( படம் 4-1 ) 


மைய நரம்பு மண்டலம் 


81 


ஆனால் மூளையின் சிக்கல் 
நிறைந்த 

அமைப்பைக் 

காணும்போது எந்த முறை 
3 

யின் மூலம் மூளையின் பகுதி 
4 

களை விளக்குவதற்கு முயன்றா 
லும் முற்றிலும் தெளிவு 
படுத்துவது மிகவும் சிரம 
மாகும் . எனவே 

ஏதாவது 
ஒருமுறைப்படி பகுத்து கூறப் 
பட்ட விளக்கத்தை 
8 

நாம் 
ஏற்றுக்கொண்டு மேலே 
செல்லுவது நல்லது . 
தண்டுவடம் 

மைய நரம்பு மண்டலம் 
மூளையையும் தண்டு வடத் 
தையும் கொண்டிருக்கின்றது 
என்று முன்பே கண்டோம் . 
இவை இரண்டுந்தான் மைய 
நரம்பு மண்டலத்தின் முக்கிய 
பகுதிகளாகும் . மூளை மிகவும் 
உயர்ந்ததும் முக்கியமானது 
மான ஒருமைப்பாட்டு மைய 
மாகும் . சில துடிப்புகள் மூளைக் 
குச் சென்று மூளை நரம்புகளின் 
வழியாக 

மூளையிலிருந்து 
வெளியில் 

செல்லுகின்றன . 
படம் 4.1 நரம்பு மண்டலம் 

ஆனால் சில புலன் துடிப்புகள் 
1 . 

தலையைத் தவிர , உடலின் 
2. தண்டுவடம் 

எல்லாப் பகுதிகளிலிருந்தும் 
3 . ஒத்துணர்வு நரம்பணுக்கள் 

தண்டு வடத்தின் மூலமாக 
4. ஒத்துணரா நரம்பணுக்கள் 

மூளைக்குச் 

செல்லுகின்றன . 
5 . தண்டு வட நரம்பணுக்கள் 

அது 

போலவே உடல் 
நடடிவக்கைகளின் கட்டுப்பாடும் தண்டுவடத்தின் மூலமாகச் 
செல்லும் வழிகளின் மூலமாகத்தான் மூளையால் செய்யப்படு 
கின்றது . ஆனால் கழுத்தும் முகமும் தண்டுவடத்தின் வழிகளின் 
மூலமாகக் கட்டுப்படுத்தப்படுவதில்லை . ஆகையினால் தண்டுவடத் 
தில் பெரும் நடத்திச் செல்லும் வழிகளை காணமுடியும் . இந்தப் 
பெரும் நடத்திச் செல்லும் வழிகள் மூளைக்கும் பல்வேறு வழிக 
ளுக்கும் தண்டுவட நரம்புகளின் நுழைவாயில்களுக்கும் இடையில் 

உடற் - 6 


மூளை 


82 


உடற்கூற்று உளவியல் 


மேலும் கீழுமாகச் செல்லுகின்றன . எனவே நடத்திச் செல்லுதல் 
தான் தண்டுவடத்தின் முக்கிய செயல்முறையாக இருக்கின்றது . 
( படம் 41 அ ). 


10 


? 


3 


6 


படம் 4.1 ( அ ) நரம்பு மண்டலம் 
6. தண்டெலும் பின் 

7. தண்டுவடம் 


ஓரு கண்ணி 


8. புலன் நரம்புகள் 

9. இயக்க நரம்புகள் 
10. தண் வட நரம்புதள் 


இந்தச் செயல்கள் மட்டுமன்றி தண்டுவடம் தானாகவே ஒரு 
ஒருமைப்பாட்டு மையமாக இருந்து வருகின்றன . மூளையினுடைய 
உதவி இல்லாமலேயே பல சிக்கலான மறிவினைச் செயல்களிடம் 
இணக்கம் உண்டு பண்ணுகின்றது . தண்டுவடம் மேற்பரப்பு 
நரம்பு மண்டலத்துடன் முப்பத்தொரு இணை தண்டுவட நரம்பு 
களால் இணைக்கப்பட்டிருக்கின்றது . ஒவ்வொரு தண்டுவட 
நரம்பும் இரண்டு மூலங்களின் வழியாகத் தண்டு வடத்தைச் 


மைய நரம்பு மண்டலம் 


83 


சென்றடைகின்றது . முதுகுப்புறத்தில் உள்நோக்கிச் செல்லும் 
நரம்பு நார்கள் ( Dorsal root ) , தண்டு வடத்திலிருந்து செல்லும் 
இயக்க நரம்பு நார்கள் ( Ventral root ) என்பன . 


ஒருசிலவற்றைத் தவிர , முதுகுப்புறத்தில் உள்நோக்கிச் செல் 
லும் நரம்பு நார்கள் உள்நோக்கிச் செல்லுகின்றவைகளே . அவை 
களின் உயிரணு உடல்கள் உள்நோக்கிச் செல்லும் நரம்பு அணுக் 
களின் குழுவிலிருக்கின்றன . தண்டு வடத்திலிருந்து செல்லும் 
இயக்க நரம்பு நார்கள் வெளியில் செல்லுபவை . அவைகளின் 
உயிரணு உடல்கள் தண்டு வடத்தின்சாம்பல் நிறப் பொருளினுள் 
ளிருக்கின்றன . உள்நோக்கிச் செல்லும் நரம்பு நார்களுக்குப் பழுது 
ஏற்பட்டால் புலனுணர்ச்சியைப் பாதிக்கச் செய்யும் . தண்டு 
வடத்திலிருந்து செல்லும் இயக்க நரம்பு நார்கள் பழுதடைந்தால் 
அசைவு அல்லது புடை பெயர்ச்சியைப் பாதிக்கும் . 


தண்டு வடத்தின் அமைப்பைக் கொண்டு அது பொதுவாக 
இரண்டு செயல்முறைகளைக் கொண்டிருக்கின்றன என்று ஊகிக்க 
லாம் . ஒன்று , துடிப்புகளை உயர்ந்த மையங்களுக்கு மேல் நோக்கி 
நடத்திச் செல்லுதல் . உயர்ந்த மையங்களிலிருந்து துடிப்புகளை 
கீழ்நோக்கி நடத்திச் செல்லுதல் . நடத்திச் செல்லும் இந்தச் 
செயல் முறையானது மைய நரம்பு மண்டலத்தின் ஒருமைப் 
பாட்டு நடவடிக்கைகளை எல்லா மட்டங்களிலும் அனுமதிக் 
கின்றது . ஆனால் இதில் ஏதேனும் இடையீடு ஏற்படுமானால் 
மிகவும் கடுமையான விளைவுகளை உண்டாக்கும் . 


மற்றொரு செயல்முறை மறிவினைச் செயலாகும் ( Reflex ). 
இது தண்டு வடத்தின் சாம்பல் நிறப்பகுதியிலுள்ள தொடர்பு 
களோடு இணைக்கப்பட்டுள்ளது . இதனுடைய செயல்முறைகளைப் 
பற்றி பின்வரும் அத்தியாயத்தில் விளக்கமாகக் காண்போம் . 


தண்டு வடத்தைக் குறுக்கே வெட்டிப் பார்த்தால் அதனு 
டைய அமைப்பைச் சரியாகக் காணலாம் . உள்ளே நடுவிலிருப்பது 
சாம்பல் நிறப் பொருள் . அது உயிரணு உடல்களாகும் . அவை 
ஒரு பாப்பாத்திப் பூச்சி போன்று தோற்றமளிக்கும்படியாக பரப் 
பைக் கொண்டிருக்கின்றன . சாம்பல் நிறப் பொருளுக்கு வெளியில் 
வெள்ளைப் பொருள் பெரும்பகுதியில் காணப்படுகின்றது . அது 
வடத்தின் மேலும் கீழும் செல்லும் பல்வேறுபட்ட நரம்பு நார் 
பரப்புகளை உண்டாக்குகின்றது . 


தண்டு வடத்தை செவ்வொழுங்குள்ள இரண்டு பகுதிகளாகப் 
பிரிக்கும் போது இரண்டு 

பிளவுகள் 

காணப்படுகின்றன. 


84 


உடற்கூற்று உளவியல் 


அவைகளை முதுகுப்புறத்துப் பிளவு என்றும் வயிற்றுப்புறத்துப் 
பிளவு என்றும் கூறுகின்றனர் . அவைகளுக்கு இடையில் வடத்தின் 
மையப்பகுதியில் இரண்டு 

இணைப்பு 

நார்களிருக்கின்றன . 
அவைகள் சாம்பல் நிற இணைப்பு நார் ( Gray Commissuce ) 
என்னும் வயிற்றுப்பகுதிக்குச் செல்லும் இணைப்பு நார் வெள்ளை 
இணைப்பு நார் ( White Commissuce ) என்றும் கூறப்படுகின்றன . 


முகுளம் ( Brain Stem ) 

முகுளத்தை மூளைத்தண்டு என்றும் கூறலாம் . பரந்த பொரு 
ளாக முகுளத்தைக் காணும்போது பெருமூளை உருண்டைகளையும் 
சிறு மூளை உருண்டைகளையும் தவிர மூளையின் மற்றெல்லாப் 
பகுதிகளும் அடங்கியதாக இருக்கின்றது . தண்டு வடம்கூட 
முகுளத்தின் ஒரு பகுதியாகவே கருதப்படுகின்றது . முகுளம் பல 
அமைப்புகளைக் கொண்டதாக இருக்கின்றது . முகுளத்திலிருந்து 
மேல் நோக்கிச் செல்லுவோமானால் முதலில் நாம் காண்பது 
நரம்புத் தண்டின் மேல்முனை ( Medulla ) இது உட்புறமாகத் தண்டு 
வடத்தை யொத்திருக்கின்றது . இதனுடைய செயல்முறைகள் 
கூட அதையொத்தேயிருக்கின்றன . நடத்திச் செல்லுதலும் , 
மறிவினை ஒருமுகப்பாடும் ( Coordination ) அவைகளின் செயல் 
களாக இருக்கின்றன . நரம்புத் தண்டின் மேல்முனை இருதயத்தின் 
வீதம் , சுவாசித்தல் , வாந்தி எடுத்தல் ஆகியவைகளையும் சமநிலைப் 
படுத்துகின்றது . 

மூளையிலிருந்து செல்லும் நரம்புகளை ( Cranial Nerves ) முதன் 
முறையாகக் காண்கின்றோம் . மண்டையோட்டு நரம்புகள் என்று 
இவைகளைக் கூறலாம் . மண்டையோட்டு நரம்புகள் மூளையி 
லிருந்தே செல்லுகின்றன . இந்த நரம்புகளின் எண்ணிக்கை 
பன்னிரண்டாகும் . தலையிலுள்ள புகுவாய்களையும் இயக்குவாய் 
களையும் மூளையுடன் நேரடியாக இவைகளை இணைக்கின்ற 

றன . 
மண்டையோட்டு நரம்புகளின் 

பெயர்களையும் தோன்றும் 
இடங்களையும் அடிப்படைச் செயல்களையும் அடுத்துள்ள பட்டி 
வில் காணலாம் . 


( 


இவைகளில் முதல் இரண்டு நரம்புகளும் புலன் சார்ந்த 
செயல்முறையைக் கொண்டிருக்கின்றன . முறைப்படிப் பார்த் 
தால் இந்த இரண்டையும் நரம்புகள் என்று கூறமுடியாது . 
ஏனென்றால் நரம்புகள் எனப்படுபவைகள் நரம்பு நார்களைக் 
கொண்டிருக்கவேண்டும் . நரம்பு மண்டலத்திலிருந்து வெளிச் 
செல்லவேண்டும் . ஆனால் இந்த இரண்டும் மூளைத் திசுக்களின் 
பகுதிகளாக இருந்து மைய நரம்பு மண்டலத்திலிருந்து இடம் 
பெயர்ந்து கண்ணின் பின் விழித்திரையாகவும் , மோப்பப் புலன் 


மைய நரம்பு மண்டலம் 


85 


எண் 


மண்டை 
யோட்டு 
நரம்பின் 
பெயர் 


தோன்று 
மிடம் 


அடிப்படைச் 
செயல்முறைகள் 


1 


மோப்பப் புலன் மோப்பக்குமிழ் மோப்பத்திற்காக உள் 
நரம்பு 

நோக்கிச் செல்லல் 


உள் 


2 பார்வை சார்ந்த முகுளத்தின் 

பார்வைக்காக 
நரம்பு 

மேல் மட்டப் நோக்கிச் செல்லல் 
பகுதி 


3 கண்இயக்க நரம்பு மைய மூளை 


இரண்டைத் தவிர 
எல்லா கண் தசை 
நார்களுக்கும் உள் 
நோக்கிச் செல்லுத 
லும் வெளிச் செல் 


தலும் 


4 ராக்லியர் ( Troch- டைய மூளை 

lear ) நரம்பு 


கண்ணின் 

ஒரு தசை 
நாருள்ளும் வெளி 
யிலும் செல்லுதல் 


5 முக்கிளை ( Trige | முகுளம் 

minal ) நரம்பு 


தும் சளி 


தலையின் தோலிலிருந் 

சவ்வுகளி 
லிருந்தும் 

அசை 
போடும் 

தசைகளி 
லிருந்தும் 

உள்ளே 
செல்லுதல் 


முகுளம் 


6 வெளியாக்கி 

( Abducers ) 
நரம்பு 


கண்ணின் ஒரு தசை 
நாருள்ளும் வெளியி 
லும் செல்லிதல் 


7 முகத்திற்குரி 

நரம்பு 


டின் 
முனை 


நரம்புத் தண் : பகுதி நாக்கின் முன் 

மேல் னுள்ளசுவை மொட் 
டுகளிலிருந்து 

உட் 
செல்லுதல் . முகத் 
தசையிலிருந்தும் 
உமிழ்நீர்ச் சுரப்பிவி 
லிருந்தும் வெளிச் 
செல்லுதல் 


8 ஒலிசார்ந்த நரம்பு நரம்புத் 


தண் உட்செவியிலிருந்து 
மேல் உட்செல்லல் 


டின் 


முனை 


86 


உடற்கூற்று உளவியல் 


எண் 


மண்டை 
யோட்டு 
நரம்பின் 
பெயர் 


தோன்று 
மிடம் 


அடிப்படைச் 
செயல்முறைகள் 


9 


பின்சுவை 


தொண்டையின் நரம்புத் தண் தொண்டை , அடி 
சுவை சார்ந்த டின் மேல் நாக்கு , பகுதி 
நரம்பு ( Glossop | முனை 

நாவின் 
haryngeal ) 

மொட்டு ஆகியவை 
களிலிருந்து உட்செல் 
லுதல் , தொண்டை 
யிலிருந்தும் உமிழ் 
நீர்ச் சுரப்பியிலிருந் 
தும் வெளிச்செல்லல் 


டைச் 


10 மண்டையோட் நரம்புத் தண் தொண்டை , உள்உறுப் 
சார்ந்த டின் 

மேல் 

புகள் குரல்வளை 
நரம்பு 

ஆகியவைகளி 
லிருந்து உட்செல்லு 
தல் , உள் உறுப்புக்கு 
வெளிச்செல்லல் 


முனை 


11 ஒத்துதவுகின்ற 

நரம்பு 


நரம்புத் 
டின் 
முனை 


தண் உள் 

உறுப்புகள் , 
மேல் தொண்டை , குரல் 

வளை , கழுத்து , 
தோள் தசைநார் 
களிலிருந்து வெளிச் 
செல்லல் 


12 ( ஹிப்போ குலோ நரம்புத் தண் நாக்கின் தசை நார் 
சல் நரம்பு 

மேல் களுக்கு 

உள்ளும் 
( Hypoglossal) 

வெளியிலும் செல்லு 
தல் 


டின் 
முனை 


சவ்வாகவும் ( Olfactory Membrane ) அமைகின்றன . அவைகளின் 
அமைப்பு இவ்வாறு இருந்தாலுங்கூட மூளையோடு கொண்டுள்ள 
தொடர்புகளை அவைகள் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றன . 


அடுத்துள்ள 3 , 4 , 6 ஆகிய நரம்புகள் இயக்க நார்களால் 
ஆகியவை . கண்ணின் நரம்பு நார்களைத் தூண்டுகின்றன . 
அதனுடைய அசைவோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன . 
இந்த நரம்புகளின் மைய அணு மையங்கள் கண் அசைவுகளைக் 
கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய மையத்தை உண்டாக்கு 


கின்றன . 


87 


மைய நரம்பு மண்டலம் 


| 


கின்றது . 


ஐந்தாவது நரம்பான முக்கிளை என்பது புலனுணர்ச்சி 
களுக்கும் வாயின் அசைவுகளுக்கும் மிக முக்கியமானதாக இருக் 
கின்றது . இது நுண்மையான புலனுணர்ச்சிகளை முகம் , நாக்கு , 
வாய் ஆகிய இடங்களிலிருந்து எடுத்துச் செல்லுகின்றது . மேலும் 
அசை போடுவதில் இது தான் முக்கிய இயக்க நரம்பாக இருக் 
அசைபோடுதல் , நாக்கு அசைவு , 

விழுங்குதல் 
ஆகியவைகளின் இயக்கச் செயல்முறைகளில் இந்த நரம்போடு 
ஒன்பதாவது நரம்பும் பன்னிரண்டாவது நரம்பும் சேர்ந்து 
செயலின் தன்மையைப் பெருக்குகின்றன . இதே போன்று முக்கிய 
நரம்போடு ஏழாவது நரம்பும் சேர்ந்து முக அசைவுகளின் கட்டுப் 
பாட்டுச் செயல்முறைகளில் பங்கு கொள்கின்றது . இதைச் 
சேர்ந்த நரம்புகளில் சில சுவையறிவதிலும் ஈடுபடுகின்றன . 
இவைகளில் முகத்திற்குரிய அதாவது ஏழாவது நரம்புதான் மிக 
முக்கியமாகக் கருதப்படுகின்றது . மூன்றில் இரண்டு பங்கு 
நாக்கின் பகுதிகளை இது கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றது . 
இச் செயல்மூறையில் ஒன்பதாவது நரம்பும் பத்தாவது நரம்பும் 
அடி நாக்கிலும் தொண்டையிலும் சுவை மொட்டுகளைத் தூண்டி 
விட்டு உதவிபுரிகின்றன . கடைசியாகவுள்ள பன்னிரண்டாவது 
நரம்பு முற்றிலும் புலன் நரம்பாகும் . உட்செவியிலிருந்து ஒலித் 
துடிப்புகளையும் , காதின் முன் கூடப்புலன் துடிப்புகளையும் எடுத்துச் 
செல்லுகின்றது . 


சிறுமூளை ( Cerebellum ) 

நரம்புத் தண்டின் மேல் , மூளைக்குச் சற்று மேலே முகுளத்தின் 
பின்புறம் சிறுமூளையைக் (Cerebellum ) காணலாம் . சிறுமூளை 
யானது நரம்புத் தண்டின் மேல்முனைக்கு முற்றிலும் வேறு 
பாடான அமைப்பைக் கொண்டிருக்கின்றது . சிறுமூளை உருண் 
டைகளை உள்ளடக்கியதாக இது இருக்கின்றது . பின்மூளையின் 
முன்பக்கத்தில் முதுகுப் புறப்பரப்பில் இது விரிவடைகின்றது . 
நரம்புத்தண்டின் மேல்முனையுடன் இது ஒரு பெரும் திரட்சிப் 
பொருளால் இணைக்கப்பட்டிருக்கின்றது . அந்தத் திரட்சிப் 
பொருள் முகுளத்தைப் பற்றிக்கொண்டு அருகிலுள்ள பகுதி 
யையும் வயிற்றுப் பகுதியையும் சூழ்ந்து கொண்டிரு 
அது முகுளத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கின்றது ( Pons ) . 
சிறுமூளையும் பெருமூளை போன்று உட்புறப்பரப்பில் சாம்பல் நிறப் 
பொருளின் பரப்புடையதாக இருக்கின்றது . பின்மூளையின் 
எஞ்சியுள்ள மற்ற பகுதியை நரம்புத் தண்டின் மேல்முனை 
அடைத்துக் கொண்டிருக்கின்றது . அது தண்டுவடம் வரையில் 
செல்லுகின்றது . சிறுமூளையின் சாம்பல் நிறப்பொருள் பரப்பில் 
பழத்தோல் அல்லது மரப்பட்டை போன்று படிகின்றது . அதைப் 


தக்கின்றது . 


88 


உடற்கூற்று உளவியல் 


புறணி ( Cortex ) என்று கூறுகின்றோம் . உயிரியைச் சமநிலையில் 
வைத்திருப்பதிலும் அசைவின் ஒருமுகப்பாட்டை ஒழுங்குபடுத்து 
வதிலும் முக்கிய பங்கேற்கின்றது . உட்செவியிலிருந்தும் தசை 
நார்களிலிருந்தும் உட்பொழிவை (Input ) இது பெறுகின்றது . 

1 


உ 


3 


5 


/ 


10 


14 


12 


151 


படம் . 4. 2. மூளையின் குறுக்கு வெட்டுப் பகுதி 
1. கார்பஸ் கொலாசத்தின் சதை 
2. புறணி முகட்டைச் சுற்றியுள்ள அமைப்பு 
3. கார்பஸ் கொலாசத்தின் அடி 
4. பூத்தண்டுக்குச் செல்லும் பரப்பு 
5. கார்பஸ் கொலாசத்தின் முன் பகுதி 
6. கார்பஸ் கொலாசத்தின் அலகு போன்ற உறுப்பு 
1. பூத்தண்டுகளை இணைக்கும் திசு 
8. பைனியல் சுரபபி 
9. வெட்டப்பட்ட தாழ்படலம் 
10. காம்பு உடல் 
11. கோழைச் சுரப்பி 
12. சிறு மூளை 
13, நரம்புத் தண்டின் மேல் முனை 
14. பார்வை நரம்பு நார்கள் கடந்து செல்லும் புள்ளி 
15. முகுளம் ( நரம்புத் தண்டின் மேல் முனைக்கும் மைய மூனைக்கும் 

இடையிலுள்ள பகுதி ) 


அடுத்துள்ள உயர்ந்த அமைப்பு மைய மூளையாகும் . இது 
உட்புறமாக நரம்புத்தண்டின் மேல் முனையையும் முகுளத்தின் பகுதி 
( Pons ) யையும் ஒத்திருக்கின்றது . இது நரம்புத் தண்டின் மேல் 
முனையின் தொடர்ச்சியாகும் . முதுகுப் புறப்பரப்பில் இரண்டு 


மைய நரம்பு மண்டலம் 


89 


இணையான சிறு வீக்கங்கள் காணப்படுகின்றன . இவைகள் மைய 
மூளையின் பார்வை கேள்வி மறிவினை மையங்களாகும் ( Superior 
and inferior coliculi ) . இவைகள் டெக்டம் ( Tectum ) என்று 
அடிக்கடி கூறப்படுகின்றன . 


முகுளத்தின் மிக உயர்ந்த பகுதியாகக் கருதப்படுவது 
முகுளத்தின் மேல்மட்டப் பகுதி ( Diencephalon ) என்பதாகும் . 
வயிற்றுப் பகுதியில் இது ஹைப்போதாலமஸ் ( Hypothalamus ) 
என்ற பகுதியை உடையதாக இருக்கின்றது . உள் உறுப்புகளின் 
துலங்கலுக்கு இது மிகவும் முக்கியமான அமைப்பாக இருக் 
கின்றது . முதுகுப்புறத்தில் தாலமஸ் ( Thalamus ) காணப்படு 
கின்றது . இது பெருமூளை புறணியோடு மிகவும் தொடர்புடைய 
தாக இருக்கின்றது . இதைப்பற்றி வேறொரு பகுதியில் மிகவும் 
விளக்கமாகக் காணப் போகின்றோம் என்றாலும் இது ஒரு முக்கிய 
மான புலன்சார்ந்த அஞ்சல் நிலையமாக இருப்பதால் இங்கு 
குறிப்பிடுவது மிகவும் அவசியமாகின்றது , எல்லாப் புலன்களும் 
தாலமஸில் பெருமூளை புறணிக்குச் செல்லுகின்ற வழியில் சந்திக் 
கின்றன . ஆனால் மோப்பப்புலன் இதற்கு விதிவிலக்காக இருக் 
கின்றது . தாலமஸிலிருந்து ஒவ்வொரு புலனுக்கும் ஒரு தனிஅணு 
மையமிருக்கின்றது . தாலமஸில் பெருமூளை புறணிக்குச் செல்லும் 
நரம்பு நார்களுக்கு , புறணிக்குச் செல்லும் நரம்பு நார்கள் 
( Projection fibres ) என்று பெயர் . பெருமூளை புறணியில் இவைகள் 
செல்லுகின்ற பகுதிக்கு அடிப்படைப் புலன் இயக்க எல்லைகள் 
( Projection areas ) என்று பெயர் . ( படம் 4.2 ) 


1 


3 


படம் 4. 3 பூத்தண்டின் இட அமைவு 


1. பெரு மூளை 
2. கார்பஸ் கொலாசம் (உருண்டைகளை இணைக்கும் நரம்பு ) 
3. பூத்தண்டு 


90 


உடற்கூற்று உள்வியல் 


பெருமூளை ( Cerebrum ) 

பெருமூளையைப் பெருமூளையின் அரை உருண்டைகள் ( Cerebral 
hemisphrees ) என்றும் கூறுகின்றனர் . இது இரண்டு பகுதிகளாக 
இருக்கின்றது . ஒன்று இயக்கச் செயல் முறையுள்ள பெரு அணு 
மையங்கள் ( Corpus striatum ) என்பது . இதை ஆதார நரம்பு 
மையம் ( Basal ganglia ) என்றும் கூறலாம் . தோற்றப்பாங்கு 
சமநிலையையும் தசை நார் சமநிலையையும் நிலை நிறுத்துவதில் இது 
மிகவும் உதவியாக இருக்கின்றது . மற்றொன்று பெருமூளையின் 
அரை உருண்டைகள் என்பது . இது இரண்டு பெரும் அடைவு 
மையங்களைக் கொண்டிருக்கின்றது . அவை உட்பகுதி ஆதார 
நரம்பு மையம் ( Inferior basal ganglia ) , பெருமூளையின் புறணி 
( Cerebral Cortex ) என்பன . 


பெருமூளையின் புறணி மிகவும் சிக்கல் நிறைந்ததும் மிகவும் 
முக்கியமானதுமான மூளைப்பகுதியாகும் . ஒரு உயிரியின் 

மிக 
உயர்ந்தமட்ட ஒருமுகப்பாட்டின் சின்னமாக இது இருக்கின்றது . 
ஆதார நரம்பு மையங்கள் பெருமூளை அரை உருண்டைகளின் 
உட்சுவர்களில் விரிவடையும் மையங்களாக இருக்கின்றன . 
அவைகள் ஒரு பட்டை அல்லது கீற்று தோற்றமாக உள்ளவை . 
ஏனென்றால் பரப்புகளின் வெள்ளைப் பொருள் மையங்களின் 
சாம்பல் நிறப்பொருளுடன் மாறி மாறி வருகின்றது . பெருமூளை 
அரை உருண்டைகளின் எஞ்சியுள்ள பகுதி மேற்பரப்பு சாம்பல் 
நிறப் பொருளாக விரிவடைகின்றது . அங்கு பல கூடுவாய்கள் 
உருவாகின்றன . மேற்பரப்பு சாம்பல் நிறப் பொருள் தான் பெரு 
மூளை புறணி (Cerebral cortex ) என்று கூறப்படுகின்றது . இந்தப் 
புறணி ( Cortex ) மரத்தைச் சுற்றி பட்டை இருப்பது போன்றது . 
சிறுமூளையின் பரப்பிலும் புறணி இருந்தாலும் புறணி என்பது 
எப்பொழுதும் 

பெருமூளையைச் சார்ந்தது என்றே கருதப் 
படுகின்றது . 

கீழ் மையங்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது . 
செங்குத்தாக நடத்திச் செல்லும் பரப்புகளால் உட்புற வெள்ளைப் 
பொருளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது . பெரு மூளையின் 
இரண்டு அரை உருண்டைகளும் அரிவாள் போன்ற வெள்ளைப் 
பொருள் பட்டையால் இணைக்கப்பட்டிருக்கின்றன . 

அதை 
கார்பஸ் கலோசம் ( Corpus callosum ) என்று கூறுகின்றனர் . 
அதாவது பெருமூளையின் 

அரை உருண்டைகளை இணைக்கும் 
குறுக்கு நரம்பு நார்கள் என்பதாகும் . ( படம் 43 ) 


புறணி 


புறணியின் 

மேற்பரப்பு மடிப்பாக உள்ளது . அதாவது 
முகடுகளாகக் காணப்படுகின்றது . அதைப் புறணி முகடு ( Gyrus ) 


மைய நரம்பு மண்டலம் 


91 


என்று கூறலாம் . புறணி மடிப்புகளாக உள்ள தால் மடிப்புப் 
பள்ளங்கள் அதன் மேற்பரப்பில் காணப்படுகின்றள . அவைகளைப் 
புறணிப் பரப்பின் பள்ளங்கள் ( Sulci ) என்று கூறுகின்றனர் . 
மனிதர்களின் பெருமூளையின் புறணி மற்ற மிருகங்களைக் காட் 
டிலும் மிகவும் விரிவடையக் கூடியதாக இருக்கின்றது . பெரு 
மூளையின் அரை உருண்டைகளும் அவைகளை மூடியுள்ள புறணியும் 
அளவில் 

விரிந்து பரந்து முகுளத்தை மூடுகின்ற வரையில் 
வளர்ந்து செல்லுகின்றது . புறணியின் அளவு அதிகரித்தல் , அது 
தடித்து உயிரணுக்களின் பல அடுக்கு அமைகின்ற நிலையில் 
முடிகின்றது . 


புறணியின் அளவு அதிகரித்துச் செல்லுதலால் புகுவாய்த் 
தொடர்புகளும் அதிகரித்து , பரப்பளவும் 

அதிகரித்து , பரப்பளவும் பெரிதாகின்றது . 
அதனுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட இரண்டரை சதுர அடி 
யாகப் பெருகுகின்றது . புறணியின் விரிவாக்கம் மண்டையோட் 
டின் அளவுக்குச் செல்லுகின்றது . புறணியின் மேற்பரப்பில் 
முகடுகளும் பள்ளங்களும் இருக்கின்றன என்று முன்பே கூறினோம் . 
ஒவ்வொரு முகடும் , பள்ளமும் ஒவ்வொரு பெயரைக் கொண் 
டிருக்கின்றது . ஆனால் அவைகளில் பெரியவைகள் தான் முக்கிய 
மாகக் கருதப்படுகின்றன . நிறைகோட்டைச் சார்ந்த பிளவு 
( Longitudinal fissure ) பெருமூளையை இரண்டு அரை உருண்டை 
களாக்குகின்றது . ஒரு பிளவு ( Fissure ) என்பது ஒரு பெரிய 
பள்ளம் என்பதாகும் . நிறைகோட்டைச் சார்ந்த பிளவு மையக் 
கோடுவழியே செல்லுகின்றது . இந்தப் பிளவு மிகவும் ஆழமானது . 
அடுத்தது மையப்பள்ளம் ( Central sulcus ) என்பது . இது ஒவ் 


1 


படம் 4.4 மூளையின் மையப்பகுதி 


1. நடவடிக்கைகளை இயக்கும் 

புறணிப் பகுதி 
2 . கார்பஸ் கொலாசம் 
3. உடல் பகுதிகளை இயக்கும் 

புறணிப் பகுதி 
4. கண்களை இயக்கும் 

புறணிப் பகுதி 
5. ஒலியை இயக்கும் 

புறணிப் பகுதி 


வொரு உருண்டையையும் ( Hemisphere ) முன்பகுதி என்றும் 
பின்பகுதி என்றும் பிரிக்கின்றது . முன்பகுதி மூன்றில் ஒன்றும் 
பின்பகுதி மூன்றில் இரண்டுமான பகுதியைக் கொண்டதாக 


92 


உடற்கூற்று உளவியல் 


இருக்கின்றன . இந்த மையப்பள்ளம் நீண்ட பள்ளமாகும் . 
மையப்பிளவு முன்மைய முகடுக்கும் ( Pre central gyrus ) பின் 
மைய முகடுக்கும் ( Post central gyrus ) இடையில் செல்லு 


கின்றது . 


புறணியின் பக்கப் பரப்பின்மீது பக்கப் பிளவு ( Lateral 
Fissure ) காணப்படுகின்றது . இது மையப் பிளவுக்குச் சற்று கீழே 
காணப்படுகின்றது . புறணி இவ்வாறு முகடுகளாகவும் பிளவு 
களாகவும் காணப்படுவதோடு அல்லாமல் சில பகுதிகளாகவும் 
பிரிக்கப்பட்டிருக்கின்றது . 

அவை ஒவ்வொன்றும் உருண்டு 
பிதுக்கமாகக் காணப்படுகின்றன . 


எனவே பெருமூளை புறணியில் மூன்று முக்கிய பிளவுகள் 
காணப்படுகின்றன . அவை நிறை கோட்டைச் சார்ந்த பிளவு , 
மையப்பிளவு , பக்கப்பிளவு என்பன . இந்த மூன்று முக்கிய பிளவு 
களின் அடிப்படையின் மீது பெருமூளைப் புறணியில் நான்கு 
இணைகள் உள்ள பிரிவுகளைக் குறிப்பிட்டுக் காட்டுகின்றனர் . இந்தப் 
பிரிவுகள் ( Lobes ) உருண்டு பிதுக்கமாகக் காணப்படுவதால் 
புறணியின் தொங்கும் பகுதிகள் என்றும் கூறலாம் . இவ்வாறு 
நான்கு புறணிப் பகுதிகள் ( Lobes ) காணப்படுகின்றன . அவை 
நடவடிக்கைகளை இயக்கும் புறணிப் பகுதிகள் ( Frontal Lobes ) , 
உடல் பகுதிகளை இயக்கும் புறணிப்பகுதிகள் ( Perictal Lobes ) , 
ஒலியை இயக்கும் புறணிப்பகுதிகள் ( Tempoval Lobes ) , கண்களை 
இயக்கும் புறணிப் பகுதிகள் ( Occipidal Lobes ) என்பன . 
இவைகளை வேறுவிதமாக புலன் எல்லைகள் என்றும் கூறலாம் . 


1. நடவடிக்கைகளை இயக்கும் புறணிப் பகுதிகள் மையப் 
பிளவுக்கு உட்புறமாக இருக்கின்றன . இவை ஒவ்வொரு அரை 
உருண்டைகளிலும் மூன்றில் ஒரு பகுதியை உள்ளடக்கிக் கொண் 
டிருக்கின்றன . 


2. உடல் பகுதிகளை இயக்கும் புறணிப்பகுதிகள் மையப் 
பிளவுக்கும் கண்களை இயக்கும் பகுதிக்கும் இடையிலிருக்கின்றன . 
அரை உருண்டையின் முதுகுப்புறத்தில் அமைந்திருக்கின்றன . 


3. ஒலியை இயக்கும் புறணிப் பகுதிகள் பக்கப்பிளவுக்குப் 
பக்கத்திலும் வயிற்றுப் பகுதியிலும் காணப்படுகின்றன . பெரு 
மூளை அரை உருண்டைகள் குத்துச் சண்டை கையுறைகளைப் 
போன்று காணப்படுகின்றன . ஒலியை இயக்கும் புறணிப் 
பகுதிகள் குத்துச் சண்டை கையுறையின் பெருவிரல் போன்று 
தோன்றுகின்றன . 


93 


மைய நரம்பு மண்டலம் 


புறணிப் 


4 . கண்களை இயக்கும் 

பகுதிகள் அரை 
உருண்டையின் பின்பகுதியைச் சார்ந்தவைகளாகும் . ஆனால் 
எந்தப் பிளவின் பகுதியிலும் அது குறிப்பிட்ட இடத்தைப் பெற 
வில்லை . 

புறணியைச் செயல்முறையாகவும் வகைப்படுத்தலாம் . புலன் 
விரிவு எல்லைகள் ( Sensory projection areas ) என்று செயல் 
முறை வகைகளைக் கூறுகின்றனர் . இயக்க விரிவு எல்லைகள் 
( Motor projection areas ) என்றும் , இயைபு எல்லைகள் என்றும் 
அவைகள் கூறப்படுகின்றன . 

புலன் விரிவு எல்லைகள் என்பன , புலனுறுப்புகள் அல்லது புலன் 
வாய்களிலிருந்து வருகின்ற வழிகள் முடிவடைகின்ற புறணிட்பகுதி 
களாகும் . இதே போன்று பார்வை விரிவு எல்லைகள் ( Visual 
projeotion areas ) , கேள்வி விரிவு எல்லைகள் ( Auditory projec 
tion areas ) , தோல் தசை விரிவு எல்லைகள் ( Somesthetic projec 
tion areas ) என்று மற்றவைகளையும் குறிப்பிடலாம் . 

இயக்க விரிவு எல்லையின் தான் முகுளத்திலும் தண்டுவடத் 
திலும் இறங்குகின்ற நரம்பு நார்கள் தோன்றுகின்றன . அங்கிருந்து 
பிறகு நரம்பு நார்கள் மண்டையோட்டின் இயக்க நரம்பணுக் 
களுக்கும் தோல் தசை நார்களைக் கையாளுகின்ற தண்டுவட 
நரம்புகளுக்கும் செல்லுகின்றன . ( படத்தில் காண்க ) . இயைபு 


படம் 4.5 மூளையின் இடது 

உருண்டையின் பரப்பு 
1 . நடவடிக்கைகளை இயக்கும் 

புறணிப்பகு தி . 
2. மையப் பிளவு 
3. உடல் பகுதிகளை இயக்கும் 

புறணிப் பகுதி 
4. கண்ளை இயக்கும் 

புறணிப் பகுதி 
5. ஒலியை இயக்கும் 

புறணிப் பகுதி 
6. சில்வியஸ் பிளவு 


6 


4 


5 
எல்லைகள் நேரடியாகப் புலன் சார்பான , இயக்கச் சார்பான 
செயல்முறைகளில் ஈடுபடுவதில்லை . புலன் விரிவு எல்லைகளுக்கு 
உள்ளே வரும் துடிப்புகளோடு கூட்டுச் சேருவதும் இயக்க விரிவு 
எல்லைகளிலிருந்து வெளிச் செல்லும் துடி புகளோடு சேர்ந்து 
தூண்டல்களுக்குச் செல்ல அனுமதிட்பதும் அவைகளின் செயல் 
முறைகளாக இருக்கின்றன . இயைபு எல்லைகள் புறணியின் நான்கு 
புறணிப் பகுதிகளிலும் காணப்படுகின்றன . 


5. மைய நரம்பு மண்டலத்தின் 
அமைப்பும் இயக்க ஒருமைப்பாட்டு 

மையங்களும் 


முந்திய அத்தியாயத்தில் மைய நரம்பு மண்டலத்தின் 
தோற்றத்தையும் வளர்ச்சியையும் பற்றி விரிவாகக் கண்டோம் . 
மைய நரம்பு மண்டலத்தின் முக்கிய பகுதிகளைப்பற்றியும் ஓரளவு 
தெளிவாகக் கண்டோம் . இந்த அத்தியாயத்தில் மைய நரம்பு 
மண்டலம் சம்பந்தப்பட்ட சிக்கலான பிரச்சினை களைப் பற்றிக் 
கவனிப்போம் . இங்கு முக்கியமாக நாம் கூறப்போவது , மைய 
நரம்பு மண்டலத்தின் அமைப்புகள் , முழுமையான இயக்க 
அமைப்பு , மைய நரம்பு மண்டலத்தில் ஏற்படுகின்ற அடிப்படை 
ஒருமைப்பாட்டு வடிவங்கள் முதலியவைகளாகும் . 


இயக்க அமைப்பு ( Motor System ) 

மூளையியின் இயக்க அமைப்புகள் மிகவும் சிக்கல் நிறைந்தவை 
களாக இருக்கின்றன . மூளையின் எல்லாப் பெரும் பிரிவுகளும் ஈடு 
பட்டு ஒன்றோடு ஒன்று இணைந்து தொடர்பு கொண்ட சிக்கல் 
அமைப்பு இயக்கம் . அதனால் பல வழிகளில் இப்பிரச்சினையை 
அணுகுகின்றனர் . எந்த வழியில் அணுகினாலும் பிரச்சினையைத் 
தெளிவாகவும் , எளிதாகவும் விளக்கிக் காட்டுவது இயலாத 
முயற்சியாக இருந்து வருகின்றது . பெருமூளைப் புறணியின் மீது 
மின்வலித் தூண்டல் ஏற்பட்டால் அசைவை ஏற்படுத்துகின்றது 
என்று 1870 ஆம் ஆண்டு முதற் கொண்டு நம்பப்படுகின்றது . 
புறணியின் இயக்கப் பரப்பில் ஏற்படுத்தப்படுகின்ற தூண்டலி 
லிருந்து இயக்கம் அல்லது அசைவைப் பெறமுடியும் என்று நம்பப் 
பட்டாலும் இப்பொழுது அக்கருத்து முற்றிலும் ஏற்றுக் கொள்ளப் 
படவில்லை . ஏனென்றால் முன் இயக்கப் பரப்பும் ( Premotor area ) 
மற்றப்பகுதிகளும் இயக்கத்தை ஏற்படுத்துகின்றன . இப்படிப் 
பட்ட முடிவுகள் இயக்கத்தைப்பற்றிச் சில சான்றுகளை வழங்கு 
கின்றன . அதாவது பெருமூளைப்புறணியின் பல பகுதிகள் வெளிச் 
செல்லும் இயக்க நரம்பு நார்களைக் கொண்டிருக்கின்றன . 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 


95 


எங்கிருந்து அவைகள் வருகின்றன எங்கு செல்லுகின்றன என்று 
காண்பது தான் நம்முடைய முக்கிய நோக்கமாகும் . மூன்று 
பெரும் இயக்க அமைப்புகள் பெரிதும் குறிப்பிடப்படுகின்றன . 
அனவ , மோட்டுருவ இயக்க அமைப்பு ( Pyramidal motor 
system ) மிகைப்படியான மோட்டுருவ இயக்க அமைப்பு ( Extra 
pyramidal System ) தசை நார் புகுவாய்ப் புலன் -சிறு மூளை 
அமைப்பு ( Proprioceptor - cerebeller system ) என்பன . சிலர் 
முதல் இரண்டை மட்டும் முக்கியமாகக் கருதுகின்றனர் . 


என்றும் 


இயக்க அமைப்பைப்பற்றிக் கூறுகின்றபோது மோட்டுருவ 
இயக்க அமைப்பும் மிகைப்படியான மோட்டுருவ 

இயக்க 
அமைப்பும் மிக அதிகமாக நம் கவனத்தை ஈர்க்கின்றன . ஒரு 
சமயத்தில் இந்த இரண்டும் தனிப்பட்டவைகள் 
அமைப்பில் வேற்றுமையுள்ளவை என்றும் கருதப்பட்டது . தன் 
விருப்ப அசைவின் செயல்முறை மட்டும் மோட்டுருவ அமைப் 
போடு வேற்றுமை கொண்டிருக்கின்றது என்ற கருத்தும் இருந்து 
வந்தது . மோட்டுருவங்களில் காணப்படுகின்ற நரம்பு நார்களைக் 
கொண்டு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட சிறந்த வரையறை பெறப் 
பட்டிருக்கின்றது என்றாலும் மோட்டுருவம் என்ற சொல் 
சிக்கல்களைக் கொண்டதாக இருக்கின்றது . அதனால் மோட் 
டுவங்கள் என்பன பெரும் இயக்கப்பரப்புகள் மைய நரம்பு 
மண்டலத்தின் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்குக் குறுக் 
காகச் செல்லுகின்ற மோட்டுருவப் பரப்புகளைக் குறிக்கின்றது . 


பல 


இந்த மூன்று அமைப்புக்களில் ஒவ்வொன்றும் உயிரியின் 
நடத்தையில் பெரும் பங்கு கொண்டிருக்கின்றது . எனவே 
அவைகளைத்தனித்தனியே விளக்கிக் கூறுவதுதான் பொருத்த 
மாகும் . மோட்டுருவ இயக்க அமைப்பு தெளிவான அசைவின் 
தொடக்கமாக இருக்கின்றது . மிகைப்படியான மோட்டுருவ 
இயக்கம் அசைவுகளுக்கு முழுப்பின்னணியாக இருக்கின்றது . 
மூன்றாவதான சிறுமூளை அமைப்பு சமநிலையையும் ஒரு முகப் 
பாட்டையும் தாங்கி நிற்கின்றது . 


மோட்டுருவ அமைப்பு 

மோட்டுருவ அமைப்பானது பெருமூளைப்புறணியின் இயக்கப் 
புலன் எல்லைகளிலிருந்து நேரடியாக மூளையிலிருந்து செல்லும் 
நரம்புகளின் இயக்க நரம்பணுக்களுக்கும் தண்டு வட நரம்புகளின் 
நரம்பணுக்கசூக்கும் செல்லும் நரம்பு நார்களைக் கொண்டதாக 
இருக்கின்றது . இந்த நரம்பு நார்கள் பெரும்பாலும் மோட்டுருவப் 


95 


உடற்கூற்று உளவியல் 


பரப்பில் காணப்படுகின்றன . பெருமூளைப் புறனியில் தோன்று 
கின்ற மோட்டிருவப் ரப்பு நார்கள் நரம்புத்தண்டு மோட்டுரு 
வங்களின் வழியாகத்தான் முகுளத்திற்கும் தண்டுவடத்திற்கும் 
செல்லுகின்றன . போட்டுருவங்கள் முகுளத்தின் முன்பகுதியில் 
காணப்படுகின்றன . அவை முக்கிய கயிறு போன்று இழை முறுக் 
காக கேள்விப் புறணிப் பகுதிகளுக்கடியில் ( Temporal lobes ) 
முகுளப்பகுதி( Pons ) க்கடியில்மூழ்கிச் சென்று வெளிப்படுகின்றன . 
அத்துடன் நரம்புத்தண்டின்டேல் முனைப்பகுதியில் முன்புறத்தில் 
மையக் கோட்டுக்கு இரு புறத்திலும் வெளிப்படுகின்றன . 


ஆழ்ந்து நோக்கும்போது மோட்டுருவங்கள் புறணியின் முன் 
பரப்பில் தெளிவாகத் தெரியக் காணலாம் . இந்தப் பரப்பிலுள்ள 
நரம்பு நார்கள் பெரு மூளைப் புறணியின் பல பரப்புக்களிலிருந்து 
தோன்றுகின்றன . மோட்டுருவப்பரப்பிலுள்ள நரம்புநார்கள் 
முகுளத்திலும் தண்டுவடத்திலும் உள்ள இயக்கஅணுமையங்களில் 
முடிவடைகின்றன . ஆனால் பெரும்பாலான நார்கள் இயக்க நரம்ப 
ணுக்களில் முடிவதில்லை . இடைநிலை நரம்பணுக்களில் முடிவடை 
கின்றன . அவை உடல் வாய்களிலிருந்து இயக்க நரம்பணுக் 
களுக்குச் செல்லுகின்றன . மோட்டுருவப் பரப்புக்களில் உள்ள 
பெரும்பாலான நரம்பு நார்கள் போட்டுருவங்களின் மட்டத்தில் 
குறுக்கே சென்றாலும் ஒரு சிறு பகுதி அப்படிச் செல்லுவதில்லை . 
ஆனால் இவைகள் தண்டு வடப்பகுதியில் குறுக்கே செல்லுகின்றன . 


மோட்டுருவ அமைப்புக்குச் செல்லுகின்ற நார்களை அனுப்பு 
கின்ற தனி புறணிப்பரப்பு மூளையின் இயக்க விரிவுப் பரப்பாகும் 
( Motor ( Projection area ) . ஆனால் எப்படியிருப்பினும் மற்ற 
புறணிப் பரப்புக்களில் பார்வை புறணிப்பரப்பு ( Occipital lobe ) 
முன் இயக்கப் புறணிப் பரப்புப் பரப்பு ( Pre frontal lobe ) கேள்விப் 
புறணிப்பரப்பு ஆகியவைகளைத் தவிர மற்றவைகள் மோட்டுருவப் 

நரம்பு நார்களை அனுப்புகின்றன . மோட்டுருவப் 
பரப்புக்கு வெளியில் உள்ள எல்லா இயக்க நரம்பு நார்களும் 
மொத்தமாக மிகைப்ப டியான போட்டுருவப் பரப்புக்குரியவை 
என்று கூறப்படுகின்றன . 


மூளையின் இயக்க விரிவுப்பரப்பு இட அமைதி முறை அமைப் 
பாக இருக்கின்றது . இந்தக் குறிப்பிடத்தக்க அடைப்பைத்தெரிந்து 
கொள்ளும் பொருட்டு தசைநார்கள் உடற் கூற்றியலையும் நாம் 
தெரிந்து கொள்ள வேண்டும் . ஏனென்றால் மோட்டுருவ நரம் 
பணுக்கள் தண்டுவட இயக்கநரம்பணுக்களை நேரடியாகக்கட்டுப் 
படுத்துகின்றன . அதனால் ஒவ்வொரு தண்டுவட இயக்க நரம் 
பணுவும் ஒரு இயக்க அலகைக் கட்டுப்படுத்துகின்றது . 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 


97 


மோட்டுருவ பரப்புகள் பெரும்பாலும் எதிரெதிரானவை . 
அதாவது மூளையின் இடப்பாதி உருண்டை உடலின் வலது 
பக்கத்தைக் கட்டுப்படுத்துகின்றது . மூளையின் வலப்பாதி 
உருண்டை உடலின் இடதுபக்கத்தைக் கட்டுப்படுத்துகின்றது . 
மூன்று பரப்புகள் இதில் உள்ளடங்கியிருக்கின்றன . ஒன்று புறணி 
யின் குமிழ் பரப்பு ( Corticodulbar tract ) இது மண்டையோட்டு 
நரம்புகளுக்கு இயக்க நார்களை அனுப்புகின்றது . இரண்டு , இயங்கு 
கின்ற புறணியின் தண்டுவடப் பரப்பு ( Laeterel Corticospinal 
tract இது குறுக்கே செல்லுகின்ற வடத்தின் கம்பி போன்ற 
இயக்கப் பரப்பு , மூன்றாவது , முன்புறணியின் தண்டுவடப் பரப்பு . 
மூன்றாவது முன்புறப் புறணியின் தண்டுவடப் பரப்பு ( Ventral 
Corticospinal tract ) இது குறுக்கே செல்லாத வடத்தின் கம்பி 
போன்ற முன்புறப் பரப்பு . ஒவ்வொரு நிலைமையிலும் புறணியி 
லிருந்து நரம்பு நார்கள் இயக்க நரம்பணுக்கள் மட்டத்திற்குச் 
செல்லுகின்றன . பிறகு அவை இயக்க நரம்பணுக்களை இடைநிலை 
நரம்பணுக்கள் மூலமாக மறிவினையைப் போன்று தூண்டுகின்றன . 
படம் அச்செயல் முறைகளை விளக்குகின்றது . 


மையப் ( பிளவு ) புறணிப் பரப்பின் பள்ளம் ( Central sulcus ) 
அறுவைச் சிகிச்சையினால் குறிப்பாகப் பழுது படுமானால் தொங்கு 
பக்க வாதம் ( Flaccid paralysis ) ஏற்படுகின்றது . இது தசை நார் 
களில் ஏற்படுகின்றது . பழுதுபட்ட பரப்பின் அறிகுறியாக இது 
இருக்கின்றது . தசை நார்கள் இயல்பான குணத்தைக் கொண்டி 
ருக்கின்றன என்றாலும் அவைகள் மிகவும் குறைந்த அளவில் தான் 
கட்டுப்படுத்தப்படுகின்றன . பழுது மிகுந்த அளவுக்குச் செல்லும் 
போது பக்கவாதம் மிகவும் கடுமையாக இருக்கும் . ஒரு மிருகம் 
இந்த நிலையிலும் மொத்த அசைவுகளைச் செய்ய இயலும் . நரம்பு 
மண்டலம் குறிப்பிடத்தக்க அளவுக்குத் தொடர்ந்து செயய் படக் 
கூடியதாகவுமிருக்கலாம் . பழுதுபட்ட பகுதியினால் பாதிக்கப் 
பட்ட சில கட்டுப்பாடுகள் மூளையின் மற்ற பரப்புக்களினால் கற்க 
முடியும் . இளமையான மிருகத்தினால் இதைச் சுலபமாகச் செய்ய 
முடியும் . தசைநார்களின் சில சரிநுட்பமான கட்டுப்பாடுகளின் 
இழப்பு நிரந்தரமானதாகவும் ஆகிவிடலாம் . 

உதாரணமாக , 
விரல்கள் , உதடுகள் சரிநுட்பமாக இயங்குவதற்குத் தவறி 
விடலாம் . எதிர்பாராமல் ஏற்படுகின்ற மூளைச்சிதைவு 
அருகலாகவே இப்பகுதியின் கட்டுப்பாட்டில் வருகின்றது . அதனால் 
தொங்கு 

பக்க வாதத்தை மிகைப்படியான மோட்டுருவப் 
பரப்புப் பழுது பட்டிருப்பதின் அறிகுறிகளினின்றும் காண 
முடியாது . 

உடற் -7 


மிக 


98 . 


உடற்கூற்று உளவியல் 


மிகைப்படியான மோட்டுருவ அமைப்பு 

மிகைப்படியான மோட்டுருவ அமைப்பு பின்னணி அசைவுக் 
காகப் பெரிதும் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரிகின்றது . 
அதாவது நிற்கும் தோரணையில் சரி நுட்பமான அசைவைத் 
தொடர்ந்து வரும் நல்லிணக்கங்களை இது குறிப்பிடுகின்றது . 
உதாரணமாக , மேசையின் மீது நம்முன்னேயுள்ள ஒரு குண்டூசி 
யைப் பொருக்கி எடுக்கும் போது ஏற்படுகின்ற முழு நல்லிணக்கங் 
கள் உடற்பகுதியின் நிலை , தோள்நிலை , மேல்கை நிலை ஆகியவை 
களின் சரிநுட்ப அசைவைப் பொருத்திருக்கின்றன . அவை 
மோட்டுருவக் கட்டுப்பாட்டு அசைவுகளை கீழ்க்கையிலும் விரல் 
களிலும் வெளிப்படுத்துகின்றன . குண்டூசி கிடக்கின்ற இடம் 
வரையில் மட்டிலுமே நம்முடைய கை நீளுகின்றது . விரல்கள் 
அதைப்பற்றுகின்றன . 


ை 


மிகைப்படியான மோட்டுருவ அமைப்பின் பல புறணி நரம்பு 
நார்கள் முன்னியக்கப் பரப்பில் ( Premotor Area ) தோன்று 
கின்றன . வேறு பல பரப்புகளும் நார்களை அனுப்புகின்றன . 
முன்னியக்கப் பரப்பில் செறிவான தூண்டல் ஏற்பட்டால் முழு 
உடல் அசைவுகளுக்கும் அது நடத்திச் செல்லுகின்றது . இந்த 
வாயில் மையப் புறணிப் பரப்பிற்கு வேண்டியதைவிட உயர்வாக 
இருக்கின்றது . மூன்னியக்கப் பரப்பை மையப் புறணிப் பரப் 
போடு ஒத்திட்டுப் பார்க்கும் போது மையக் கோட்டுக்கருகிலுள்ள 
உடல் பரப்புகள் முன்னியக்கப் பரப்பின் அறிகுறியாகத் தோன்று 
கின்றன . மையப் புறணிப் பரப்பின் பள்ளம் அல்லது மையப் 
பிளவுப் பரப்பிலிருந்து முன்னியக்கப் பரப்பிற்கு நகருதல் என்பது 
கோடிகளில் மிகுந்த கட்டுப்பாடுள்ள பரப்பிலிருந்து உடலின் 
மிகுந்த கட்டுப்பாடுள்ள பகுதிக்கு நகருவதைப் 
ஆனால் மோட்டுருவக் கட்டுப்பாட்டின் செயல் 

முறையானது 
மிகைப்படியான மோட்டுருவ அமைப்பின் 

தசை நார்களின் 
கட்டுப்பாட்டுச் செயல் முறையிலிருந்து வேறுபட்டிருக்கின்றது . 


போன்றது . 


வலை 


மிகைப்படியான மோட்டுருவ அமைப்பு குட்டையான கிளை 
நரம்பணுக்களின் அணியை உடையதாக இருக்கின்றது . 
முகுளத்தின் மூலமாகக் கீழே சென்று கீழ்நிலைப் புறணி அணு 
மையங்களைக் கிளர்ச்சியுறச் செய்கின்றன . முகுளத்தின் 
யமைப்பின் பெரும் பகுதியும் சிறு மூளையும் இத்துடன் 
சேருகின்றன . புறணியிலிருந்து பூத்தண்டிற்கு ( Thalamus ) 
இயக்க அணு மையங்களுக்கும் ( Corpus striatum ) , சிவப்பு அணு 
மையத்திற்கும் ( Red nucleus ) சிறு மூளைக்கும் செல்லுகின்ற சில 
செல் வழிகள் உடற் கூற்றியல்படி தனிப்பட்டவைகளாகும் . 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 


99 


புறணியில் தோன்றுகின்ற எல்லா அதிகப்படியான மோட்டுருவ 
செல் வழிகளும் 

புறணியில் தோன்றும் அதிகப்படியான 
மோட்டுருவ அமைப்பின் பகுதியைச் சார்ந்தவைகளாக இருக் 
கின்றன . அமைப்பின் பகுதி புறணியில் தோன்றும் அதிகப் 
படியான மோட்டுருவ அமைப்பின் பகுதியைச் சார்ந்தவைகளாக 
இருக்கின்றன. அதிகப்படியான மோட்டுருவ அமைப்பின் மற்ற 
செல்வழிகள் எல்லாம் முகுளத்தின் அணு மையத்திலும் மற்ற 
அணு மையங்களிலும் தோன்றுகின்றன . இந்த செல் வழிகள் 
எல்லாம் நீட்டுத் தசை நார் குணத்தின் நல்லிணக்கத்தால் 
முன்னணி அசைவுகளைக் கட்டுப்படுத்துகின்றன . 


புறணியும் வாலுள்ள அணு மையமும் தேர்ந்தெடுத்து ஒரு 
பெரும் கிளர்ச்சிப் பரப்பையும் முகுளத்தின் வலையமைப்பில் ஒரு 
சிறு கட்டுப்பாட்டுப் பரப்பையும் தடை செய்கின்றன . இந்த 
இரண்டு பரப்புகளும் வாலுள்ள தண்டுப் பரப்பை ( Reticulospinal 
tract ) உண்டாக்குகின்றன . வாலுள்ள தண்டுப் பரப்பு வெளிச் 
செல்லும் கம்மா ( Gamma ) இயக்க நரம்பணுக்களை வழங்குகின்றது . 
அவை அதற்குப் பதிலாக நீட்டுத் தசைகளில் தசை நார்களைக் 
கிளர்ச்சியுறச் செய்கின்றன . தசை நார்கள் சுருங்கும்பொழுது 
அவைகளின் புலன் எல்லைகள் நீட்டுத் தசைகளில் நீட்டு 
மறிவினைகளை உணர்ச்சியை மிகச் செய்கின்றன . முகுளத்தின் 
வலையமைப்புத் ( Brainstem reticular formation ) தடைப் பரப்பு 
நீட்டு மறிவினைகளைத் தூண்டும் வெளிச் செல்லும் கம்மா இயக்க 
நரம்பணுக்களின் மீது தடை போடும் விளைவைக் கொண்டதாக 
இருக்கின்றது . புறணியும் வாலுள்ள அணு மையமும் ( Caudate 
nucleus ) இந்த விளைவை நசுக்கி ஒரு 

பின்னணி அசைவின் 
வடிவத்தை உண்டாக்குகின்றன . முகுளத்தின் வலையமைப்புத் 
தடைப் பரப்பும் கூட சிறு மூளையிலிருந்து ஒரு தடையின் 
அறிகுறியைப் பெறுகின்றது . 


இப்படியாக , புறணியும் வாலுள்ள 

புறணியும் வாலுள்ள அணுமையமும் சிறு 
மூளையும் முகுளத்தின் வலையமைப்பைக் கட்டுப்படுத்துகின்றன . 
முகுளத்தின் வலையமைப்பு அதற்குப் பதிலாக நீட்டுத் தசை நீட்டு 
மறி வினைகளை ஒழுங்குபடுத்துகின்றது . பரிமாற்றத் தூண்டல் 
செயல்முறையால் நீட்டுத் தசைகளின் சுருக்கம் அவைகளின் 
உறையிடும் 

நார்களின் நெகிழ்ச்சியைத் தொடர்ந்து 
செல்லுகின்றது . நீட்டுத் தசை நார்கள் நெகிழ்ச்சியுறும்போது 
உறையிடும் தசை நார்கள் சுருங்குகின்றன . இதன் விளைவாக 
முகுளத்தின் வலையமைப்புப் பரப்பு நீட்டுத்தசைகளுக்கான 
உறையிடும் 

தசை 

நார்களுக்குத் தடையாக 


தசை 


தூண்டல் 


100 

உடற்கூற்று உளவியல் 
இருக்கின்றன . முகுளத்தின் வலையமைப்புக்குத் தடையாக 
இருப்பது உறையிடும் தசைகளைத் தூண்டுகின்றது . அதே 
சமயத்தில் நீட்டுத் தசைகளை அது தடை செய்கின்றது . எப்படி 
யிருப்பினும் முகுளத்தின் வலையமைப்பின் முக்கிய செல்வாக்கு 
வாலுள்ள தண்டுப் பரப்பின் மூலமாக நீட்டுத் தசை நார்களைக் 
கிளர்ச்சியுறச் செய்வதாக இருக்கின்றது . ஆகையினால் தான் 
மூளையின் நடவடிக்கை இல்லாத மிருகங்கள் தசை நார் பக்க 
வாதத்தை ( Spastic Paralysis ) வெளிப்படுத்தக் காணலாம் . 
நீட்டுத் தசையின் அதிகப்படியான குணத்தினால் ஏற்படும் விளைவு 


பெரும் துடிப்புள்ள முகுளத்தின் வலையமைப்புப் பரப்பு 
முன்னியக்கப் புறணியின் தடை விளைவிலிருந்தும் வாலுள்ள அணு 
மையத்தின் செல்வாக்கிலிருந்தும் விடுவிக்கப்படுகின்றது . இந்த 
இரண்டு மையங்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றபோது இது 
ஏற்படுகின்றது . வாலுள்ள தண்டுப் பரப்பின் வழியாக நீட்டுத் 
தசை நீட்டு மறிவினைகளுக்குக் கிளர்ச்சி அதிகரிக்கப்படுகின்றது . 
நீட்டுத் தசைகள் வலிமையான சுருக்கங்களோடு எதிர்வினை 
புரிகின்றன . உயிரி நான்கு கைகளோடும் உறுதியாக நிற்கும் 
நிலையைப் பெறுகின்றது . 


நீட்டுத் தசை இயக்க நரம்பணுக்கள் மிகைப்படியான 
மோட்டுருவ அமைப்பின் மற்றொரு செல்வழியின் வழியாக நேரடி 
யான துடிப்புக்கு இலக்காகின்றன . காதின் முன்கூட அணு 
மையங்கள் 

காதின் முன்கூடத் தண்டுப் பரப்பு வழியாக 
கிளர்ச்சியை நேரடியாக நீட்டுத் தசை இயக்க நரம்பணுக்களுக்கு 
அனுப்புகின்றன . காதின் முன்கூட அணு மையங்கள் சாதாரண 
புறணியின் தடைக்கு உட்பட்டவைகள் . 

மூளையின் 
நடவடிக்கை தடையில் புறணி துண்டிக்கப்படும் பொழுது 
நீட்டுத்த தசையின் இயக்க நரம்பணுக்களின் துடிப்பு அதிகரிக் 
கின்றது . இது தசை நார் பக்க வாதத்தை அதிகப்படுத்துகின்றது . 


மாக 


புறணியின் 


அதிகப்படியான மோட்டுருவ அமைப்பின் சில செல்வழிகள் 
புறணியின் 

பின்னோக்கி ஊட்டமளிக்கும் செயல்முறையில் 
உள்ளடங்கியிருக்கின்றன . 

பின்னோக்கி ஊட்ட 
மளிக்கும் முறை முன்னியக்கப் பரப்பிலும் ஆதார நரம்பு மையத் 
திலும் நிகழ்ச்சிகளை ஒரு முகப் படுத்துகின்றன . மோட்டுருவப் 
பரப்பின் மையப்பிளவிலிருந்து அசைவுகளின் தொடக்கத்தோடு 
இச் செயல்முறை நடைபெறுகின்றது . முன்னியக்கப் பரப்பை 
விட்டுச் செல்லுகின்ற நரம்பணுக்கள் கிளைப்புறணி அணு மையங் 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 

101 
களில் பரிமாற்ற ஏற்பாடு செய்துகொண்டு மையப்பிளவுப் 
பரப்புக்கு பின்னோக்கி ஊட்டமளிக்கின்றன . இவ்விதமாக , 
அதிகப்படியான மோட்டுருவ அமைப்பு தொடங்கி வைத்த 
பின்னணி அசைவுகள் மோட்டுருவ அமைப்பால் தொடங்கப் 
பெற்ற மிகவும் சரி நுட்பமான அவைகளோடு ஒரு முகப்படுத்தப் 
படுகின்றன . முன்னியக்கப் பரப்பிலிருந்து கிளர்ச்சி ஆதார 
நரம்பு மையத்திற்குச் செல்லுகின்றது . ஆதார நரம்பு மையம் 
பூத்தண்டிற்குக் ( Thalamus ) கிளர்ச்சியை அனுப்புகின்றது . 
பூத்தண்டு முன்னியக்கப் பரப்புக்கும் 

மையப்பிளவுக்கும் 
பின்னோக்கி ஊட்டமளிக்கின்றது . இது ஒரு எதிர்மறையான 
பின்னோக்கி ஊட்டமளிக்கும் செயல் முறையாகும் . ஏனென்றால் 
முன்னியக்கப் பரப்பும் ஆதார நரம்பு மையமும் மையப்பிளவுப் 
பரப்பைப் பெரிதும் தடை செய்கின்றன . 


சிதைவின் அறிகுறிகள் 

முன்னியக்கப் பரப்பிலும் புறணியில் தோன்றும் அதிகப் 
படியான மோட்டுருவ அமைப்பின் பகுதிகளிலும் சிதைவு ஏற்படு 
மானால் பாதிக்கப்பட்ட நீட்டுத் தசை நார்களின் தசைப் பக்க 
வாதம் ( Spastic Paralysis ) தோன்றுகின்றது . மனிதர்களின் 
முன் கையிலும் , கையிலும் தோன்றுகின்ற தசைப் பக்கவாதம் 
முன்கை , மணிக்கட்டு , கை ஆகிய இடங்களில் வளையாது உறை 
யிடப்பட்டதாக ஆக்கிவிடுகின்றது . முன் கை , மணிக்கட்டு , கை 
ஆகியவைகள் சம்பந்தப்பட்ட மூளையின் பகுதிகள் சிதைவுற்றால் 
தசைப்பக்க வாத நிலை ஏற்படுவதுண்டு . பின்னோக்கி ஊட்ட 
மளிக்கும் வளையம் பழுதுபட்டால் மற்ற மோட்டுருவ மையங் 
களோடு தொடர்புள்ள பகுதிகள் மிகச் சிக்கலானதும் மாறுமியல் 
புள்ளதுமான விளைவுகள் ஏற்படுகின்றன . ஓயாத குலுங்கும் அசைவு 
கள் , கையில் தொடர்ச்சியான தன் விருப்பில்லா படுநோவடை 
( Continuous involuntary Wrihting ) , கையில் தூக்கி எறியும் 
அசைவு ( Flinging motion ) முதலியவை ஏற்படக்கூடும் . 
பார்க்கின்சன் நோய் ( Parkinson s disease ) மிகவும் சாதாரண 

காணப்படுகின்றது . இவைகளின்றி , ஓய்வில் நடுக்கம் 
( Tremour of Rest ) மிகச் சாதாரண அறிகுறியாக இருக்கின்றது . 


மாகக் 


குருதியோட்டக் 

கோளாறிலிருந்து அதிகப்படியான 
மோட்டுருவ அமைப்புச் சிறிது சிதைவுறுதல் சற்று வயது 
முதிர்ந்தவர்களிடம் அடிக்கடி காணப்படுகின்றது . தொடர்ச்சி 
யான நடுக்கம் , குறிப்பாக கையில் அடிக்கடி காணப்படுகின்றது . 
இத்தகைய நடுக்கங்கள் ஒரு தன் விருப்ப அசைவு ஏற்படும்போது 


102 

உடற்கூற்று உளவியல் 
பொதுவாக மறைகின்றன . இந்த நிலையைப் பலரிடம் காணலாம் . 
வயது முதிர்ந்த கடியாரம் பழுது பார்ப்பவர் ஓய்வாக இருக்கும் 
போது தன் விருப்பமான அசைவுகளைச் செய்வதில்லை . அவருக்கு 
அப்போது நடுக்கம் இருக்கலாம் . ஆனால் கடியாரம் பழுது 
பார்க்கும்போது தன் விருப்பமான அசைவுகளைச் செய்வதால் 
நடுக்கம் மறைகின்றது . புறணியின் முன்னியக்கப் பரப்பை 
நீக்குவதின் மூலம் இந்த அறிகுறிகளின் கடுமையைக் குறைக்க 
முடியும் . 


என்று 


மாறி வருகின்ற நடுக்கத்தின் தசை நார் சுருக்கங்களை 
உண்டாக்கும் மையங்களின் தொடர்ச்சியான நடவடிக்கையைப் 
பின்னோக்கி ஊட்டமளிக்கும் வளையமும் மற்றபுறணி இயக்க 
மையங்களுக்கு உள்ள தொடர்புகளும் அடக்கி வைக்கின்றன 

ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் . நடுக்கம் 
மட்டிலும் பார்க்கின்சன் நோயைச் சார்ந்ததன்று . பார்க்கின் 
சன் நோயில் ஓய்வாக உள்ள போது ஏற்படுகின்ற நடுக்கம் வேறு 
சில நோய்களோடு சேர்ந்து வருகின்றது . மிகக் குறைவான 
அசைவுகளும் , வளையாத நிற்கும் பாங்கு , தொடர்புள்ள அசை 
வின்மை , 

மனவெழுச்சியின் பழுதுபட்ட முக வெளிப்பாடு 
முதலியவைகள் தொடர்ந்து வரலாம் . இந்த அறிகுறிகள் அதிகப் 
படியான மோட்டுருவ அமைப்புப் பமுதுபடுவதால் அடிக்கடி 
விடுவிக்கப்பட்டு விடுகின்றன . இது மிகவும் ஆச்சரியப்படக் கூடிய 
ஒரு நிகழ்ச்சியாகும் . புறணியின் பின்னோக்கி ஊட்ட மளிக்கும் 
வலையப்பகுதியை அறுவைச் சிகிச்சை மூலம் அழித்து விடுவதின் 
மூலம் மேலே நாம் கண்ட அறிகுறிகளை மறையச் செய்ய முடியும் . 


பின் சேர்க்கையான இயக்கப் பரப்புகள் 

மோட்டுருவ அமைப்பு , அதிகப்படியான மோட்டுருவ 
அமைப்பு ஆகியவைகளின் தோற்றம் செயல்முறை ஆகியவை 
களைப் பற்றி மேலே விரிவாகக் கண்டோம் . அவைகள் எந்த 
அளவுக்கு ஒன்றின் மீது மற்றொன்று படிந்திருக்கின்றது என்றும் 
கண்டோம் . முன் மைய முகட்டின் மீதுள்ள மையப் பிளவுப் 
பரப்பில் மோட்டுருவ நரம்பு நார்கள் தோன்றுகின்றன . புறணி 
யில் தோன்றும் அதிகப்படியான மோட்டுருவ அமைப்புப் பெரிதும் 
முன்னியக்கப் பரப்பில் தோன்றுகின்றது . ஆனால் எப்படியிருப் 
பினும் இரு அமைப்புகளின் பல நரம்பணுக்கள் ஒரே பரப்பி 
லிருந்து தான் தோன்றுகின்றன . அதாவது , முன்னியக்கப் 
புறணிப் பரப்பும் தோல் தசைப் புறணிப் பரப்பும் இரண்டு 
அமைப்புகளுக்கும் உதவுகின்றன . 


மைய நரம்பு மண்டலத்தின்... மையங்களும் 


103 


புறணியில் தோன்றும் அதிகப்படியான மோட்டுருவ அமைப் 
பின் ( Coeps ) நரம்பு நார்களின் தோற்றம் மிகவும் விரிவான 
தாகும் . ஆகையினால் பெருமுளைப் புறணி மீதுள்ள விரிந்த பரப்பு 
களைத் தூண்டிவிடுவதின்மூலம் அசைவைச் சிறிது சிறிதாக வெளிக் 
கொணர முடியும் . புறணியானது தனது இயல்பான கிளர்ச்சித் 
தன்மையோடிருக்கும் பொழுது தான் 

சாத்தியமாகும் . 
ஆராய்ச்சிக்காக மருந்து கொடுத்து உயிரியை மயக்க மடையச் 
செய்கின்ற போதும் இந்த நிலை தாழ்ந்து போய் விடுவதில்லை . 
ஆராய்ச்சிப் பரிசோதனைகள் காட்டுவது என்னவென்றால் , 
சிறிதளவு மயக்க நிலையிலுள்ள உயிரின் அடிப்படை இயக்கப் 
பரப்பு முன்பு இருந்ததைவிட மிகுந்த பரப்புள்ளதாக வெளிப் 
படுகின்றது என்பதாகும் . மோட்டுருவ நரம்புகளின் பெருந் 
தொடக்கப் பரப்பு இதுவாகத் தானிருக்கின்றது . 


முன் மைய முகட்டின் பக்கப் பரப்பில் இரண்டாவது இயக்கப் 
பரப்பு கண்டு பிடிக்கப்பட்டிருக்கின்றது . பக்கப்பிளவுக்குச் சிறிது 
மேலே முகம் அறிகுறியாகக் காணப்படுகின்றது . மூளையின் வலது 
பக்கம் உடலின் வலது பக்கத்தைக் கட்டுப்படுத்துகின்றது . 
மூளையின் இடது பக்கம் உடலின் இடது பக்கத்தைக் கட்டுப் 
படுத்துகின்றது . இந்த நிலக்கிடக்க இயல்படி கண்டறிந்த 
அசைவுகள் அடிப்படைப் பரப்புக்கு எதிரிடையாக இருக்கின்றது . 
உடல் தசை அறிகுறிபக்கப் பிளவையில் புதைந்திருக்கின்றது . 
பரிணாம் வரிசைப்பாட்டுப்படி இந்தப் பரப்பு இயக்க விரிவுப் 
பரப்பைவிடப் பழமையானது . மேலும் இது புலன் சார்ந்த 
உட்பொழிவையும் பெறுகின்றது . 


மேலும் ஒரு இயக்கப்பரப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது . 
இதைப்பின் சேர்க்கை இயக்கப்பரப்பு என்று கூறுகின்றனர் . இப் 
பரப்பு இரண்டு அரை உருண்டைகளின் புறணியில் காணக்கிடக் 
கின்றது . இடது வலது அரை உருண்டைகளை பிரிக்கும் நிறை 
கோட்டுப்பிளவையில் இது புதைந்து கிடக்கின்றது . முகப்பகுதி 
யைச் சார்ந்த பரப்பில் தூண்டல் ஏற்பட்டால் கொட்டாவி 
விடுதல் , உச்சரித்தல் முதலிய ஒரு முகப்பாட்டுச் செயல்களும் 
தலையும் கண்ணும் சேர்ந்த ஒருமுகப்பாட்டு அசைவுகளும் ஏற்படு 
கின்றன . உடல் துலங்கல் நிற்கும் பாங்கையும் உள்ளடக்கியதாக 
இருக்கின்றன . தூண்டல் மறைந்த பிறகும் துலங்கல் நீடித்து 
நிற்கின்றது . ஒரு அரை உருண்டையில் ஏற்படுகின்ற தூண்டல் 
உடலின் இருபக்கங்களிலும் அசைவுகளை உண்டாக்குகின்றது . 
இந்தப்பின் சேர்க்கை இயக்கப்பரப்புடனும் தொடர்புகள் கொண் 
டிருக்கின்றது . ஆனால் இதனுடைய அசைவின் கட்டுப்பாடு 


4 


104 


உடற்கூற்று உளவியல் 


புறணியில் தோன்றும் அதிகப்படியான மோட்டுருவ அமைப்பு 
வழியேதான் நடைபெறுகின்றது . 


சிறு மூளை 

இது மூன்றாவது இயக்க அமைப்பாகக் கருதப்படுகின்றது .. 
மனித மண்டையிலுள்ள சிறுமூளை பெருமூளைப் புறணியிலிருந்து 
முற்றிலும் சுதந்தரமாகச் செயல் புரிகின்றது . ஆனால் இறுதி 


2 


படம் 5.1 . சிறு மூளையின் பகுதிகள் 
1 , பைனியல் சுரப்பி 

5. திரவப்பொருள் உள்ள உள் 
2. சிறுமூளையின் பழையபகுதி 

மூளையின் நான்காவது அறை 
3. சிறுமூளையின் புதியபகுதி 6 மிகப் பழைய சிறுமூளை 
4. முகுளம் 

7. நரம்புத்தண்டின் மேல் முனை 


யான பொது இயக்கச் செல்வழியில் இதற்கு நேரடியான செல் 
வாக்குக் கிடையாது . பல்வேறுபட்ட புலன் அமைப்புக்களி 
லிருந்தும் பெருமூளைப் புறணியிலிருந்தும் இது நரம்பு நார்களைப் 
பெறுகின்றது . பெருமூளைப் புறணிக்கும் பல்வேறுபட்ட கிளைப் 
புறணி இயக்க அமைப்புகளுக்கும் நரம்பு நார்களை இது அனுப்பு 
கின்றது . 


மிகைப்படியான மோட்டுருவ அமைப்பின் செயல் முறையான 
தோற்றப்பாங்கு நல்லிணக்கங்களை சிறுமுளை ஒழுங்குபடுத்து 
கின்றது . மோட்டுருவ அமைப்புகளுக்கும் மிகைப்படியான 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 


105 


மோட்டுருவ அமைப்புக்கும் இடையில் நடைபெறும் சில செய 
லெதிர் செயல்களை ஆட்சிபுரிகின்றது . மற்ற இரண்டு அமைப்புக் 
களின் மீதும் தசைப்புலன் சார்ந்த உட்பொழிவையும் காதின்முன் 
கூடப்புலன் சார்ந்த உட்பொழிவையும் சிறுமூளை கொண்டுவரு 
கின்றது . பிறகு இயக்க அமைப்பில் ஒரு ஒருமைப்பாட்டுச் செயலில் 
ஈடுபடுகின்றது . இயக்க அமைப்புக்குச் சிறுமூளையமைப்பின் 
பங்கு எல்லா தசை நார் புகுவாய் உட்பொழிவும் புறணி 
யின் உட்பொழிவும் சிறுமூளைக்குச் செல்லுகின்றன . எல்லா 
சிறுமூளையமைப்பின் விளைவுகள் புறணி , கிளைபுறணி மையங் 
களும் அசைவில் உள்ளடங்கியிருக்கின்றன . சிறுமூளை சமநிலை 
யையும் ஒரு முகப்பாட்டையும் ஒழுங்குபடுத்துவதற்கு உதவி 
செய்கின்றது . 


சிறுமூளையமைப்பின் செல்வழிகள் மூன்று அடைவு ( Sets ) உட் 
பொழிவுகளை ( Inputs ) உள்ளடக்கியதாக இருக்கின்றது . மூன்று 
அடைவு வேலையளவுகளை ( Outputs ) யும் கொண்டதாக இருக் 
கின்றது . 

எல்லா உட்பொழிவுகளும் வேலையளவுகளும் நரம் 
பணுக்கள் வழியாக இடைத் தொடர்புடையவைகளாக இருக் 
கின்றன . அந்த நரம்பணுக்கள் இரண்டு திசைகளிலும் கிறு 
மூளையின் புறணியில் குறுக்கும் நெடுக்குமாக இருக்கின்றன .. 
ஆகையினால் சிறுமூளைக்குச் செல்லும் எல்லா உட்பொழிகளும் சிறு 
மூளையிலிருந்து எல்லா வேலையளவுகளையும் 

எழுச்சியடையச் 
செய்கின்றன . எப்படியிருப்பினும் ஒரு உட்பொழிவும் ஒரு வேலை 
யளவும் ஒரு எதிர்மறையான பின்னோக்கி ஊட்டமளிக்கும் 
வளையத்தை அமைக்கின்றது . அதாவது பெருமூளைப் புறணியின் 
முன்னியக்கப் பரப்பிலிருந்து சிறு மூளைக்கும் சிறு மூளையிலிருந்து 
இயக்கப்புறணிக்கும் வளையம் அமைகின்றது . 


பரிணாம நோக்கிலிருந்து பார்க்கும்போது இந்த பின்னோக்கி 
ஊட்டமளிக்கும் வளையம் பெருமூளையின் புத்தம் புதிய பகுதியை 
சிறு மூளையின் புத்தம் புதிய பகுதியோடு இணைக்கின்றது . நீட்டுத் 
தசைநார்களில் நீட்டு புகுவாய்களிலிருந்து ஒரு இரண்டாவது 
உட்பொழிவு சிறுமூளையின் ஒரு பழைய பகுதியைத் தூண்டு 

சிறு மூளையின் இந்தப் பகுதி நீட்டுத் தசையின் 
குணத்தை ஒழுங்குபடுத்துகின்றது . சிறுமூளையின் மிகவும் பழைய 
பகுதி ( Archicerebellum ) உட்செவியின் நிலையான புகுவாய் 
களிடமிருந்தும் அசையும் புகுவாய்களிடமிருந்தும் உட்பொழி 
வைப் 

பெறுகின்றது . அதனுடைய வேலையளவும் நீட்டுத் 
தசையின் குணத்தை ஒழுங்குபடுத்துகின்றது . 


கின்றது . 


fos 


உடற்கூற்று உளவியல் 


பண்டைச் சிறுமூளை ( Archicerebellum ) 

சிறுமூளையின் மிகவும் பழைய பகுதியாகும் இது . மிகப் 
புராதன முதுகு எலும்புள்ள மிருகங்களிடம் இது காணப்படு 
கின்றது . இது உட்செவியிலிருந்து கிளர்ச்சிகளைப் பெறுகின்றது . 
இந்த உட்பொழிவு எட்டாவது நரம்பு வழியாக சிறுமூளையை 
யடைகின்றது . நேரடியாகவும் செல்லுகின்றது . காதின்முன் 
கூட அணுமையத்தினால் இடைமாற்று ஏற்பாட்டின் மூலமாகவும் 
செல்லுகின்றது . பண்டைச் சிறுமூளையின் வேலையளவு காதின்முன் 

அணுமையத்தைப் பின்னோக்கி ஊட்டமளிக்கின்றது . 
பண்டைச் சிறுமூளை காதின்முன்கூட அணுமையத்தின் கிளர்ச்சி 
வேலையளவை நீட்டுத்தசை இயக்க நரம்பணுக்களுக்கு ஒழுங்கு 
படுத்தியனுப்புகின்றது . ஒரு நிற்கும் பின்னணி அசைவு வடிவம் 
ஏற்படுகின்றது . இது தலையின் நிலைமையைச் சார்ந்ததாக இருக் 
கின்றது . தலையின் நிலைமைக்கு ஏற்ப நிற்கும் நல்லிணக்கம் பற்றி 
பிறிதோரிடத்தில் விளக்கமாகக் காணலாம் . பண்டைச் சிறுமூளை 
இந்த நல்லிணக்கங்களை ஒழுங்குபடுத்துகின்றன . 


கூட 


உடலியல்படி பண்டைச் சிறுமூளை இரண்டு சிறுமூளை இணை 
அமைப்புகளைக் கொண்டிருக்கின்றது . அது முன் சிறுமூளையின் 
அதாவது முகுளத்தின்கீழ் தொங்கிக் கொண்டிருக்கின்றது . இது 
குடுமி போன்ற சிறுமூளைப் பகுதி ( Flocculus ) என்று கூறப்படு 

உள் அறையின் பின்பகுதியில் தொங்கிக் கொண் 
டிருப்பது சிறு முடிப்புப் ( Nodule ) பகுதியாகும் . இந்தப் பண்டைச் 
சிறுமூளை குடுமி -சிறுமுடிப்புப்பகுதி ( Flocculonodulor lobe ) என்று 
அழைக்கப்படுகின்றது . 


கின்றது . 


சற்றுப் பழைய சிறுமூளை ( Paleo cerebellum ) 

இது இடையில் வைக்கப்பட்ட சிறுமூளையின் முன் , பின் பகுதி 
களைக் ( Lobes ) கொண்டதாக இருக்கின்றது . குறுகலான மையப் 
புழு அமைப்பு இந்த இரண்டையும் இணைக்கின்றது . சற்றுப் 
பழைய சிறுமூளையானது மிருகங்கள் கடலைவிட்டு நிலத்திற்குச் 
சென்று வசிக்கத் தொடங்குகின்றபோது 

விரிவடைகின்றது . 
நீரினுடைய ஆதரவு இல்லாததினால் அம்மிருகங்களின் தசைகள் 
மைய ஈர்ப்பின் ( Gravity ) இழுப்புக்கு உட்பட வேண்டியவை 

இருக்கின்றன . எதிர் மைய ஈர்ப்பு ( Antigravity ) 
தசைகள் , நீட்டுத் தசைகள் புகுவாய்களை விரிவடையச் செய் 
கின்றன . அவைகள் அவைகளினுடைய கதிர் நார்களில் ( Spindle 
Fibres ) நீட்டுதலுக்கு உணர்ச்சியுள்ளவைகளாக இருக்கின்றன . 


களாக 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 


101 


மைய 


இழுப்பால் எழுப்பப்பட்ட மறிவினைகள் ஈர்ப்பின் 
இழுப்புக்கு எதிராக புற உறுப்புகளை நீட்டுவதில் முடிகின்றது . 
தசை நீட்டலுக்குத் துலங்கும் தசைநார்க் கற்றை ( Annulospiral ) 
யின் புலனுறுப்புகளும் தண்டுவடப் பரப்புக்களோடு இணை 
கின்றன . இந்தத் தண்டுவடப் பரப்புகள் மேலே சிறுமூளைக்குச் 
செல்லுகின்றது . இந்தப் பரப்புகள் சிறுமூளை செல்லும் தண்டு 
வடப்பரப்புகள் ( Spinocerebellar tracts ) என்று அழைக்கப்படு 
கின்றன . இவைகள் கிளர்ச்சியைச் சற்றுப் பழைய சிறுமூளைக்கு 
எடுத்துச் செல்லுகின்றன . சிறுமூளையின் மற்ற புறணிப் பரப்பு 
களில் நடவடிக்கையோடு ஒருமைப்பாடு ஏற்பட்ட பிறகு சற்றுப் 
பழைய சிறுமூளை முகுளத்தின் வலையமைப்புத் தடுப்புப்பரப்களின் 
( BSRF inhibitory areas ) மீது செயல்புரிகின்றது . முகுளத்தின் 
வலையமைப்பு நீட்டுத்தசை நீட்டு மறிவினைகளின் கிளர்ச்சித் 
தன்மையை ஒழுங்குபடுத்துகின்றது . நீட்டு மறிவினைகள் நிற்கும் 
பாங்கு நல்லிணக்கத்திற்குப் பொறுப்பாகின்றன . சற்றுப்பழைய 
சிறுமூளை முகுளத்தின் வலையமைப்பு மூலமாக நீட்டு மறிவினை 
கிளர்ச்சித் தன்மையை ஒழுங்குபடுத்துவதின்மூலம் தசை நீட்டத் 
திற்கும் மற்ற உட்பொழிவுகளுக்கும் துலங்குகின்றது . இம்மூளை 
யானது முகுளத்தின் வலையமைப்பின் தடுப்புப் பரப்பை ஓடுக்கு 
கின்றது . அதை ஒரு வடிவ முறையில் செய்வதால் நீட்டுத் 
தசையின் குணம் ஒரு ஒழுங்கான வழியில் சரிநிலைப்படுத்து 
கின்றது . நிற்கும் பாங்கில் மாற்றம் ஏற்படுகின்றது . 


எனவே இந்த முழு சுற்று மண்டலம் 

உடன்பாடான 
முன்னோக்கி ஊட்டமளிக்கும் ஒரு வடிவமுள்ள செயல்முறையாக 
இருக்கின்றது . நீட்டுத்தசையின் நீட்டு மறிவினையின் கிளர்ச்சியும் 
இம் மூளையின் மையங்களைத் தூண்டுகின்றது . இச் செயல் நீட்டு 
புகுவாய்களை உணர்ச்சிக்குரியதாக ஆக்குகின்றது . நீட்டுமறிவினைக் 
கிளர்ச்சித் தன்மையின் வடிவத்தை விரிவடையச் செய்வதில் 
இம் மூளையும் காதின் முன்கூட அணுமையத்திலிருந்தும் சிறு 
மூளையின் மற்ற புறணிப் பகுதிகளிலிருந்தும் உட்பொழிவைப் 
பெறுகின்றது . அது சிறு மூளையிலும் மைய மூளையிலும் பூத் 
தண்டிலும் செயல்புரிகின்றது . 


புதிய சிறுமூளை ( Neocerebellum ) 

மூளையின் பரிணாமத்தில் சிறுமூளையின் ஒரு பகுதியாக இம் 
மூளை விரிவடைந்திருக்கின்றது . புதிய சிறுமூளையின் விரிவு பெரு 
மூளைப்புறணிப்பரப்புகளில் இயக்கப்பரப்புகள் விரிவடைந்ததைப் 
போன்றதாகும் . மூளையின் பெரும்பகுதியை பெருமூளையின் அரை 


tos 

உடற்கூற்று உளவியல் 
உருண்டைகள் பிடித்துக் கொண்டிருப்பதால் இணையான சிறுமூளை 
உருண்டைகள் சிறுமூளையின் பழைய பரப்புகளின் மீது கிடக் 
கின்றன . இதனால் புதிய சிறுமூளை அமைகின்றது . இயக்கப் 
புறணியும் முன்னியக்கப் புறணியும் சிக்கலான அசைவுகளை 
ஒருமைப்பாடு செய்யும் வேலையை ஏற்பதால் சற்றுப் பழைய சிறு 
மூளையின் நடவடிக்கையோடும் பண்டைச் சிறுமூளையின் நடவடிக் 
கையோடும் செயலெதிர் செயல்புரிகின்றது .. 

புதிய சிறுமூளை 
இந்த செயலெதிர் செயலை அளிக்கும்படியாக விரிவடைகின்றது . 
மேலும் புறணி இயக்கப் பரப்புகளுக்கும் புதிய சிறுமூளைக்கும் 
இடையில் இரு வழித் தொடர்புகளை நிலை நிறுத்துகின்றது . 
புறணிசார் முகுளச் சிறுமூளைப் பரப்பு ( Corticopontocerebellor 
tract ) முன்னியக்கப் புறணியிலிருந்து முகுளப் பகுதியின் அணு 
மையத்தின் வழியாக சிறுமூளை அரை உருண்டைகளுக்குச் 
செல்லுகின்றது . முன்னியக்கப் பரப்பை விட்டுச் செல்லுகின்ற 
நரம்பு நார்கள் பெருமூளைக் காம்புகளில் இறங்கி முகுளத்தின் 
பகுதி ( Pons ) க்குச் செல்லுகின்றது . அந்தப் பரப்பின் அணு 
மையத்தில் அவைகள் கூடல்வாயாகின்றன . நரம்பணுக்கள் 
இந்த அணுமையங்களிலிருந்து முகுளத்தின் எதிர்பக்கத்திற்குத் 
தாண்டிச் செல்லுகின்றன . எதிரேயுள்ள சிறுமூளை உருண்டைக்கு 
மேலே ஏறுகின்றன . 


புதிய சிறுமூளையிலிருந்து திரும்பும் பரப்பு இயக்கப் புறணிக்குச் 
செல்லுகின்றது . இடது பெருமூளை உருண்டை வலது சிறுமூளை 
உருண்டையோடு இருவழித் தொடர்புகள் கொண்டிருக்கின்றன . 
அதேபோன்று வலது சிறுமூளை உருண்டை இடது பெருமூளை 
உருண்டையோடு இருவழித் தொடர்புகள் கொண்டிருக்கின்றது . 
திரும்பிச் செல்லும் பரப்பு கூர்ப்பல் விளிம்புப்பூத்தண்டு பரப்பு 
( Dentatrubro thalamie tract ) என்று கூறப்படுகின்றது . இது 
சிறுமூளை அரை உருண்டைகளின் வேலை விளைவு அணுமையத்தில் 
தோன்றுகின்றது . அது கூர்ப்பல் விளிம்பு அணுமையம் ( Dentate 
nucleus ) ஆகும் . நரம்பு நார்கள் குறுக்கே செல்லுகின்றன . 
அந்தப் பரப்பு சிவப்பு அணுமையத்தின் பூத்தண்டிலும் புறணியின் 
இயக்கப்பரப்புக்கு விரிவடையும் முன்பே இடை மாற்று ஏற்பாடு 
செய்கின்றது . பெருமூளைக்கும் சிறுமூளைக்கும் இடையில் உள்ள 
இருவழித் தொடர்புகளைப் பின்னோக்கி ஊட்டமளிக்கும் வளை 
யத்தை அமைக்கின்றன . அந்த வளையம் முன்னியக்கப்புறணியில் 
தோன்றி இயக்கப்புறணியில் முடிகின்றது . முன்னியக்கப்புறணி 
மிகைப்படியான மோட்டுருவ அமைப்புக்கு ஒரு பெரும் பிறப்பிட 
மாக இருக்கின்றன . இயக்கப்புறணி மோட்டுருவ அமைப்புக்கு 
ஒரு பெரும் பிறப்பிடமாக இருக்கின்றது . 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 


1091 


பின்னோக்கி ஊட்டமளிக்கும் வளையம் இயக்கப் புறணியில் 
தோற்றுவிக்கப்பட்ட பின்னணி அசைவுகளைப் பற்றிய செய்தியை 
எடுத்துக்கொண்டு தசையியக்கப் புலன் காதின் முன் கூடப் 
புலன் ஆகிய மூலங்களிலிருந்து வரும் உட்பொழிவுகளை மேலும் 
சேர்த்து ஏற்படுகின்ற விளைவை இயக்கப் புறணிப் பரப்புக்குப் 
பின்நோக்கி ஊட்டமளிக்கின்றது . இந்தச் செல் வழிகளினால் 
இயக்கப் புறணிப் பரப்பினால் தோற்றுவிக்கப்பட்ட சரிநுட்பமான 
அசைவுகளைச் சிறுமூளையினால் நிகழ்ச்சி முறைக்கு ஏற்பாடு செய்து 
இயக்கப் புறணிப் பரப்பிலிருந்து வரும் பின்னணி அசைவோடும் 
சிறுமூளையின் மற்ற பகுதிகளிலிருந்து புதிய சிறுமூளைக்குச் செல்லும் 
தசைப் புலன் காதின் முன்கூடப் புலன் உட்பொழிவோடும் 
ஒத்துச் செல்லுமாறு 

செய்யப்படுகின்றது . புதிய சிறு மூளை 
நரம்புத் தண்டின் மேல் மூளையிலுள்ள அணு மையமான ஆலிவ் 
( Olive ) விலிருந்தும் உட்பொழிவைப் பெறுகின்றது . அதைப் பிறகு 
முகுளத்தின் வலையமைப்புக்கு அனுப்புகின்றது . 


சிதைவின் அறிகுறிகள் 

சிறுமூளை , பண்டைச் சிறுமூளை , சற்றுப் பழைய சிறுமூளை , 
புதிய சிறுமூளை என்ற மூன்று பெருங்கிளைப் பகுதிகளைக் கொண் 
டிருக்கின்றது என்றும் , அம்மூன்று பகுதிகளும் எவ்வாறு செயல் 
முறையில் ஈடுபடுகின்றன என்றும் மேலே கண்டோம் . சிறுமூளை 
யின் பல்வேறு பகுதிகளிலும் சிதைவு ஏற்பட்டால் என்ன என்று 
ஓரளவுக்கு நாய் ஊகிக்க முடியும் . 


காதின் முன் கூடல் புலனின் உட்பொழிவுக்குத் துலங்குகின்ற 
நிற்கும் பாங்கு நீட்டுத் தசைக் குணத்தைப் பண்டைச் சிறுமூளை 
ஒழுங்குப்படுத்துகின்றது . அந்த உட்பொழிவுகளைத் தலையின் 
நிலைமையும் அசைவும் கட்டுப்படுத்துகின்றன . எனவே குடுமி 
போன்ற சிறுமூளைப் பகுதிக்கோ ( Flocculi ) அல்லது சிறுமுடிப்புப் 
பகுதிக்கோ ( Nodule ) பழுது ஏற்படுமானால் சமநிலைப் பாதிக்கப் 
படுகின்றது . 


சற்றுப் பழைய சிறுமூளையின் முன்பகுதிப் புறணியிலோ 
அல்லது பின்பகுதிப் புறணியிலோ சிதைவு ஏற்பட்டால் நிற்கும் 
பாங்கின் நல்லிணக்கம் பாதிக்கப்படுகின்றது . தசை நார் 
புகுவாய்களில் ஒருமுகப்பாடு குறைபடுகின்றது . குறிப்பிட்ட 
ஒருமுகப்பாடில்லாத நடக்கும் பாணி ( Ataxic ) ஏற்படுகின்றது . 
நீட்டுத் தசையின் குணம் மிகையாகின்றது . 


110 


உடற்கூற்று உளவியல் 


புதிய சிறுமூளை அதனுடைய அரை உருண்டைகளில் பழுது 
பட்டால் அசைவு விருப்ப நடுக்கம் 

நடுக்கம் ( Intention ) ஏற்படு 
கின்றது . அதாவது ஒரு மனிதன் அசைய வேண்டுமென்று 
விரும்பிச் செயல்படும்போது கை கால்களில் நடுக்கம் ஏற்படும் . 
ஒரு பொருளைப் பிடிக்கவோ எடுக்கவோ கையை நீட்டும்போது 
கை அந்தப் பொருளுக்கு மேலோ அல்லது கீழோ செல்லும் . 
பின்னணி அசைவுகளுக்கும் சரிநுட்பமான தன் விருப்ப அசைவு 
களுக்கும் இடையில் சில ஒருமுகப்பாடுகளின் இழப்பு 
ஏற்படுகின்றது . ஒரு தன் விருப்ப அசைவு ஏற்படுத்துகின்ற 
வரையில் நோயாளியின் கை உறுதியாக இருக்கின்றது . உடனே 
நடுக்கம் ஏற்படுகின்றது . செயல் நடைபெறுமிடத்தில் உடலை 
ஒரு நிலையில் ஒருமுகப்படுத்த இயலாமையால் தேவையான 
சரிநுட்ப அசைவைச் செய்ய முடியாமல் மேலோ அல்லது கீழோ 
அவனுடைய கை செல்லுகின்றது . 


இயக்க மண்டலத்தின் ஒருமைப்பாடு 

இயக்க அமைப்பின் மிகவும் எளியதும் சிக்கலில்லாததுமானது 
மறிவினையாகும் ( Reflex ) மறிவினைகளும் சில சமயங்களில் மாறு 
மியல்புள்ளவைகளாக இருக்கின்றன . 

இயற்கை அமைப்பின் 
உயர்ந்த மட்டங்களின் செல்வாக்கின் காரணமாக அவ்வாறு 
நடைபெறுகின்றது . 


நிற்கும் பாங்கு நீட்டு மறிவினைகள் , நீட்டுத் தசை நார்களின் 
குணத்தை ஒழுங்குப்படுத்துகின்றது . உடல் நிலைமையில் மாற்று 
களினால் எந்த அளவுக்குப் பளு உள்ளதோ அந்த அளவுக்கு இது 
நடைபெறுகின்றது . காதின் முன்கூடப் புலன் அனுமையத்தி 
லிருந்தும் முகுளத்தின் வலையமைப்பிலிருந்தும் மிகைப்படியான 
மோட்டுருவ அமைப்பின் செல்வாக்குகளினால் நீட்டுத் தசையின் 
குண வடிவங்கள் மாற்றப்படுகின்றன . காதின் முன்கூடப் புலன் 
அணுமையங்கள் கிளர்ச்சியை நேரடியாக நீட்டுத் தசை இயக்க 
நரம்பணுக்களுக்கு அனுப்புகின்றன . முகுளத்தின் வளையமைப்பு 
கம்மா ( Gamma ) வெளிச் செலுத்தல்களின் வழியாக தசைக் 
கதிர்களைச் சுருக்குவதின் மூலம் தசைக் கதிர்களில் நீட்டு 
மறிவினைப் புகுவாய்களின் கூருணர்ச்சியை ஒழுங்குபடுத்துகின்றது . 
காதின் முன்கூடப் புலன் அணு மையங்களும் முகுளத்தின் 
வலையமைப்பும் புலன் சார்ந்த உட்பொழிவுகளுக்கு இலக்காகி , 
மற்ற மூளை மையங்களின் செல்வாக்குக்கு ஆட்படுகின்றன . 


காதின் முன்கூடப் புலன் அணுமையங்கள் கிளர்ச்சி 
யடைகின்றன . அல்லது தலையின் நிலைமைக்கும் அசைவுக்கும் 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 


lif 


துலங்கும் புகுவாய்களிலிருந்து வரும் புலன் உட்பொழிவினால் ஒரு 
வடிவமைப்பு வழியில் தடைபடுகின்றன . சிறுமூளை , குறிப்பாக 
பண்டைச் சிறுமூளை காதின் முன்கூட அணுமையங்களை வசப் 
படுத்துகின்றது . 


புறணியில் தோன்றும் மிகைப்படியான மோட்டுருவ 
அமைப்பும் கிளைப் புறணி மிகைப்படியான மோட்டுருவ 
அமைப்பின் அணு மையங்களும் காதின் முன்கூட்புலன் அணு 
மையங்களையும் திட்டமிட்ட பின்னணி அசைவில் முகுளத்தின் 
வலையமைப்பையும் வசப்படுத்துகின்றன . 

முகுளத்தின் 

வலை 
யமைப்பு நீட்டு மறிவினைகளைத் தடைப்படுத்தவும் வேகப்படுத்தவு 
மான பரப்புகளைக் கொண்டிருக்கின்றது . இந்த இரண்டு 
பரப்புகளும் மிகைப்படியான 

மோட்டுருவ 

அமைப்பின் 
கட்டுப்பாட்டிலிருக்கின்றன . முகுளத்தின் வலையமைப்பு பெரும் 
பாலான பொதுப் புலன்களைத் தண்டுவடத்தின் பரப்புவழியாகவும் 
முகுளத்தின் பரப்பு வழியாகவும் பெறுகின்றது . 


நிற்கும் நிலையில் இத்தனை விதிகளுக்கும் எதிராக நீட்டு 
மறிவினைகளின் வழியாக மோட்டுருவ அமைப்பினால் தொடங்கி 
வைக்கப்பட்ட சரிநுட்பமான தன் விருப்ப அசைவுகள் அமைக் 
கப்பட வேண்டும் . புறணியின் தண்டு நரம்பணுக்கள் ( Cortico 
spinal neurons ) உறையிடும் தசை நாரையும் ( Flexor ) நீட்டுத் 
தசைகளையும் ஒரு வழியில் சரிநுட்பமான அசைவுகளுக்குக் கட்டுப் 
படுத்துகின்றன . இந்த அசைவுகள் மோட்டுருவ அமைப்பையும் 
மிகைப்படியான மோட்டுருவ அமைப்பையும் இணைக்கின்ற 
இரண்டு பின்னோக்கி ஊட்டமளிக்கின்ற ஒட்ட மண்டலங்களின் 
வழியாக நிற்கும் பாங்கோடும் சமநிலையோடும் ஒருமுகப்படுத்து 


கின்றன . 


நடுவழி ஆதார நரம்பு மையத்தின் வழியாகவும் பூத்தண்டு 
வழியாகவும் பின்னோக்கி ஊட்டமளிக்கின்றது . மற்றொரு வழி 
புதிய சிறுமூளை வழியாக காதின் முன்கூப்புலன் , தசைப்புலன் 
ஆகியவைகளின் உட்பொழிவின் அடிப்படைமீது திட்டமிட்ட 
அசைவுக்காகப் பின்னோக்கி ஊட்டமளிக்கின்றது . மைய நரம்பு 
மண்டலத்தின் இயக்க அமைப்பு ஒரு தனி ஒருமைப்பாட்டு 
மையமாகும் . அதை எளிமையாக்கினால் மோட்டுருவ அமைப்பு , 
மிகைப்படியான மோட்டுருவ அமைப்பு சிறுமூளை என்ற பெரும் 
இழையமைப்புகளைக் காணலாம் . 


112 

உடற்கூற்று உளவியல் 
மேற்பரப்பு நரம்பு மண்டலமும் ஒருமைப்பாடும் ( உடற் கூற்று 
ஒருமைப்பாடு ) 

நரம்பு மண்டலத்தின் வகைகளைப் பிரிதோரிடத்தில் தெளிவு 
படுத்தினோம் . அவைகளில் மேற்பரப்பு நரம்பு மண்டலமும் 
( Perpiheral nervous system ) மேற்பரப்பு நரம்பு ஒன்று . 
மண்டலத்தின் நடத்தையைப் பற்றி இங்கு சற்று விரிவாகக் 
கண்டோம் . புகுவாய்களிலிருந்து வரும் புலன் நரம்பு நார்களும் 
உடல் தசைகளை யடையும் இயக்க நரம்பு நார்களும் உடலையும் 
கை கால்களையும் அசைய வைக்கின்றன . இவைகள் மேற்பரப்பு 
உடல் நரம்பு மண்டலம் ( Peripheral somaticnervous system ) 
என்று கூறப்படுகின்றது . மேற்பரப்பு உடல் நரம்பு மண்டலம் 
மேற்பரப்பு நரம்பு மண்டலத்தின் பகுதியாகும் . அது உள் சார்பான 
தூண்டல்களுக்கும் வெளிச் சார்பான தூண்டல்களுக்கும் 
வெளிப்படையான எதிர் வினைகளைப் புரிவதில் ஈடுபாடுள்ளதாக 
இருக்கின்றது . 


மேற்பரப்பு நரம்பு மண்டலத்தின் மற்றொரு பகுதியாகக் 
கருதப்படுவது தானியங்கு நரம்பு மண்டலமாகும் ( Autonomic 
nervous system ) மென்மைத் தசைகளுக்கும் , சுரப்பிகளுக்கும் 
செல்லும் இயக்க நரம்பு நார்கள் தானியங்கு நரம்பு மண்டலமாக 
அமைகின்றது . தானியங்கு நரம்பு மண்டலம் 

ஒரு இயக்க 
நரம்பு மண்டலமே . அதைப் பற்றி வேறோரிடத்தில் விளக்க 
மாகப் பார்ப்போம் . இங்கு நாம் அதைப் பற்றிக் குறிப்பிடு 
வதற்குக் காரணம் என்னவெனில் , மேற்பரப்பு உடல் நரம்பு 
மண்டலமும் தானியங்கு நரம்பு மண்டலமும் நரம்பு நார்களைக் 
கலந்தே பெற்றிருக்கின்றன . மூளையிலும் தண்டுவடத்திலும் 

தோன்றுமிடத்திற்கருகில் நரம்புக் கற்றைகள் 
ஒன்றோடொன்று கலந்திருக்கின்றன . தானியங்கு 

நரம்பு 
மண்டலத்தைச் சேர்ந்த சில நரம்புகள்தான் தனிக் குணப் 
பண்புகளைப் பெற்றிருக்கின்றன . 


அவைகளின் 


மேற்பரப்பு உடல் நரம்பு மண்டலம் 
நீண்ட பட்டை நார் தசைகளுக் செல்லுகின்ற 

இயக் 
நரம்புகளும் புகுவாய்களிடமிருந்து வருகின்ற டலன் நரய்புகளும் 
மேற்பரப்பு உடல் நரம்பு மண்டலத்தை அமைக்கின்றன . இந்த 
நரம்பு மண்டலம் தண்டுவடத்தை விட்டுச் செல்லுகின்ற தண்டு 
வட நரம்புகளிலும் மூளையிலிருந்து செல்லுகின்ற மூளை நரம்பு 
களிலும் தொடங்குகின்றது . தண்டுவட நரம்புகளின் கிளைகளும் 
மூளை நரம்புகளின் கிளைகளும் உடல் முழுவதும் பரவி உடல் தசை 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 

113 
நார்களையும் புகுவாய்களையும் சென்றடைகின்றன . பன்னிரண்டு 
இணை மூளை நரம்புகள் இருக்கின்றன . மூளை நரம்புகளும் தண்டு 
வட நரம்புகளும் இணைகளாகத் தோன்றுகின்றன . ஏனென்றால் 
நரம்பு மண்டலம் இருபக்க செவ்வொழுங்குள்ள தாகும் . ஒரே 
மாதிரியான இரு கைகள் , கால்கள் , விலாவெலும்புகள் , கண்கள் , 
காதுகள் இருப்பதால் மூளையும் தண்டுவடமும் ஒரேமாதிரியான 
பாதிகள் மையத்தில் இணைந்திருக்கின்றன . தண்டுவடம் முது 
கெலும்பினுள் அடைந்திருக்கின்றது . அதாவது இணைந்த 
முதுகெலும்புத் துண்டுகளினுள் பத்திரமாக வைக்கப்பட் 
டிருக்கின்றது . 


தண்டுவட நரம்புகள் முப்பத்தொன்று இருக்கின்றன . 
அவைகள் இணைகளாக இருக்கின்றன . இந்த நரம்புகள் தண்டு 
வடத்தைப் புகுவாய்களோடும் இயக்குவாய்களோடும் இணைக் 
கின்றன . முதுகெலும்பினுள்ளிருந்து வருகின்ற எட்டு இணை 
நரம்புகள் கழுத்து முதுகெலும்புகளுக்கிடையிலிருந்து வருவதால் 
அவை கழுத்து நரம்புகள் ( Cerviccl nerves ) என்று கூறப் 
படுகின்றன . பன்னிரண்டு இணை நரம்புகள் விலாவெலும்புகளுக் 
கிடையிலுள்ள முதுகெலும்பிலிருந்து வருவதால் அவைகள் 
மார்புக் கூடு நரம்புகள் ( Thoracic nerves ) என்று அழைக்கப் 
படுகின்றன . ஐந்து நரம்புகள் கீழ் முதுகின் முதுகெலும்புகளுக் 
கிடையில் வெளிப்படுகின்றன . அவைகள் பொய் விலாவெலும்பு 
நரம்புகள் ( Lumbar nerves ) என்று கூறப்படுகின்றன . மற்றும் 
ஐந்து இணை நரம்புகள் இடுப்புக் கூட்டைச் சேர்ந்த முதுகெலும்பு 
களுக்கிடையிலிருந்து வெளிப்படுகின்றன . இந்த ஐந்து இணை 
நரம்புகளும் திரிகம் நரம்புகள் ( Sacral nerves ) அல்லது முது 
கெலும்பின் கீழ் நுனி நரம்புகள் என்று கூறப்படுகின்றன . கடைசி 
யாகவுள்ள ஒரு இணை நரம்புகள் வளர்ச்சியடையாத வாலிலிருந்து 
வெளிப்படுகின்றன . முதுகெலும்பு முடிவுற்ற பகுதியிலிருந்து 
ஒரு இணை நரம்புகள் வெளிப்படுகின்றன . குத எலும்பு நரம்புகள் 
( Coccygeal nerves ) என்று இவை கூறப்படுகின்றன . 


நேர்கோட்டினால் வெட்டப்பட்ட தண்டுவடப் பகுதிகள் 
தனித்தனி பெயர்களைக் கொண்டிருக்கின்றன . தண்டு வடத்தின் 
மார்புக்கூடு பகுதியும் பொய்விலாவெலும்புப்பகுதியும் தானியங்கு 
நரம்பு மண்டலத்தின் ஒத்துணர்வு சங்கிலி நரம்பு மையத்திற்கு 
நரம்பு நார்களை அனுப்புகின்றன . திரிகப் பகுதியும் சில மூளை 
நரம்புகளும் தானியங்கு நரம்பு மண்டலத்தின் நரம்பு நார்களைக் 
கொண்டிருக்கின்றன . 
உடற் 

- 8 


114 


உடற்கூற்று உளவியல் 


மேற்பரப்பு நரம்பு மண்டலத்திற்கும் மைய நரம்பு மண்டலத்திற்கும் 
உள்ள தொடர்புகள் 

உளவியலாரையும் உடற்கூற்றியலாரையும் சில காலமாக 
ஒரு பிரச்சினை திகைக்கச் செய்து கொண்டிருந்தது . அது என்ன 
வென்றால் , மைய நரம்பு மண்டலத்தில் ஒருமைப்பாட்டின் அடிப் 
படை வடிவங்கள் , இந்த வடிவங்களுக்கிடையேயுள்ள தொடர் 
புறவுகளும் வடிவங்களுக்கும் மேற்பரப்பு 

நரம்பு மண்ட 
லத்திற்கும் இடையிலுள்ள தொடர்புறவுகளுக்கும் இயற்கை 
யாக வளர்ந்த ஒரு விளைவா அல்லது கற்றல் மூலம் விரிவடைந்ததா 
என்பதே அந்தத் திகைப்பு . இந்த இரண்டு மாறுபட்ட நிலைமை 
களும் சில காலம் வரையில் சிலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 
வந்திருக்கின்றன . மிக எளிய மறிவினைகளும் கற்றலின் விளைவுதான் 
என்று ஒரு சாரார் வலியுறுத்தி வந்தனர் . அதே சமயத்தில் 
மற்றொரு சாரார் மிகச் சிக்கலான சமூக நடத்தை வடிவங்களும் 
கூட மறபுரிமையாக வந்தவைகள்தான் என்று கூறி வந்தனர் . 
பரிசோதனை முடிவுகள் இந்த விவாதங்களை யெல்லாம் ஒரு 
முடிவுக்குக் கொண்டு வந்தன . மைய நரம்பு மண்டலத்தையும் 
மேற்பரப்பு நரம்பு மண்டலத்தையும் 

அடிப்படையாகக் 
கொண்ட மறிவினை வடிவங்கள் எல்லாம் வளர்ச்சியால் 
நிருணயிக்கப்பட்டவை . சிக்கலான சமூகச் 

செயல் முறைகள் 
எல்லாம் கற்றல் விளைவுகளாகும் . 


மைய 


நரம்பணுக்கள் வளர்ச்சியடைகின்ற வழியைப் பற்றி உடற் 
கூற்றியலார் அறிந்து கொள்ளுவதற்குப் பெரும் முயற்சிகள் 
எடுத்து வந்திருக்கின்றனர் . 

நரம்பு மண்டலத்தின் 
வளர்ச்சிபின்போது நரம்பணுக்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட 
வழியில் தான் வளர வேண்டும் என்பதும் அவர்களுடைய 
ஆராய்ச்சிக் குறிப்பாக இருந்தது . கோடிக் கணக்கான நரம் 
பணுக்கள் இருந்தும் அவைகள் நெரிசலில் ஈடுபடுவதில்லை என்பது 
அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமான செய்தியாக இருந்தது . 
தாலமஸின் ஒரு குறிப்பிட்ட அணு மையம் நரம்பு நார்களை ஒரு 
குறிப்பிட்ட புறணிப் பரப்புக்கு அனுப்புகின்றது . பெரும் தண்டு 
வடத்தின் நடத்திச் செல்லும் பரப்பு சரியான பூத்தண்டின் அணு 
மையத்தோடு எப்படியோ தொடர்புகளை நிலைநாட்டுகின்றது . 
இவைகளைப் போன்று பல நடைபெறுகின்றன . கிடைக்கின்ற 
சான்றுகள் குறிப்பிடுவது என்னவென்றால் இதெல்லாம் வளர்ச்சி 
சம்பந்தப்பட்ட விளைவுகள்தான் என்பதாகும் . 

எல்லா நரம்பணுக்களும் கருச்சார்பான நரம்பு மடிப்பி 
லிருந்து தான் விரிவடைகின்றன . கருவின் முதுகுப் புறத்தின் 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 


115 . 


நெடுக இந்த நரம்பு மடிப்புப் படிந்திருக்கின்றது . வெகு சீக்கிரம் 
ஒரு குழாயாக அது அமைகின்றது . அதை நரம்புக் குழாய் 
( Nerval tube ) என்று கூறலாம் . இந்த நரம்புக் குழாய் தான் 
மைய நரம்பு மண்டலமாக வளர்ச்சியடைகின்றது . அதனுள் 
ளிருக்கும் உயிரணுக்களிலிருந்து 

உடலின் 

நரம்பணுக்கள் 
வருகின்றன . இந்தக் கருச்சார்ந்த நரம்பணுக்கள் கருத்தரிக்கும் 
நரம்பணுக்கள் ( Neurobats ) என்று கூறப்படுகின்றன . கருத்தரிக்கும் 
நரம்பணுக்கள் இழைகள் விடுகின்றன . இந்த இழைகள் நரம்பிழை 
களாகவும் ( Axon ) கருவறையிலிருந்து துடிக்கும் இழைகளாகவும் 
( Dentrtes ) முதிர்ந்த நரம்பணுக்களில் உருவாகின்றன . ஓரளவுக்கு 
அவைகள் சிறிது தூரத்திற்கு இடம் விட்டு இடம் பெயருகின்றன . 
வளருகின்ற இழைகள் 

இழைகள் இயந்திர நுட்பத் தொடர்புகளைப் 
பின்பற்ற முயலுகின்றன . சில மேற்பரப்பு , மெல்லிய சவ்வு 
முதலியவைகளின் வளர்ச்சி இத்தகையதே . 


இந்தப் பண்புகளோடு வளரும் நரம்பிழைக்கும் அதனுடைய 
சூழ்நிலைக்கும் இடையில் ஏற்படும் 

ஏற்படும் இரசாயன செயலெதிர் 
செயலால் மிகவும் நுட்பமான கட்டுப்பாடு வளர்ச்சியுறுகின்றது . 
சூழ்நிலைகளின் பக்குவந்தான் நரம்பணுக்களின் வளர்ச்சியின் 
குறிப்பிட்ட வழியை நிருணயம் செய்கின்றது . கட்டுப்பாட்டுச் 
செயல் 

முறைகளான தொடர்புக்கும் இரசாயனச் செயல் 
முறைக்கும் அடிப்படையாக இருப்பது காலமாகும் . நரம்பணுக் 
களின் சரியான வளர்ச்சிக்குக் காலத்தின் நுட்பந்தான் குறிப்பிடத் 
தக்கதாக இருக்கின்றது . இந்தச் செயல் முறைகளின் விளைவாக 
மொத்த உடலியல் தொடர்புறவுகள் அமைகின்றன . வளர்ச்சி 
காலத்தின்போது மயக்க நிலையில் வைக்கப்பட்டிருந்த உடும்பின் 
நடத்தையிலிருந்து சான்றுகள் கிடைக்கின்றன . மறிவினையின் 
மீதும் மற்ற ஒருமுகப்படுத்தப்பட்ட நடவடிக்கையின்மீதும் 
மிகவும் குறிப்பிடத்தக்க தொடர்புகள் சார்ந்திருப்பதும் வளர்ச்சி 
யால் நிலைநாட்டப்பட்டதேயாகும் . 


. 


மேற்பரப்பு நரம்பு மண்டலத்தின் நரம்புகளைத் தூண்டுவது 
சம்பந்தமாகக் குறிப்பிடத்தக்க பரிசோதனைகள் நடைபெற்றிருந் 
தாலும் பெரும்பாலான ஆராய்ச்சிப் பரிசோதனைகள் எல்லாம் 
உடும்புகளின்மீதும் தவளைகளின் மீதுந்தான் நடைபெற்றிருக் 
கின்றன . அந்த ஆராய்ச்சி முடிவுகளையெல்லாம் குட்டி போட்டுப் 
பால் கொடுக்கும் மிருகங்களுக்கு நேரடியாக மாற்றிப் பார்க்க 
முடியாது . ஏனென்றால் உடும்பும் , தவளையும் இருவாழ் உயிர் 
களாகும் . அதாவது 

நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியவை . 
இருவாழ்வுயிர்கள் புத்துயிர் பெறுவதற்கான உயர்ந்த உள்ளாற்ற 


116 


உடற்கூற்று உளவியல் 


லுள்ளவைகளாக இருக்கின்றன . உதாரணமாக , ஒரு தவளையின் 
கண் 180 ° டிகிரிக்குச் சுழலக்கூடியது . வெட்டப்பட்ட பார்வை 
நரம்புகள் ஒன்று சேருகின்றன . பார்வை நரம்பு புத்துயிர் 
பெறுகின்றது . கண் மறுபடியும் செயல்புரிகின்றது . இவ்விதமான 
பரிசோதனையைக் குட்டி போட்டுப் பால் கொடுக்கும் பிராணி 
களிடம் நடத்த 

முடியாது . இதனால் தான் ஒரு விலங்கியல் 
வல்லுநர் வளர்ச்சியின் செயல் முறைகளை அறிய வேண்டுமாயின் 
அவர் இருவாழ் உயிர்களையே தன்னுடைய பரிசோதனையில் 
உபயோகிக்கின்றார் . வயது முதிர்ந்த அந்த மிருகங்களிடத்திலும் 
வளர்ச்சிக்கான பெரும் ஆற்றலிருக்கின்றது . ஆனால் இருவாழ் 
உயிர்களிடத்தும்கூட புத்துயிர் ஆற்றல் அளவுக்கு மீறியதாக 
இல்லை . வளர்ச்சியின் கட்டத்தில் பெரும் அமைப்புகள் 
புத்துயிர் ஆற்றலைக் கடுமையாகக் கட்டுப்படுத்துகின்ற அளவு 
தனித் திறமையை அவ்வுயிர்கள் பெற்று விடுகின்றன . 


தவளையின் கண் அமைப்பையும் குணத்தையும் கண்டோம் . 
புகுவாய் நிருணயிப்பு வகை என்று கூறலாம் . இந்த நிகழ்ச்சியில் 
மையத் தொடர்புகள் மேற்பரப்பு நரம்பு நார்களில் நிருணயிக்கப் 
படுகின்றன . கண் பின் விழித்திரையில் நரம்பு மையத்தின் 
உயிரணுக்களிலிருந்து புத்துயிர் பெறும் நரம்பு நார்கள் தொடர்பு 
களை மறுபடியும் நிலை நாட்டுகின்றன . சுழலுவதற்கு முன் என்ன 
நிலையிலிருந்ததோ அதே நிலைக்கு மறுபடியும் வரக்கூடியதாகத் 
தவளையின் கண் இருக்கின்றது . இதே போன்ற முடிவை காதின் 
முன் கூடப்புலன் நரம்புகளின் பகுதியில் காணலாம் . 


தசை நார்களின் புகுவாய் புலன்களில் ( Repriception ) 
நிலைமை இதே போன்று இருக்கின்றது . உள்நோக்கிச் செல்லுகின்ற 
நரம்பு நார்கள் தூண்டப்பட்ட தசை நாருக்குப் பொருத்தமான 
தாக இருக்கின்ற மையத் தொடர்புகளை நிலைநாட்டுகின்றன. ஒரு 
புற உறுப்பின் மொக்கு ஒரு புதிய இடத்திற்கு மாற்றியமைக்கப் 
பட்டு ஒரு வழக்கத்திற்கு மாறான இழையிலிருந்து நரம்புகள் 
அனுட்பப்படுமானால் அதே முடிவைக் காணலாம் . 


வேறு வகையான பரிசோதனை முடிவைக் குட்டி போட்டுப் 
பால் கொடுக்கும் மிருகங்களிடத்திலும் காணலாம் . உள்நோக்கிச் 
செல்லுகின்றநரம்புகளைத் தூண்டி விட்டுச் சுவைக்கான துலங்கலைப் 
பெற முடியும் . உள்நோக்கிச் செல்லுகின்ற நரம்பு நார்கள் 
நாக்கின் தோலாக மாறும் இழை மூலத்தில் ( Epithelium ) சுவை 
உயிரணுக்களின் அமைப்பைத் தூண்டுகின்றன . ஒரு நரம்பு சுவை 
மொட்டுகளுக்குச் சேவகம் செய்து படுக்கப்பட்டு , புத்துயிர் பெற 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 


117 


அனுமதிக்கப்பட்டால் அதற்குத் தொடர்புடைய சுவைப் 
புகுவாய் உயிரணுக்கள் சீர்கெடுகின்றன . தோலாக மாறும் 
இழை மூலத்தை புத்துயிர் பெறும் நரம்பு நார்கள் அடையும் 
போது புதிய உயிரணுக்கள் தோன்றுகின்றன . 


இயக்க நரம்புகளைப் பொருத்த வரையில் தசை நார்களின் 
புகுவாய்ப் புலன் நரம்பு நார்களில் பெற்ற முடிவையே காண 
லாம் . தூண்டப்பட்ட தசை நார் உள்நோக்கிச் செல்லுகின்ற 
நரம்பு நார்களின் மையத் தொடர்புகளை நிருணயிக்கின்றன . 

. 
உடும்பின் உடம்பில் ஒரு வெளி உறுப்பின் மொக்கு 180 டிகிரிக்குச் 
சுழலும் . வழக்கத்திற்கு மாறான தண்டுவட நரம்புகளின் 
ஒத்துழைப்புமிருக்கின்றது . புத்துயிர் பெற்ற பிறகு அந்த வெளி 
உறுப்பு உயிரி முன்பு அசைத்தமாதிரியே இப்பொழுதும் அசைக் 
கின்றது . கடுமையான ஒரு நிலை உயிரிக்கு ஏற்பட்டிருந்தாலும் 
இது நடைபெறுகின்றது . அதாவது , இதில் கற்றல் செயல்முறை 
நடைபெறவில்லை . தசை நாருக்குப் பொருத்தமான மையத் 
தொடர்புகளை உண்டாக்க , தசைநார் நரம்புகளைத் தூண்டி 
அளித்ததே தவிர , உயிரியின் முழு தேவைக்கு வேண்டிய செயல் 
நடைபெறவில்லை . 


கற்றல் 

மேலே நாம் விவரித்து வந்த ஒருமைப்பாட்டுச் செயல்முறை 
யில் கற்றல் உள்ளடங்கியிருக்கவில்லை என்றும் வளர்ச்சியால் 
நிருணயிக்கப்பட்ட செயல்முறை தான் நடைபெற்றது என்றும் 
கண்டோம் . ஆனால் ஒருமைப்பாட்டுச் செயல்முறையில் கற்றலும் 
நடைபெறுகின்றது என்று சில ஆசிரியர்கள் கருதுகின்றனர் . 
பார்க்கப்படும் பரப்பைத் தலைகீழாகக் காட்டக்கூடிய கண்ணாடி 
களை அணிந்து கொண்டு பரிசோதனை நடத்திப் பார்ப்போமானால் 
புதிய அனுபவத்தைப் பெறுகின்றோம் . தலைகீழாகத் தெரிகின்ற 
பொருள்களை மாற்றி இயல்பான நிலையில் அவைகளைக் காணும் 
புதிய இடத் தொடர்பைக் கற்கின்றோம் . வழக்கத்திற்கு மாறான 
நரம்புகள் பக்கவாதத்திற்கு நடத்திச் செல்லுகின்றன என்ற 
நோய் நிவர்த்தி முறைகள் மிகவும் வெற்றிகரமாக இருக்கின்றன . 
நோயாளி நல்ல கட்டுப்பாட்டை வளர்த்துக் கொள்ளுகின்றார் . 
உடலுறுப்பு துண்டிக்கப்பட்ட ஒருவன் சரியான கவசத்தின் மூலம் 
இயல்பான செயல்களில் ஈடுபடலாம் . செயற்கைக் கையைச் 
சரியான முறையில் பொருத்தி நல்ல கட்டுப்பாட்டை ஒருவனிடம் 
வளர்க்கச் செய்யலாம் . சிறிய அளவில் தோளின் அசைவுகள் 
முழங்கையின் அணைப்புக்கும் அணைப்பு விருப்புக்கும் உபயோகப் 


118 


உடற்கூற்று உளவியல் 


படுத்தப்படுகின்றன . முழங்கையின் செயற்கை கட்டுப்படுத்தப் 
படுகின்றது . கையின் அசைவுகளுக்கான சக்தி கையிலுள்ள சுருள் 
கம்பிகளினால் அளிக்கப்படுகின்றது . சில நாட்களுக்குப் பயிற்சி 
பெற்ற பிறகு கட்டுப்பாட்டு அசைவுகள் தானே இயங்கக்கூடிய 
தாகின்றன . இரு உயிர் மிருகங்களைவிட மனிதனிடம் மைய 
நரம்பு மண்டலத்தின் வடிவங்கள் மறுசீராக்கப்படுகின்றன . 


அசைவின் வகைப்பாடு 

அசைவு அல்லது இயக்கம் எவ்வாறு ஒரு அமைப்பாக இருந்து 
ஒழுங்கு முறையாகச் செயல்பட்டு வருகின்றது என்றும் மைய 
நரம்பு மண்டலம் எவ்வாறு அதற்கு மையமாக இருக்கின்றது 
என்றும் கண்டோம் . அசைவை உளவியல் நோக்கிலிருந்தும் 
பாகுபாடு செய்து பார்க்கவேண்டும் . சேதமுறாத ஒரு உயிரியின் 
அசைவுகளைப் பாகுபாடு செய்வதற்கான வழிகளை எவ்வாறு 
கண்டறிவது என்பது பிரச்சினையாகும் . 

அசைவுகளைப் 
பல்வேறு வழிகளில் வகைப்படுத்துகின்றனர் . உதாரணமாக , கை 
அசைவுகளுக்கும் கால் அசைவுகளுக்கும் இடையில் வேறுபாடு 
களைக் காணமுடியும் . 


அசைவுகளைப் பற்றிய ஆராய்ச்சிகள் தொழிற்சாலைகளில் 
நடைபெற்றிருக்கின்றன . அசைவுகளைப் பகுதிகளாக உடைத்துப் 
பாகுபாடு செய்திருக்கின்றார்கள் . போக்குவரத்து வாகனங்களை 
ஓட்டுவதிலும் , பொருள்களை ஏற்றுவதிலும் , இறக்குவதிலும் , 
கருவிகளை உபயோகிப்பதிலும் , நிற்கும் பாங்கிலும் , பொருள்களைப் 
பற்றுவதிலும் , ஏற்படும் அசைவுகள் பாகுபாடு செய்யப்பட்டிருக் 

இந்த ஆராய்ச்சிகளெல்லாம் வேலையில் செயல் 
திறமையைப் பெருக்குவதற்காகச் செய்யப்பட்டதாகும் . பணி 
யாளர்கள் நீண்ட நேரம் வேலையில் ஈடுபடவும் , சீக்கிரம் களைப் 
படையாமலிருக்கவும் வழிகள் காண்பதற்கு நடத்திய ஆராய்ச்சி 
களாகும் . 


கின்றன . 


அசைவு அறிவியல் 

அசைவுகளைப் பாகுபாடு செய்யும் துறையை அசைவு 
அறிவியல் ( Kinesiology ) என்று கூறுகின்றனர் . இந்த அசைவு 
அறிவியல் உடற்பயிற்சிக் கல்வியோடு பெரிதும் தொடர்புள்ள 
தாக இருக்கின்றது . இத்துறையில் நடைபெறுகின்ற ஆராய்ச்சி 
முடிவுகள் எல்லாம் அசைவை இணைப்பின் சுழற்சி நோக்கிலிருந்து 
காணுவதில் 

அக்கறை செலுத்தப்ப்பட்டவைகளாக 
கின்றன . அதாவது , ஒரு குறிப்பிட்ட இணைப்பு அசையும்பொழுது 


இருக் 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 


119 


குறிப்பிட்ட தசை நார் உள்ளடங்கியிருப்பதாகும் . அவ்வாறு 
இருக்குமானால் அந்தப் பாகுபாடு ஒரு வரையறைக்குட்பட்ட 
உளவியல் மதிப்பைக் கொண்டதாக இருக்கின்றது . 


ஒரு உயிரி ஒருவேளை தான் விரும்பிய வழியில் அசைவுகளைச் 
செய்யலாம் . அவ்வாறி இருக்குமானால் அந்த அசைவுகள் மிகவும் 
இயல்பானவைகளாக இருக்கமுடியும் . ஆனால் உயிரி 

தான் 
விரும்பிய வழியில் அசைவுகளைச் செய்வதைக் கண்டறிவதற்கான 
சிறந்த ஆராய்ச்சி , உயிரியை முழுமையாக ஆராய்வதாகும் . 
எப்படியிருப்பினும் உண்மையில் சிறந்த பாகுபாடு எது என்று 
கூறமுடியாது . ஆனால் அசைவுகள் பொதுவாக மூன்று அளவு 
கருவி அடைவுகளில் வேறுபடுகின்றன . அதைத் தொடங்குதலின் 
தோரணை ( Manner of initation ) , அசைவின்போது தசைநாரின் 
சமநிலை ( Mascular balance during the movement ) முடித்தலின் 
தோரணை ( Manner of termination ) என்பன . இவைகளைப் பற்றிச் 
சிறிது விரிவாகக் காண்போம் . 
( 
தொடங்குதலின் தோரணை 
மறிவினையாகத் தொடங்கப் பெற்ற அசைவுகள் என்றாலும் 

விருப்பமாகத் தொடங்கப்பெற்ற அசைவுகள் என்றாலும் 
வேறுபடுகின்றன . தன் விருப்ப அசைவு ( Voluntary movemeut ) 
என்பது ஒரு குறிப்பிட்ட வெளித் தூண்டலோடு நேரடியாகத் 
தொடர்பு கொள்ளாமலிருப்பதாகும் . அசைப்பவர் முன்கூட்டியே 
அதை அறிவிக்ககவும் முடியும் . இந்தச் சொற்கள் உண்மையில் 
ஒரு தொடர்ச்சியான பரும அளவின் இறுதி முனைகளைக் குறிக் 
கின்றன. சில அசைவுகள் தசைநாண் குலுக்கல்களை ( Tendon 
jerks ) ஒரு கோடியில் குறிக்கின்றன . மற்றொரு கோடியில் திட்ட 
மிட்ட செயல்களைக் குறிக்கின்றன . இந்தப் பரும அளவு சிறு 
தரத்தன்று . ஒரே மாதிரியான தசைநார்களின் குலுக்கல் அசைவு 
களும் தன் விருப்ப அசைவுகளும் சில வழிகளில் வேறுபடுகின்றன . 
என்பதைச் செயல் விளக்கம் செய்து காட்டலாம் . உதாரணமாக 
தன் விருப்பத்துலங்கலை விட மறிவினை விரைவானதாக இருக் 
கின்றது . அதைத் தடை செய்வதும் மிகவும் கடினமாகும் . 


தன் 


தன் விருப்ப அசைவுகள் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்குப் 
பயிற்சியளிக்கப்பட்ட பிறகு எந்தவிதக் கவனமும் தேவையின்றி 
வழக்கமாகச் செயல்படுவதாகின்றன . மற்றொரு உண்மை என்ன 
வென்றால் அவைகளில் மிக அதிகமான கவனம் செலுத்துவதும் 
சில சமயங்களில் நிலை குலைவை உண்டுபண்ணும் . உதாரணமாக , 
நன்றாகக் கற்றுப் பயிற்சி பெற்ற செயல்களில் கூட அத்தகைய 


120 


உடற்கூற்று உளவியல் 


சமயங்களில் ஒருமைப்பாடு குழைகின்றது . தட்டச்சு செய்தல் 
( Typing ) ஆர்மோனியம் வாசித்தல் முதலியவைகளில் நினைவும் 
அசைவும் ஒருமுகப்படுத்தப்படுகின்றன . அது நல்ல பயிற்சியின் 
மூலமாகும் . 


ஆனால் இவ்வாறு நன்கு பழக்கம் பெற்று வழக்கமாகச் 
செய்யப்படும் மாறுபட்ட நரம்பு அமைப்புகளைக் கொண்டிருக் 
கின்றன என்று கூறமுடியாது . ஏனென்றால் அக்கருத்துக்குச் 
சான்று ஏதும் கிடையாது . என்ன உள்ளடங்கியிருக்கின்எறது 
என்றால் , ஒருமுறை நன்கு ஒருமைப்படுத்தப்பட்ட நரம்பு வடிவங் 
களின் அடைவு நிலை நாட்டப்பட்டுவிட்டால் போட்டியிடுகின்ற 
வடிவங்களிலிருந்து தலையீடுகள் மென்மையான செயலுக்குத் 
தேவையான சரிநுட்பமான காலம் நிலைகுலைகின்றது . தொடர்ச்சி 
யான செயலின் நரம்பியியல் சம்பந்தமாகக் கிடைக்கின்ற செய்தி 
மிகவும் குறைவாகத்தானிருக்கின்றது . எனவே தலையீடுகளின் 
இயல்பைப்பற்றி உண்மையில் நாம் மிகக் குறைவாகத்தான் 
சொல்லமுடியும் . நடைமுறைச் சூழ்நிலையில் செயல் நடைபெறு 
வதின் பிரச்சினைக்குச் சிறிது ஆழ்ந்து நோக்கியாகவேண்டும் . 


அதாவது , நம்முடைய மறிவினை - தன்விருப்பத் தொடர்ச்சி 
யின் மறிவினை முடிவை நோக்கி எந்த அசைவுகள் செல்லுகின்றன 
என்று கண்டறிவது அவசியமாகின்றது . இதை நாம் விளக்கிக் 
காட்டலாம் . இரண்டு கைகளையும் முன்னால் நீட்டி முழங்கைகள் 
பக்கங்களில் நெருக்கமாக இருக்குமாறு செய்யவும் . பிறகு ஒரு 
பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு வேகமாக அசைக்கவும் . 
இரண்டு கைகளும் முழங்கைகளுடன் ஒரே திசையில் அசைய 
வேண்டும் . பிறகு இரண்டும் எதிர்திசையில் அசையவேண்டும் . 
எதிர்திசையில் அசைப்பது சுலபமாகத் தோன்றும் . இவ்வாறு 
இயல்பான அசைவுகளின் வடிவங்களில் உள்ள பிரச்சினைகளைப் 
பற்றி அறியலாம் . 


அசைவின்போது தசைநாரின் சமநிலை 

அசைவுகளை மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் . நடவடிக் 
கையின்போது ஏற்படும் துயரத்திற்கும் விரோதிக்கும் இடையில் 
உள்ள சுருக்கத்தின் சமநிலையின்மீது இந்த வகைகளை அமைக்க 
லாம் . 


முதல் வகையை உறுதிப்பாடு ( Fixed ) எனலாம் . உறுதிப் 
பாடு என்றால் அசைவின்மை என்பதாகும் . எனவே அசைவே 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 


121 


இல்லாததை அசைவு என்று வகைப்படுத்தல் வியப்பிற்குரிய 
தாகும் . இது நெகிழ்ச்சியைக் குறிப்பிடுகின்றது என்று கூறலாம் . 
வெறும் நெகிழ்ச்சியை மட்டும் குறிப்பிடுவதன்று , சுறுசுறுப்பான 
தசைநார் சுருக்கத்தினால் ஒரு இனைப்பின் உறுதிப்பாடு மூலமாக 
நிலைமை பாதுகாக்கப்படுவதாகும் . உதாரணமாக , ஒரு கட்டை 
யைக் கெட்டியாகப் பிடித்துக்கொண்டு சிற்பமாகச் செதுக்கு 
கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் . இதிலுள்ள அசைவு 
நடுக்கத்தையும் இயற்கை ஓட்டத்தையும் வெளிப்படுத்துகின்றது . 
பொதுவாகப் பார்க்கும்போது , உறுதிப்பாட்டு அசைவுகள் 
சோர்வுறுதலாக இருக்கின்றன . 

ஆகையினால் 

பிடித்துக் 
கொள்ளும் செயலை இயந்திரப்பிடிப்பாக்குகின்றனர் . தொழிற் 
சாலைகளில் உறுதிப்பாட்டு அசைவுகளைச் சாதாரணமாக நீக்கு 
கின்றனர் . அங்கு இதை எளிதாகச் செய்யமுடியும் . 


அசைவின் இரண்டாவது வகை கட்டுப்படுத்தப்பட்ட அசைவு , 
கட்டுப்படுத்தப்பட்ட அசைவில் துயரம் , விரோதியினால் திணிக்கப் 
பட்ட ஒரு பளுவுக்கு எதிராக வேலை செய்கின்றது . 


பெரும்பாலான அசைவுகள் எல்லாம் இந்த வகையைச் 
சேர்ந்தவைகளாகும் . ஒருவர் தன்முன்னாலிருக்கும் பேனாவையோ , 
கத்தியையோ அல்லது வேலை செய்யும் ஒருகருவியையோ எடுக் 
கின்றார் என்றோ வைக்கின்றார் என்றோ வைத்துக் கொள்வோம் . 
இந்த வகையான அசைவைப்பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டு 
மானால் மூன்றாவது அசைவோடு வேறுபாடு கண்டறியவேண்டும் . 
அதாவது இரண்டாவது அசைவையும் மூன்றாவது அசைவையும் 
ஒத்திட்டும் பார்க்கவேண்டும் . 


மூன்றாவது வகை ஆற்றலினால் தள்ளப்பட்ட அசைவு ( Ballis 
tic ) என்பதாகும் . ஆற்றலினால் தள்ளப்பட்ட அசைவில் எதிரி 
யினால் கொடுக்கப்பட்ட எதிர்ப்புச் சிறியதாகும் . அசைக்கப்பட்ட 
உயிரி அல்லது பொருள் பெரும்பாலும் ஒரு ஊசல் குண்டு ( Pen 
dulum ) போன்று ஆடுகின்றது . இயல்பான நடையில் கால் 
முன்னோக்கி ஆடுவதை அல்லது செல்லுவதை ஆற்றலினால் 
தள்ளப்பட்ட அசைவு என்று விவரிக்கலாம் . சரியான நிகழ்ச்சியில் 
ஆற்றலினால் தள்ளப்பட்ட அசைவு திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு 
சுருக்கத்தினால் தொடங்கப்பட்டதாக இருக்கின்றது . உயிரி 
தன்னுடைய சொந்த இயக்க விசையில் தொடருகின்றது . ஆனால் 
ஆற்றலினால் தள்ளப்பட்ட அசைவு முற்றிலும் தூய்மையாக 
இருப்பது மிகவும் அரிதாகும் .. ஆற்றலினால் தள்ளப்பட்ட 
அசைவின் குணப்பண்பில் அசைவுகள் பங்கு கொள்வதை பயிற்சிச் 


122 


உடற்கூற்று உளவியல் 


செயல்களில் காணலாம் . பெரும்பாலும் போட்டி விளையாட்டுகள் 
சில கைவினைப்பயிற்சிகள் ஆகியவைகளில் காணலாம் . ஆணிகளை 
அடிக்கும் சரியான தொழில் நுட்பம் இந்த மூன்றாவது வகையில் 
அணுகும் செயலாகும் . ஒரு பொழுதுபோக்கும் வேலைக்காரராவ் 
செய்யப்படும் பொதுவான தவறு சுத்தியைச் 

செலுத்த, 
முயற்சிப்பதுதான் . அது முன்கையை விரைப்பாக்குகின்றது 
இதனால் ஆற்றிலும் சரிநுட்பமும் வீணாகின்றன . நெகிழ்ச்சியும் 
பின்பற்றிச் செல்லலும் மிகவும் வழியுறுத்தப்படுவதை போட்டிப் 
பயிற்சியில் காணலாம் . 


இங்கு சொல்லவிருக்கின்ற முக்கிய கருத்து என்னவென்றால் , 
நடவடிக்கையில் பங்கு கொள்ளாத தசை நார்களை நெகிழ்ச்சியாக 
வைத்திருக்க வேண்டும் என்பதாகும் . அதே சமயத்தில் பின் 
பற்றிச் செல்லல் விரும்பிய தேர்ந்தெடுத்த நெகிழ்ச்சி உண்மை 
யாகவே நடைபெற்றது என்பதின் சான்றாகும் . கிரிக்கெட் , 
டென்னிஸ் , கோல்வ் போன்ற விளையாட்டுகளில் எந்த ஒரு சிறந்த 
விளையாட்டு வீரனும் ஒருமுறை பந்தை அடித்து அனுப்புகின்ற 
போது உண்மையில் நெகிழ்ச்சி கொண்டிருப்பதாக நம்புகின்றாரா 
என்று நம்பமுடியாது . உண்மையில் அவர் தசைநார்களில் 
நெகிழ்ச்சியை உணரமுடியாது . சரியான தசை நார்கள் சுருங்கு 
கின்றன . அதனால் அவர் தடையிலிருந்து மீண்டுவிட்டதாக நினைக் 
கின்றார் . இது ஆற்றிலினால் தள்ளப்பட்ட அசைவாகும் . பெரும் 
பாலான தொழிற்சாலை வேலைகள் எல்லாம் தடையின்றிச் சுழலும் 
( Free - wheeling ) அசைவுகள் என்று கூறக் கூடியதாக இல்லை . 


கட்டுப்படுத்தப்பட்ட அசைவுகள் பல்வேறு வடிவங்களில் 
தோன்றுகின்றன . இடத்தில் வைத்தல் கட்டுப்பாடுகளை 
அமைத்தல் , ஒழுங்காக வைத்தல் முதலியவைகளாகும் . மேலும் 
நேர்க்கோட்டு அசைவுகளுக்கும் வட்டமான கட்டுப்படுத்தப்பட்ட 
அசைவுகளுக்கும் இடையில் வேறுபாடு காணலாம் . தனித்து 
நடைபெறும் அசைவுகளுக்கும் திரும்பத் திரும்ப நடைபெறும் 
அசைவுகளுக்கும் இடையில் வேறுபாட்டைக் காணலாம் . 
சமயங்களில் இந்த அசைவுகள் பார்வை சார்ந்த பின்னோக்கி 
ஊட்டமளித்தலினால் கட்டுப்பாட்டுக்கு இலக்காகின்றன . சில 
சமயங்களில் இலக்காவதில்லை . பார்வை சார்ந்த பின்னோக்கி 
ஊட்டமளித்தலின் கட்டுப்பாட்டுக்கு ஒரு உதாரணம் , பந்தயப் 
பாதை வழி , போர் நடக்கும் ஒரு சூழ்நிலையில் துப்பாக்கி 
நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு இலக்கு மீது குறி வைப்பதைாம் 
உண்டாக்கியிருக்கின்றது . ஆனால் இந்தப் பாகுபாடுகளெல்ல 
பந்தயப் பாதை வழி போன்றில்லாமல் நடு எல்லைக்குட் 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 


123 


பட்டவைகளாகவும் குறிப்பிடத் தகுந்தவைகளல்லாமலுமிருக் 


கின்றன . 


கையை 


முடித்தலின் தோரணை 

அசைவுகள் முடிவடைதலை முன்று பொது வழிகளில் நாம் 
ஆராய முடியும் . முதலாவதாக , ஒரு அசைவு 

எதிர் தசை 
நார்களின் சுருக்கத்தினால் முடிவடைகின்றது . இது அடிக்கடி 
நடைபெறுவதாகும் . ஒருவர் மேசையின் மீதுள்ள பேனாவை 
எடுக்கத் தன் நீட்டுகின்றார் . அல்லது 

ஒரு சிறு 
வட்டத்தின் நடுவே சிறு புள்ளி வைக்கின்றார் . அல்லது உணவை 
தன் வாய்க்குள் எடுத்துச் செல்லுகின்றார் . இந்த நடவடிக்கை 
களில் எல்லாம் அசைவு தசை நார்செயலால் நிறுத்தப்படுகின்றது , 
இத்தகைய முடிவு ஆற்றலினால் தள்ளப்பட்ட அசைவு வகையைச் 
சேர்ந்த பந்தயப் பாதை வழி வகையாகும் . இதைப் பற்றி 
முன்பே கவனித்தோம் . இந்த உதாரணங்கள் எல்லாம் கட்டுப் 
படுத்தப்பட்ட அசைவுகளாகும் . அதே சமயத்தில் ஆற்றலினால் 
தள்ளப்பட்ட அசைவுகளும் சில சமயங்களில் இதே வழியில் முடிக் 
கப்படுகின்றன . 


. 


அசைவுகள் முடிவடைகின்ற இரண்டாவது வழி தசைகளும் 
எலும்புகளை இணைக்கும் தசைகளும் முனைப்பின்றி நீட்டப் 
படுதலினால் முடிவடைதலாகும் . தசைகளில் உள்ள உராய்த 
லினாலும் முடித்தல் நடைபெறலாம் . முழுமையாகச் செல்லு 
கின்ற உண்மையான ஆற்றலினால் தள்ளப்பட்ட அசைவுகள் 
இத்தகைய இயல்பைப் பெற்றிருக்கின்றன . ஒரு நல்ல கிரிக்கெட் 
மட்டையின் ஊசலாட்டம் முடித்தலானது ஒரு கோல்வ் ( Golf ) 
மட்டையின் தடையில்லாத ஊசலாட்டம் போன்றது , 


வகை 


அசைவு முடித்தலின் மூன்றாவது 

வெளித் 

தடை 
யாகும் . அசைவு ஏதோ ஒன்றுக்கு எதிராகச் 

செல்லுவ தால் 
அது நிறுத்தப்படுகின்றது . ஒரு சுத்தியைக் கொண்டு ஒன்றை 
அடிப்பது இந்த வகைக்கு நல்லதொரு உதாரணமாகும் . ஒரு 
வெளித் தடை 

அதனுடைய அசைவைத் தடை 
விடுகின்றது . இத்தகைய அசைவுகளில் அசையும் பகுதிக்குக் 
குறிப்பிடத்தக்க அதிர்ச்சி ஏற்படுகின்றது . தடுப்பது மெத்தை 
யாக இருந்தால் ஒழிய அசைவு களைப்பை உண்டாக்க வல்லது . 


செய்து 


ஒரு சுத்தியின் கைப்பிடி சுருள்வில் ( Spring ) உடையதாக 
இருந்தால் சுத்திப்படியால் ஏற்படும் அதிர்ச்சியைத் தாங்கிக் 
கொள்ளும் . பயிற்சித் திறமையில்லாத பணியாளர் 

அல்லது 


124 


உடற்கூற்று உளவியல் 


புத்திசாலித்தனமில்லாத பணியாளர் சுத்தியை உபயோகிப் 
பதிலும் , குத்துச் சண்டையிலும் தவறான தோரணையில் அடியை 
முடியச் செய்கின்றார் . அசைவை ஓடவிட்டு அதனுடைய முழு 
சக்தியும் வெளிக் கட்டையில் மோதுவதற்குப் பதிலாக 
அதனுடைய தாக்குதலிலிருந்து திடீரென்று விலகிக் கொள்ள 
வேண்டியிருக்கின்றது . அசைவு முடிவுறுவதற்கு முன்பு அசைவை 
மெதுவாக்க எதிர் தசை நார்களை அனுமதிக்க வேண்டியிருக் 
கின்றது . 


அசைவை வகைப்படுத்தலில் மாற்று முறை 

அசைவை வகைப்படுத்தும் பிரச்சினையை மாற்று வழியிலும் 
அணுகலாம் . இந்த வழிகள் வேறுபாடான 

விளைவுகளைத் 
தருகின்றன என்றாலும் புறக்கணித்துவிட முடியாது . மனித 
அசைவின் மீது நடைபெறுகின்ற ஆராய்ச்சியின் இன்றைய நிலையில் 
வனககளின் ஒரு அடைவிலிருந்து இன்னொரு அடைவுக்கு மாற்றம் 
செய்வது அரிதாக இருக்கின்றது . என்றாலும் பிரச்சினையை சில 
மாற்று வழிகளில் அணுகிப் பார்க்கலாம் . 


தனியான செயலும் தொடர் செயலும் 

இவ்விதமான செயலைப் பற்றி முன்பே சிறிது குறிப்பிட் 
டிருந்தோம் , ஒரு அசைவுள்ள செயல்களையும் அடுத்தடுத்துத் 
தொடர்ந்து வருகின்ற அசைவுகளைக் கொண்டுள்ள செயல்களையும் 
வேறுபாடு கண்டறிவது 

கண்டறிவது நல்லது . ஒரு எளிய நிகழ்ச்சியை 
எடுத்துக்கொண்டு விளக்கலாம் . எதிர்வினைக் காலப் பரிசோதனை 
யில் தந்தித் திறவுகோலை ( Telegraphic key ) ஒருமுறை அமுக்கு 
வதற்கும் அதே திறவுகோலை திருப்பித் திருப்பி அமுக்குவதற்கும் 
இடையிலுள்ள மாறுதல் பற்றி கவனிப்போம் . சில சமயங்களில் 
ஒரு தொடர் செயல் ஒரு தனி அசைவு வடிவத்தைத் திரும்பச் 
செய்தலைவிட அதிகமான சிக்கலை உண்டாக்கிக் கொண்டிருக் 
கின்றது . ஆர்மோனியம் , பியானோ போன்ற கருவிகளை இயக்கு 
வதில் இந்தவித அசைவுகளை நாம் உணரலாம் . அதாவது உச்சக் 
கட்டையில் வேகமாக வாசிக்கும்பொழுது அல்லது சிக்கலான 
பாடலை வாசிக்கும்பொழுது வேறுபாடுகளைக் காணலாம் . 


சமயங்களில் தொடர் 

செயல்களின் இயல்புக்கும் 
காலத்திற்கும் வெளிக் கட்டுப்பாடு ஓரளவுக்குப் பொறுப்பாக 
இருக்கின்றது . உதாரணமாக ஆர்மோனியக்காரர் ஒரு பாட்டைப் 
பாத்துப் படித்துக்கொண்டே ஆர்மோனியத்தை வாசிப்பது . 
அது பழக்கமில்வாத பாட்டாக இருப்பதால் வாசிப்பதைத் தடை 


மைய நரம்பு மண்டலத்தின் ...மையங்களும் 


125 


படுத்தக்கூடும் . தொடர் செயல் எப்படி வருகின்றது என்று 
சிந்தனை செய்து பார்ப்பது அவ்வளவு கடினமன்று . பாட்டின் 
ஒவ்வொரு இசை மானத்தை ( Wote ) யும் வாசிப்பது அடுத்த 
இசை மானத்தைக் காண்பதற்கு இட்டுச் செல்லுகின்றது . ஆனால் 
செயல்களின் ஒரு தொடர்ச்சியைக் கணக்கிடுவது எளிதன்று . 
ஏனென்றால் ஒவ்வொரு செயலும் மற்றொன்றுக்கு நினைப்பூட்டும் 
சொற் குறிப்பாக இருக்கின்றது . நரம்பியல்படி செயல்களின் 
தொடர்கள் எவ்வாறு வருகின்றன என்று நமக்குச் சிறிதும் 
தெரியாது . நரம்பு உடற் கூற்றியலருக்கு இது ஒரு புதிராக 
இருந்து வருகின்றது . 


என்று 


தனியான வேறுபாடுகள் 

தனியாள் வேறு பாடுகள் உளவியலின் பல துறைகளில் 
பயனுள்ள வகையில் ஆராயப்பட்டிருக்கின்றன . உளத் திறமைகள் 
நுண்ணறிவுச் சோதனைகளின் மூலம் விளக்கப்பட்டிருக்கின்றன . 
ஆகையினால் அதுபோலவே இயக்கத் திறமைத் துறையிலும் 
பயனுள்ள வகையில் எதையேனும் அணுக முடியுமா 
இயல்பாகவே கேட்கத் தோன்றுகின்றது . உதாரணமாக , ஒரு 
பெருங் குழுவைச் சார்ந்த பலரிடம் இயக்க இடுபனிகளைக் 
கொண்ட ஒரு சோதனை அடுக்கைக் கொடுத்து அவர்களின் செயல் 
திறமையைக் கண்டறிந்து முடிவுகளைப் பாகுபாடு செய்து எந்த 
இயக்கத் திறமைகள் எந்தத் திறமைகளுடன் ஒத்துச் செல்லு 
கின்றன என்று கண்டறியலாம் . அந்த முடிவுகளின் ஆராய்ச்சிகள் 
நமக்குச் சிறிது திகைப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கலாம் . 
அதே தசை மண்டலம் உள்ளடங்கியுள்ள அசைவுகள் பெரிதும் 
அதே வழியில் தொடர்பு கொண்டிருக்க அவசியமில்லை . உதாரண 
மாக , ஒரு தந்தித் திறவு கோலிலிருந்து கையை எடுப்பதின் மூலம் 
ஒருவரின் எதிர்வினை வேகத்தை அளக்கின்றோம் என்று வைத்துக் 
கொள்ளுவோம் . இச்செயல் அவர் அதே திறவுகோலைத் தட்டும் 
வேகத்தோடு நெருங்கித் தொடர்பு கொண்டிருக்கவில்லை . 


மேலும் , எல்லா இடுபணிகளின் வழியாகவும் செல்லுகின்ற 
பொதுக் கூறு ஒன்று இயக்கத் திறமையில் இருப்பதாகத் தெரிய 
வில்லை . இந்த முடிவுக்கு ஆதாரம் என்னவென்றால் , தொழிற் 
சாலைப் பணியிலும் போட்டி விளையாட்டுக்களிலும் பயிற்சித் 
திறமையைக் கணிக்கக்கூடிய இயக்கச் சோதனையைக் காண்பது 
மிகவும் கடினமாக இருந்தது என்பதாகும் . எனவே இந்த முடிவு 
களைக் கொண்டு தனியாள் வேற்றுமைகளைப் பாகுபாடு செய்வது 
நமக்கு மன நிறைவு தரவில்லை . என்றாலும் கிடைத்துள்ள 


126 


உடற்கூற்று உளவியல் 


சான்றுகளைக் கொண்டு சில விவரங்களை அறியலாம் . வெலிஸ் 
மேன் ( Fleisman ) என்பவர் நடத்திய ஆராய்ச்சி முடிவுகளின்படி 
இயக்கத் திறமையின் சில வகைகளைக் காணலாம் . ஐந்து வகை 
களில் இயக்கத் திறமைகளை அவர் அடக்குகின்றார் . அவை , 
( 1 ) தனியான எதிர்வினையின் விரைவு ( 2 ) கட்டுப்படுத்தப்பட்ட 
ஊசலாட்ட அசைவில் விரல் , கை , முன் கை ஆகியவைகளின் 
விரைவு . ( 3 ) நடுத்தர அளவின் ஊசலாட்ட அசைவுகளின் கை , 
முன் கை ஆகியவைகளின் விரைவு . ( 4) உறுதி அல்லது சரிநுட்பம் 
( 5 ) இடத்தொடர்புகளைக் கையாளும் பயிற்சித் திறமை என்பன . 
இவைகளில் எந்த ஒருவகையும் தெளிவற்றதென்று கூறமுடியாது . 
ஆனால் இவைகளின் மீது நாம் முழு நம்பிக்கைக் கொள்ளுவதற்கு 
முன்பு இவைகளின் மீது ஆராய்ச்சிகளை நடத்திப் பார்க்க 
வேண்டும் , 


பரிசோதனை உளவியல் 

இரண்டாவது உலகப் போரின் போதும் , அதற்குப் பிறகும் 
உளவியல் பாடுபாட்டு இயக்கம் உளவியல் கருவிகளை உருவாக்கும் 
முயற்சியில் சற்று தீவிரக் கவனம் செலுத்தி வந்தது என்று 
கூறலாம் . மனிதனை 

ஒரு இயக்கக் கருவியாகக் கொண்டு 
அவனுடைய குணப்பண்புகளை ஆராயலாம் என்ற போக்கு 
வளர்ந்து வந்தது . உபயோகப்படுத்தி வந்த வகைகள் நிலை 
யானதும் பொருத்தமானதுமான அடையுவைப் பிரதிபலித்தாகக் 
கூறுவதற்கில்லை . இத் துறையில் நடைபெறுகின்ற ஆராய்ச்சிகள் 
குறிப்பிடத்தக்க அளவுக்குக் கவர்ச்சியுள்ளவைகளாக இருப்பதால் 
சாப்னிஸ் ( Chapanis ) போன்றவர்கள் நடத்திய ஆராய்ச்சி 
முடிவுகளை நாம் ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம் . இனங்களின் 
அடைவுக்கான ஒரு உதாரணத்தை விளக்க இடுபணிகளுடன் 
காண்போம் . 


D 


இடத்தில் வைத்தல் 

இடத்தில் வைத்தல் என்பது ஒரு உடல் உறுப்பை ஒரு 
குறிப்பிட்ட இடத்தில் வைப்பதாகும் . அந்த உறுப்பு நம்முடைய 
கையாகவுமிருக்கலாம். காளாகவுமிருக்கலாம்.இடத்தில் வைத்தல் 
என்பது கண்ணால் பார்த்து வைக்கக் கூடியதாகவுமிருக்கலாம் 
அல்லது குருட்டுத்தளமாகவுமிருக்கலாம் . இடத்தில் வைத்தல் 
நேரடியாகக் குறிப்பிட்ட இடத்தில் வைட்பதாகவுமிருக்கலாம் 
அல்லது கட்டுப்படுத்தப்பட்டதாகவுமிருக்கலாம் . அல்லது ஒரு 
நெம்புகோலை அசைப்பது போன்றோ ஒரு கைப்பிடியை திருப்புவது 
போன்றோ ஒரு கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்கலாம் . 


மைய நரம்பு மண்டலத்தின் ... மையங்களும் 


1ai 


திருப்பிச் செய்யும் அசைவுகள் 

இது செய்ததையே செய்யும் அசைவுகளைக் குறிப்பிடுகின்றது . 
திருப்பிச் செய்யும் அசைவுகள் பல வகைகளாக இருக்கின்றன . 
அவைகளில் தட்டுதல் , சுழற்சி முறை மாற்றல் அசைவுகள் மிக 
முக்கியமானவை . தந்தித் திறவு கோல்களைச் சரியாக இயக்குதல் 
போன்ற செயல்களில் திருப்பிச் செய்யும் அசைவுகளைப் பற்றி 
ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன . 


பளுதாங்குதல் 

சில வேலைகள் பளுவுகளை எடுத்துச் செல்லுதல் சம்பந்த 
மானவைகளாகும் , அவ் வேலைகளைத் திட்பமாகச் 

செய்தல் 
முக்கியமாகும் . உதாரணமாக , 

பளுவைத் தூக்கிச் 
செல்லும்போது சம நிலையை இடுப்பின் மீது வைக்க வேண்டுமா 
அல்லது தலையின் மீது வைக்க வேண்டுமா ? என்பதாகும் . 
உண்மையில் தோளின் குறுக்கே வைக்கப்படும் நுகத்தடிதான் 
குறைந்த முயற்சி தேவைப்படும் இடமாகும் . 


ஒருவர் 


உறுதிப்பாடு 

உடலைச் சரியாக நிலை நிறுத்தலாகும் . ஒரு குறிப்பிட்ட 
நிலைமையில் உடலைச் சரியாக நிலை நிறுத்தல் . இச் செயலில் 
தள்ளாடுதலும் நடுங்குதலும் நாம் சந்திக்குப் பிரச்சினைகளாக 
இருக்கின்றன . இவைகளை வெற்றி காணவேண்டும் . 


i 


அசைவின் வழிகாட்டி 

ஒவ்வொரு வேலையிலும் நடைபெறும் அசைவுகள் எத் 
திசையில் எடுத்துச்செல்லப்பட வேண்டும் என்பது அசைப்பவருக் 
குத் தெரிய வேண்டும் . உடலுக்குத் தொடர்பாக கையின் 
அசைவுகளின் செயல் முறை சரிநுட்பத்தோடும் , விரைவாகவு 
மிருக்க வேண்டும் . எனவே 

சில 

தொழிற்சாலைகளில் எந்தக் 
கோணத்தில் கைகளின் அசைவுகள் இருக்க வேண்டுமென்பதை 
நிர்ணயிக்கின்றனர் . கூட்டுவித்தல் செயல்களில் இப் பிரச்சினைகள் 
அடிக்கடி எழுகின்றன . 


- 


6. மூளையின் இயக்கங்களும் 
ஒருமைப்பாட்டு நடத்தையும் 


ஒருமைப்பாட்டு நடத்தையில் மூளையின் பங்கு என்ன என்பது 
பற்றி முந்திய அத்தியாயத்தில் ஓரளவு சுட்டிக் காட்டப்பட்டது . 
அந்த ஒருமைப்பாடு பெரிதும் இயக்கம் அல்லது அசைவு சம்பந்தப் 
பட்டதாகும் . குட்டி போட்டு பால் கொடுக்கும் எல்லா உயிரி 
களுக்கும் அச் செயல் முறைகள் பொருந்தும் . இங்கு மூளையின் 
இயக்கம் என்று நாம் குறிப்பிடுவது பெருமூளைப் புறணி சார்பான 
இயக்கங்களைக் குறிப்பிடுகின்றது . ஏனென்றால் பெருமூளைப் புறணி 
( Crebral cortex ) யின் செல்வாக்கு ஒரு உயிரி செய்கின்ற எல்லாச் 
செயல்களிலும் உள்ளடங்கியிருக்கின்றது . எனவே இங்கு நாம் 
பெருமூளைப் புறணி மற்ற மைய நரம்பு மண்டல அழைப்புகளுடன் 
கொண்டுள்ள இடைத் தொடர்புகளைப் பற்றிக் கவனிப்போம் . 


செரிங்டன் ( Sherrigton ) என்பவர் நடத்திய ஆராய்ச்சி 
முடிவுகள் மறிவினைக்கு அடிப்படை முக்கியத்துவம் அளித்தன . 
மிகவும் சிக்கலான நடத்தைக்குப் பெருமூளைப் புறணிதான் 
காரணம் என்றும் காட்டப்பட்டது . ஆனால் இக் கருத்து அளவுக்கு 
மீறி வலியுறுத்தப்பட்டது என்று சிலர் கருதுகின்றனர் . பெரு 
மூளை புறணி அதிகமாக இருந்தால் தான் சிக்கலான பிரச்சினை 
புரிந்துகொள்ள முடியும் என்று கற்றல் நடைபெற முடியும் 
என்று நம்பப்பட்டது . ஆனால் புறணி இல்லாத மிருகங்களும் 
கற்க முடியும் ; ஒரு சிக்கலான நடத்தையைக் காட்ட முடியும் 
என்று சிலர் நம்புகின்றனர் . 


என்று 


1. தாழ்ந்த இயக்க மண்டலத்தின்மீது மைய நரம்பு மண்டலம் 
கொண்டுள்ள ஆதிக்கத்தின் ( Encephalisction ) மூலமாக உயர்ந்த 
மிருகங்களில் சிக்கல் நடத்தையின் செயல் முறைகள் புறணிக்கு 
மாற்றப்பட்டிருக்கின்றன 

ஊகிக்கப்படுகின்றது . 

ஒரு 
உயிரியில் புறணி அதிகமாக வளர்ச்சி பெற்றிருக்குமானால் புறணி 
பழுதடைவதிலிருந்து 

சிக்கல் நடத்தைக்கு மிகவும் தடை 
ஏற்படுகின்றது . அதனால் தான் மூளைச் சுழற்சி ( Encephalsction ) 
முறைப்படி ஏற்றுக்கொள்ளக் கூடியதாக இருக்கின்றது . ஒரு 


மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் 129 
புறணிப் பரப்பிலிருந்து மற்றொரு புறணிப் பரப்புக்டி சிக்கல் 
நடத்தையில் மாற்று புறணித் தொடர்புகள் செய்யப்படுகின்றன . 
எனவே சிக்கல் 

நடத்தைக்கு ஒரு புதிய நரம்பு மண்டல 
மாதிரியைக் காணலாப் . பெருமூளைப் புறணியின் பல்வேறு 
பகுதிகளும் செயல் முறையில் மாறுபடுகின்றன என்பது இங்குப் 
பிரச்சினையாக இல்லை . அவைகள் மண்டை யமைப்பியலாகக் 
கருத்துத் நெரிவித்த முறையில் மாறுபடவில்லை, மண்டை 
யமைப்பியலார் ஒவ்வொரு உளவியல் 

துறையையும் ஒரு 
குறிப்பிட்ட புறணிப் பகுதிக்கு இணைத்துள்ளனர் . அவர்களின் 
கருத்துப்படி போரிடுகின்ற ஒருவரைச் சரிக்கட்ட வேண்டுமானால் 
மூளையின் போரிடும் பகுதியை துண்டிப்பதின் மூலம் போராட்ட 
உணர்ச்சியை நீக்கிவிடலாம் என்று நம்பப்படுகின்றது . கண் 
பார்வை சம்பந்தப்பட்டவைகளில் இது மிகவும் தெளிவான 
முடிவாக இருக்கின்றது . பெருமூளைப் புறணியை ஒரு சீரான 
திசுக்களின் பிண்டம் என்று நினைக்கும்படியான முடிவுக்கு இட்டுச் 
செல்லும்படியாக இந்த ஆராய்ச்சிக்கு எதிரான எதிர்வினை 
இருக்கக் கூடாது . பெருமூளைப் புறணி ஒரே சீரான திசுப்பிண்ட 
மன்று . முந்திய அத்தியாயம் இதை நன்கு விளக்குகின்றது . 


பழைய புறணியும் புதிய புறணியும் 

பெருமூளைப் புறணி இரண்டு பெரும் பிரிவுகளாகப் பிரிக்கப் 
படலாம் . அவை பழைய புறணி ( Ailocortex ) என்றும் புதிய 
புறணி ( Neocortex ) என்றும் கூறப்படுகின்றன . பழைய புறணி 
யின் உயிரணுக்களாலான அமைப்பு புதிய புறணியின் உயிரணு 
அமைப்பிலிருந்து வேறுபட்டிருக்கின்றது . பொதுவாகப் பார்க்கும் 
போது பழைய புறணி பரிணாம முறைப்படி முதலில் விரிவடைந் 
திருக்கின்றது என்று கூறலாம் . பழைய புறணி பல அமைப்பு 
களைக் கொண்டிருக்கின்றது . பழைய புறணி மோப்பப் புலன் 
மண்டலத்தோடு நெருங்கிய தொடர்புறவு கொண்டிருப்பதால் 
அதை மோப்ப மூளை என்று சிலர் கூறுகின்றனர் . 


புறணியில் 


ஆனால் இன்றைய ஆராய்ச்சிகள் உயிரியின் முழு நட 
வடிக்கைக்கும் பெரும் முக்கியத்துவம் அளித்து வருகின்றது . 
பழைய 

ஏற்படுத்தும் தூண்டல் 

தானியங்கு 
துலங்கல்களைப் பெரிதும் விளைவிக்கின்றது . அல்லது உயிரியின் 
உடல் துவங்கல்களை விளைவிக்கின்றது . அவைகள் 

பெரிதும் 
வெளிப்படையான கோபத்தில் எதிரியைத் தாக்குவது போன்ற 
துவங்கல்களாகும் . ஆக அவை மன எழுச்சி இயல்பைக் கொண்ட 
வைகளாக இருக்கின்றன . இந்தத் துலங்கல்கள் ஹைப்போதால 

உடற்-9 


130 


உடற்கூற்று உளவியல் 


மஸுடனும் மற்ற கிளைப் புறணியமைப்புகளுடனும் பழைய 
புறணி நிலைநிறுத்தும் தொடர்புகளின் மூலமாக இணக்கம் உண்டு 
பண்ணுகின்றன . பழைய புறணியின் பகுதிகளை அறுவைச் 
சிகிச்சையின் மூலம் அகற்றுவோமானால் சம்பந்தப்பட்ட 
மிருகத்தின் மூர்க்கத்தனத்தைக் குறைக்கலாம் . பழைய புறணி 
புலன் துடிப்புகளை உள் உறுப்புகளிலிருந்தும் திசுக்களிலிருந்தும் 
பெறுகின்றது . ஆகையினால் இது உயிரியின் உள் நடவடிக்கை 
களோடு நெருங்கிச் சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்று தோன்று 


கின்றது . 


எப்படியிருப்பினும் பழைய புறணியைத் தூண்டுவதால் 
எழுப்பப்பட்ட கோபம் போன்ற மற்ற மனவெழுச்சி வடிவங்களில் 
உடல் நடவடிக்கை உள்ளடங்கியிருக்கின்றது என்ற கருத்தை 
மறுப்பதற்கில்லை . புதிய புறணிவைத் தூண்டுவதின் மூலம் 
தானியங்கு நடவடிக்கையை எழுப்ப முடியும் , பொதுவாகப் 
பழைய புற்ணியை உள் நடவடிக்கைகளோடு ஒத்துப் பார்ப்பது 
வழக்கமாக இருந்து வருகின்றது . 


புதிய புறணியின் கிளைகள் 

புதிய புறணி முற்றிலும் தொங்கும் பகுதிகளாக ( Lobes ) 
அல்லது பரப்புகளாகப் பிரிக்கப்பட்டிருக்கின்றது . அவை இயக் 
கத்திற்குரிய புறணியின் தொங்கும் பகுதி ( Frontal lobe ) , தோல் , 
தசைப்புலனுக்குரிய புறணின் தொங்கும் பகுதி ( Parietal lobe ) , 
ஒளிப்புலனுக்குரிய புறணியின் தொங்கும் பகுதி ( Occipital lobe ) , 
ஒலிப் புலனுக்குரிய புறணின் தொங்கும் பகுதி ( Temporal lobe ) 
என்பன . ஆனால் இந்தப் பகுதிகள் எல்லாம் ஒவ்வொன்றும் தனிச் 
செயல் முறைப் பரப்புகள் என்று கருத முடியாது . உயிரணுக் 
களின் வடிவத்தின் அடிப்படையின் மீது புதிய புறணியின் கிளைப் 
பிரிவுகள் உயிரணுப் பரவல் ஆராய்ச்சிகள் ( Cytoarchi tectonics ) 
என்று கூறப்படுகின்றன . படத்தில் காட்டப்பட்டுள்ள வேறுபாடு 
கண்டறியத்தக்க உயிரணுப் பரவல் பகுதிகள் குறிப்பிடத்தக்க 
முக்கியத்துவம் வாய்ந்தவை . அவை செயல் முறைப் பரப்புகளைக் 
காட்டுகின்றன . புறணியின் பல்வேறு தொங்கும் பகுதி அல்லது 
பரப்புகளும் உள்ளடங்கியிருக்கின்றன . 


புதிய புறணி புராதன புலன் பரப்புகளையும் இயக்க விரிவுப் 
பரப்புகளையும் தொடர்பு பரப்புகளையும் உள்ளடக்கியதாக 
இருக்கின்றது . புலன்விரிவு பரப்புகள் தாலமஸின் புலன் 
அணு மையங்களோடும் மடிப்புச் செயல்முறை உடல்களோடும் 


மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் 


131 





இரு வழித் தொடர்புகள் கொண்டிருக்கின்றன . இயக்க விரிவுப் 
பரப்பும் , முன்னியக்கப் பரப்பும் ஆதார நரம்பு மையத்தோடு 
விரிவான இரு வழித் தொடர்புகள் கொண்டிருக்கின்றன . தோல் , 
* தசைப் புலன் , ஒளி , ஒலி ஆகியவைக்களுக்குரிய புறணியின் 
தொடர்புப் பரப்புகள் பின்பகுதியைச் சார்ந்த தாலமஸின் அணு 
டையத்தோடு இடையுறவு 

கொண்டிருக்கின்றன . இந்தத் 
தொடர்புப் பரப்புகள் செயல் முறையில் இயக்கத்திற்குரிய 
புறணிப் பகுதியிலிருந்து வேறுபடுகின்றன . 

புதிய புறணி கிளைப் புறணி அணு மையங்களின் கிளை 
மண்டலங்களுக்கிடையில் செங்குத்தான அமைப்பாகவும் 
சிக்கலான புரை இடமாகவுமிருக்கின்றது . தோல் , தசை , 
ஒலிப் புறணிப் பகுதிகள் புலன் உட்பொழிவை நினைவு , கற்றல் 
ஆகியவைகளில் கிளைப் புறணி மையங்களோடு பெறுகின்றன .. 
இயக்கப் பரப்புகள் இயக்க விரிவு மண்டலங்களின் தோற்றங்களை 
யும் அடங்கியதாக இருக்கின்றது . இயக்கப் பரப்பின் முன் பகுதிகள் 
முன்னியக்கப் பரப்புகள் என்று கூறப்படுகின்றன . அவை மிகவும் 
சிக்கலான வழிகளில் செயல்படுகின்றன. மிருகங்களிடம் நடத்திப் 
பார்த்த பரிசோதனைகளிலிருந்து அவைகள் ஆற்றலைப் பாதிக்கச் 
செய்கின்றன என்றும் தூண்டலுக்கான துலங்கலைத் தாமதப் 
படுத்துகின்றன என்றும் தெரிகின்றது . 

இந்தப் பரப்புகளில் மனித மூளை பழுதுபட்டால் நுட்பமான 
ஆளுமைக் குழப்பங்கள் ஏற்படுகின்றன . எளிதில் மன எழுச்சியை 
உண்டாக்குகின்ற நிலையை அதிகப்படுத்துகின்றது . குட்டிப் 
போட்டுப் பால் கொடுக்கின்ற மிருகங்களை எடுத்துக்கொண்டு 
ஆராய்ந்தால் எலியிலிருந்து மனிதன் வரையில் 
பரப்புகளில் இந்த இயக்கப் பரப் கள் அளவில் அதிகரித்துக் 
கொண்டே செல்லுகின்றன . ஆனால் இந்த இயக்கப் பரப்புகளின் 
நடத்தையைப் பற்றி நாம் விரிவான ஆராய்ச்சிகள் நடத்தினால் 
மேலும் பல விவரங்களைத் தெரிந்து கொள்ளலாம் . 


A 


புறணிப் 


தாலமஸின் தொடர்புகள் 

புதிய புறணியின் எல்லாப் பரப்புகளும் தாலமஸிட 
மிருந்து தொடர்பு கொண்டிருக்கின்றன . மற்ற எல்லா நிகழ்ச்சி 
களிலும் அவைகள் நரம்பு நார்களைத் தாலமஸுக்கு அனுப்பு 
கின்றன . இந்த இரு வழித் தொடர்புகளின் குறிப்பிடத்தக்க 
செயல் முறைகள் பற்றித் தெளிவான விளக்கம் இன்னும் நமக்குக் 
கிடைக்கவில்லை . தாலமஸிடமிருந்து புறணிக்குச் சில விரிவுகள் 
புலன் செயல் 

முறைகளுக்கு உடந்தையாக இருக்கின்றன . 


132 


உடற்கூற்று உளவியல் 


புறணியிலிருந்து தாலமஸுக்குக் கீழ் நோக்கிச் செல்லும் சில 
தொடர்புகள் புறணி நடவடிக்கையை அனுமதித்து , எந்த 
அளவுக்கு தாலமஸின் 

நடவடிக்கை புறணியை இயக்க 
அனுமதித்தது என்பதை நிருணயிக்கின்றன . புலன் அமைப்புக் 
களில் தாலமஸுக்கும் புறணிக்கும் இடையிலுள்ள இணைப்புகள் 
மிகவும் சரிநுட்பமானவை . புறணியின் மற்றப் பகுதிகளில் , 
குறிப்பாகத் தொடர்பு பரப்புகளில் இணைப்புகள் பரவிச் 
செல்லுகின்றன . 


புறணியின் 


புலன் செயல் முறைகள் 

பகுதிகள் புலனுணர்ச்சிக்கு நேரடியான 
தொடர்புகொண்டிருக்கவில்லை என்றாலும் புலனுணர்ச்சிச் சார்ந்த 
செயல் முறைகளும் புலன் காட்சி சார்ந்த செயல் முறைகளும் 
மிக முக்கியமான புறணி 

சார்ந்த செயல் 

முறைகளாக 
இருக்கின்றன . புறணியின் முதிராத தோற்றங்கள் தாழ்ந்த 
மிருகங்களில் புலனுணர்ச்சி சார்ந்த மண்டலங்களோடு தொடர்பு 
கொண்டிருக்கின்றன . பார்வைப் புலன் , ஒலிப் புலன் , மூளையின் 
தோல் , தசைப் புலன் ஆகியவை புதிய புறணிப் பரப்புகளைக் 
கொண்டிருக்கின்றன . பார்வைப் புலன் அதனுடைய அடிப்படை 
புறணி சார்ந்த தெரிவிப்பை ஒலிப் புலனுக்குரிய புறணியின் 
தொங்கும் பகுதிகளில் கொண்டிருக்கின்றது . இந்தப் பரப்பை 
அகற்றினால் பார்வையை இழக்க நேரிடும் . உயிரி குருடாக 
வேண்டியது தான் . தெளிவற்ற பார்வை உணர்வுதான் இருக்க 
முடியும் . கேள்விப் புலன் அதனுடைய அடிப்படைப் பரப்பை 
ஒலிப் புலனுக்குரிய புறணிப் பகுதியில் கொண்டிருக்கின்றது . 
இந்தப் பரப்புகளின் தூண்டல் ஒரு செவியிலோ அல்லது இரண்டு 
செவியிலோ இரைச்சல் அல்லது உரத்த ஒலி எழுப்புகின்றன . ஒரு 
குறிப்பிட்ட வழியில் கேட்கப்படுகின்ற ஒலிகளின் செறிவு அல்லது 
தன்மை மாறலாம் . சில சமயங்களில் மயக்கமாக இருக்கின்றது 
என்று ஒருவர் கூறலாம் . காதின் முன்கூடப் புலன் செயல் முறை 

ஏற்படுவதாகத் தோன்றலாம் . ஆனால் இந்த ஒலிப் 
புலனுக்குரிய புறணிப் பகுதிப் பரப்புகளை நீக்கிவிட்டால் சமநிலை 
பழுதடைவதில்லை . ஒலிப் புலன் பரப்புகளை இரு பக்கத்திலும் 
அகற்றினால் செவிடு ஏற்படும் . 


கூட 


மூளையின் தோல் தசைப் பரப்புகள் இடது அரை உருண்டை 
யின் பெருமூளைப் புறணியின் உச்சியிலிருக்கின்றன . இப் பரப்புகள் 
தோல் தசைப் புலனுக்குரிய புறணியின் பகுதிகளாகும் . 
அடிப்படை விரிவுப் பரப்பில் தூண்டல் ஏற்பட்டால் சிலிர்க்கும் 


மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் 


133 


உணர்ச்சி அமுக்க உணர்ச்சி ஆகியவைகள் ஏற்படும் . 

சில . 
சமயங்களில் குளிர்ச்சி , வெப்ப உணர்ச்சிகளும் ஏற்படலாம் . 
மூளையின் தோல் தசைப் பரப்புகளில் பழுது ஏற்பட்டால் தோல் 
தசைப் புலன்களில் சிதைவு ஏற்படும் . பழுது கடுமையான தாக 
இருக்குமானால் பொருள்களைத் தொட்டுப் பார்த்தோ , 
கையாண்டோ ஒருவர் அவர்களின் வேறுபாடுகளைக் கண்டறிய 
முடியாது . அவர் பார்த்தறியும் திறமின்மையால் ( Agnosia ) 
அவதிப்படலாம் . 


சில சமயங்களில் நோயாளியின் நனவு நிலையை அவரே நிலை 
குலையச் செய்து கொள்ளலாம் . அதாவது அவருடைய கையை 
அவருடையதன்று 

என்று 

கூறுமளவுக்கு நனவு நிலை நிலை 
குலையலாம் . இந்தவிதமான நிலை குலைவு முக்கியமாகக் கருதப் 
படுகின்றது . ஏனென்றால் ஒருவருடைய தன் கருத்து அல்லது 
தன் முனைப்பு ( Ego ) வளர்ச்சி 

தன்னைப் பார்த்தறிவதில் 
தானிருக்கின்றது . 


சுவைப் புலன் முகத்திற்குரிய புறணிப் பரப்பில் அமைந்திருக் 
கின்றது . மோப்பப் புலன் பழைய புறணி சார்ந்த புலனாகத் 
தோன்றுகின்றது . வலிப் புலன் புறணியின் இயக்கத்திற்குரிய 
பகுதியைக் குறிப்பிடுகின்றது . உள் உறுப்புகளின் புலனுணர்ச்சி 
யும் இந்தப் பகுதியில் தன்னுடைய அடிப்படையைக் கொண் 
டிருக்கின்றது . 


இயக்கச் செயல் முறைகள் 

முந்திய அத்தியாயத்தில் இயக்கச் செயல் முறைகள் பற்றித் 
தெளிவாக விளக்கப்பட்டது . என்றாலும் இங்கு சிறிது கூற 
வேண்டியிருக்கின்றது . ஏனென்றால் மனித உடம்பில் இயக்கச் 
செயல் முறைகள் பெருமூளைப் புறணியைத்தான் பெரிதும் 
சார்ந்தவைகளாக இருக்கின்றன . மிருகங்களின் உடம்பில் 
இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படவில்லை . குட்டிப் போட்டுப் 
பால் கொடுக்கும் ஒரு தாழ்ந்த மிருகத்தின் இயக்கப் புறணி 
தூண்டப்பட்டால் மிகக் குறைந்த அசைவைத்தான் 
ஏற்படுத்துகின்றது . ஆனால் மனிதனிடம் அது பெரும் அசைவுகளை 
ஏற்படுத்த வல்லது . 

மேலும் மிருகங்களிடம் தலையையும் 
உயர்ந்த இறுதி முனைகளை மட்டும் உள்ளடக்கியதாக இருக் 
கின்றது . ஆனால் மனிதனிடம் அசைவு புறணிப் பரப்பின் மீது 
ஏற்படும் தூண்டல் சரிநுட்பமாகவும் குறிப்பிட்ட இடத்திற்குரிய 
தாகவுமிருக்கின்றது . மேலும் இயக்க நரம்பு நார்கள் இயக்கப் 


அது 


134 


உடற்கூற்று உளவியல் 


பரப்புகளுக்கு வெளியில் பல பரப்புகளிலிருந்தும் எழுகின்றன . 
ஆகையினால் பல பரப்புகளில் புறணிச் செயல் முறையின் மாறும் 
வடிவங்கள் உயிரியின் நடவடிக்கைகளை இயக்குகின்றன . 


தொடர்புச் செயல் முறைகள் 

மனிதனுடைய பெருமூளைப் புறணியின் இரண்டு பெரும் 
பரப்புகள் புலன் செயல் முறைகளுடனும் இயக்கச் செயல் முறை 
களுடனும் நேரடியான சம்பந்தம் கொள்ளாமலிருக்கின்றன . 
ஒன்று இயக்கத் தொடர்புப் பரப்புகள் என்பது . இதைச் சில 
சமயங்களில் முன்னியக்கப் பரப்பு என்றும் கூறுகின்றனர் . 
மற்றொன்று , தோல் , தசை - ஒளி - ஒலி ( Pot ) தொடர்புப் பரப்பு 
என்பதாகும் . இந்தப் பரப்புகளெல்லாம் சில சமயங்களில் 
அமைதியான பரப்புகள் என்று கூறப்படுகின்றன . ஏனென்றால் 
இப் பரப்புகளில் சிதைவு ஏற்படுமானால் குறிப்பிட்ட எந்த ஒரு 
புலனுணர்ச்சியும் இயக்கச் செயல் முறையும் அழிந்து விடுவதில்லை ., 
இயக்கத் தொடர்புப் பரப்பு துலங்கத் தாமதம் செய்யும் திறமை 
யுள்ளது . மேலும் ஒரே காலத்தில் நிகழாத சூழ்நிலையின் மூலக் 
கூறுகளை இணைக்கும் திறமையையும் பெற்றிருக்கின்றது . 
குரங்குகளிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் இக் கருத்துத் 
தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது . 


1 


மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகளின்படியும் இங்குக் காட்டப் 
பட்ட முடிவுகளின்படியும் புலப்படும் உண்மை என்னவென்றால் , 
இயக்கப் பரப்புகளில் தசை நார் வளர்ச்சிகள் பெற்றுள்ள 
மனிதர்களிடம் இயக்கத் தொடர்புப் பரப்புகள் உயர்ந்த 
நுண்ணறிவுச் செயல் முறைகளைக் கொண்டதாக இருக்கின்றன 
என்பதாகும் . இயக்கத் தொடர்புப் பரப்பு அண்மைக் காலத்தில் 
குறிப்பிடத்தக்க கவனத்தைப் பெற்றிருக்கின்றது . தாலமஸிட 
மிருந்து முன்னியக்கப் பரப்புகளை வேறாக்கும் அல்லது மூளையின் 
முன் பிளவின் மீது தாலமஸின் செல்வாக்கைத் துண்டிக்கும் 
அறுவைச் சிகிச்சைகளும் ( Prefrontal lobotomy ) முன்னியக்கப் 
புறணியைச் சிறு பகுதிகளாக அகற்றல் ( Prefrontal topectomy) 
அறுவைச் சிகிச்சைகளும் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன .. 
இந்த அறுவைச் சிகிச்சைகளினால் ஏற்படும் ஆச்சரியப்படத்தக்க 
முடிவு என்னவென்றால் வலியின் முக்கியத்துவத்தைக் குறைப்ப 
தாகும் . ஆராய்ந்து பார்க்கின்றபோது திட்டமிடும் திறமையில் 
ஓரளவுக்குக் குறைவு ஏற்படலாம் . மேலும் சில நிகழ்ச்சிகளில் 
தசை நார் இயக்கமும் கவலையும் குறைகின்றன . ஆனால் - 
முன்னியக்கப் புறணியைச் சிறு பகுதிகளாக அகற்றும் அறுவைச் 


மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் 135 
சிகிச்சையைக் கவனமாகக் கட்டுப்படுத்தி ஆராய்ந்து பார்த்தால் 
அறுவைச் சிகிச்சையின் விளைவில் புறநிலையாக அளக்கக்கூடிய 
பழுது சிறிதும் வெளிப்படவில்லை . 


தோல் , தசை - ஒளி - ஒலி தொடர்புப் பரப்பு உடல் 
உணர்ச்சிப் புலன் காட்சி ஒளி , ஒலி புலன் காட்சி சம்பந்தப் 
பட்டதாக இருக்கின்றது . இப்பரப்பு புலன் காட்சி நினைவில் 
உள்ளடங்கியிருப்பதாகத் தெரிகின்றது . இப்பரப்பின் பகுதிகளிங் 
ஏற்படுத்தும் தூண்டல் பழக்கப்பட்ட பொருள்களின் உருவல் 
களைத் தூண்டச் செய்யலாம் . 


இந்தப் பரப்பில் 

பரப்பில் பழுது ஏற்படுமானால் பார்த்தறிதல் 
பாதிக்கப்படுகின்றது . ஒலிப் புலனுக்குரிய பரப்பு பழுதுபடுமானால் 
வழக்கத்திற்கு மாறான விளைவுள்ள மாற்றங்கள் காணப்படலாம் . 
மனிதர்களின் ஒலிப்புலனுக்குரிய புறணிப்பகுதிகள் எரிச்சலூட்டப் 
பட்டால் ஒலிப்புலன் வலிப்பு நோய் ஏற்படலாம் . இதில் பாதிக்கப் 
பட்ட பகுதிப் பொருள்கள் நினைவை இழப்போடு இணைக்கப் 
படுகின்றன . அல்லது கணநேர மங்கலான தோற்றத்தோடு 
இணைக்கப்படுகின்றன . எப்படியிருப்பினும் இச் செயல்முறை 
அவ்வளவு தெளிவாக இல்லை . மொழியை உபயோகிப்பதில்கடுமை 
யான தலையீடு ஏற்படுகின்றது . தோல் , தசை - ஒளி- ஒலிதொடர்புப் 
பரப்பப் பழுதுபடுவதைத் தொடர்ந்து அபாஸ்யா ( Aphasia ) 
என்ற மொழி மறதி நோய் வரவும் கூடும் . பார்த்தோ அல்லது 
கேட்டோ சொல்லைப் புரிந்து கொள்ள இயலாத இந்த நோயின் 
கடுமை தற்செயலாக இப்பரப்பு பழுதுபடும் இடத்தைப் பொருத் 
திருக்கின்றது . தொடர்புப் பரப்புகள் தான் புரணி அமைப்புகள் 
விரிவடைவதில் கடைசியாக விரிவடைகின்றன . 

அவைகள் . 
உளவியல் செயல்முறைகளுக்கு எந்த அளவுக்குத் துணைபுரி, 
கின்றன என்று கண்டறிவதற்கான சோதனை கள் போதியதாக 
இன்னும் விரிவடையவில்லை . அதனால் தொடர்புப் பரப்புகளின் 
செயல்முறைகளைப் பற்றிய நமது அறிவு இன்னும் முழுமை 
அடையவில்லை . 


தொங்கும் புறணிப் பரப்புக்களிடையே ஒருமைப்பாடு 

உளவியல் மாணவர்கள் புலன்காட்சியைப் (Perception )பற்றி 
ஏற்கனவே ஓரளவு புரிந்து கொண்டிருப்பார்கள் . ஒரு நிகழ்ச்சி , 
அல்லது பொருளைப் பற்றிய உணர்வை எழுப்புவதற்குப் பல 
புலன்களின் கூட்டுறவு தேவைப்படுகின்றது என்பதைப் புலன் 
காட்சி தெளிவுபடுத்துகின்றது . உதாரணமாக , இன்சுவையை 


136 


உடற்கூற்று உளவியல் 


அறிவதற்கு ஒரே சமயத்தில் பல புலன்களின் செயல் தேவைப் 
படுகின்றது . கடுமையான தலைவலியோ , சளியோ , அல்லது 
காய்ச்சலோ இருக்கும்போது உணவின் சுவை நமக்குத் தெரிவ 
தில்லை . ஆனாலும் அதே சமயத்தில் சுவை மொட்டுகள் செயல் 
பட்டுக் கொண்டுதானிருக்கின்றன . உணவின் சுவையை நாம் 
அறியமுடிவதில்லை . ஒரே சமயத்தில் புலனுணர்ச்சிப் பொருள்கள் 
கலப்பது மட்டுமன்றி ஒரு குறிப்பிட்ட மாதிரியில் நடைபெற 
வேண்டுமென்று ஒருவர் எதிர்பார்க்கின்றார் . 


எப்படியெனில் , குளிர்ச்சியான காப்பி , கசப்பான அல்வா , 
ஒலியில்லாமல் நடைபெறுகின்ற தட்டச்சு ( Typing ) முதலியவை 
நம்மை திகைக்கச் செய்யலாம் . ஏனென்றால் இவைகளைப்பற்றிய 
நம்முடைய முந்திய அனுபவங்கள் எதிரிடையானவை . அவை 
களில் ஒவ்வொன்று ஒரு குறிப்பிட்ட 

புலனுணர்ச்சியோடு 
தொடர்பு கொண்டிருந்ததை நாம் அறிவோம் . அதைத்தான் 
நாம் இங்கு எதிர்பார்க்கின்றோம் . 


நாம் எதிர்பார்க்கும் கலப்பு அல்லது ஒருமைப்பாடு எங்கு 
எவ்வாறு ஏற்படுகின்றது . மனித உயிரியின் நடத்தை எப்படியோ 
ஒருமைப்பாட்டைப் பிரதிபலிக்கின்றது . கடந்த காலத்திலும் 
நிகழ்காலத்திலும் உணர்ந்தறிந்த பல்வேறு விவரங்கள் மைய 
நரம்பு மண்டலத்தில் ஒருமைப்பாடடைவதை ஒருவரின் நடத்தை 
காட்டுகின்றது . பெருமூளையிலுள்ள நீண்ட தொடர்புப் பரப்புகள் 
தான் இதற்குப் பொருப்பு என்று ஒரு காலத்தில் நம்பப்பட்டு 
வந்தது . ஆனால் பரப்புக்குப் பரப்பு முக்கியமான செயல்முறை 
இருப்பதற்கான சான்று ஏதுமில்லை . புறணியின்மீது செங்குத் 
தான வெட்டுகள் பல ஏற்பட்டாலும் வெளிப்படுத்தக்கூடிய 
விளைவு ஏதுமில்லை . 


புறணியின் நுண்ணியல் அமைப்பு 

பெருமூளைப் புறணியின் செயல்முறைகள் புறணியின் சிறந்த 
அமைப்பைப் பொருத்திருக்கின்றன . எந்த அளவுக்குப் புறணியின் 
அமைப்பைப் புரிந்துகொள்ளுகின்றோமோ அந்த அளவுக்குப் பெரு 
மூளைப் புறணியின் செயல் முறைகளைப் புரிந்துகொள்ளலாம் . 
இந்த அறிவைப் பல வழிகளில் பெறலாம் . செயல் முறையின் 
விளக்கம் நுண்ணிய உடலமைப்பியல் உண்மைகளோடு ஒத்துச் 
செல்லுவதாக இருக்கின்றது . எப்படியிருப்பினும் உடலமைப்பியல் 
கருத்துச் சார்பான நம்முடைய கற்பனை ஓட்டத்திற்கு ஒரு 
எல்லையை அமைக்கின்றது . எனவே உடலமைப்பியலிலிருந்து 


மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் 


137 


தொடர்புப் பரப்புகளின் செயல்முறையை உய்த்துணர்ந்து 
கொள்ள முடியாது . 


ஆதரவு தரும் உயிரணுக்கள் 

புறணியின் நரம்பணுக்கள் ஆதரவு தரும் உயிரணுக்களின் 
திரளில் பதித்து வைக்கப்பட்டிருக்கின்றன . அவை மொத்தமாக 
நரம்பைச் சாராத உயிரணுக்கள் ( Glial cells ) என்று கூறப்படு 
கின்றன . அவை பல வகைகளாக இருக்கின்றன . நரம்பைச் 
சாராத உயிரணுக்களுக்கும் நரம்பணுக்களுக்கும் இடையிலுள்ள 
தொடர்புறவுகள் பற்றித் தெளிவான விளக்கம் நமக்குக் 
கிடைக்கப்பெறவில்லை . அந்தத் தொடர்புறவுகள் ஒருவேளை 
ஊட்டமுடையதொன்றாக இருக்கலாம் . ஒருவகையான கூறாய்வு 
கள் குறிப்பிடுவது என்னவெனில் நரம்பைச் சாராத உயிரணுக்கள் 
உண்மையில் ஒழுங்கான ஐந்து மணித்துளி இடைவேளைகளில் 
தனித்தனியாகச் சுருங்குகின்றன . தொடர்பு கொண்டுள்ள 
நரம்பணுக்களுக்கு இந்தச் செயல்முறையில் ஒரு செய்தியை 
அனுப்புகின்றன . நரம்பணுக்களின் இயல்பான உயிர்ப்பொருள் 
மாறுபாட்டுக்கு இது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது . 


உயிரணுப் பரவல் 

உயிரணுப் பரவல் என்பது ஒரு உயிரியின் உயிரணு அமைப் 
பைக் குறிக்கின்றது . இங்கு பெருமூளைப் புறணி சம்பந்தமானதாக 
இருக்கின்றது . குறிப்பான மனித உடலில் புறணியின் சிறந்த 
அமைப்பு மிகவும் சிக்கல் வாய்ந்ததாக இருக்கின்றது . ஏனென்றால் 
குட்டிப் போட்டுப் பால் கொடுக்கும் மிருகங்களின் அடிப்படை 
அமைப்பு குட்டையான நரம்பிழைகளில் மிக அதிகமான நரம்பு 
அணுக்கள் சேர்ந்திருக்கின்றன. 


நரம்பணுக்கள் மிக நெருக்கமாக அடைக்கப்பட்டிருப்பதும் 
நரம்பைச் சாராத உயிரணுக்கள் நெருக்கமாக அடைக்கப்பட் 
டிருப்பதும் குறிப்பிடத்தக்க கவர்ச்சியாகும் . சில கோட்பாட்டுக் 
கிளையினர் புறணியின் செயல்முறையில் மொத்தமான மின் வலி 
விளைவுகள் உள்ளடங்கியிருக்கின்றன என்று கருதுகின்றனர் . 


மையக் கூடல் வாய்கள் 

கூடல் வாய்களின் வகைகளையும் செயல்முறைகளையும் பற்றிப் 
பிரிதோரிடத்தில் தெளிவாகக் கூறப்பட்டிருந்தாலும் இங்கும் 
சிறிது குறிப்பிடவேண்டியிருக்கின்றது . மைய நரம்பு மண்டலத் 


138 


உடற்கூற்று உளவியல் 


தில் நரம்பிழைகளில் மூடப்பட்ட பகுதி ( Neuropil ) காணப்படு 
கின்றது . நரம்பிழைகளில் மூடப்பட்ட பகுதி என்பது நரம்பிழை 
களாலும் டென்ரயிட்டுகளாலும் முறுக்கப்பட்ட ஒரு திரளைக் 
குறிக்கின்றது . அது நரம்பணுக்களிடையே இடையுறவுகளை நாலா 
பக்கங்களிலும் பரவச் செய்ய அனுமதியளிக்கின்றது . ஆனால் 
துடிப்புகளை அனுப்புவதில் மையக் கூடல் வாய்களும் மற்ற கூடல் 
வாய்களைப் போலவே தான் செயல்புரிகின்றன . அவ்வளவு 
மாறுபாடு அவைகளின் செயல்முறைகளில் காணப்படவில்லை . 


பெருமூளைப் புறணியின் உயிர்ப்பொருள் மாறுபாடு 

உயிருள்ள திசுக்கள் எல்லாம் உயிர்ப்பொருள் மாறுபாட்டுச் 
செயல் முறையை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன . அது 
போலவே மைய நரம்பு மண்டலமும் பெருமூளைப் புறணியும் 
உயிர்ப்பொருள் மாறுபாட்டுச் செயல்முறையை அடிப்படையாகக் 
கொண்டிருக்கின்றன . ஒரு குறிப்பிட்ட திசு பல்வேறு வழிகளில் 
உயிர்ப்பொருள் மாறுபாடு செய்யமுடியும் . ஒரு குறிப்பிட்ட 
திசுவின் உயிர்ப்பொருள் மாறுபாட்டைச் சில திட்டமான 
பொருள்கள் விளைவுகளை உண்டாக்க முடியும் .. மூளையைப் 
பொருத்த மட்டில் அதனுடைய உயிரக உபயோகத்திலும் , 
அதனுடைய உணவு மூலாதாரத்திலும் அதனுடைய நடவடிக்கை 
களை குருதியோட்டம் பாதிக்கச் செய்வதிலும் நாம் அக்கரை 
காட்டுகின்றோம் . 


பெருமூளையில் உயிர்வளிக் கலவை 

பெருமூளையின் நடவடிக்கைக்கான ஆற்றல் உணவுப் பொரு 
ளின் . உயிர்வளிக்கலவையிலிருந்து பெரிதும் பெறப்படுகின்றது .. 
உயிரகம் முற்றிலும் தடை செய்யப்பட்டு விடுமானால் மைய நரம்பு . 
மண்டலத்தின் நடவடிக்கை வெகுவிரைவாகத் தடைப்படுகின்றது . 
வயது வந்த உயிரி நிலையான சிதைவைப் பெறுகின்றது . இது 
சில மணித்துளிகளில் நடைபெறலாம் . புதிய குழந்தை உயிரகத் 
தடையை பழுது ஏதுமில்லாமல் சற்று நீண்ட நேரத்திற்குத் 
தாங்கிக்கொள்ள முடியும் . இது , மைய நரம்பு மண்டலத்தின் 
உயிர்ப் பொருள் மாறுபாட்டின் ஒரு வேறுபட்ட வடிவமைப்பைக் 
காட்டுகின்றது . 


பொதுவாகப் பார்க்கின்றபோது , வயது வந்த மனிதனின் 
மைய நரம்பு மண்டலத்தின் பல்வேறுபட்ட பிரிவுகள் பரிணாம 
வளர்ச்சியில் உயிர்ப்பொருள் மாறுபாட்டின் வீதங்கள் அவைகளி 
னுடைய 

அண்மைக் காலத்தோடு நேரடியாகத் தொடர்பு 


139 
மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் 
கொண்டிருப்பதைக் காட்டுகின்றன . இவ்விதமாக , பெருமூளைப் 
புறணி மிக உயர்ந்த உயிர்ப் பொருள் மாறுபாட்டு விகிதத்தைக் 
கொண்டிருக்கின்றது . அது உயிரகத்தை ( Oxygen ) மிக விரை 
வாக உபயோகப்படுத்துகின்றது . அதே சமயத்தில் தண்டுவடம் 
மிகக் குறைந்த வீதத்தைக் கொண்டிருக்கின்றது . இந்தச் செயல் 
முறைகளைக் கொண்டு ஒரு உண்மையை நாம் ஊகிக்கலாம் . 
அதாவது மிக அதிகமான உயிரகத்தை உபயோகிக்கின்ற 
அமைப்புகள் உயிரகம் தடையினால் முறுக்கப்பட்ட மிக எளிதில் 
பாதிக்கப்படுகின்றன என்பதாகும் . 


உயிர்வளிக் கலவையில் மருந்துகள் தலையிடுவ தாலும் 
அவைகள் பாதிக்கப்படலாம் . உயிர்வளிக் கலவையோடு தலையீடு 
இருந்து மைய நரம்பு மண்டலத்தின் நடவடிக்கை கீழிறங்கு 
மானால் அதற்கு மாறுபட்ட செயல் முறையும் நடைபெறலாம் . 
நடவடிக்கையில் மாற்று வழிகள் மைய நரம்பு மண்டல உயிர்வளிக் 
கலவை மாற்றத்தில் பிரதிபலிக்கின்றன . உயிரி மயக்க நிலைமையி 
லிருந்தால் பெருமூளை உயிர்வளிக் கலவை எப்பொழுதும் 
தாழ்ந்தே இருக்கும் . என்ன காரணத்தினால் மயக்க நிலை 
ஏற்பட்டாலும் இது நடைபெறும் . 


கணக்குப் போடுதல் 

போன்ற 

உள்ளம் சம்பந்தமான 
வேலைகளோடு ஓய்வாக இருத்தலை ஒத்திட்டுப் பார்க்கும்போது 
முழு உடலும் உயிரகம் உட்கொள்ளுவதை வெளிப்படுத்திக் 
காட்டலாம் . இந்த 

இரண்டு 

செயல்களின்போது உயிரகம் 
அவ்வளவு அதிகமான அளவுக்கு மாறுபடுவதில்லை . மிகக் 
குறைந்த அளவே உயிரகம் அதிகரிக்கின்றது . அதுவும் தசை 
நாரின் , இறுக்கத்தினால் ஏற்படுகின்றது . விழிப்பு நிலையிலுள்ள 
மூளை தன்னியல்பாகவே சுறுசுறுப்பாக இருக்கின்றது . நட 
வடிக்கையின் உயர்ந்த மட்டத்தைவிட 

மனக் 

கணக்கு 
நடவடிக்கை வடிவத்தில் மிகுந்த மாற்றத்தைக் காட்டுகின்றது . 
உயிரகத்தின் அழுத்தம் மிக அதிகமாக இருந்தாலும் ஒரு குறை 
பாடாகும் . மைய நரம்பணுக்களின் மூச்சு 

விடலில் தலையீடு 
ஏற்பட்டால் செயல் முறையில் நிலை குலைவு ஏற்படும் . 


சில சமயங்களில் மிகுதியாக மூச்சு விடுவதை மைய நரம்பு 
மண்டலத்தின் நிலையான தன்மையைச் சோதிப்பதற்காக 
உபயோகப்படுத்தப்படுகின்றது . ஏனென்றால் , அது மின்மூளை 
மானியை இயல்புக் கடந்த நிலைக்குச் செலுத்துகின்றது . இந்த 
விளைவு கரியமிலவாயு குறைவதனால் பெரிதும் ஏற்படக்கூடும் . 
அதற்குப் பதிலாகப் பெருமூளை சுற்றோட்டத்தை 


140 


உடற்கூற்று உளவியல் 


மாற்றுகின்றது . ஆனால் பெருமூளை உயிர்வளிக் கலவையில் 
ஏற்படும் மாற்றங்களினால் பெருமூளை நடவடிக்கையில் ஏற்படும் 
எல்லா மாற்றங்களையும் விளக்கிக்கூற முடியாது . ஏனென்றால் 
உளப்பிணி ( Psychosis ) அல்லது உணர்ச்சி விண்ட நிலை 
( Schizophrenia ) கடுமையாகக் கொண்ட நோயாளியிடம் பெரு 
மூளை உயிர்ப் பொருள் மாறுபாட்டு வீதம் இயல்பாகக் காணப் 
படுகின்றது . மாற்றம் ஏதும் காண முடிவதில்லை . 


பெருமூளையின் உணவுப் பொருள்கள் 

மூளைக்குச் சிறப்பு மிக்க உணவு என்னவோ அதைப் பற்றிச் 
சிறிது இங்குக் கவனிப்போம் . மூளைக்கு அடிப்படைத் தேவைகள் 
புரதம் என்னும் ஊட்டப் பொருள் ( Proteins ) , பழச் சர்க்கரை 
உற்பத்திப் பொருள் ( Carbohydrates ) , கொழுப்பு (Fats ) , நிலக் 
கருப் பொருள் ( Minerals ) , ஊட்டச் சத்து ( Vitamins ஆகியவை 
களாகும் . உடலின் மற்ற உயிரணுக்களுக்கு இவ்வுணர்வுப் 
பொருள்கள் எவ்வாறு தேவையோ அதே போன்று மூளையின் 
உயிரணுக்களுக்கும் இவைகள் தேவையாகின்றன . 


உயிரியின் மைய நரம்பு மண்டலத்திற்கு உயிரகம் தேவைப் 
படும் விதத்தை மேலே குறிப்பிட்டோம் . உயிர்வளிக் கலவை 
என்னவாயிற்று என்பது விளக்கப்பட வேண்டும் . மிக முக்கிய 
மான மூலாதாரச் சத்து குளுகோஸ் எனப்படும் பழச் சர்க்கரை 
( Glucose ) யாகும் . பழச் சர்க்கரை என்பது எளிய சர்க்கரை 
யாகும் . இது பெரிதும் பழச் சர்க்கரை உற்பத்திப் பொருளி 
லிருந்தும் உணவிலுள்ள கொழுப்பு , 

புரதம் ஆகியவை 
களிலிருந்தும் பெறப்படுகின்றது . இயல்பு நிலையிலுள்ள ஒரு 
உயிரியில் பழச் சர்க்கரை தொடர்ந்து கிடைக்குமாறு செயல்முறை 
நடைபெறுகின்றது . அது ஈரலிலும் நீண்ட பட்டை நார் 
தசையிலும் பெரும்பாலும் குருதிச் சர்க்கரைச் சத்து ( Glycogen ) 
உருவில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது . அதை மிருக 
மாச்சத்து ( Animal starch ) என்றும் கூறலாம் . குருதிச் சர்க்கரை 
மட்டம் குறைவதுமுண்டு . அதை இயல் நிலைக்குக் கீழான குருதிச் 
சர்க்கரை மட்டம் ( Hypglycemia ) என்று கூறுகின்றார்கள் . மைய 
நரம்பு மண்டலத்திற்குக் குறிப்பிடத்தக்க 

விளைவை 
ஏற்படுத்தும் . 


எப்படியிருப்பினும் பொதுவாக , குருதிச் சர்க்கரை மட்டம் 
ஒத்துணர் நரம்பு மண்டலம் , மாங்காய் சரப்பி . மண்டலம் 
ஆகியவைகளின் செயலால் நிலைநாட்டப்படுகின்றது . மேலும் , 
பழச் சர்க்கரையின் உடல் சார்பான உபயோகம் பின் பகுதி 


மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் 


141 


கோழைச் சுரப்பி நீரினாலும் ( Acth ) புறணிச் சுரப்பி நீரினாலும் 
( Corticosterne ) தடை செய்யப்படுகின்றது . அதனால் மிகக் 
கடுமையான நிலைமைகளில் அங்குள்ள பழச் சர்க்கரை மைய 
நரம்பு மண்டலத்திற்குக் கிடைக்கின்றது . 


கணையச் சுரப்பி நீர் குருதிச் சர்க்கரையைக் குறையச் செய் 
கின்றது . உடல் சார்ந்த திசுக்களில் அதனுடைய உபயோகத்தை 
அதிகரிக்கச் செய்கின்றது . 

அதனால் கணையச் சுரப்பியின் 
அதிகமான அளவுகள் மூளையின் நடவடிக்கையில் குறைந்து 
செல்வதில் முடிகின்றன . மயக்கம் , இறப்பு ஆகிய நடவடிக்கை 
களின்போது மிகவும் குறைகின்றது . பெருமூளையின் உயிர்ப் 
பொருள் மாறுபாட்டில் சுரப்பி நீர்களின் செயல் செல்வாக்குப் 
பெறுவது மறைமுகமாக நடைபெறுகின்றது . உடலின் ஒரு பகுதி 
யில் குருதிச் சர்க்கரை மட்டத்தைக் கட்டுப்படுத்துவதின் மூலமும் 
பழச் சர்க்கரையின் உயிர்வளிக் கலவை மூலமும் செல்வாக்குப் 
பெறுகின்றது . கணையச் சுரப்பி நீரோ ( Insulin ) அல்லது புறணிச் 
சுரப்பி நீரோ குருதிமுனை எல்லைக் கோட்டை ( Blood - brain 
barrier ) த் தாண்டிச் செல்ல முடியாது . அதனால் நரம்பணுக் 
களின் மீது நேரடியாகச் செயல் புரிய முடியாது . 


பழச் சர்க்கரையின் முழு 

உயிர்வளிக் கலவைக்கு மிக 
முக்கியமானது என்று கருதப்பட்டது விட்டமின் பி , ஆகும் . 
அது போலவே இயல்பான நரம்பு நடவடிக்கைக்கும் இது முக்கிய 
மானதாகும் . இந்த விட்டமினின் 

உட்பொழிவைக் கடுமை 
யாகக் கட்டுப்படுத்தினால் மைய நரம்பு மண்டலத்தின் பல்வேறு 
பகுதிகளிலும் உயிர்ப் பொருள் மாறுபாட்டில் நிலை குலைவு 
எழலாம் . மேற்பரப்பு நரம்பணுக்களிலும் இது நடைபெறும் . 
மனநோயின் அறிகுறிகள் ஏற்படும் . அதாவது , விட்டமின் பி , 
கடுமையான உற்பத்திக் குறைவுக்கு ஆட்படுமானால் எரிச்சல் , 
உளச்சோர்வு , வலியைத் தாங்கும் திறமையின்மை , கவலை 
ஆகியவை விளைவுகளாக இருக்கும் . மேலும் , கடுமையான குடிப் 
பழக்கத்தின் அறிகுறிகள் பல விட்டமின் பி , குறைபாடுதான் 
என்று காரணம் காட்டுகின்றனர் . 


பெருமூளையின் குருதியோட்டம் 

பெருமூளையின் குருதியோட்டத்தை இரு பகுதிகளாகக் 
கொண்டு இங்கு நாம் கவனிக்கலாம் . ஒன்று , மைய நரம்பு 
மண்டலத்திற்குக் குருதியனுப்பும் குறுதிக் குழாய்கள் , 
மற்றொன்று மூளையையும் தண்டு வடத்தையும் சுற்றியுள்ள நீர்த் 
தன்மையுள்ள திசுக்கள் ( Cerebrospinal fluid ) என்பது . 


142 


உடற்கூற்று உளவியல் 


மூளையும் தண்டு வடமும் மூன்று அடுக்குகளாலான இணைப்புத் 
திசுக்களால் ஆகியிருக்கின்றன . வெளியடுக்கு உறுதியான நரம்பு 
நார்களால் ஆகியிருக்கின்றது . அதை 

மூளையின் வெளிப் 
போர்வை ( Dura mater ) என்று கூறலாம் . அதற்கு அடியில் 
தடித்ததும் நெருக்கம் குறைந்ததுமான அடுக்கு உள்ளது . இதை 
மைய மூளைப் போர்வை ( Arachnoid ) எனலாம் . 

மையப் 
போர்வையையும் உள்போர்வை ( Pia meter ) யையும் கிளை மையப் 
போர்வை பிரிக்கின்றது . அந்த இரண்டுக்குமிடையில் இடை 
வெளியுண்டு . மூளையின் உள்போர்வை மெல்லியதும் நொய்மை 
யானதுமாகும் . அது மூளையையும் தண்டு வடத்தையும் சூழ்ந் 
திருக்கின்றது . 


வெளிப் போர்வையின் அடியிலுள்ள எல்லா இடத்திலும் 
எல்லா உள்மூளையின் அறைகளிலும் மூளையின் குழாய்களிலும் , 
தண்டு வடத்தின் குழாய்களிலும் நீர்த் தன்மையுள்ள திசுக்கள் 
நிரம்பியிருக்கின்றன . மூளைவையும் தண்டு வடத்தையும் சுற்றி 
யுள்ள நீர்த் தன்மையுள்ள திசுக்கள் தெளிவானதும் நிறமற்ற 
குருதி நீர்மத்தைக் கொண்டதுமானவை . குருதியோட்ட 
மண்டலத்தினால் சுரக்கப்படுகின்றது . ஊட்டச் செயல் முறைக்கு 
இது பயன்பட்டாலும் மூளைக்கும் தண்டு வடத்திற்கும் பெரிதும் 
மெத்தை போன்றிருக்கின்றது . 


பெருமூளையின் குருதிக் குழாய்கள் கிளை மையப் போர்வையின் 
இடை வெளியில் மையப் போர்வைக்கும் உள்போர்வைக்கும் 
இடையில் ஓடுகின்றன . அவை மூளையினுள் சென்று கிளைகளாகி 
மயிரிழை போன்ற குருதிக் குழாய்களாக 

உருவாகின்றன . 
உயிரகம் , கரியமில வாயு , பழச் சர்க்கரை ஆகியவை மயிரிழை 
போன்ற நுண் குருதிக் குழாய் ( Capillaries களின் சுவர்களில் 
குருதிக்கும் மூளை அணுக்களுக்குமிடையில் பறிமாற்றம் செய்யப் 
படுகின்றன . பிறகு நுண் குருதிக் குழாய்கள் திரும்பச் சேர்ந்து 
இருதயத்திற்குச் செல்லும் குருதிக் குழாய்களாக ( Veins ) 
உருவாகின்றன . வெளிப் போர்வையினுள் உருவான தேக்கத்தில் 
( Dural sinuses ) வெறுமையாகின்றன . வெளிப் போர்வையின் 
கீழுள்ள தேக்கம் பெரிய குழாய்களில் 

கொட்டி 
யாகின்றது . இவை இருதயத்திற்கு எடுத்துச் செல்லுகின்றன. } 


வெறுமை 


மூளையையும் தண்டு வடத்தையும் சுற்றியுள்ள நீர்த் தன்மை 
யுள்ள திசுக்கள் வேறு வழியிலும் உருவாகின்றன . மூளையின் 
பக்க , மூன்றாவது , நான்காவது உள் அறைகளில் நுண் குருதிக் 
குழாய்களின் நெருக்கமான பின்னல்களும் , துணைபுரியும் திசுக்களு 


மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் -143 
மிருக்கின்றன . அவை ஒவ்வொன்றும் மூளையின் 

மூளையின் வாஸ்குலர் 
அமைப்பு ( Choroid plexus ) என்று கூறப்படுகின்றது . அந்த 
அமைப்புகள் நீர்த்தன்மை திசுக்களை மூளையிலிருந்து அழுத் 
தத்தினால் தெளிவாக வடிகட்டுகின்றன . நீர்த்தன்மை திசுக்கள் 
பக்க அறைகளிலிருந்து மூன்றாவது அறைக்கும் நான்காவது 
அறைக்கும் சுற்றியோடச் செய்யப்படுகின்றன . இழை மையப் 
போர்வை இடைவெளியிலும் சென்று மூளையையும் தண்டுவடத் 
தையும் சுற்றி வெளியில் சுற்றோட்டம் செய்கின்றன . 


இந்த நீர்த் தன்மை திசுக்கள் குருதியின் நிணநீர் ( Serum ) 
போன்றதாகும் . அதாவது குறுதியணுக்களில்லாத குருதியைப் 
போன்றவை . இந்த நீர்த்தன்மை திசுக்களின் முக்கிய செயல் 
முறை மைய நரம்பு மண்டலத்தைப் பாதுகாப்பதாகும் . நோய் 
நிலைமைகளில் நீர்த்தன்மை திசுக்கள் மிகவும் அதிகமாகின்றன . 
ஆனால் மூளைச் செயல்முறையின் மீது இந்த நீர்த்தன்மை திசுக்கள் 
காண்டுள்ள நுட்பமான செல்வாக்கு பற்றித் தெளிவான 
விளக்கம் கிடைக்கப் பெறவில்லை . 


குருதி மூளை எல்லைக்கோடு 

மைய நரம்பு மண்டலம் நுண்குருதிக் குழாய்களை பெருங் 
குழாய்களோடும் , இருதயத்திற்குச் செல்லும் குழாய்களோடும் 
இணைக்கின்றது . அவைகளின் சுவர்களின் வழியே மூளைக்கும் 
தண்டுவடத்திற்கும் உயிர்ப்பொருள் மாறுபாடு அளிப்பு 
செலுத்தப் பெறுகின்றது . அது திசு நீர்களுக்கும் இறுதியாக 
உயிரணுக்களுக்குச் சென்று சேருகின்றது . ஆகையினால் ஒரு 
பொருள் நுண்குருதிக் குழாய் சுவர்களின் வழியே செல்லமூடிய 
வில்லை என்றால் அல்லது அப்பொருள் உயிரணுவின்மீது உண்மை 
யான செயல் நடைபெறுவதற்கு முன்பு தடைப்படுமானால் அது 
பெருமூளையின் உயிர்ப்பொருள் மாறுபாட்டை நேரடியாகப் 
பாதிக்காது . நடைபெறக்கூடிய இத்தகை தடைபாட்டை 
மொத்தமாக எடுத்துக்கொண்டு அதைக் குறுதி மூளை எல்லைக் 
கோடு ( Blood -brain barrier ) என்று கூறப்படுகின்றது . இந்த 
எல்லைக்கோட்டைத் தாண்டிச் செல்லாத பொருள்களும் உண்டு . 
அவை கிளட்டாமிக் அமிலமும் ( Glutamic acid ) கணையச் சுரப்பி 
நீருமாகும் . குருதிச் சர்க்கரையை உபயோகிப்பதற்கு உடலின் 
மற்ற உயிரணுக்களுக்குக் கணையச் சுரப்பி நீர் தேவைப்படு 
கின்றது . கணையச் சுரப்பி நீர் மிகவும் பெரிய மூலக் கூறாகும் . அது 
குருதி - மூளை எல்லைக்கோட்டைக் கடக்கமுடியாது . ஆகையினால் 
மூலையணுக்கள் குருதிச் சர்க்கரையை உபயோகிக்க கணையச் 


144 


உடற்கூற்று உளவியல் 


சுரப்பி நீரை நம்பியிருப்பதில்லை . கிளட்டாமிக் அமிலம் உடலின் 
எல்லா உயிரணுக்களுக்கும் தேவைப்படும் ஒரு முக்கிய அமினோ 
அமிலமாகும் ( Amino acid ) . இதை எந்த உறுப்பும் உற்பத்தி 
செய்வதில்லை . இது குறுதி - மூளை - எல்லைக்கோட்டை வேறொரு 
உருவில் கடந்து சென்று திரும்பவும் இணைந்து கூடுகின்றது . 
ஏனென்றால் இது நரம்பணுக்களின் துடிப்பை மிகவும் பாதிக்கச் 
செய்கின்றது . ( படம் 6.1 ) 


வாஸ்குலர் குருதியோட்டம் அதனுடைய எல்லா உயிர்ப் 
பொருள் மாறுபாடுகளையும் மூளைக்குக் கொண்டு வருகின்றது . 

. 
குருதியோட்டத்தின் மாற்றங்கள் பெருமூளையின் நடவடிக்கையின் 
மீது விளக்கம் தரக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எதிர் 
பார்க்கலாம் . குருதியோட்டத்தின் முழு தடைபாடு மூளையின் 
ஒரு பரப்பில் ஏற்படுமானால் நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப் 
படுகின்றது . மிக விரைவான முறிவு சரி செய்ய முடியாதபடி 
நடைபெறுகின்றது . புதிய மூளையமைப்புகள் குருதியோட்ட 
நிறுத்தத்தைத் தாங்கிக்கொள்ள முடியும் . அதனால் உயிரகமும் 
உணவும் பழைய மூளையமைப்புகளுக்குச் செல்லுவதைவிடக் 
குறைவாக இருந்தாலும் தாங்கிக்கொள்ள முடியும் . 


பெருமுளைப் புறணி குருதியோட்டத்தை இழக்குமானால் 
பத்து வினாடிகளுக்குள் நடவடிக்கையை இழக்கும் . ஒருசில மணித் 
துளிகளில் சரிசெய்ய முடியாதபடி மாற்றத்தையடைந்துவிடும் . 
நரம்புத் தண்டின் மேல் மூளைக்கு ( Medulla ) ஏற்ற இணையான 
காலம் இரண்டு மணித்துளியிலிருந்து ஏழு மணித்துளி என்று 
கண்டிருக்கின்றனர் . அதனால் தான் குருதியோட்டம் நின்று போய் 
சிறிது நேரம் கடந்த பிறகுகூட ஒரு மனிதன் உயிர்பெற்று 
எழுவதை நாம் பார்க்க முடிகின்றது . இயல்பான முக்கிய மறிவினை 
களை வெளிப்படுத்துவதையும் காணலாம் . ஆனால் , ஆளுமைப் 
பண்பில் மாற்றங்களையும் கோட்டி நிலையையும் காணலாம் . 
குருதியோட்டத் தடையினால் ஒரு மனிதன் இறந்துபோனால் , 
இருதயத்தைத் தேய்த்துவிட்டு உயிர்ப்பிக்க முடியும் . இப்படிப் 
பட்ட நிகழ்ச்சிகள் பல அடிக்கடி நல்ல முறையில் நடக்கின்றன . 


பெருமூளையின் நடவடிக்கையை இயக்குவதற்கு குருதியோட் 
டத்தில் நுண்மையான மாற்றங்கள் தேவையா என்பது பற்றித் 
தெளிவான விளக்கம் கிடைக்கவில்லை . குருதியழுத்தத்தின் ஒரு 
பொது கீழ் மட்டம் ஏற்பட்டால் அதனுடைய விளைவு அதிர்ச்சி 
அல்லது மயக்கமாக இருக்கலாம் . மனித உடலில் மூளையின் 
குருதிக்குழாய்களில் தானியங்கு நரம்பு மண்டலத்தின் கட்டுப்பாடு 


மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் 


145 


2 


3 


ஓ 


8 


ப 


படம் 6.1 . பெருமூளைத் தண்டின் திரவ ஓட்டம் 
1. புறணிக் குழாய் 

5 . மைய வாய்க்கால் 
2. முன் , பின் கூடக்கோழைச் 6. குருதிக் குழாய் 

சுரப்பிகள் 
3. பெருமூளைக் குழாய் 

7. மயிரிைழை போன் 

ற குழாய் 
4. நரம்புத் தண்டின் மேல்முகன 8. இருதயத்திற்குச் செல்லும் 

குருதிக் குழாய் 
உடற் -10 


146 


உடற்கூற்று உளவியல் 


பெரு 


இருப்பதாகக் கண்டறிந்திருக்கின்றனர் . பெருமூளையின் குருதி 
ஓட்டத்தை மற்ற நிகழ்ச்சிகள்கூட கட்டுப்படுத்தலாம் . 
மூளையின் குருதிக் குழாய்கள் கரியமில வாயுவின் செல்வாக்கினால் 
விரிந்து பெரிதாகலாம் . அதனால் அந்தப் பரப்பில் பெருமூளையின் 
குருதியோட்டம் அதிகரிக்கலாம் . உதாரணமாக , வெளிச்சத் 
தினால் கண் தூண்டப்பட்டுக் குருதியோட்டம் அதிகரிக்கலாம் . 
ஒளிப்புலனுக்குரிய புறணிப் பகுதியில் குருதியோட்டம் அதிகரிக் 


கின்றது . 


பெருமூளை இயக்கத்தின் பிரச்சினைகள் 

பெருமூளைப் புறணியின் அமைப்புகளைப் பற்றியும் அவை 
களின் உயிர்ப்பொருள் மாறுபாடுகளைப் பற்றியும் இதுவரையில் 
கவனித்து வந்தோம் . இங்கு நரம்பணுக்களின் இடையுறவுகளையும் 
எவ்வாறு புறணி செயல்புரிகின்றது என்றும் சிறிது விளக்கமாகக் 
காணலாம் . நரம்பணுக்கள் சம்பந்தமான கோட்பாடுகளையும் 
இங்குக் காணலாம் . 


மைய 


நரம்பு உட்துடிப்புக் கோட்பாடுகள் 

ஒரு நரம்பணு மைய நரம்பு மண்டலத்தில் ஓர் அடிப்படை 
செயல் முறையைக் கொண்டிருக்கின்றது . பெருமூளைப் புறணியி 
லிருக்கின்ற நரம்பணுவாக இருந்தாலும் அதே குணத்தைப் 
பெற்றிருக்கின்றது . அந்தச் செயல் முறை 

என்னவென்றால் 
நரம்பு உட்துடிப்புகளை நடத்திச் செல்லுதலாகும் . நரம்பு 
உட்துடிப்புக் கோட்பாட்டின்படி 

நரம்பணுக்களின் 
நடவடிக்கை மேற்பரப்பு நரம்பணுக்களின் நடவடிக்கை 
போன்றதேயாகும் . 

குறிப்பிட்ட நரம்பணு இரண்டு 
வகையான வாழ்க்கைப் படைப்பைக் கொண்டிருக்கின்றது . 
அது நரம்பு உட்துடிப்பை நடத்திச் செல்லலாம் . நடத்திச் 
செல்லாமலுமிருக்கலாம் . ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 
இருக்கவும் செய்யலாம் . இல்லாமலுமிருக்கலாம் . எனவே , அது 
இருப்பதும் இல்லாமலிருப்பதும் நரம்பணுக்களின் நடவடிக்கை 
யைச் சார்ந்திருக்கின்றது . மறுபடியும் அதனுடைய நடவடிக்கை 
நரம்பணுக்களின் வழியே நடவடிக்கையை நிருணயிக்க உதவு 
கின்றது . 


இலட்சக்கணக்கான நரம்பணுக்கள் மைய நரம்பு மண்டலத்தி 
லிருக்கின்றன . அவைகளைக் கவனிக்கும்போது நரம்பணுக்களின் 
இணைப்பு நடவடிக்கை கணக்கற்ற 

வடிவங்களில் 
நடைபெற முடியும் . இடம் காலம் இரண்டும் சம்பந்தப்பட்ட 


வகையான 


மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் 

147 
வகையான வடிவங்களாகவும் இருக்க முடியும் . கண நேரத்தின் 
வடிவங்கள் புலன் காட்சிகளையும் , எண்ணங்களையும் , உயிரியின் 
நடவடிக்கைகளையும் நிருணயம் 

செய்கின்றன . 

குறிப்பிட்ட 
நரம்பணு நடவடிக்கை மூலமாகத்தான் பெருமூளைப் புறணியின் 
நடவடிக்கையைப் புரிந்து கொள்ளுகின்றோம் . இதனால் ஒவ்வொரு 
நரம்பணுவும் தனித்தன்மை வாய்ந்த செயல் முறைகளைக் 
கொண்டிருக்கின்றது என்று நாம் கருத வேண்டியதில்லை . 


என்று 


நம்முடைய நினைவுக்கு 

தனி நரம்பணு 

ஏதும் 
கிடையாது . அல்லது ஒவ்வொரு தொடர்புக்கும் ஒரு சங்கிலித் 
தொடர்புள்ள நரம்பணுக்களும் கிடையாது . மனித மூளையில் 
ஏற்படும் சிதைவைக்கொண்டு பார்க்கும் போதும் மிருகங்களில் 
பரிசோதனை மூலம் திசுக்களை அகற்றுதல் மூலமாக நோக்கும் 
போதும் இக் கருத்தை ஏற்கும் சான்று எதுவுமில்லை . 


நரம்பு உட்துடிப்புக் கோட்பாட்டுக் கிளையினர் மனத்தில் 
கொண்டிருக்கும் கருத்து என்னவென்றால் நரம்பணு நடவடிக்கை 
யின் வடிவங்கள் தான் முக்கியமாக இருக்கின்றன என்பதாகும் . 
ஆனால் , இந்த வடிவங்கள் நரம்பு உட்துடிப்புகளின் வடி 
வங்களாகும் . அவை மின்வலித் துறையையோ இயைபியல் 
துறையையோ சார்ந்தவையல்ல . 


களக் கோட்பாடுகள் 


கின்றது . 


கூடுவாய்களில் நரம்பு உட்துடிப்புகள் ஒரு நரம்பணுவிலிருந்து 
மற்றொன்றுக்குத் தாண்டிச் செல்லுகின்றன என்பது பொதுக் 
கருத்து . ஆனால் , பெருமூளைப் புறணியின் நரம்பணுக்கள் ஒன்றை 
யொன்று தூண்டுகின்றன என்று களக் கோட்பாட்டுக் கிளையினர் 
கூறுகின்றனர் . 

ஒரு நரம்பணு சுறுசுறுப்பாக இருந்தால் 
அருகிலுள்ள நரம்பணுவின் கிளர்ச்சியுறும் தன்மையை மாற்று 

இதேபோன்று ஒரு கூட்டத்தைச் சேர்ந்த சுறு 
சுறுப்பான நரம்பணுக்கள் ஒரு வலிமையான செல்வாக்குள்ள 
கணத்தை உண்டாக்க முடியும் .. இச் செயல் முறையின் ஒரு பாதி 
மின்வலி நிகழ்ச்சியாகவும் மறுபாதி இயைபியல் மாற்றங்களாகவு 
மிருக்கின்றது . 

இந்த வகையான கோட்பாட்டின் ஓர் அமைப்பில் களங் 
களின் நடவடிக்கை புலன் காட்சி சார்ந்த நிகழ்ச்சியினடியிலிருக் 
கின்றது . புலன் காட்சி போன்று பருப்பொருள் வடிவமுள்ளது . 
இக் கருத்துக்கோள் சுவைகளின் கலப்பைவிட பார்வைக்குரிய வடி 
வங்களுக்கு மிகவும் பொறுத்தமான தாகத் 

தெரிகின்றது . 


148 


உடற்கூற்று உளவியல் 


நரம்பணுக்கள் ஒன்றையொன்று கூடல் வாய்க்கு வெளியே 
தூண்ட முடியும் என்பதற்கான சிறந்த சான்றுகளிருக்கின்றன . 


ஒரு நரம்பணுவின் நடவடிக்கை அருகிலுள்ள அல்லது சமமாக 
வுள்ள நரம்பணுவின் வாயிலை மாற்றுகின்றது . நடவடிக்கையின் 
விளைவுகள் ஒன்று அல்லது இரண்டு மில்லி மீட்டர் அளவுக்குப் 
பூச்சி நரம்பு மையத்தில் காணப்படுகின்றன . இவைகள் மட்டு 
மன்றிக் 

களக்கோட்பாட்டினர் உடலமைப்பியல் சார்பான 
விவரங்களையும் தருகின்றனர் . புறணியில் சிறிய நரம்பணுக்கள் 
எண்ணிறந்தவை மிக நெருக்கமாக அடைக்கப்பட்டிருக்கின்றன . 


நரம்பு உட்துடிப்புக் கோட்பாடுகளும் களக் கோட்பாடுகளும் 

இந்த இரண்டு கோட்பாடுகளின் ஒற்றுமை வேற்றுமைகளைக் 
கவனிப்போம் . இந்த இரண்டில் களக்கோட்பாடு மிகுந்த ஆதரவு 
பெறக்கூடியதாக இருக்கின்றது . ஆனால் , களக்கோட்பாட்டு 
வழியில் புளிப்பிலிருந்து இனிப்பை வேறுபடுத்திக் காட்டுவதற்கு 
விளக்கம் தருவது மிகவும் கடினமாகும் . ஓர் எளிய களக்கோட் 
பாடுக்கு இந்த வேறுபாடு மிக எளிதாக இருக்கின்றது . ஒரு 
முக்கோணத் தூண்டல் பின் விழித்திரையில் ( Retina ) முக்கோண 
உருவத்தை விழச் 

செய்கின்றது . இந்த வடிவம் நரம்பு 
நடவடிக்கையில் நீண்ட பட்டைப் புறணி வரையில் நிறுத்தி 
வைக்கப்படுகின்றது . அதாவது , புறணி சார்ந்த கிளர்ச்சியின் 
வடிவம் ஓரளவுக்கு முக்கோண வடிவமாக இருக்கின்றது . அதே 
போன்று வட்டமான தூண்டல் . புறணியில் நடவடிக்கையின் 
வடிவம் வட்டமாக இருக்கச் செய்கின்றது . இந்த இரண்டு 
வடிவங்களும் எங்கு , எவ்வாறு ஒத்துப் பார்க்கப்படுகின்றது 
என்பது அரிதாகும் . வடிவம் இருந்தால் வேறுபாடும் பொறுத்த 
மான நடத்தையும் கவனிக்கப்படலாம் . 


முக்கோணத் தூண்டல் முக்கோண வடிவ நடவடிக்கைக்கு 
இட்டுச் செல்லுகின்றது என்பது களக் கோட்பாட்டிற்கு முக்கிய 
மன்று . புறணியின் வடிவம் எதுவுமில்லாமலுமிருக்கலாம் . 
ஒவ்வோர் உருவமும் வேறுபட்ட வடிவத்தோடு நிலையான 
வழியில் தூண்டலிலிருந்து வடிவத்தை 

வடிவத்தை இடத்துக்கு இடம் 
ஊகிக்கக்கூடியதாக இருந்தால் வடிவம் எதுவாகவுமிருக்கலாம் . 
எப்படியிருந்தாலும் ஒரேமாதிரியான இரு பரப்புகளின் 
அமைப்பு பெரும்பாலான களக் கோட்பாட்டு விவாதங்களில் 
குறிப்பாகச் சொல்லப்பட்டிருக்கின்றன . நரம்பு உட்துடிப்புக் 
கோட்பாடுபோன்று எளிய 

விளக்கத்தைத் 

தருவதாகத் 
தோன்றவில்லை . 


மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் 


149 


வேறு இரண்டு சிக்கல்களும் இங்குக் காணப்படுகின்றன . 
முதலாவதாக , ஒவ்வோர் உயிரியும் அதனுடைய இளமைக் 
காலத்தில் வேறுபட்ட உருவங்களுக்கான நரம்பணுக்களின் குறிப் 
பிட்ட தொகையை உருவாக்கவேண்டும் . ஒரு முக்கோணமும் 

வட்டமும் வேறுபடுத்திக் காட்டப்பட வேண்டுமானால் 
பார்வைத் தொடர்புப் பரப்புகளில் நரம்பணுக்களின் குறிப் 
பிட்ட கூட்டுத்தொகை எழவேண்டும் . ஆனால் , கற்றலின் மூல 
மாகத்தான் ஒன்று 

ஒன்று முக்கோணம் என்றும் , ஒன்று வட்டம் 
என்றும் காணமுடியும் . கருத்தை நிலை நாட்டுவதற்கான சான்று 
களில்லாத போது கற்றலின் காலக்கூறு தலை தூக்கி நிற்கின்றது . 


யான 


மற்றொரு நரம்பு உட்துடிப்புக் கோட்பாடு கூறுவது என்ன 
வென்றால் , ஒவ்வொரு புலன்காட்சியும் முழுப் பார்வைப் புறணி 
யும் உள்ளடங்கியுள்ள உட்துடிப்புகளின் ஒரு வடிவத்தை எழச் 
செய்கின்றது என்பதாகும் . அது எவ்வாறெனில் , ஓர் அமைதி 

குளத்தில் ஒரு கல்லை எறிந்தால் அலையின் வடிவங்கள் 
குளத்தின் நீர்ப்பரப்பு முழுவதும் பரவிச் 

செல்லுகின்றன 
என்பதைப் போன்றது . எனவே , இந்த வடிவங்கள் ஒரு பகுதி 
இடம் சார்ந்ததாகவும் ஒரு பகுதி ஒலி சார்ந்ததாகவும் கருதப் 
படுகின்றன . 

தூண்டலின் பருப்பொருள் எல்லைக்கோட்டை 
நேரடியாக படி எடுப்பது அன்று . எனவே , அவைகள் நரம்பு 
உறுப்புகளின் வடிவங்களாகும் . 

கூடல்வாய்களின் 
ஒழுங்கமைப்பின்மீதும் சார்ந்திருக்கின்றன .. இந்த அளவில் 
கோட்பாடுகளைப்பற்றி ஏதேனும் துணிந்து நாம் கூறுவோமானால் 
நரம்பு உட்துடிப்புக் கோட்பாடும் , களக்கோட்பாடும் தவறில் 
லாத பண்புக் கூறுகளைக் கொண்டிருக்கின்றன என்பதாகும் . பெரு 
மூளைப்புறணி மிகவும் சிக்கலான தாக இருக்கின்றது . அதனால் 
ஒருமைப்பாட்டின் பல்வேறு வழிகளைக் கொண்டிருக்கின்றது . 


அவைகள் 


மின் மூளைமானியின் பிறப்பிடம் 

மின் மூளைமானியைப் பற்றிப் பிரிதோரிடத்தில் சிறிது குறிப் 
பிட்டிருந்தோம் . இக் கருவியைக்கொண்டு மூளையின் ஆற்றல்களை 
அல்லது உட்துடிப்புகளைப் பதிவு செய்யமுடியும் . மூளையின் மின் 
வளி ஆற்றல்களில் ஏற்படும் மாற்றங்களைப் பதிவு செய்யமுடியும் . 
மின் தட்டுகளை உச்சந்தலையின் தோலில் இணைத்து மாற்றங்களைப் 
பதிவு செய்ய முடிவும் . தெரிந்திராத மூலதனக் கோட்டுக்கு 
மேலும் கீழும் ஆற்றலின் ஊசலாட்டங்களை மின் மூளைமானி 
சாதாரணமாக வெளிப்படுத்துகின்றது . இதைச் சில சமயங்களில் 
மூளை அலைகள் ( Brain waves ) என்று கூறுகின்றனர் . மின் மூளை 


150 


உடற்கூற்று உளவியல் 


மானியின் பதிவுகளைத் தொடர்ச்சியாகப் பாகுபாடு செய்து 
பார்த்தால் தான் ஊசலாட்டங்களை விளக்கிக் 

கூறமுடியும் . 
உதாரணமாக , ஆற்றலின் மாற்றங்கள் மிகப்பெரிய அளவுக்கு 
இருக்குமானால் தாழ்ந்த அலைவெண் வினாடிக்கு -12 சுழற்சியும் 
அதற்குக் கீழும் செல்லும் . மிகவும் ஓய்வாக உள்ள மனிதர் விழிப் 
பாக இருந்து மனம் எதிலும் கவனம் செலுத்தாமலிருந்தால் மேம் 
பாடான இலயம் மணித்துளிக்கு பன்னிரண்டாக இருக்கும் . 
ஆனால் , இது தனி மனிதர்களைப் பொறுத்து வேறுபடவும் செய்யும் . 
வினாடிக்கு ஏற்படும் சுழற்சியை இலயம் என்று கூறுகின்றனர் . 
இந்த இலயங்களைத் தூண்டலின் தொடக்க இலயங்கள் ( Alpha 
rhythms ) என்று கூறலாம் . இந்த இலயங்கள் நான்கு வகை 
யாகும் . அவை தூண்டலின் தொடக்க இலயங்கள் , பீட்டா 
இலயங்கள் ( Beta rhythms ), கீழான இலயங்கள் ( Delta rhythms ), 
கப்பா இலயங்கள் ( Kappa rhythms ) என்பன ( படம் 6.2 ) . 


wimi 


படம் 6.2 . மின் மூளை மானியில் 
காணப்படும் பல்வேறு அலைகள் 


1. தொடக்க இலயங்கள் 
II . பீட்டா இலயங்கள் 
III . கம்மா இலயங்கள் 
IV . ஈர்வாள் இலயங்கள் 
V. கதிர் இலயங்கள் 
VI . மனம்போனபடியான 

இலயங்கள் 
VII . கீழான இலயங்கள் 
VIII . கதிர் முனை இலயங்கள் 


( 


r 


www 
= MMMAAWAHMAN 


E 


தொடக்க இலயங்கள் தலையின் பார்வைப் புலன் பரப்பு 
களின்மீது பெரிதும் வலிமையாகப் பதிவு செய்யப்படுகின்றன . 
பீட்டா இலயங்கள் விரைவானவை . ஒரு வினாடிக்கு இருபத்து 
ஐந்துக்குமேல் பதிவாகின்றன . இவை இயக்கப் பரப்புகளின் 
குணப்பண்புகளைக் கொண்டிருக்கின்றன . நோயாளி நினைவை 
இழந்திருக்கும் போதோ அல்லது தூக்கத்தில் ஆழ்கின்றபோதோ 
கீழான இலயங்கள் வினாடிக்கு மூன்று வீதம் எழுகின்றன . 
இறுதியில் மிகவும் மெதுவான அலையாகச் செல்லுகின்றன . கப்பா 
இலயங்கள் கூடச் சேர்த்த ஒரு வகையாகும் . இவைகள் தொடக்க 
இலயங்களைப்போன்ற அலைவெண்ணைக் கொண்டிருக்கின்றன . 
கேள்விப்புலன் பரப்புகளில் இந்த இலயங்கள் பதிவாகின்றன . 
மின் மூளைமானி பெருமூளை நடவடிக்கையின் செய்தியைத் தரும் 


மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் 


151 


ஒரு குறிப்புக் காட்டியாகப் பயன்படுகின்றது . இப்போதைக்குத் 
தொடக்க இலயங்களைப்பற்றிப் பார்ப்போம் . ஏனென்றால் அவை 
விழிப்பு நிலையிலும் ஓய்வான நிலையிலும் உள்ள மனிதனின் 
துடிப்பைக் காட்டுகின்றன . 


வகைகளாக 


ஒரு மனிதன் , வெளிச்சம் ஒரு வலிமையான ஒலி அல்லது 
ஏதேனும் ஒரு தூண்டல் மூலம் தூண்டப்பட்டால் அவனுடைய 
தொடக்க இலயங்கள் தடைப்படுகின்றன . அல்லது அவன் எதை 
யேனும்பற்றி சிந்தனை செய்யும்பொழுதும் தொடக்க இலயங்கள் 
தடைப்படுகின்றன . தொடக்க இலயங்களின் பிறப்பிடங்கள் 
இரண்டு 

இருக்கின்றன . இவை இரண்டு நரம்பு 
உட்துடிப்புக் கோட்பாடுகள் , களக் கோட்பாடுகள் போன்று ஒரே 
மாதிரியானவை . அவைகள் நரம்பு உட்துடிப்புகளின் கூட்டுத் 
தொகையிலிருந்து எழுகின்றன . இந்த நரம்பு உட்துடிப்புகள் 
ஒத்து எரிகின்ற பெருமூளை நரம்பணுக்களுடையதாகும் . இக் 
கருத்துப்படி தடைப்படுத்தல் என்பது ஒத்து நிகழ்தலை உடைப்ப 
தாகும் . புறணியில் கிளர்ச்சியின் வடிவங்களின் நிலைநாட்டம் 
ஒத்து நிகழ்தலை உடைக்கின்றது . மின் மூளைமானி, இதைக் 
கண்டறிய முடியாது . 


இந்த இலயத்தை நிலைபெறச் செய்தலும் , ஒத்த நிறைவேற்ற 
மும் பூத்தண்டுக்கும் புறணிக்கும் இடையிலுள்ள இடை இணைப்பு 
களைச் சார்ந்திருக்கின்றன என்ற கருத்துத் தெரிவிக்கப்படு 
கின்றது . அதனால் உடன்பாடான பின்னோக்கி ஊட்டமளிக்கும் 
தொடர்புறவு நிலைநாட்டப்படுகின்றது . எனவே , வெளி இடை 
யீடுகள் ஏற்படாமலிருக்கும் வரையில் உட்துடிப்புகளின் 
பொழிவுகள் பூத்தண்டிலிருந்து புறணி வரையிலும் , புறணியி 
லிருந்து பூத்தண்டு வரையிலும் தொடர்ச்சியான முறையில் 
ஓட்டமண்டலத்தை உண்டாக்குகின்றன . 


ஒருவேளை இக்கருத்து சரியில்லாமலிருக்கலாம் . இலயங்கள் 
இந்த இடை இணைப்புகளின் மீது சார்புடையதாக இல்லை . 
ஏனென்றால் , தனிப்படுத்தப்பட்ட புறணி தானே இயங்குகின்ற 
இலய நடவடிக்கையை வெளிப்படுத்த முடியும் . இப் பிரச்சினையை 
மற்றொரு முறையிலும் அணுகலாம் . தொடக்க இலயங்கள் உட் 
துடிப்புகளைத் தெரிவிப்பதாக இல்லை என்பது அம் முறையின் 
முடிவு . ஆனால் , அவைகள் புறணி முழுவதிலும் உள்ள ஆற்றல் 
அலைகளின் 

உயர்விலிருந்தும் தாழ்விலிருந்தும் எழுகின்றன 
அல்லது புறணி நரம்பணுக்களின் சவ்வு ஆற்றல்களில் எழுகின்றன 
என்று கருதப்படுகின்றது . அண்மைக் காலத்தில் நடத்தப்பட்ட 


152 


உடற்கூற்று உளவியல் 
ஆராய்ச்சிகள் குறிப்பிடுவதிலிருந்து இக் கருத்து ஒருவேளை சரியாக 
இருக்கலாம் என்று தோன்றுகின்றது . 


தொடக்க இலயமும் மற்றப் பதிவு செய்யப்படக்கூடிய இலயங் 
களும் ஒத்தியங்கும் நரம்பு உட்துடிப்புகளின் கூட்டுத் தொகை 
யாக இல்லை . ஆற்றலின் ஒட்டுமொத்த ஊசலாட்டத்தைத் 
தெரிவிக்கின்றன . ஆனால் , புறணியின் நடவடிக்கையை இது 
எவ்வாறு பாதிக்கச் செய்கின்றது என்று சரிநுட்பத்தோடு கூற 
முடியாது . ஆனாலும் , புறணியின் கிளர்ச்சியுறுந்தன்மை உயர் 
வதையும் தாழ்வதையும் வெளிப்படுத்துகின்றது என்ற கருத்து 
ஏற்றுக்கொள்ளக் கூடியதாக இருக்கின்றது . அப்படியானால் 
பார்வைப் புலன் பரப்பிலாவது புறணி உயர்ந்த அளவுக்குக் 
கிளர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தாக வேண்டும் . 


* 


.. 


கற்றல் 

கற்றல் செயல்முறையின்மீது உளவியலார் குறிப்பிடத்தக்க 
அளவுக்குக் கவனம் 

செலுத்தி வந்திருக்கின்றனர் . உளவிய 
லாரைத் திகைக்கச்செய்த பல நிகழ்ச்சிகளில் உடற்கூற்றியல் 
மாற்றமும் ஒன்று . கற்றலைத் தொடர்ந்து வருகின்ற உடற் 
கூற்றியலின் மாற்றங்களின் இயல்பு கருத்தைக் கவரக்கூடிய 
பிரச்சினைகளாக இருக்கின்றன . குறிப்பிடத்தக்க அளவுக்கு 
ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் செய்திகளைக் கொண்டதாகவும் 
இருக்கின்றன . ஆனால் , சிறந்த ஆராய்ச்சி முன்னேற்றங்கள் 
உண்மையில் ஏற்படவில்லை . இதில் இரண்டு பொதுப் பிரச்சினைகள் 
இருக்கின்றன . 


T 


ஒன்று , கற்றலுக்கு அவசியமான உடலமைப்புகள் என்ன ? 
மற்றொன்று , கற்றல் நடைபெறுகின்றபோது தேவையான 
அமைப்புகளில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன . இந்த 
இரண்டு பிரச்சினைகளையும் நாம் கலந்தாய்வு செய்தாக வேண்டும் . 


1 


முதல் பிரச்சினையை நோக்கும் போது கற்றலின் இருப்பிடம் 
மைய நரம்பு மண்டலந்தான் என்று கொள்ளலாம் . எனவே , 
நம்முடைய கலந்தாய்வு அந்த எல்லைக்குட்பட்டதாக 
அமை 
கின்றது . இரண்டாவது பிரச்சினை மாற்றத்தைப் பற்றியது .. 
கற்றலில் நரம்பு சம்பந்தமான மாற்றங்கள் உள்ளடங்கி 
இருக்கின்றன . குறிப்பாக கூடல்வாய் என்று கூறலாம் . 


மைய நரம்பு மண்டலத்தின் அமைப்பும் கற்றலும் 

கற்றலுக்குத் தேவையான மைய நரம்பு மண்டலத்தின் 
அமைப்புகள் சிக்கலானவைகளாக இருக்கின்றன . ஏனென்றால் 


மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் 

1531 
கற்றல் சூழ்நிலையின் பல்வேறு வகைகளின் எண்ணிக்கையைப் 
பொறுத்து இருக்கின்றது . கற்றலின் வகைக்கேற்ப அமைப்பு 
களும் மாறலாம் . கற்றல் வகைகள் பல இருக்கின்றன . ஒவ்வொரு 
வகைக்கும் அமைப்புகள் மாறுபடலாம் . 


அவைகளில் முன்மாதிரி ஆக்க நிலையிறுத்தத் துலங்கல் 
( Classical conditioned response ) மிகவும் எளிதானது . கருவி 
சார்ந்த ஆக்க நிலையிறுத்தல் ( Instrumental conditioning ) 
சற்றுச் சிக்கலானது . அவைகளின் நரம்பு சார்ந்த இருப்பிடங் 
களைச் சில பொது முடிவுகளைக் கொண்டு விளக்கலாம் . 


பொதுவாக ஆக்க நிலையிறுத்தல் மிருகங்களிடம் நடைபெற 
முடியும் . எளிய கற்றலுக்கு பெருமூளைப் புறணி அவ்வளவு 
அவசியமில்லை . மேலும் அது இருந்தாலும் எளிய கற்றலில் 
பங்கு கொள்ளுவதில்லை . ஆக்க நிலையிறுத்தலில் தண்டு வடம் 
ஈடுபடுகின்றதா என்பது விவாதத்திற்குரியதாக இருக்கின்றது . 


வேறுபடுத்திக்காட்டும் மனப்பாங்கு வளர்ச்சி கற்றலில் 
சற்றுச் சிக்கலானது தான் . உதாரணமாக , வெளிச்சத்தையும் 
இருட்டையும் வேறுபடுத்திக்காட்டல் வழக்கத்தினாலும் இயலும் . 
மனிதர்களிடத்தில் புறணி சார்ந்த புலன் பரப்புகள் மிக எளிய 
வேறுபாடுகளைக் கண்டறிவதற்கும் முக்கியமாகக் கருதப் 
படுகின்றன . உதாரணமாக , வெளிச்சத்தையும் இருட்டையும் 
கண்டறிதல் . ஆனால் எலி போன்ற மிருகங்களிடம் அவ்வாறில்லை . 
ஏனென்றால் வெளிச்சம் - இருட்டு வேறுபாடு பார்வைப் புலனுக் 
குரிய புறணியை அகற்றிய பிறகு இயல்பாகவே கற்க முடியும் . 
மிருகங்களுக்கு நிறப் பார்வையுண்டு . குறிப்பாக இரு கால் 
உயிரினத்திற்கு நிற வேறுபாடு கண்டறிவதற்குப் புறணியின் 
பார்வைப் புலன் பரப்புகள் தேவைப்படுகின்றன 

. பார்வை 
வடிவத்திற்குப் பெருமூளைப் புறணியும் அவசியமாகின்றது . 

நுண்மையான வேறுபாடுகளைக் கண்டறிவதற்குப் பெருமூளைப் 
புறணி இன்றியமையாததாக இருக்கின்றது . கிளைப் புறணி 
மையங்கள் 

செறிவு போன்ற மொத்த 

வேறுபாடுகளைக் 
கண்டறியப் போதுமானதாக இருக்கின்றன . 

உளவியலார் சிக்கல் கற்றலைப்பற்றி விரிவான பரிசோதனைகள் 
நடத்தியிருக்கின்றனர் . எலி , பூனை 

போன்ற மிருகங்கள் 
தாராளமாகப் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன . எலிகளின் திசுக் 
களை அகற்றியும் பரிசோதனைகள் நடத்தியிருக்கின்றனர் . சிக்கல் 
கற்றல் ( Maze learning ) திறமையை ஓர் எலியோ அல்லது ஒரு 


1541 


உடற்கூற்று உளவியல் 


மிருகமோ இழக்கும் அளவு அகற்றப்படுகின்ற அம் மிருகத்தின் 
புறணியின் அளவோடு ஒத்த தொடர்பு கொண்டிருக்கின்றது . 
புறணியை அதிகமாக அகற்ற அகற்ற அம் மிருகத்தினுடைய 
சிக்கல் கற்றல் திறமை குறைந்துகொண்டே செல்லுகின்றது . 
சிக்கல் கற்றல் ஒரு மாறுதலுள்ள இடுபணி . அதனால் எத்தகைய 
குறிப்புகள் கிடைக்கின்றனவோ அவைகளை எலி பயன்படுத்திக் 
கொள்ளுகின்றது . இதில் பல புறணிப் பரப்புகள் உள்ளடங்கி 
யிருக்கின்றன . 


மேலும் புகுவாய்களின் திசுக்களை அகற்றுவதின் மூலம் 
பல்வேறு புலன்களை அகற்றுதல் கூட சிக்கல் கற்றலில் தலையிடு 
கின்றது . ஆகையினால் புறணிப் பரப்புகளை அகற்றுதல் கிடைக்கக் 
கூடிய மாறுதலான குறிப்புகளைக் குறைப்பதாக இருக்கின்றது 
என்று முடிவாகக் கூறலாம் . சிக்கலான பிரச்சினை பெட்டிப் 
பொருள்களைக் கையாளுதலில் எலிகளின் மூளை நைவுப் புண்ணால் 
பாதிக்கப்படுகின்றது . கற்றல் சூழ்நிலையில் செயல் நிறைவேற்றத் 
தின்மீது மூளை நைவுப் புண்ணின் ( Lesions ) விளைவைப் பற்றி நாம் 
ஆராய்கின்ற போது நான்கு முக்கிய கூறுகளை நாம் கவனத்தில் 
கொள்ள வேண்டும் . 


முதலாவதாக , செயல் முறையில் உண்மையான திருத்தம் 
செய்யும் தன்மை மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பெரும் 
பகுதியின் ஓர் உடைமையாக இருக்கின்றது . சிக்கல் கற்றலின் மீது 
மூளை நைவுப் புண்ணின் விளைவு உண்மையான திருத்தம் செய்யும் 
தன்மையின் இழப்பு என்று கருத முடியாது . எளிய வேறுபாடு 
களுக்கு இயல்பான கற்றல் காலத்தைப் பரிசோதனையில் கண்ட 
பிறகு அதை இழப்பு என்று கொள்ள முடியாது . 


இரண்டாவதாக , மூளை நைவுப் புண் உயிரியின் ஊக்கச் 
சார்பான மதிப்பு நிலையின் மீது கடுமையான விளைவைக் 
கொண்டிருக்கின்றது . இது அதனுடைய ஆற்றலைக் குறைப்ப 
தாகவோ அதனுடைய மற்ற உள் நிலைமைகளை நிலைகுலைப்ப 
தாகவோ இருக்கின்றது . 


மூன்றாவதாக , பெருமூளைப் புறணியின் பகுதிகளை அகற்றுதல் 
உயிரியின் ஒருமைப்பாட்டின் மூலாதாரங்களை குறைப்ப 
தாகின்றது . அதாவது , பல்வேறு புலன்களின்மூலம் பெற்றக் 
குறிப்புகளை ஒன்றாக இணைத்துப் பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்கு 
உபயோகிக்கும் திறமை குறைந்துபோகின்றது . எலிகளிடத்தில் 
சிக்கல் கற்றல்பற்றி நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளிடமிருந்து 
பெற்ற முடிவுகளின் முக்கிய பண்புக்கூறு இதுவாகும் . 


155 


மூளையின் இயக்கங்களும் ஒருமைப்பாட்டு நடத்தையும் 


நான்காவதாக , புறணியின் பகுதிகளை அகற்றுதல் ஓர் 
உயிரியின் செயல் நிறைவேற்றத்தின் வீச்சைக் குறைப்பதாகத் 
தெரிகின்றது . அதனுடைய துலங்கலின் சேம உடைமை குறை 
கின்றது . அதனால் குறைவான மாறுமியல்பைப் பெறுகின்றது . 
எனவே , பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்குச் சரியான தீர்வுகளைக் கண்டு 
பிடிக்கும் சாத்தியக் கூறுகள் குறைந்து போகின்றன . 


கற்றலில் நரம்புச் சார்பான மாற்றங்கள் 

கற்றலில் உள்ளடங்கியுள்ள நரம்புச் சார்பான மாற்றங்களின் 
பிறப்பிடம் கூடுவாயிலிருக்கின்றது 

என்று நம்பப்பட்டது . 
கற்றலில் முன்னேற்றம் ஏற்பட ஏற்பட புதிய நரம்பு சார்ந்த 
வடிவங்கள் நிலை நாட்டப்படுகின்றன . இது குறிப்பாகச் சொல்லு 
வது என்னவென்றால் , நரம்பணுக்களின் நடவடிக்கைகளிடையே 
புதிய தொடர்புறவுகள் நிலைநாட்டப்படுகின்றன என்பதாகும் . 
மிகவும் முக்கியமான மாற்றம் நரம்பணுக்களிடையே கூடுவாய் 
சந்திப்புகளில் ஏற்படுகின்றது . 


விளைவு 


கற்றலில் கூடுவாய் தொடர்புறவுகள் மாறுகின்றன என்பதை 
ஏற்றுக்கொள்ளும்போது வேறு பிரச்சினைகளும் தோன்றுகின்றன . 
அதாவது கூடுவாய்கள் எவ்வாறு மாறுகின்றன . முன்பு கிளர்ச்சி 
யுறச் செய்யாத நரம்பணு இப்பொழுது எவ்வாறு மற்றொன்றை 
கிளர்ச்சியுறச் செய்கின்றது . ஒரு 

நடவடிக்கையின் 
எவ்வாறு கூடுவாய் மாற்றத்தில் 

செல்வாக்குப் பெறுகின்றது 
போன்ற பிரச்சினைகள் எழுகின்றன , உண்மையில் கூடுவாயின் 
எதிர்த்து நிற்கும் தன்மை எவ்வாறு கற்றலில் மாற்றியமைக்கப் 
பட்டது 

என்பதற்கு விடையளிக்கச் சரியான கோட்பாடு 
இன்னும் வரவில்லை . 


இந்த மாற்றம் ஓர் உயிர் இயைபியலாகும் . ஒரு நரம்பணு 
மற்றொன்றை கிளர்ச்சியுறச் செய்யும் போது அவைகளினுடைய 
சவ்வுகள் கூடுவாய்களில் அவைகளிடையே தொடர்பு கொள்ளு 
கின்றன . இயல்பியலாக ஒன்றுபோலவே வளர்ந்து கூடுவாயை 
மிகவும் நெருக்கமாக்குகின்றன . ஆனால் இந்த மாற்றம் இன்னும் 
சரியான முறையில் செயல் விளக்கம் செய்து காட்டப்படவில்லை . 


7. சுருங்கும் உயிரணுக்களும் 
தசை நாரின் நடவடிக்கையும் 


றன . 


உயிரிகளின் 

நடத்தையைப் பற்றி ஆராய்வது தான் 
உளவியலின் செய்திப் பொருளாக இருக்கின்றது . உயிரியைப் 
பொறுத்த வரையில் நடத்தை எப்பொழுதும் தசை நாரின் 
நடவடிக்கையை உண்டாக்கியதாக இருக்கின்றது . தசை 
நடவடிக்கை என்பது குறிப்பிட்ட உயிரணுக்களின் கும்பல்களின் 
நடவடிக்கையாகும் . அவை சுருங்கும் உயிரணுக்கள் என்று 
வேற்றுமைப் படுத்தப்பட்டிருக்கின் சுருங்குவதில் தனித் 
திறமை பெற்ற இந்த உயிரணுக்கள் சுரக்கும் உயிரணுக்களோடு 
சேர்ந்து நம்முடைய சுரப்பிகளாக உருவாகின்றன . இந்தச் 
சுரப்பிகளை இயக்கு வாய்கள் ( Effectors ) என்று கூறுகின்றோம் . 
இயக்குவாய்களான சுரப்பிகளைப் பற்றி பிரிதோர் அத்தி 
யாயத்தில் விளக்கமாகக் காணலாம் . ஆனால் இங்கு ஏன் நாம் 
குறிப்பிடுகின்றோம் என்றால் அவைகள் நடத்தையில் விளைவுகளை 
உண்டாக்குகின்றன என்பதால் தான் . 

உடற்கூற்று உளவியலில் சுரக்கின்ற இயக்குவாய் உயிரணுக் 
கள் முக்கியத்துவம் பெற்றிருப்பதற்குக் காரணம் சுருங்குகின்ற 
இயக்குவாய் உயிரணுக்களின் நடவடிக்கை திருத்தம் 
செய்கின்றன என்பதாலாகும் . இந்தச் சுருங்கும் உயிரணுக்கள் 
நரம்பிழைகளில் அல்லது திசுக்களில் குழுக்களாகின்றன . அதை 
நாம் தசை நார் என்று கூறுகின்றோம் . தசை அல்லது தசை நார் 
(Muscle ) தான் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் பொறுப்பாக 
இருக்கின்றது . சில சமயங்களில் 

நடவடிக்கையில் ஈடுபடாமல் 
நாம் விலகியிருக்கின்றபொழுதும் அதுவே பொறுப்பாக இருக் 
கின்றது . இவ்வாறு உடலின் ஒரு முக்கிய உடற்கூறாக அது 
இருப்பதால் அதைப்பற்றி நாம் சிறிது விளக்கமாகத் தெரிந்து 
கொள்ளவேண்டும் . 


சுருக்கம் - முதிராத சுருக்கமும் இடப்பெயர்ச்சியும் 

பரிணாம வரலாற்றில் கடற் பஞ்சின் வேர்வைக் கால்களைச் 
சுற்றியுள்ள உயிரணுக்கள் தான் சுருக்கத்திற்கான தனித் 


சுருங்கும் உயிரணுக்களும் தசை நாரின் நடவடிக்கையும் 


157 


திறமையை முதன் முதலில் பெறுகின்றன . இக் கருத்தை முந்திய 
அத்தியாயம் ஒன்றில் கவனித்தோம் . தூண்டலுக்கு நேரிடையாக 
துலங்குகின்ற முதிராத தசை நார் உயிரணுக்களுக்கு இடைநிலை 
நரம்பு மண்டலம் தேவையில்லை . ஆனால் அவை சுருங்கும் 
தன்மைக்கான மிகவும் முதிராத உயிரணுப் பொருளின் 
வேற்றுமையைக் காட்டுவதில்லை . இந்த வளர்ச்சி 

ஓரணு 
உயிரிகளின் மீது மெல்லிய மயிர்போன்ற பிதுக்கங்கள் காணப் 
படுகின்றன . அவை சிறிய நூல் போன்ற நார்களைக் கொண்டிருக் 
கின்றன . அவைகள் தான் சுருங்கும் மூலக்கூறுகளாகும் . இந்த 

களில் குட்டையான பிதுக்கங்களைக் கொண்டவைகளை 
உயிரணுவின் மயிர்போன்ற பிதுக்கம் ( Cilia ) என்று கூறு 
கின்றனர் . இவைகள் உயிரணுக்கள் உண்டாகும் பொருள்களின் 
( Protozoa ) மீது காணப்படுகின்றன . நீண்ட பிதுக்கங்கள் 
உயிரணுவின் மலர் போன்ற வெளிப்பாடுகள் ( Flagella ) என்று 
கூறப்படுகின்றன . இவைகளும் உயிரணுக்கள் உண்டாகும் 
பொருள்களின் மீது தான் எழுகின்றன . இரண்டு 
அமைப்புகளையும் பல உயிரணு உயிரிகளில் காணலாம் . 


வகை 


வகையான 


மனிதர்களின் உடலிலும் உயிரணுவின் மலர் போன்ற 
வெளிப்பாடுகள் கரு அணுக்களின் அசைவுக்கு அடிப்படைகளாக 
இருக்கின்றன . உடலின் சில செல்வழிகளான மூச்சுப் பரப்புக்கு 
மயிர் போன்ற பிதுக்கம் அடிப்படையாக இருந்து , அவைகளின் 
துடிக்கும் நடவடிக்கை நுரையீரலிலிருந்து தூசு 

போன்ற 
அணுக்களை முன்னுக்குச் செலுத்துவதற்கு உதவி புரிகின்றது . 


விளையும் 


அமீபாவின் அசைவைப்பற்றி முந்திய அத்தியாயத்தில் குறிப் 
பிடுகின்ற போதே மிகவும் முதிராத இடப்பெயர்ப்பைப் ( Primitive 
Locomotion ) பற்றியும் சிறிது குறிப்பிட்டிருந்தோம் . உயிரணுச் 
சவ்விலும் தொடர்புடைய அமைப்புகளிலும் உள்ள விரைப்பினால் 
ஏற்படும் மாற்றங்களிலிருந்து 

அமீபா 

அசைவு 
உயிரணுக்கள் உண்டாகும் பொருளின் சிறப்புக் கூறாக இருக் 
கின்றது . நம்முடைய உடலிலும் சில 

உயிரணுக்களைக் 
காட்டலாம் . நம்முடைய உடலிலுள்ள குருதி உயிரணுக்கள் 
அத்தகையதே . மயிர் போன்ற பிதுக்கமோ , மலர் போன்ற 
வெளிப்பாடுகளோ கொண்ட உயிரிகளில் தசை நார் உயிரணு 
வின் உட்புறத்தில் செல்லும் நூலிழைப் பொருளின் ( Fibrils ) 
வலிமையான சுருக்கத்தினால் அசைவு ஏற்படுத்தப்படுகின்றது . 
அந்த நூலிழைப் பொருள் சுருக்கத்தைத் தொடர்ந்து தளர்ச்சி 
யடைகின்றது . சுருக்கத்திற்கு முன்னிருந்த நிலைக்குச் செல்லு 
கின்றது . 


158 


உடற்கூற்று உளவியல் 


மயிர் போன்ற பிதுக்கத்திலோ மலர் போன்ற வெளிப் 
பாட்டிலோ ஏற்படுகின்ற எந்த அசைவிலுமுள்ள மென்மைத் 
தன்மை காட்டுவது என்னவென்றால் பல நூலிழைப் பொருள்கள் 
எளிதில் கிடைக்கக்கூடியவை என்றும் அவைகளின் குழுக்கள் 
வெவ்வேறு சமயங்களில் சுருங்குகின்றன என்பதுமாகும் . 
அவைகள் 

இடையிடையே நின்று மறுபடியும் சுருங்கலாம் . 
அல்லது ஒத்துச் சுருங்கலாம் . அசைவின் திசையில் ஏற்படுகின்ற 
மாற்றங்கள் நூலிழைப் பொருள்களின் பல்வேறு குழுக்களின் 
சுருக்கத்தினால் 

ஏற்படுகின்றன . சுருங்குகின்ற நூலிழைப் 
பொருள்கள் சுருங்குவதில் வலுக்கட்டாயத்தைப் பயன் 
படுத்துகின்றன . தளர்ச்சியில் பயன்படுத்துவதில்லை . எனவே , 
அசைவு அல்லது இடப் பெயர்ப்பு குலுக்குதலாக இருக்கின்றதே 
தவிரச் சிதறுதலன்று . இழுதுமீனில் ( Jellyfish ) கூட நரம்பு 
வலையோடும் தனித் திறமை பெற்ற சுருங்குகின்ற உயிரணுக் 
குழுக்களோடும் நீந்தும் நடத்தையின் மென்மைத் தன்மை 
நடவடிக்கை நிகழ்கின்ற நீரின் எதிர்ப்பினால் தான் என்று ஒரு 
பக்கம் கருதப்படுகின்றது . எதிர்க்கின்ற சுருங்கும் சக்திகளின் 
இயக்கத்தினால் 

மறுபக்கம் கருதப்படுகின்றது . மண் 
புழுவில் மென்மையான இடப்பெயர்ச்சியைக் காணலாம் . இது 
இரண்டு அடைவு எதிர்ப்புத் தசை நார்களினால் நடைபெறு 
கின்றது . ஓர் அடைவு தசை நார் உடலில் நீட்டச் சார்பானது . 
மற்றொன்று வட்டமானது . நீண்ட அடைவு சுருங்கும்போது 
உடல் குட்டையாகின்றது . வட்டமான தசை நார் சுருங்கும் 
போது நீண்ட தசை நார்கள் நெகிழ்ச்சியடைகின்றன . உடல் 
நீட்டமாக்கப்படுகின்றது . ஒரு முதிர்ச்சியுறாத மூளையோடு ஒரு 
நரம்பு மண்டலத்தின் இருக்கையானது இந்த இரண்டு குழுக் 
களின் தசை நார்களில் ஏற்படும் சுருக்கத்தின் படித்தரங்களில் 
முக்கியக் கூறாக இருக்கின்றது . 


என்று 


மண் புழுவில் மற்றொரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி என்ன 
வென்றால் வளர்ச்சியடையாத பாதங்கள் அவை உடல் சுவரில் 
சுழலக்கூடிய குட்டையான முள்போன்ற பிதுக்கங்களாக 
இருக்கின்றன . உள் முனைகளைச் சுற்றியுள்ள தசை நார்களின் 
சுருக்கத்தினால் அவை அசைக்கப்படுகின்றன . உயிரியை இயக்க 
அவைகள் இங்குப் பயன்படுத்தப்படுவதில்லை.ஆனால் உடல் குட்டை 
யாகும்போதோ நீட்டமாகும்போதோ அதனுடைய ஒரு பகுதி 
கட்டுப்படுத்தி வைக்கப்படுகின்றது . அவைகள் இடப்பெயர்ச்சி 
யின் திசையில் மாற்றங்களுக்காக 

ஒருதலைப் 

பட்சமான 
பொறுப்பை ஏற்கின்றன . எதிர்ப்புத் தசை நார் குழுக்களோடு 
பெரும்பாலான உயிரிகளில் ஏதேனும் ஓர் அமைப்பில் முதிராத 


சுருங்கும் உயிரணுக்களும் தசை நாரின் நடவடிக்கையும் 

159 
நெம்புகோல்களின் வடிவங்கள் காணப்படுகின்றன . உயர்ந்த 
மிருகங்களில் இடப்பெயர்ச்சிகளும் நெம்புகோல்களாக இயங்கும் 
மண்டையோட்டு அமைப்புகளோடு இணைந்துள்ள தசை நார் 
இணைகளால் இணக்கம் உண்டாக்கப்படுகின்றன . 

இடப் 
பெயர்ச்சியின் வடிவம் நீந்துதலாக இருந்தாலும் , நடத்தலாக 
இருந்தாலும் , ஓடுதலாகவும் பரத்தலாகவும் இருந்தாலும் இது 
நடைபெறுகின்றது . 


தசை நார்களின் வகைகள் 

தசை நார்த் திசுக்கள் உயிரணுக்களால் ஆகியிருக்கின்றன . 
இந்த உயிரணுக்கள் 

அவைகளின் 

நீட்டமான அமைப்பைக் 
குறுக்குவதன் மூலம் உருவத்தை மாற்றுவதற்கான 

தனித் 
திறமை பெற்றிருக்கின்றன . தசை நார் உயிரணுக்கள் ஒன்றோடு 
ஒன்று இணைக்கப்பட்ட பொழுதும் உடலின் மற்றத் திசுக்களோடு 
இணைக்கப்பட்ட பொழுதும் அவைகள் தசை நார்களாக அமைக் 
கப்படுகின்றன . சுருக்கத்திற்காகத் தசை நார்கள் தசை நார் 
உயிரணுக்களால் ஆகின்றன . உயிரணுக்களை ஒன்றாகப் பிணைக்க 
இணைப்புத் திசுக்களாகின்றன . மற்ற உயிரணுக்களுக்கு ஊட்ட 
மளிக்க குருதிக் குழாய்களாகின்றன . எனவே , தசை நார்கள் 
பலவகை தனித் திறமை பெற்றத் திசுக்களால் ஆகிய உறுப்பு 
களாகும் . குட்டி போட்டுப் பால் கொடுக்கும் எல்லா உயிரிகளிலும் 
மூன்று வகையான தசை நார்த் திசுக்கள் காணப்படுகின்றன . 
அவை மென்மை தசை நார்கள் ( Smooth muscles ) , நீண்ட 
பட்டைத் தசை நார்கள் ( Striate muscles ) , நெஞ்சுப்பை தசை 
நார்கள் ( Cardiac muscles ) என்பன . 


மென்மை தசை நார்களும் , நெஞ்சுப்பை தசை நார்களும் 
மெதுவாகச் சுருங்குகின்றன . தானே இயங்கக் கூடியவை . 
நரம்புத் தூண்டலின்றியே சுருங்குகின்றன . இந்த இரண்டு தசை 
நார்களும் உள் உறுப்புகளில் காணப்படுகின்றன . இதனால் 
உள் உறுப்புத் தசை நார்கள் அமைகின்றன . மென்மை தசை 
நார்கள் முதிராத அமைப்பையும் 

செயல் 

முறையையும் 
கொண்டவை . 

ஊட்டச் செயல் முறைகளின் பொறுப்பை இவை 
ஏற்கின்றன . 


நீண்ட பட்டைத் தசை நார்கள் 

எலும்புக் கூட்டின் 
பகுதிகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன . இவை 
விரைவாகச் செயல் புரிகின்றன . 

கிளர்ச்சிக்காக நரம்பு 
மண்டலத்தைச் சார்ந்திருக்கின்றன . நீண்ட பட்டைத் தசை 


15 


உடற்கூற்று உளவியல் 


நார்கள் எலும்புக் கூட்டின் எலும்பு நெம்புகோல்களை இழுப் 
பதால் உடலை அசைய வைக்கின்றன . ஆகையினால் இவை உடல் 
தசை நார்கள் ( Somatic muscles ) என்று அழைக்கப்படுகின்றன . 
உள் உறுப்பு தசை நார் தன் விருப்பமற்றது என்று அடிக்கடி 
கூறப்படுகின்றது . ஏனென்றால் இதனுடைய சுருக்கம் பெரிதும் 
தன்னியல்பானது . ஆனால் இது யாருக்கும் புலப்படாது . 
உதாரணமாக , இருதயத் துடிப்பிலும் உணவு செரிமானத்திலும் 
உள்ளடங்கியுள்ள சுருக்கங்களைக் கூறலாம் . உடலின் பாதி எடை 
இந்தத் தசை நார்களாகவே இருக்கின்றன . உடலின் அசைவுக் 
கும் இவைகளே காரணம் (படம் 7.1 ) . 


நெஞ்சுப்பை தசை நார்கள் தோற்றத்தில் பட்டைத் தசை 
நார்களைப்போலவே இருக்கின்றன . ஆனால் , இவை நெஞ்சில் 
அல்லது இருதயத்தில் தான் காணப்படுகின்றன . 


தசை நார்த் திசுக்களின் அமைப்பு 

மென்மை தசை நார்கள் : மென்மை தசை நார்களைப் பற்றிப் 
பொதுவாக மேலே சிறிது குறிப்பிட்டோம் . மென்மை தசை 
நார்கள் உள் உறுப்புகளின் உட்குழிவான குழாய் அமைப்புக் 
களைக் கொண்ட சுவர்களாக அமைகின்றன . அவை குருதிக் 
குழாய்களாகவும் அல்லது வயிறாகவும் , குடல்களாகவும் உள்ள 
உள் உறுப்புக்களில் அமைகின்றன . மென்மை தசை நார்கள் 
வயிற்றின் முடிவு , மலக் குடல் ( Rectum ) சிறுநீர்ப்பை போன்ற 
தேர்ந்தெடுத்த இடங்களில் உள் உறுப்புக் குழாய்களை மூடக் 
கூடிய சுருங்கி விரியும் தசை நார் வட்டங்களாகவும் ( Sphincters ) 
அமைகின் றன . 

அவை சில 

சமயங்களில் தலையிலும் 
உடலிலும் உள்ள மயிர்களைச் செங்குத்தாக்கும் ( Piloeractor 
muscles ) தசை நார்களாக குழாயமைப்பில்லாத வடிவங்களையும் 
எடுக்கலாம் . 


கூட 


எல்லாத் தசை நார் உயிரணுக்களிலும் மென்மை தசை நார் 
உயிரணுக்கள் தான் மிக எளிமையானவை . தனி தசை நார் 
உயிரணுக்கள் சிறியவைகளாக இருக்கின்றன . அவைகளின் நீளம் 
0.03 மில்லி மீட்டரிலிருந்து 0.1 மில்லி மீட்டராக இருக்கின்றது . 
அவை களின் தடிப்பு 0.006 மில்லி மீட்டரிலிருந்து 0.012 மில்லி 
மீட்டராக இருக்கின்றது . உருப்பெருக்கியின் ( Microscope ) 
மூலமாகத்தான் அவைகளைக் காண முடியும் . அவைகள் நூற்கும் 
கதிர்போன்ற அமைப்பைக் கொண்டவை . மத்தியில் ஒரு தனி 
அணு மையத்தைக் கொண்டிருக்கின்றன . தசை நார் உயிரணு 
வின் உட்கரு சுற்றுப் பசையை , தசை உட்கரு சுற்றுப் பசை 


சுருங்கும் உயிரணுக்களும் தசை நாரின் நடவடிக்கையும் 


161 


1 


HAMIL 
TEST 


SIRIYIL 
TASTIA8 


2 


* 


8 


படம் 7.1 தசை நார் வகைகள் 
1. மென்மைத் தசை நார் 
2 நெஞ்சுப் பையின் தசைகள் 
3. நீண்ட பட்டைத் தசை நார் 

ணைப்புக் கோடு 


உடற் -11 


12 


உடற்கூற்று உளவியல் 


என்று 


( Sarcoplasm ) 

கூறுகின்றனர் . அது நூல் போன்ற 
இணைப்புக் கூறுகளைக் ( Myofibrils ) கொண்டிருக்கின்றது . அவை 
உயிரணுவின் முழு நீளத்திற்கும் செல்லுகின்றன . நூல் போன்ற 
இந்த இணைப்புக் கூறுகளை நூலிழைப் பொருள் என்றும் கூறலாம் . 
அவை தசை நாரிலுள்ள சிக்கலான இயைபுப் பொருளால் 
( Aetomysin ) ஆகியிருக்கின்றன . தசை நார் உயிரணுவின் 
சுருங்கும் செயல் முறையைக் கொண்டிருக்கின்றன . 


யொன்று 


தசை நாரின் நூல் போன்ற இணைப்புக் கூறுகள் ஒன்றை 

நழுவிச் செல்லுகின்றபோது குட்டையாகின்றன . 
நழுவிச் செல்லும்போது உயிரணுவின் முனை களின் மீது இளுப்பு 
ஏற்படுகின்றது . இதனால் முழு உயிரணுவும் குட்டையாகின்றது .. 
நூல் போன்ற இணைப்புக் கூறுகளை சுறுசுறுப்பாக்கும் கிளர்ச்சிச் 
செயல் முறை 

உயிரணுவின் மெல்லிய சல்வில் ( Sarcolemma ) 
காணப்படுகின்றது . தசை நாரின் மெல்லிய சவ்வின் உயிரணுவின் 
கிளர்ச்சியை நடத்துவது நரம்பிழையின் நீளத்தின் மீது நம்பணு 
வின் மெல்லிய சவ்வு கிளர்ச்சியை நடத்துவது 

போன்றே 
இருக்கின்றது . ஆகையினால் ஓய்வாக இருக்கின்ற தசை நாரின் 
மெல்லிய சவ்வு முனைக்கோடியமைப்புள்ள தாகின்றது . கிளர்ச்சி 
யூட்டப்பட்டபோது முனைக்கோடியமைப்பு தலைகீழாகின்றது . 
மென்மை தசை நார் உயிரணுக்கள் மெதுவானதும் நிலை 
பெற்றதுமான சுருக்கங்களைத் தசை நார்களில் அமைக்கின்றன . 


பட்டை தசை நார்கள் 
உடலின் 

எலும்பு நெம்பு கோல்களின் மீது இழுப்பை 
ஏற்படுத்தினால் உடல் பகுதி , கை , கால் உறுப்புகளின் எலும்புத் 
தசை நார்கள் ஒருவரை இடம் விட்டு இடம் நகருவதற்கு 
அனுமதிக்கின்றன . அதாவது ஒருவர் நகர முடியும் . உதாரண 
மாக , பளுவான ஒரு பொருளை ஒருவர் வலிமையாக இழுக்கின்ற 
போதும் , ஒரு பளுவைத் தூக்குகின்றபோதும் , கூர்மையாகக் 
கவனித்தால் தசை நார்களின் சுருக்கங்களை சரியாகக் காணலாம் . 


எலும்புத் தசைகள் நீண்ட பட்டை தசை நார் திசுக்களால் 
ஆகியவை . இவை கீற்று அல்லது பட்டைத் தோற்றத்தைக் 
கொண்டிருப்பதால் பட்டைத் தசை நார்கள் என்று கூறப் 
படுகின்றன , 

உருப் பெருக்கியின் மூலமாகத்தான் இந்த 
அமைப்பைக் காண முடியும் . இவைகளின் தனி உயிரணுக்கள் 
அல்லது நாரிழைகள் மென்மை தசை நார்களைவிடப் பெரி 

இருக்கின்றன . இவைகளின் நீளம் ஒரு மில்லி 
மீட்டரிலிருந்து ஐம்பது மில்லி மீட்டர் வரையில் செல்லுகின்றது . 


யவைகளாக 


163 


சுருங்கும் உயிரணுக்களும் தசை நாரின் நடவடிக்கையும் 


இவைகளின் குறுக்களவு 0.01 மில்லி மீட்டரிலிருந்து 0.1 மில்லி 
மீட்டர் வரையில் செல்லுகின்றது . 


பட்டை தசை நார்கள் இழைகள் வட்டமாகவோ அல்லது 
பட்டக வடிவமாகவோ குறுக்கு வாட்டத்தில் காணட்படுகின்றன . 
வட்டமான மெல்லியதாக்கப்பட்ட முனைகளைக் கொண்டிருக் 
கின்றன . ஒவ்வொரு உயிரணுவும் பல அணு . மையங்களைக் 
கொண்டிருக்கின்றன . அவை உயிரணுவின் மெல்லிய சவ்வுக் 
கடியில் அமைந்திருக்கின்றன . இணைப்புத் திசுக்கள் உயிரணுவைப் 
( Segments ) பிரிக்கின்றன . 

அந்தப் பிரிகின்ற இடத்திற்கு 
கிரயூஸ் ( Krause s line ) கோடுகள் என்று பெயர் . அல்லது அதை 
2 கோடுகள் என்று கூறலாம் . உயிரணுவின் நீட்டவாக்கில் 
செல்லுகின்ற நூல் போன்ற இணைப்புக் கூறுகளின் வெள்ளையும் 
கருப்புமான அல்லது வெளிச்சமும் இருட்டுமான பட்டைக் கட்டுப் 
பகுதிகளினால் பட்டைத் தோற்றம் உண்டாக்கப்படுகின்றது . 
உயிரணுவை வட்டுகளாகப் பிரிக்கின்ற 2 கோட்டு இணைப்பு திசு 
வெளிச்சம் பரப்பின் நடுவில் செல்லுகின்றது . ஒவ்வொரு 
இணைப்புக் கூரையும் மற்ற இணைப்புக் கூறுகளோடு வெளிச்ச 
மான பட்டைக் கட்டோடு நேராக வைத்திருக்கின்றது . ஆகை 
யினால் இருட்டுப் பட்டைக் கட்டுகள் ( Dark bands ) ஒவ்வொன் 
றோடும் நேர் நேராக இருக்கின்றன. வெளிச்சப் பட்டைக் கட்டும் 
இருட்டுப் பட்டைக் 

கட்டும் வெளிச்சத்திற்கு ஊடுருவலாக 
இருக்கின்றன . இந்த உடலமைப்பியல் சிறப்புக் கூறுகள் பட்டைத் 
தசை நார் உயிரணுக்களை மென்மை தசைநார் உயிரணுக்களைவிட 
மிகவும் விரைவாகச் சுருங்கச் செய்யும் செயல்முறைப் பயனைக் 
கொண்டிருக்கின்றன . ஆனாலும் நரம்பு உயிரணுக்களின் 
கிளர்ச்சியை அவைகள் மிகவும் சார்ந்திருக்கின்றன . 


7 


சிவப்புப் பட்டை தசைநாரும் வெள்ளைப் பட்டை தசைநாரும் 

பட்டை தசை நார்கள் தசைநார் உயிரணுக்களால் ஆகியிருக் 
கின்றன . அவை தனித்திறமை வாய்ந்த அமைப்பிலும் செயல் 
முறையிலும் மாறுபட்ட படித்தரங்களைக் கொண்டிருக்கின்றன . 
மிக விரைவான சுருக்கத்திற்குச் சிறந்த தனித்திறமை பெற்ற 
தசை நார்களை வெள்ளைத் தசைநார்கள் ( White muscles ) என்று 
கூறுகிறோம் . அவை தசை நார் உயிரணுக்களின் ஒரு பெரிய 
பகுதியைக் கொண்டிருக்கின்றன .. முழு ஒழுங்குமுறையான 
பட்டைகளை இணைப்புக் கூறுகளில் கொண்டிருக்கின்றன . நன்கு 
வளர்ச்சி பெற்ற தசை அணுவின் உட்கரு சுற்றுப் பசையின் 
இரண்டாவது பை திரண்டதாக இருக்கின்றது . வெள்ளைத் தசை 


. 


164 


உடற்கூற்று உளவியல் 


நார்கள் சிவப்புத் தசை நார்களைவிட விரைவாகச் சுருங்குகின்றன . 
ஆனால் சுருக்கத்தை நீண்டநேரத்திற்கு நிலைநாட்ட முடியாது . 
ஏனென்றால் அவை குருதியோட்ட மண்டலத்திலிருந்து உயிரகத் 
தையும் குருதிச் சர்க்கரையையும் பெறுவதை நம்பியிருக்கின்றன . 
வெள்ளைத் தசைநார்கள் எளிதில் வளையத்தக்க தசைநார் ( Flexor 
muscles ) களாகும் . அவை உடலையும் , கை , கால்களையும் விரல் 
களையும் வளைக்கின்றன . கோழியின் நெஞ்சில் இவைகளிருப்பதால் 
அது பறக்கும்போது சிறகுகளை வேகமாக அடிக்கின்றது . 


சிவப்புத் தசை நார்கள் அவைகளின் பல உயிரணுக்களின் 
இணைப்புக் கூறுகளில் சரியாக வளர்ச்சியடையாத பட்டைகளைக் 
கொண்டிருக்கின்றன . 

விரிவடையாத 

குறைந்த சிக்கலைக் 
கொண்ட உயிரணுக்களாக இருக்கின்றன . வெள்ளைத் தசைநார் 
களைப் போன்று விரைவாகச் சுருங்குவதில்லை . ஏனென்றால் 
இணைப்புக் கூறுகள் ( Myofibrils ) மெல்லிய சவ்வினால் நேரடியாகத் 
தூண்டப்படுவதுமில்லை , செயல் திட்டத்துடன் ஒழுங்குபடுத்தப் 
படவுமில்லை . உயிரகத்தைச் சேமிக்கின்ற அவைகளின் உட்கருப் 
பசையில் சிவப்பு நிற அணுக்களிருப்பதால் சிவப்பு இழைகள் அப் 
பெயர் பெற்றன . இந்த இழைகள் மிக அதிகமான உயிரகத்தைச் 
சேமித்து எடுத்துச் செல்லுகின்றன . அதனால் குருதியோட்ட 
மண்டலத்திடமிருந்து உயிரகத்தைப் பெறாமலேயே நீண்ட நேரத் 
திற்குள் சுருக்கத்தை நிலைநாட்ட முடியும் . 


கை , 


நீட்டுத் தசைநார்கள் ( Extenson muscles ) உடல்பகுதியையும் 

கால் உறுப்புகளையும் நீட்டி உடலை விரைப்பாக வைக் 
கின்றன . உதாரணமாகக் கோழியின் கால் விரைப்பாக இருப் 
பதற்குக் காரணம் அதனுடைய தொடைகளில் நீட்டுத்தசைநார் 
கள் இருக்கின்றன . மனித உடலில் தொடைகளில் நீட்டுத் தசை 
நார்கள் இருக்கின்றன . ஆனால் நீட்டுத்தசை நார்கள் பெரிய 
தசைநார்களையும் அவைகளுடன் கொண்டிருக்கின்றன . 


உடலமைப்பியல் வேறுபாடும் சிவப்புத் தசைநாருக்கும் 
வெள்ளைத் தசைநாருக்கும் இடையிலுள்ள நிறவேறுபாடும் சில 
உயிரிகளிடம் தெளிவாகக் காணப்படுகின்றன . குறிப்பாகப் 
பறவையினங்களிலும் கொரிக்கும் உயிரினங்களிலும் சொல்லலாம் . 
ஆனால் பூனைகளிடமும் , நாய்களிடமும் குறைவாகவே காணப் 
படுகின்றன . மனிதர்களிடமும் , குரங்குகளிடமும் இல்லை என்றே 
கூறலாம் . எப்படியிருப்பினும் மனிதர்களிடத்தில் எளிதில் வளையத் 
தக்க தசைநார்களுக்கும் நீட்டுத்தசை நார்களுக்கும் இடையி 
லுள்ள செயல் சார்பான வேறுபாடுகள் காணப்படுகின்ற 


165 


சுருங்கும் உயிரணுக்களும் தசை நாரின் நடவடிக்கையும் 


நடத்தையில் உள்ளடங்கியுள்ள ஒருமுகப்பாட்டுக்கு அவைகள் 
முக்கியமாக இருக்கின்றன . 


நெஞ்சுப்பை தசைநார் 

இந்தத் தசை நார் இருதயத்தில் மட்டுந்தான் காணப்படு 
கின்றது . மென்மை தசைநார் திசுவுக்கும் பட்டை தசைநார் 
திசுவுக்கும் இடையில் அமைப்பிலும் செயல்முறையிலும் இடைப் 
பட்டதாக இருக்கின்றது . சில பண்புகளில் இந்தத் தசைநார் 
மென்மை தசைநார்களையும் பட்டை தசைநார்களையும் ஒத்து 
இருக்கின்றது . ஏனென்றால் இருதயத்தில் முரண்பாடான 
தேவைகள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன . நெஞ்சுப்பைத் தசை 
நார் தானே இயங்குகின்ற படித்தரத்தை உயர்ந்த அளவுக்குக் 
கொண்டிருக்கின்றது . நரம்புத் தூண்டலுக்கு 

உட்படாதது . 
சுதந்தரமாகச் செயல்புரிய வல்லது . நரம்பு மண்டலத்தில் என்ன் 
நடக்கின்றது என்று கவனம் செலுத்தாமலேயே மென்மை தசை 
நார் போன்று , வாழ்க்கையை நிலைநாட்ட ஒழுங்குமுறையாக 
அடித்துக்கொண்டிருக்கும் . ஆனால் அதே சமயத்தில் பட்டை தசை 
நார் போன்று இருதயம் நன்றாகவும் விரைவாகவும் சுருங்க 
வேண்டும் . எதற்காக என்றால் குருதியின் ஓட்டத்தை விரைவு 
படுத்திக் கொடுப்பதற்காகவாகும் . 


இருதயத் தசைநார் உயிரணுக்களின் திசுக்கள் பல அணு 
மையங்களையும் பட்டையையும் கொண்டவை . ஆனால் இணைப்புக் 
கூறுகளின் பட்டைகள் ஒழுங்கானவைகளல்ல.பட்டைத் தசைநார் 
திசுக்களைப் போன்று தெளிவாகவுமில்லை . மேலும் பட்டைத் தசை 
நார்களைப் போன்று நெஞ்சுப்பை தசைநார் மிக விரைவாகச் 
சுருங்குவதில்லை . ஆனால் ஒரு மணித்துளிக்கு நூறு தடவைகளுக்கு 
மேல் துடிக்கக்கூடிய அளவுக்கு விரைவாகச் சுருங்கவல்லது . இது 
தன்னியல்பாகவும் ஒழுங்காகவும் சுருங்குகின்றது . தனி உயிரணு 
சவ்வுகள் மிகவும் 

மிகவும் நெருக்கமாக இருப்பதால் கிளர்ச்சி ஓர் 
உயிரணுவிலிருந்து மற்றொன்றுக்கு விரைவாகப் பரவிச் செல்லு 
கின்றது . ஓர் உயிரணு கிளர்ச்சியூட்டப்பட்டால் மற்றவைகள் 
எல்லாம் உடனே எதிர்வினை புரிகின்றன . 

இருதயத்தின் செயல்முறையை எடுத்துக்கொண்டு கவனித் 
தால் அது ஒரு பெரிய உயிரணு போன்று சுருங்குகின்றது .. 
எல்லாப் பகுதிகளுக்கும் கிளர்ச்சியையும் துடிப்பையும் பரவிச் 
செல்லச் செய்கின்றது . இருதயத்தின் சுருக்கம் ஒழுங்குமுறையாக 
நடைபெறுவது மிகவும் உறுதியாக இருக்கின்றது . ஏனென்றால் 
இருதயம் நரம்புத் திசுக்களால் கட்டப்பட்டது . ஒழுங்கான 


166 


உடற்கூற்று உளவியல் 


இடைவெளிகளில் இருதயத் தசை தூண்டப்படுவதால் சுருக்கங் 
கள் தன்னியல்பாகவே குறித்த காலத்தில் நடைபெறுகின்றன . 


தசைநார்களின் அமைப்பும் செயல்முறையும் 

தசைநார் திசுக்களின் வகைகளைப் பற்றியும் அவைகளின் 
அமைப்பைப் பற்றியும் மேலே விரிவாகக் கண்டோம் . மூன்று 
வகையான தசைநார் திசுக்களின் அமைப்பையும் அவைகளின் 
இயக்கத்தையும் அறிந்துகொண்ட பிறகு தசைநார்கள் எவ்வாறு 
உறுப்புக்களாக இருந்து செயல்படுகின்றன என்றும் நாம் அறிந்து 
கொள்ள வேண்டியது முக்கியமாகின்றது . 


மென்மை தசைநார் 

இத் தசை நார் மெதுவாகவும் , நிலையாகவும் தன்னியல்பாக 
வும் சுருங்குவதிலும் நெகிழ்ச்சியுறுவதிலும் தனித்திறமை பெற்று 
இருக்கின்றது . மேலும் இத்தசை நார் உள் உறுப்புக்களாகவும் 
அமைகின்ற வகையாகவுமிருக்கின்றது . மென்மை தசைநார் ஒரு 
குழாய் அமைப்பைப் பெறுகின்ற போது குழாய் அமைப்பு எதிர்த்து 
நிற்கின்ற தசைநார் இழைகளின் குழுவினால் ஆக்கப்படுகின்றது . 
குருதிக் குழாய்களாகவும் குடல்களாகவும் இவை அமைகின்றன . 


ஒரு அடைவு ( Set ) நாரிழைகள் ஒரு வட்டமான முறையில் 
குழாயைச் சுற்றி அமையலாம் . இந்த நாரிழைகளின் சுருக்கம் 
குழாயின் துளையை இறுக்குகின்றது . அதனால் குறுதிக் குழாயின் 
வழியே குருதியின் ஓட்டம் குறைகின்றது . காற்றுக் குழாய் மூல 
மாகக் காற்றின் ஓட்டம் குறைகின்றது . குடலின் வழியே உணவு 
நகருகின்றது . எதிர்த்து நிற்கும் நாரிழைகளின் அடைவு ஒரு 
நீட்ட வாக்கில் அமைகின்றன . இந்த நாரிழைகளின் சுருக்கம் 
குழாயைக் குட்டையாக்குகின்றது . மிக முக்கியமாக குழாயின் 
துளையை அதிகரிக்கச் செய்கின்றது . தன்னியல்பான சுருக்கங்கள் 
இருந்தபோதிலும் குருதிக் குழாய்களின் மென்மை தசை நார்கள் , 
குடல்கள் முதலியவை மூளையிலிருந்தும் தண்டுவடத்திலிருந்தும் 
மேற்பரப்பு நரம்பு மண்டலத்தின் நரம்பு வழியே நரம்பு நாரிழைகள் 
அனுப்பப்படுகின்றன . இந்த இயக்க நரம்புகள் மேற்பரப்பு நரம்பு 
மண்டலத்தின் ஒரு தனி கிளைப் பிரிவை அமைக்கின்றன . அதைத் 
தானியங்கு நரம்பு மண்டலம் ( Autonomic nervous System ) 
என்று கூறப்படுகின்றது . இது ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் 
( Sympathetic nervous system ) என்றும் ஒத்துணரா நரம்பு 
மண்டலம் ( Parasympathetic nervous system ) என்றும் இரண்டு 


சுருங்கும் உயிரணுக்களும் தசை நாரின் நடவடிக்கையும் 167 
பிரிவுகளாக இருக்கின்றது . இவைகளைப்பற்றிப் பிரிதோரிடத்தில் 
விரிவாகக் காணலாம் . 


இந்த இரண்டு பிரிவுகளும் குழாயமைப்பு வகை தசை நாளை 
அனுப்புகின்றன . ஆனால் பல நிகழ்ச்சிகளில் ஒத்துணர்வு பிரிவு 
நாரிழைகளின் ஒரு அடைவைத்தான் அனுப்புகின்றது . உதாரண 
மாக வட்ட நாரிழைகளை அனுப்புகின்றது . அதே சமயத்தில் 
ஒத்துணரா பிரிவு மற்றொரு வகையான நாரிழைகளை அடைவை 
அனுப்புகின்றது . நீட்ட வாக்கில் அமைந்த நாரிழைகளை அனுப்பு 
கின்றது . 


குருதிக் குழாய்களில் தானியங்கு நரம்பு மண்டலத்தின் ஒரு 
வினால் ஏற்பட்ட கிளர்ச்சி குழாயை இறுக்குவதின் மூலம் ஒரு 
உறுப்புக்குச் செல்லும் குருதியைக் கட்டுப்படுத்த முடியும் . ஆனால் 
அதே சமயத்தில் மற்றொரு பிரிவினால் ஏற்படுத்தப்பட்ட கிளர்ச்சி 
குழாயை விரியச் செய்து உறுப்புக்குச் செல்லும் குருதியோட் 
டத்தை அதிகரிக்கச் செய்கின்றது . கண்ணின் கருவிழிப் படலம் 
( Iris ) விழிப்பாவை ( Pupil ) யைச் சூழ்ந்திருக்கின்றது . இந்தக் 
கருவிழிப் படலம் எதிர்த்து நிற்கும் வட்டமானதும் ஒளிக்கதிர் 
களைப்போன்ற நாரிழைகளாலும் ஆகியிருக்கின்றது . எதிர்த்து 
நிற்கும் நாரிழைகள் தானியங்கு நரம்பு மண்டலத்தின் எதிர்த்து 
நிற்கும் பிரிவுகளினால் அனுப்பப்பட்டவை . ஒத்துணர்வு சார்ந்த 
தூண்டல் ஒளிக்கதிர் போன்ற நாரிழைகளை ( Radial fibres ) 
சுருங்கச் செய்கின்றது . அதனால் விழிப்பாதை விரிவடைகின்றது . 
கண்ணுக்கு அதிக ஒளி செல்ல அனுமதிக்கின்றது . ஆனால் 
ஒத்துணரா பகுதியால் ஏற்பட்ட தூண்டல் வட்ட நாரிழைகளைச் 
சுருக்கி , விழிப்பாவையை இறுக்கி கண்ணுக்குக் குறைந்த ஒளியை 
அனுமதிக்கின்றது . 


குடல்களின் நிலையில் வட்டமாக அமைந்த நாரிழைகளின் 
சுருக்கங்களும் நீட்ட வாக்கில் அமைந்த நாரிழைகளின் சுருக்கங் 
களும் இருதயத்தைப் போன்று பெரிதும் தன்னியல்பானவை . 
கழிவுப் பொருள்கள் போன்ற இடம் சார்ந்த கூறுகளால் தூண்டப் 
பட்டிருந்தாலும் தன்னியல்பானவை . இந்த நிலைடையில் 
ஒத்துணரா பகுதியினால் ஏற்பட்ட தூண்டல் ஒழுங்கான சுருக்கங் 
களின் வீதத்தை அதிகரிக்கச் செய்கின்றது . ஒத்துணர்வுப் பகுதி 
யினால் ஏற்பட்ட துண்டல் ஒழுங்கான சுருக்கங்களைத் தடை 
செய்கின்றது . 


i 


முழுத் தோற்றத்தில் மென்மை தசை நார்கள் சில சமயங் 
களில் பட்டைத் தசை நார்களின் அடைப்பையே காட்டுகின்றன . 


168 


உடற்கூற்று உளவியல் 


எல்லா நாரிழைகளும் ஒரே திசையில் அமைகின்றன . உடல் 
மயிரைச் செங்குத்தாக்குகின்ற தசை நார்களைப் பொறுத்த 
மட்டில் இது உண்மையாக இருக்கின்றது . சுருங்கி விரியும் தசை 
நார் வட்டங்கள் ( Sphictes ) சுருங்குவதால் குடலும் சிறுநீர்ப் 
பையின் திறப்பு வாயில்களும் மூடப்படுகின்றன . இந்த நிகழ்ச்சி 
களில் ஒத்துணர்வு சார்ந்த தூண்டல் உடலின் மயிரை விரைக்க 
வைப்பதற்குச் சுருங்குகின்றது . அல்லது சுருங்கி விரியும் தசை 
நார் வட்ட திறப்பு வாயிலை மூடுகின்றது . ஆனால் ஒத்துணராப் 
பகுதித் தூண்டல் இந்தத் தசை நார்களினால் சுருக்கத்தைத் 
தடை செய்கின்றது . 


நெஞ்சுப்பை தசைநார் 


நெஞ்சுப்பை தசை நார் செயல் முறைப் பண்புகளில் இடைப் 
பட்டதாக இருக்கின்றது . தசை நார் உயிரணுக்களைப் பற்றி 
மேலே கூறும்போது நெஞ்சுப்பை தசை நாரின் உயிரணுக்கள் 
மென்மை தசை நாரின் உயிரணுக்களுக்கும் பட்டை தசை நாரின் 
உயிரணுக்களுக்கும் இடைப்பட்ட அமைப்பைக் கொண்டிருக் 
கின்றன என்று கூறினோம் . பட்டை 

தசை நார் போன்று 
இருதயம் விரைவாகச் சுருங்குகின்றது . ஆனால் மென்மை தசை 
நார்கள் போன்று தன்னியல்பாகச் சுருங்குகின்றது . 


தசை நாரின் உயிரணுக்களின் மெல்லிய சவ்வுகள் மிகவும் 
நெருக்கமாக இசைத்துப் பின்னப்பட்டிருக்கின்றன . அதனால் 
கிளர்ச்சி ஒரு உயிரணுவிலிருந்து மற்றொன்றுக்குப் பரவுகின்றது . 
எனவே சில பகுதிகள் மற்றவைகளுக்கு முன்பு சுருங்கினாலும் முழு 
இருதயத்தின் தசை நாரும் ஓர் அலகு போன்று சுருங்குகின்றது . 
இருதயம் உள்ளுறுப்பான நரம்புத் திசுக்களால் ஒழுங்காகத் 
தூண்டப்படுகின்றது . மைய நரம்பு மண்டலத்திலிருந்து நரம்பு 
அனுப்புகை தவறினாலும் இருதயம் தொடர்ந்து உயிர் வாழும் 
முக்கியத்துவத்தைக் கொண்டிருக்கின்றது . 


உள்ளுறுப்பு நரம்புத் திசுக்களும் அவைகளின் 

நரம்பு 
நாரிழைகளும் இருதயத்தின் நான்கு அறைகளின் 

மீதும் 
சுருக்கத்தின் அலை காலத்திற்கேற்ப விழுமாறு செயல் 
புரிகின்றன . அதனால் இருதயம் திறமையான விசைக் குழாய் 
போன்று தன்னுடைய அறைகளை சுருக்கியும் அவை களின் 

சரியான முறையில் மூடியும் திறந்தும் செயல் 
புரிகின்றது . மென்மை 

தசை நார் போன்று இருதயம் தானி 
யங்கு நரம்பு மண்டலத்தின் ஒத்துணர்வுத் தூண்டலையும் 


மூடிகளைச் 


சுருங்கும் உயிரணுக்களும் தசை நாரின் நடவடிக்கையும் 


169 


துடிப்பின் 


ஒத்துணராத் தூண்டலையும் பெறுகின்றது . 

ஒத்துணர்வுத் 
தூண்டலின் மூலம் தன்னியல்பான 

விதத்தை 
அதிகரிக்கச் செய்சின்றது . ஒத்துணரா தூண்டலின் மூலம் 
இருதயத் துடிப்பை மெது வாக்குகின்றது . 

இந்தச் 

செயல் 
முறைகள் எல்லாம் உடலின் குருதியோட்ட மண்டலத்தின் 
தேவைக்கான துலங்கலாக நடைபெறுகின்றன . 


பட்டை தசை நார் 

இந்த மூன்று வகையான தசை நார்களில் பட்டை தசை 
நார்தான் மிக விரைவாகச் சுருங்குகின்றது . பட்டை தசை 
நாரை உடல் தசை நார் என்றும் கூறலாம் . எப்படியிருப்பினும் 
மென்மை தசை நார் போன்றோ, நெஞ்சுப்பை தசை நார் 
போன்றோ வலிமையான சுருக்கத்தையோ அல்லது தொடர்ச்சி 
யான சுருக்கங்களையோ நீண்ட நேரத்திற்கு நிலைபெறச் செய்ய 
முடியாது . பெரும்பாலான உள்ளுறுப்பு தசை நாரைப் போன்று 
இது தன்னியல்பான செயலைக் கொண்டதன்று . உடல் தசையின் 
இயல்பான சூழ்நிலைகளில் சுருங்குவதற்கு மேற்பரப்பு நரம்பு 
மண்டலத்தின் இயக்க நரம்புகளின் வழியாக மைய நரம்பு 
மண்டலத்திலிருந்து கிளர்ச்சிகளைப் பெறவேண்டும் . பட்டை 
தசை 

நாரில் உயிரணுக்களும் நரம்பிழைகளும் அமைக்கப் 
கப்பட்டுள்ள முறை மிகவும் முக்கியமாகக் கருதப்படுகின்றது . 
பட்டை தசை நாரின் செயல் முறையை அவைகளின் அமைப்பு 
வழிகளின் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் . ( படம் 7.2 ) 


எல்லாத் தசை நார் உயிரணுக்களும் பெரும்பாலும் எல்லாப் 
பட்டை தசை நார்களின் நீண்ட அச்சுக்களில் அமைக்கப் 
பட்டிருக்கின்றன . இணைப்புத் திசுக்கள் தசை நாரின் கட்டுமான 
அமைப்பில் பெரும் பங்கு கொண்டிருக்சின்றன . எல்லா உயிரணுக் 
களும் இணைப்புத் திசுக்களால் சங்கிலி போன்று ஒன்றாக இணைக் 
கப்படுகின்றன . அது இறுதியில் தசை 
இறுதியில் தசை நாண்களோடு 

தசை 
நாரின் இரு முனைகளிலும் இணைக்கப்படுகின்றது . இவ்விதமாக , 
தனி உயிரணுக்கள் குறைந்து கொண்டு செல்லலானது இறுதியில் 
தசை நாண்களின் ( Tewdons ) இரு முனைகளிலும் இழுப்பை 
உபயோகிக்சின்றது . இந்தச் செயல் தசை நாரை குட்டை 
யாக்குகின்றது . தசை நாண்கள் , கைகளையோ கால்களையோ 
நீட்டுவதற்காக எலும்பின் இரு முனைகளிலுப் இணைக்கப் 
பட்டிருக்கின்றன . குறுக்கு வாட்டத்தில் அதைப் பார்க்க முடியும் . 
ஒவ்வொரு தனி உயிரணுவைச் சுற்றிலும் இணைப்புத் திசுக்களின் 
ஒரு அடையை ( Layer ) இருக்கின்றது . இணைப்புத் திசுக்களின் 


170 


உடற்கூற்று உளவியல் 


மற்ற பரப்புகள் தசை நாரை வட்டுகளாகப் பிரிக்கின்றன . 
மேலும் அதிகப்படியான இணைப்புத் திசுக்கள் முழு தசை 
நாரையும் சூழ்ந்திருக்கின்றன . இணைப்புத் திசுக்கள் உயிரணுக் 
களைப் பிணைக்கும் செயல் புரிகின்றன . இணைப்புகள் அதனால் 
வலிமை பெறுகின்றன . 


Pm 


2 


ic 


CM 


2 


3 


படம் 7.2 நீண்ட பட்டைத் தசை நாரின் குறுக்கு வெட்டுப் பகுதி 

1. எண்டோமிசியம் 
2. பெரிமிசியம் 
3. எபிமிசியம் 


எளிதில் வளையத்தக்க தசை நார்களும் நீட்டுத் தசை நார்களும் 

உடல் தசை நார்கள் எதிர்ப்பு இணைகளாகத் தோன்று 
கின்றன . அவைகளை எளிதில் வளையத்தக்க தசைநார்கள் ( Flexors ) 
என்றும் நீட்டுத் தசைநார்கள் ( Extensors ) என்றும் கூறப்படு 

வளையத்தக்க தசை நார்கள் உடல் , கைகால்கள் , 
விரல்கள் ஆகியவைகளை மடக்குவதற்காகச் செயல் புரிகின்றன . 
வளையத்தக்க தசை நார்கள் நீட்டு தசை நார்களை விட மிகவும் 


கின்றன . 


171 


சுருங்கும் உயிரணுக்களும் தசை நாரின் நடவடிக்கையும் 


விரைவாக எதிர்வினை புரிகின்றன. அவைகளில் வெள்ளைத் தசை 
நார்கள் அதிகமாக இருக்கின்றன .. 


நீட்டுத் தசை நாரிழைகள் உடல் , கை , கால்கள் , விரல்கள் 
ஆகியவைகளை நீட்டுவதற்காகச் செயல் புரிகின்றன . வளையத்தக்க 
தசைநார்களைவிட மிகவும் மெதுவாக இவைகள் செயல் புரிகின்றன . 
இவைகளில் அதிகமான சிவப்புத் தசை நாரிழைகள் காணப்படு 
கின்றன . நீட்டுத் தசை நார்களை எதிர் மைய ஈர்ப்புத் தசைகள் 
என்றும் கூறலாம் , ஏனென்றால் , உடலையும் கை கால்களையும் 
நீட்டுவதில் அவைகளின் செயல் மைய ஈர்ப்பின் எதிர்ப்பை 
எதிர்த்து நிற்கின்றன . நேரான நிலையைப் பாதுகாக்கின்றன . 
ஆனால் மனிதர்கள் ஒரு விதிவிலக்கைக் கொண்டிருக்கின்றனர் . 
கைகளின் தசை நார்களில் அதைக் காணலாம் . வளைகின்ற 
கையும் விரல்களும் 

ஈர்ப்பை இழுப்பை எதிர்த்து 
நிற்கின்றன . 


மைய 


பரிமாற்ற நரம்பு மண்டலம் 

பரிமாற்ற நரம்பு மண்டலம் ( Leciprocal in nervation ) 
என்று கூறப்படுவதை மைய நரம்பு மண்டலத்தின் கிளர்ச்சி 
ஏற்பாடுகள் என்றும் கூறலாம் . உடலின் எந்த அசைவிலும் 
உள்ளடங்கியுள்ள தசை நார்கள் , அது வளையத்தக்க தசை 
நார்களாக இருந்தாலும் நீட்டுத் தசை நார்களாக இருந்தாலும் 
அந்த நேரத்திற்குத் துயர் தரும் தசைகள் ( Agorins muscles ) 
என்று அழைக்கப்படுகின்றன . ஒரு குறிப்பிட்ட அசைவுக்கு ஒரு 
வளையத்தக்க தசை நார் துயர் தரும் தசை நாராக இருந்தால் 
நீட்டுத் தசை நார் எதிர்வான அசைவைச் செயல்படுத்துகின்றது . 
உதாரணமாக காலை மடக்குவதில் முதல் தசை நாரும் காலை நீட்டு 
வதில் இரண்டாவது தசை நாரும் செயல்படுகின்றன . அவை 
எதிர்ப்பு இணைகளாக நிகழ்வதால் ஒரு எதிரிடையான தசை நார் 
அசைவைச் செயல்படுத்துவதற்கு ஒரு எதிரிடையான 

தசை 
நாருக்குத் தளர்த்த வேண்டி இருக்கின்றது . உதாரணமாக , 
முழங்கையை வளைப்பதற்கு கையினுடைய முத்தலைத் தசை நார் 
( Triceps muscle ) தளர்ச்சியடைய வேண்டியது முழங்கையின் 
இருதலைத் தசை நார் ( Biceps Muscle ) வளைவதற்காகும் . எனவே 
துயர் தரும் தசை நார்களும் எதிரிடையான தசை நார்களும் 
மைய நரம்பு மண்டலத்திலிருந்து மேற்பரப்பு நரம்பு மண்ட 
லத்தின் இயக்க நரம்புகள் வழியாக நரம்பிழைகளைப் பெறு 
கின்றன அல்லது தூண்டப்படுகின்றன, மைய நரம்பு மண்டலம் 
ஒரு துயர் தரும் 

தசை நார் கிளர்ச்சியூட்டப்படும்போது 


172 


உடற்கூற்று உளவியல் 


அதனுடைய 

எதிரிடையான தசை நார் கட்டுப்படுத்தப் 
படுகின்றது . இந்தச் செயல் முறையைத்தான் மைய நரம்பு 
மண்டலத்தின் கிளர்ச்சி ஏற்பாடுகள் அல்லது பரிமாற்ற நரம்பு 
மண்டலம் என்று கூறப்படுகின்றது . 


தசை நாரின் முறையும் சுருக்கமும் தசை நாரின் 

குறையாத 
சுருக்கமும் 

ஒரு கையையோ காலையோ வளைப்பதில் ஒரு தசை நார் 
குறையுமானால் அந்தத் தசை நாரின் சுருக்கத்தைத் தசை நாரின் 
குறையும் சுருக்கம் 

சுருக்கம் ( Isotonic contraction ) என்று கூறப் 
படுகின்றது . இது குறையும் சுருக்கம் என்று கூறப்படுவது எதனால் 
என்றால் அசைவின்போது தசை நாரினால் செலுத்தப்பட்ட 
விரைப்பின் அளவு ஒப்பீட்டடிப்படையில் மாறாமலிருக்கின்றது , 
ஆனால் தசை நாரின் நீளம் மாறுகின்றது . இந்த நிலைமைகளில் 
தசை நாரின் செயல் நிறைவேற்ற வேலையானது இயக்கவியலார் 
( physicists ) வேலையை வரையரை செய்வதைப் போன்றிருக் 
கின்றது . அதாவது ஒரு சக்தியை ஒரு பொருளின் மீது ஒரு 
தொலைவு செலுத்தினால் ஒரு வேலையாகின்றது . இதை ஒரு குறிக் 
கணக்கியல் மூலமும் கூறலாம் .. 

வேலை = சக்தி X தொலைவு . 
இந்தச் செயல் முறையை தசை நார்களில் காண விரும்புகின்றோம் . 


குறையும் சுருக்கத்திற்கு ஏற்றதொரு உதாரணம் பளுவைத் 
தூக்குதலாகும் . ஒரு தசைநார் குறையவில்லை என்றால் 
அதனுடைய நீளம் மாறாமலிருக்கின்றது . அது குறையாமலிருந்து 
விறைப்பை மட்டும் நிலைபெறச் செய்தால் அந்தக் சுருக்கத்திற்குப் 
பெயர் தசைநாரின் 

குறையாத 

சுருக்கம் என்று பெயர் . 
ஏனென்றால் அந்தத் தசை நாரின் நீளம் அதே அளவில் நிற்கின்றது . 
நின்றுகொண்டிருக்கும் பொழுது கால்களின் 

நீட்டுத் 

தசை 
நார்கள் குறையாமல் சுருங்குகின்றது . கால்களை வளையவைக்கின்ற 
மைய ஈர்ப்பு இழுப்புக்கு எதிர்ப்பாக விறைப்பை வெறுமனே 
நிலைநாட்டுகின்றது . அவைகளின் நீளம் மாறாமலிருக்கிறது .. 
உண்மையில் சுருக்கம் தசை நாரின் தனி உயிரணுக்கள் குட்டை 
யாவதைக் குறிப்பாக எப்போதும் உணர்த்துகின்றது . தசைநார் 
உயிரணுக்கள் உண்மையில் குறையாத சுருக்கத்தில் குட்டையா 
கின்றன . ஆனால் தசைநாரின் இரு முனை களிலும் தசை நாண் 
களுடன் உயிரணுக்களை இணைக்கின்ற நீண்டு சுருங்கும் தன்மை 
யுடைய இணைப்புத் திசுக்களின் செலவளிப்பில் நடைபெறுகின்றது . 
அதனால் முழு தசை நாரின் நீளமும் மாறாமலிருக்கின்றது . 


சுருங்கும் உயிரணுக்களும் தசை நாரின் நடவடிக்கையும் 


173 


தசைநார் குட்டையாகின்றபோது தசை நார் உயிரணுக்கள் 
சுருங்கலாம் , விறைப்பாகலாம் . நீளமாகக்கூட ஆகலாம் . தசை 
நார் உயிரணுக்கள் , மைய ஈர்ப்பின் வலிமையை எதிர்த்து 
நிற்பதினால் சுருங்கலாம் . அதே சமயத்தில் நடக்கின்றபோது 
தசைநார் நீட்டமாகலாம் . ஒரு எதிரிடையான தசைநாரினால் 
தூண்டப்பட்ட ஒரு காலின் அல்லது ஒரு கையின் அசைவைத் 
தடுப்பதினால் தசைநார் நீளமாகின்றது . அப்போது உயிரணுக்கள் 
சுருங்கலாம் . நடந்து செல்லுகின்றபோது கைகள் ஊசலாடு 
கின்றன . 

ஊசலாட்டத்தை நிறுத்த தசைநார்கள் சுருங்கு 
கின்றன . 


பட்டை தசைநாரின் கிளர்ச்சி ஏற்பாடுகள் 

மைய நரம்பு மண்டலத்தின் கிளர்ச்சி ஏற்பாடுகளைப்பற்றி 
ஏற்கெனவே சிறிது விவரித்தோம் . அந்தச் செயல் முறையைப் 
பரிமாற்ற நரம்பு மண்டலம் என்றும் கூறினோம் . இங்கு பட்டை 
தசைநாரின் கிளர்ச்சி ஏற்பாடுகள் பற்றி சற்று 

சற்று விரிவாகக் 
காணலாம் . 


இயக்க அலகும் கிளர்ச்சி விகிதமும் 

பட்டை தசை நாரின் சுருக்கம் அது எந்த வழியில் கிளர்ச்சி 
யூட்டப்பட்டது என்பதைப் பொருத்து அமைகிறது. இயக்க நரம் 
பின் ஒவ்வொரு நரம்பிழையும் அனுப்புகின்ற ஒரு தசைநார் பல 
கிளைகளாகப் பிரிகின்றது . ஒவ்வொரு கிளையும் ஒரு தனி தசை நார் 
உயிரணுவோடு தொடர்பு கொள்ளுகின்றது . ஒரு நரம்பணுவின் 
நரம்பிழை ஐம்பது கிளைகளைக் கொண்டிருந்தால் அந்த நரம்பணு 
உடனடியாக ஐம்பது தசைநார் உயிரணுக்களைக் கிளர்ச்சி 
அடையச் செய்கின்றது . அந்த நரம்பணு எரிகின்ற பொழுதெல் 
லாம் இது நடைபெறுகின்றது . அந்தத் தனி நரம்பணுவும் எல்லா 
தசை நார் உயிரணுக்களும் ஒரு இயக்க அலகாக இருக்கின்றது . 
இது தான் தசைநாருக்கான சுருக்கத்தின் அலகாகும் . இயக்க 
நரம்பில் ஒவ்வொரு நரம்பிழையும் ஒரு தசைநாரின் ஐம்பது தசை 
நார் உயிரணுக்களோடு தொடர்பு கொண்டு கிளர்ச்சியுறச் செய் 
தால் இயக்க அலகின் அளவு ஐம்பதாகும் . ஒரு நரம்பு நாரிழை 
பொதுவாக 

தசை நாரிழைகளை கிளர்ச்சியுறச் செய்ய 
வேண்டும் . எப்படியிருப்பினும் வேறுபட்ட தசைநார்களுக்கான 
கிளர்ச்சி விகிதத்தில் பெரும் வேற்றுமைகள் காணப்படுகின்றன . 
விகிதம் மிகச் சிறியதாக இருக்கலாம் . 

கண்கள் போன்ற உறுப்புக்களில் விரைவானதும் , சரிநுட்ப 
மானதுமான அசைவுகளை இணக்கம் உண்டுபண்ணும் சில சிறிய 


பல 


174 


உடற்கூற்று உளவியல் 


தசை நார்களின் விகிதம் 1 : 3 ஆகவுமிருக்கலாம் . நிற்கும் பாங்கை 
நிலைநாட்டுவதில் உள்ளடங்கியுள்ள சில பெரிய எதிர் மைய 
ஈர்ப்புத் தசைநார்களின் விகிதம் 1 : 165 என்று சற்று பெரியதாக 
இருக்கலாம் . சிலர் இதைவிடவும் பெரியதாக இருக்கமுடியும் 
என்று நம்புகின்றனர் . ஒவ்வொரு தசைநார் உயிரணுவும் ஒரு 
நரம்பிழைக் கிளையினால் பரிமாறப்படுவதாகத் தோன்றுகிறது . 
எனவே 

ஒரு நரம்பணு தசைநாரிழைகளின் ஒரு குழுவோடு 
கிளர்ச்சியூட்டப்படுகின்றது . அதனுடைய 

நரம்பிழை 
முடிவுகள் செயல் சார்பான நரம்புத் தசைநார் அலகு அல்லது 
இயக்க அலகு என்று கருதப்படுகின்றது . 


பட்டை தசைநார்களில் இயக்க அலகுகளின் எண்ணிக்கை 
குறிப்பிடத்தக்க விதத்தில் வேறுபடுகின்றது . அந்த எண்ணிக்கை 
யின் வீச்சு 200 லிருந்து 650 வரையில் செல்லலாம் . தசைநார் 
உயிரணுக்களும் நரம்பு உயிரணுக்களும் எல்லாம் - அல்லது - ஒன்றும் 
இல்லை என்ற முறையில் துலங்குவதால் ஒரு குறிப்பிட்ட தசை 
நாரில் இயக்க அலகுகளின் எண்ணிக்கையும் அவைகளின் கிளர்ச்சி 
விகிதங்களும் தசைநாரில் ஏற்படுகின்ற சுருக்கத்தின் வீச்சிலும் 
சரிநுட்பத்திலும் செல்வாக்குப் பெறுகின்றன . சிறிய கிளர்ச்சி 
விகிதத்தையும் பல இயக்க அலகுகளையும் கொண்டுள்ள தசை 
நார்கள் சுருக்கத்தின் பரந்தவீச்சின் மீது சிறந்த கட்டுப்பாட்டை 
கொள்ளமுடிகின்றது . பெரிய கிளர்ச்சி விகிதத்தையும் சில இயக்க 
அலகுகளையும் கொண்ட தசைநார்கள் சரிநுட்பமான அல்லது 
படிமுறைப்படுத்தும் செயலைக் குறைவாகவே செய்யவல்லது . 


! 


உச்சக்கட்டமும் ஒத்து நிகழாத கிளர்ச்சியும் 

பல இயக்க அலகுகளையும் குறைந்த கிளர்ச்சி விகிதத்தையும் 
கொண்ட 

தசைநார்களிலும் எல்லா அலகுகளும் குறைந்த 
வீதத்தில் ஒத்து கடமையைச் செய்தால் துலங்கல் வெட்டிப் 
பின்னடைவதாக இருக்கும் . ஒரு இயக்க அலகு ஒரு தனி தூண்ட 
லினால் இயக்கப்பட்டதாக இருந்தால் அதனுடைய முடிவு தனி 
சுருக்கமாக இருக்கும் . அதை இசிப்பு அல்லது சட்டென்று 
இழுத்தல் ( Twitch ) என்று கூறுகின்றனர் . இதைத் தொடர்ந்து 
தளர்ச்சி ( Relaxation ) ஏற்படுகின்றது . 

தனியான தூண்டல்களின் ஒரு வரிசை வினாடிக்கு ஐந்துக்கும் 
குறையான மெதுவான ஒரு வீதத்தில் செயற்படுத்தப்பட்டால் 
முடிவு சட்டென்று இழுத்தல்களின் ஒரு வரிசையாக இருக்கும் . 
இதைத் தசைநாரின் விரைந்த தன்னியல்பான சுருக்கமும் 
நெகிழ்ச்சியும் ( Clonus ) என்று கூறலாம் . இச்செயல்முறையில் 


சுருங்கும் உயிரணுக்களும் தசை நாரின் நடவடிக்கையும் 


175 


மாறிவரும் நிகழ்ச்சிகள் உள்ளடங்கியிருக்கின்றன . அதாவது 
குலுக்கல் சுருக்கமும் நெகிழ்ச்சியும் மாறி மாறி வருகின்றன . 
தன்னியல்பான சுருக்கமும் நெகிழ்ச்சியுமான நடவடிக்கையும் 
தனியான சட்டென்று இழுத்தல்களும் முழுமையான மனித 
உயிரியில் நிகழமுடியும் . ஆனால் சாதாரணமாக அவைகள் சில 
சீர்கேடுகளின் முடிவாக இருக்கின்றன. தசைநார் குழுக்களின் 
சுருக்கத்தின் மாதிரிப்படிவம் நிலையான தசைநார் சுருக்கம் 
( Tetanus ) என்று கூறப்படுகின்றது . இது விரைவான ஒத்து 
நிகழாத கிளர்ச்சிகளின் முடிவாக இருக்கின்றது . அவைகளின் 
உச்சக்கட்டமாக இருக்கின்றது . 


உச்சக்கட்டமான நிலையான தசை நார் சுருக்கம் முழுமை 
யான உயிரிகளில் பட்டைத் தசைநாரின் மாதிரிப்படிவத் துலங் 
லாக இருக்கின்றது . ஒரு புகுவாய் உயிரணுவோடு ஒரு தனி 
தூண்டலைப் 

பொருத்தினாலும் உள்நோக்கிச் செல்லுகின்ற 
துடிப்புக்களின் ஒரு வரிசை அமைகின்றது . இந்தத் துடிப்புகள் 
நரம்பிழைகள் செலுத்த முடிந்த அதிகப்பட்ச வீதத்தில் நிகழ் 
கின்றன . இத் துடிப்புகள் நிலையான தசைநார் சுருக்கத்திற்குத் 
தேவையான காலத்திற்குள் நிகழ்கின்றன. மேலும் மாறுபாடான 
நரம்பிழைகளில் இந்தத் துடிப்புகள் ஓத்து நிகழாதவைகளாக 
இருக்கின்றன . பல துடிப்புகள் ஒரு புகுவாய் உறுப்பில் ஒரே 
காலத்தில் தொடங்கினாலும் நடத்திச் செல்லுதலின் வீதம் நரம்பு 
மண்டலம் முழுவதும் குறிப்பிடத்தக்க வகையில் வேறுபடுகின்றது . 
அதனால் துடிப்புகள் இயக்க அலகுகளைத் தாக்குகின்ற சமயத்தில் 
ஒத்து நிகழ்தல் எதிர்பார்க்கப்படுகின்றது . ஆனால் இந்தச் செயல் 
முறையிலும் அவைகள் செயல் நிறைவேற்ற வீதத்தில் மாறுபடு 
கின்றன . தசைநார் துலங்கலும் நரம்புத் தசைநார் அமைப்பு , 
செயல்முறை ஆகியவைகளின் பல பண்புக் கூறுகளின் வழியாக 
கொண்டுவரப்படுகின்றன . 


. 


நரம்புத் தசை நார் அமைப்பு , செயல்முறை ஆகியவைகளின் 
பண்புக் கூறுகள் என்று கருதப்படுபவைகளில் முக்கியமானவைகள் 
என்று கருதப்படுபவைகள் சில . அவைகளை நாம் மேலே பார்த் 
தோம் . என்றாலும் வேறுபாடு பிரித்தறியக்கூடிய வகையில் இங்குக் 
குறிப்பிடுவது சிறப்பாகும் . அவை 

( அ ) கிளர்ச்சி விகிதம் , 
( ஆ ) செயல் முறையில் உள்ளடங்கியுள்ள இயக்க அலகுகளின் 
எண்ணிக்கை , ( இ ) நிலையான தசைநார் சுருக்கத்தை நிலைநாட்டு 
வதற்குச் சாத்தியமான உச்சக்கட்டம் - ( ஈ ) ஒத்து நிகழாத 
கிளர்ச்சியும் இயக்க அலகுகளின் நிறைவேற்றமும் , ( உ ) எதிர்த்து 
நிற்கும் தசை நார் குழுக்களின் பறிமாற்ற கிளர்ச்சி என்பன . 


176 


உடற்கூற்று உளவியல் 


தசைநார் விறைப்பு 

தசை நார்கள் சுருங்குவதில் தசை நார் உயிரணுக்களின் பங்கு 
பற்றி விரிவாகவே மேலே பார்த்தோம் . மூவகைத் தசைநார் 
களிலும் தசைநார் சுருக்கத்தில் உயிரணுக்களின் பங்கு மிக 
முக்கியம் . எனவே சுருங்குதலினால் தசைநார் உயிரணுக்கள் 
துலங்குகின்றன . அவைகள் இரண்டு 

துலங்கலைச் 
செய்கின்றன . அவை சட்டென்று இழுத்தல் , நிலையான சுருக்கம் 
என்பன . 


வகையான 


கிளை - நிலையான தசைநார் சுருக்கங்களும் நடைபெறக்கூடும் . 
அவைகள் நிகழும்போது கிளையான சட்டென்று இழுத்தல்களின் 
ஒரு வரிசை நிகழ்கின்றபோது அதைக் கண்டறிய முடியும் . ஆனால் 
பழுதுபடாத ஆரோக்கியமான உயிரிகளில் மாதிரியாக அமைந் 
துள்ள துலங்கல் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இயக்க 
அலகுகளின் நிலையான தசைநார் சுருக்கமாக இருக்கின்றது . இது 
குறைகின்ற சுருக்கமாக இருந்தால் உடல் பகுதியின் ஒரு அசைவு 
நிகழ்கின்றது . அதைத் தோற்றச் சுருக்கம் ( Phasic contraction ) 
என்று கூறுகின்றனர் . குறையாத சுருக்கமாக இருந்தால் நிலை 

தசைநார் சுருக்கம் நிலைநாட்டப்படுகின்றது . அதை 
வலிமை தரும் சுருக்கம் ( Tonic contraction ) என்று கூறுகின்றனர் . 


யான 


தசை நார் எங்கெங்கு சுருங்குகின்றதோ அங்கெல்லாம் 
விறைப்பு ஏற்படுகின்றது . என்றாலும் தசை நார் விறைப்பு என்பது 
தசை நார் உயிரணுக்களில் வலிமை தரும் நடவடிக்கையைத் 
தான் குறிக்கின்றது மென்மை தசை நார் திசுக்களும் பட்டை 
தசை நார் திசுக்களும் குறைவாகவோ அதிகமாகவோ 
தொடர்ந்து செல்லும் தாழ்ந்த தரமுள்ள , விறைப்பை 
வெளிப்படுத்துகின்றன . நீண்ட தசை நார் விறைப்பு ( Tonus ) 
என்று கூறலாம் . ஆரோக்கியம் , பயிற்சி , தொடர்புடைய உயிர்ப் 
பொருள் மாறுபாட்டுக் கூறுகளும் நீண்ட தசை நார் விறைப்பில் 
உள்ளடங்கியிருக்கின்றன . நோய்க்காலத்திலும் வலியுறுத்தப் 
பட்ட நடவடிக்கையிலும் பட்டை தசை நார்கள் அவைகளின் 
சில குணங்களை இழக்கின்றன . 


8. எரிவுறுகின்ற உயிரணுக்கள் 
புலனுணர்ச்சியும் புலன் காட்சியும் 


எந்த ஒரு உளவியல் நூலிலும் புலனுணர்ச்சி பற்றிய 
தலைப்பையும் புலன் கட்சி பற்றிய தலைப்பையும் காணாமலிருக்க 
முடியாது . ஏனென்றால் இன்றைய உளவியலில் இந்த இரண்டு 
தலைப்பும் மிக முக்கியமானவைகளாக இருக்கின்றன . கருத்துச் 
சார்பான துறையாக இருந்தாலும் பயன்படுமுறை துறையாக 
இருந்தாலும் புலனுணர்ச்சி பற்றிய ஆராய்ச்சி ஒரு முக்கிய 
பகுதியாக இருக்கின்றது . மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்கு 
அவனுடைய புலனுணர்ச்சிகள்தான் வாயில் வழிகளாக 
இருக்கின்றன . புலனுணர்ச்சிகளை இழந்த மனிதன் அல்லது 
எந்த ஓர் உயிரியும் தன்னுடைய சூழ் நிலையில் உயிர் வாழும் 
வகையில் எதிர்வினை புரிய முடியாது . புலன் காட்சியும் முக்கியம் 
என்றாலும் புலனுணர்ச்சி வழியாகத்தான் புலன் காட்சி பயன்பட 
முடியும் . 


உளவியலும் புலனுணர்ச்சியும் 

உயிரணுச் சத்துப் பொருளின் அடிப்படை உடைமைகளில் 
எரிவுறுந் தன்மை ( Irritability ) 

ஒன்று என்று 

முந்திய 
அத்தியாயம் ஒன்றில் கண்டோம் . ஒரு மனிதன் தன்னுடைய 
சூழ்நிலையில் ஆற்றல் மாற்றங்களுக்கு கூருணர்ச்சி உள்ளவனாக 
இருக்க வேண்டும் . அப்படியில்லை என்றால் அவன் அவைகளுக்கு 
எதிர்வினை புரிய முடியாது . அவனைச் சுற்றி என்ன நடக்கின்றது 
என்பது பற்றிய அறிவு அவனுக்கு இல்லாமல் போய்விடும் . 
உதாரணமாக ஒரு குருடனையோ அல்லது செவிடனையோ எடுத்துக் 
கொண்டு ஆராய்ந்து பார்க்கலாம் . 


இந்த 

இருவரும் சூழ்நிலையிலிருந்து விவரங்களைச் 
சேகரித்துத் தங்களுடைய அறிவைப் பெருக்கிக் கொள்ளும் 
சந்தர்ப்பங்களைக் குறைவாகவே பெற்றிருக்கின்றனர் . 
பொருள் எந்த இடத்திலிருக்கின்றது என்றும் அது எப்படித் 
தோன்றுகின்றது என்றும் குருடனால் கூறவோ , பார்த்துத் 
உடற் -12 


178 


உடற்கூற்று உளவியல் 


தெரிந்து கொள்ளவோ முடியாது . அவன் ஆபத்துகளிலிருந்து 
தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் மிகவும் கவனமாக , பிறர் 
உதவியுடன் தான் நடந்து செல்ல முடியும் . எத்தப் பொருளையும் 
கண் கொண்டு பார்த்து அனுபவிக்க முடியாது . அதே போன்று 
செவிடனும் கேட்டுத் தெரிந்துகொள்ளும் வாய்ப்பை இழந்திருக் 
கின்றான் . பிறர் கூறுவதைக் கேட்டுத் தெரிந்து அதன்படி நடக்க 
முடியாது . இசையின் இனிமையை அனுபவிக்க முடியாது . 
குழந்தையின் மழலை மொழியைக் கேட்டு இன்புற முடியாது . 
கேட்டுத் தெரிந்துகொள்ளகூடிய எல்லா வாயில்களும் செவிட 
னுக்கு மூடப்பட்டிருக்கின்றன . 


இந்த இருவர்க்கும் அவர்களின் சூழ்நிலையிலிருந்து பெறக் 
கூடிய எல்லைக்குட்பட்டதாக இருக்கின்றது . குருடன் ஒளி அலை 
களுக்கு உணர்ச்சி கொள்ளுவதில்லை . செவிடன் ஒலி அலைகளுக்கு 
எரிவுறுவதில்லை . அல்லது கூருணர்ச்சி கொள்ளுவதில்லை . எனவே , 
ஒளி , ஒலி ஆகியவை களின் படிவங்களில் ஏற்படும் மாற்றங்களுக்கு 
எதிர்வினை புரிய இந்த இரண்டு மனிதர்களாலும் முடியாது . 
குருடன் , தன்னை யார் பார்க்கின்றனர் என்று கூற முடியாது . 
செவிடன் , தன்னை யார் அழைக்கின்றனர் என்று அறிந்து 
கொள்ள முடியாது . ஒலியின் மூலம் காட்டப்படும் எந்த ஆபத்து 
அறிகுறிகளையும் செவிடன் கேட்டுத் தெரிந்துகொள்ள முடியாது . 
சமூகச் சூழ்நிலைகளைச் சரியாகக் கையாள முடியாது . சரியான 
முறையில் தன்னுடைய கடமைகளை ஆற்ற முடியாது . செவிட 
னுடைய நிலை பிறழ்ந்த நடத்தைக்குக் காரணம் அவன் ஒலி 
அலைகளுக்குக் கூருணர்வுடன் துலங்க முடிவதில்லை என்பதாகும் . 


இந்த இரண்டு புலன்களையும் ஒரு மனிதன் இழந்துவிட்டால் 
அவன் இரண்டு துறைகளிலிருந்தும் பெறவேண்டிய செய்திகளைப் 
பெற முடியாமல் போகின்றான் . பார்த்தும் கேட்டும் ஒரு பொருளை 
புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அறிவைப் பெறும் 
புலன்களை அவன் இழந்தவனாகின்றான் . முக்கியமில்லாத புலன் 
களைக் கொண்டு தான் புரிந்து கொள்ள முயல வேண்டும் . 
தொட்டுப் பார்த்தும் சிற்றியலான புலன்களைக் கொண்டு 
அறிவைப் பெறும் முயற்சிகள் வேண்டிய பயனை அளிக்க 
முடியாது . மிகக் குறைவான செய்திகளையே சூழ்நிலைகளிலிருந்து 
பெற முடியும் . 


மேலும் அம் மனிதன் கடுமையான அங்ககீனமுள்ளவனாக 
இருப்பதால் என்றும் நிலையான பாதுகாப்பைக் கொண்டிருக்க 
வேண்டும் . நாம் நம்முடைய சூழ்நிலையோடு இணக்கம் கொள்ள 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் ... புலன் காட்சியும் 


179 


வேண்டுமானால் சூழ்நிலையில் ஏற்படுகின்ற முக்கிய மாற்றங்களுக்கு 
கூருணர்வு கொள்ள வேண்டும் . நம்மால் கொள்ள முடிகின்ற 
நல்லிணக்கத்தின் வகைகள் நாம் பெற்றுள்ள கூருணர்ச்சி வகை 
களினால் வரையறைக்குள்ளாக்கப்படுகின்றன . 


உதாரணமாக , மனிதர்கள் ஒலி நிறப் பட்டியலில் ஊதா 
கடந்த ஒளிக்குக் கூருணர்ச்சி கொள்ளுவதில்லை . ஆற்றலின் இந்த 
வகை முறையில் அவர்கள் எதிர்வினை புரிய முடியாது . ஆனால் 
கடந்த கால அனுபவத்திலிருந்தோ , பயிற்சியிலிருந்தோ உய்த் 
துணர்ந்து 

கொள்ளுவதை நம்பியிருக்கின்றனர் . ஒவ்வொரு 
ஆண்டும் வெப்பக் கொடுமை தாங்க முடியாமலும் , குளிரின் 
கொடுமை தாங்க முடியாமலும் , மூடுபனி ஒத்துக்கொள்ளாத 
தாலும் பலர் மருத்துவமனைகளில் 

சேர்க்கப்படுகின்றனர் . 
சூழ்நிலையில் மேலும் பல நிலைமைகள் நமக்கு ஒத்துக்கொள்ளாத 
தாக . 

இருக்கலாம் . இவைகளெல்லாம் சூழ்நிலைகளைப் பற்றிய 
தாகும் . இவைகள் மனிதர்களுடைய கூருணர்ச்சிகளோடு 
தொடர்புடையவைகளாக இருக்கின்றன . மனிதர்களுடைய 
புலன்கள் இந்தச் சூழ்நிலைகளோடு நேரடித் தொடர்பு கொண் 
டிருக்கின்றன . எனவே நாம் நம்மைப் பற்றிய நம்முடைய அறிவு 
எந்த நிலையிலிருக்கின்றது என்றும் தெரிந்துகொள்ள வேண்டும் . 
அப்பொழுது தான் இத் துறையில் நாம் மேல் நோக்கிச் செல்ல 
முடியும் . 


மனிதர்கள் தங்களைப் பற்றித் தெரிந்து கொள்ளுவதற்கு 
அவர்கள் பெற்றுள்ள புலன்களைத் தவிர வேறு புதுப் புலன்கள் 
தேவையில்லை . 

அல்லது வேறு தனித் திறமை வாய்ந்த 
கூருணர்ச்சிகளை அவர்கள் பெற்றாக வேண்டுமா ? உதாரணமாக 
நம்முடைய வயிற்றினுள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது 
என்பதைப் பற்றிய செய்திகளை அறிய தனித் திறமை வாய்ந்த 
கூருணர்ச்சிகள் தேவையா ? புலனுணர்ச்சியை இழந்த பிறகும் 
உடலின் சில உறுப்புகள் செயல்படலாம் . ஆனால் அந்த உறுப்பு 
களின் இருப்பை உணர்ச்சி மூலம் அறிய முடியாது . பார்த்துத் 
தான் அறிந்து கொள்ள முடியும் . 


உதாரணமாக , சில நோய்க் கூறுகளின் கடுமை உணர்ச்சிகளை 
இழக்கச் செய்யும் . ஒரு மனிதன் கடுமையான நோயின் காரண 
மாகத் தன்னுடைய கால்களின் தசை நார்களிலிருந்து எல்லா 
புலனுணர்ச்சிகளையும் இழந்துவிட்டான் 

வைத்துக் 
கொள்வோம் . ஆனால் அவனுடைய கால்களின் அசைவு பழுது 
படவில்லை . அப்படிப்பட்ட மனிதனால் நடக்க முடியும் . ஆனால் 


என்று 


180 


உடற்கூற்று உளவியல் 


அவன் தன்னுடைய கால்களைக் கண்களால் பார்த்தால் ஒழிய 
அவைகள் எங்கிருக்கின்றன என்றும் என்ன செய்கின்றன என்றும் 
அவனுக்குத் தெரியாது . ஒரு நல்ல இருட்டறையில் அவன் உதவி 
யற்றவனாகின்றான் . இதே போன்று வயிறு போன்ற உள் உறுப்பு 
களிலும் சிலர் புலனுணர்ச்சியை இழந்துவிட்டு உள் உறுப்புகளை 
இழந்துவிட்டதாகக் கூறுகின்றனர் . 


ஆகவேதான் நம்மைப் பற்றிய செய்திகளை நமக்குத் 
தருவதற்குச் சரியான முறையில் இயங்குகின்ற புலனுறுப்புகள் 
நமக்குத் தேவை . சில புலனுணர்ச்சிகளை நாம் புறக்கணிக்கலாம் . 
அவைகளின் தேவை நமக்குச் செறிவாக இருக்கும்போதும் 
அல்லது அவைகளில் ஏதேனும் குறைபாடு இருக்கும்போதும் 
அவைகளின் முக்கியத்துவம் நமக்குத் தெரிகின்றது . எனவே 
நம்முடைய திடமான புலன்களும் புலனுணர்ச்சிகளுந்தான் 
நம்மை நாம் அறிந்து கொள்ளுவதற்கு முக்கியமான அடிப்படை 

இருக்கின்றன . எனவேதான் அண்மைக் காலத்தில் 
புலனுணர்ச்சி பற்றிய ஆராய்ச்சி பெரிய பயன்படு முறை 
முக்கியத்துவத்தைப் - பெற்றிருக்கின்றது . - ஏனென்றால் செயல் 
முறையின் கட்டுப்பாட்டுக்கு அது அடிப்படையாக இருக்கின்றது . 


களாக 


புலனுணர்ச்சி எவ்வாறு முக்கியமான அடிப்படைகளைப் 
பெற்றிருக்கின்றது என்பதை எல்லாத் துறைகளிலும் காணலாம் . 
தனிப்பட்ட வாழ்க்கைத் துறைகளும் , நம்முடைய தொழிற் 
சாலைகளும் , போரிடும் முறைகளும் நாளுக்கு நாள் இயந்திர 
மயமாகிக் கொண்டு வருகின்றன . எந்த வகையான இயந் 
திரத்தைக் கட்டுப்படுத்துவதிலும் 

நடைபெறுகின்றது 
என்று விழிப்பாக இருக்க வேண்டும் . இது நம்முடைய புலன் 
கூர்மை ( Acuity ) யைச் சார்ந்திருக்கின்றது . ஒருவருடைய 
புல்னுணர்ச்சி மண்டலம் எத்தகைய குணப் பண்புகளைப் 
பெற்றிருக்கின்றது என்பதையும் இது சார்ந்திருக்கின்றது . 


என்ன 


மேலும் இயந்திரங்களையும் கருவிகளையும் உருவாக்குவதிலும் 
அவைகளின் பயனை அடிப்படையாகக் கொண்டே செயல் நடை 
பெறுகின்றது . உதாரணமாக , கடிகாரத்தின் முகப்பு 

( Dial ) 
அல்லது இயந்திரத்தின் முகப்பு எத்தகைய அமைப்பைக் 
கொண்டிருக்க வேண்டும் என்பதைத் தீர்மானிப்பதும் நம்முடைய 
புலனுணர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டே செய்யப் 
படுகின்றது . . வட்டமான , சதுரமான , செங்குத்தான அல்லது 
கிடைநிலையான முகப்பு அமைப்புகளை உருவாக்குகின்றன . 
ஆனால் எந்த முகப்பில் குறைந்த பிழைபாட்டோடு விரைந்து 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் ...புலன் காட்சியும் 


181 


எண்களைக் காண முடியும் என்பது ஒரு பிரச்சினையாகும் . இதில் 
புலனுணர்ச்சியின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும் . 


தவிர , வாகனங்களைச் சாலைகளில் ஓட்டிச் செல்லுபவர்கள் 
பலர் பாதுகாப்பாக ஓட்டிச் செல்லுவதற்குத் தேவையான 
புலனுணர்ச்சி சார்ந்த பயிற்சித் திறமைகளைப் பெற்றிருப்பதில்லை . 
அவர்களின் புலன் காட்சியின் வேகம் மிகவும் மந்தமாக இருக் 
கின்றது . சாலைப் போக்குவரத்துக்குத் தேவையான வேகத்தை 
விடக் குறைவாக இது இருக்கின்றது . அதனால் விபத்துகள் 
சாலைகளில் நேரிட ஏதுவாகலாம் . இவைகளெல்லாம் புலனுணர்ச்சி 
யின் முக்கியத்துவத்தைக் காட்டுகின்றன . 


புலனுணர்ச்சியும் புலன் காட்சியும் 

இந்த இரண்டையும் நாம் வேறுபடுத்திக் காட்டினால் தான் 
உடற்கூற்று உளவியலில் சில சிக்கலான பகுதிகளை நாம் புரிந்து 
கொள்ளுவதற்கு எளிதாக இருக்கும் . புலன் காட்சிகளுக்குத் 
துலங்குகின்ற மனிதர்களின் மூலமாகத்தான் புலனுணர்ச்சிகள் 
அறியப்படுகின்றன . 

மிருகங்களின் மீது நடத்துகின்ற பரி 
சோதனைகள் மூலமாகவும் இதை நாம் செய்யலாம் . ஒரு இயக்க 
வியலாருக்கு ( Physicist ) உலகத்தில் நிகழ்கின்ற எல்லா நிகழ்ச்சி 
களும் பல்வேறுவகையான ஆற்றலாகவே இருக்கின்றன . 
அவைகளை ஒளி , ஒலி , தட்பவெப்ப நிலை , 

பொறித்துறை 
நிகழ்ச்சிகள் , இரசாயன அல்லது இயைபியல் நிகழ்ச்சிகள் , வான் 
வெளி நிகழ்ச்சிகள் என்று வகைப்படுத்தலாம் . பெரும்பாலான 
இந்த நிகழ்ச்சிகள் மனிதர்களைப் பாதிக்கச் செய்கின்றன . ஆனால் 
மனிதர்கள் அவைகளில் சிலவற்றை மட்டுந்தான் புலன்களால் 
அறிய முடியும் . ஒளி நிறப் பட்டியலில் ஊதா கடந்த ஒளிக்கு 
( Ultra violet light ) மனிதன் தன்னுடைய கண்களைக் கொண்டு 
துலங்க முடியாது . அவனுடைய செவிப் புலன் பழுதுபட்டிருக்கு 
மானால் அவன் ஒலியைக் கேட்க முடியாது . இரசாயனப் 
பொருள்களால் நஞ்சூட்டப்பட்ட ஒருவன் அவைகளை அறிய 
முடியாது . 


மைய 


மனிதன் உணர்ந்தறியக்கூடிய நிகழ்ச்சிகள் , புலன் நரம் 
பணுக்களைத் தூண்டுகின்ற வழியில் அவனுடைய புகுவாய்களைப் 
பாதிக்கின்ற ஆற்றல் மாற்றங்களாகும் . நரம்பணுக்கள் 
நரம்பு மண்டலத்தைத் தூண்டி புலனுணர்ச்சிகளை உண்டாக்கு 
கின்றன . அவைகள் திரும்பவும் மைய நரம்பு மண்டலத்தினால் 
புலன் காட்சிகளாக ( Perceptions ) மாற்றப்பட்டு விரிவாக்கப் 
படுகின்றன . 

புகுவாய்களும் புலனுறுப்புகளும் மைய நரம்பு 


18 


உடற்கூற்று உளவியல் 


மண்டலத்தைத் தூண்டுகின்றன . பருப்பொருள் சார்ந்த 
நிகழ்ச்சிகள் அவைகளைத் தூண்டுகின்றபோதும் , புலன் நரம் 
பணுக்களைத் தூண்டுகின்றபோதும் மைய நரம்பு மண்டலம் 
தூண்டப்படுகின்றது . 

முடிபயனுள்ள நரம்பு உட்துடிப்புகள் 
உடலுக்கு வெளியிலும் உள்ளும் நிகழ்கின்ற பருப்பொருள் 
நிகழ்ச்சிகளைப் பற்றிய விவரங்களை மைய நரம்பு மண்டலத்திற்குக் 
கொடுக்கின்றன . எல்லா மிருகங்களிலும் தூண்டல்களிடையே 
வேறுபாட்டைக் காட்டுவதற்கான அடிப்படையை உட்பொழிவு 
அளிக்கின்றது . 

அது தான் விழிப்புள்ள புலனுணர்ச்சிகளுக்கு 
அடிப்படையாக இருக்கின்றது . இந்தப் புலனுணர்ச்சிகள் 
மனிதனால் அறிவிக்கப்பட வேண்டும் . உதாரணமாக , ஒளியின் 
உச்ச நிலை , ஒளியின் பரப்பு , மோப்பத்தின் இனிமை போன்றவை 
கள் மனிதனால் உணர்ந்தயறிப்பட்டு அறிவிக்கப்படவேண்டும் . 
அப்பொழுது தான் அவைகள் புலனுணர்ச்சிகளாகின்றன . இந்தச் 
செயல் முறையில் மைய நரம்பு மண்டலம் புலன் சார்ந்த 
உட்பொழிவுகளுக்கு ஒருமைப்பாடடைந்த முறையில் எதிர்வினை 
புரிகின்றது . 


கடந்த காலத் தூண்டல் நிகழ்ச்சிகளோடு இப்பொழுது 
பெறுகின்ற தூண்டல்கள் ஒப்பிடப்பட்டும் வேறுபாடு காட்டியும் 
அறிவிக்கப்படுகின்றன . உடலின் உள் சார்பான 

இன்றைய 
நிலைமையில் எதிர்வினை செய்யப்படுகின்றது . உதாரணமாக , 
பசி , தாகம் முதலியவைகளைக் குறிப்பிடலாம் . உடலின் உள் 
சார்பான தேவைகளுக்கு ஏற்ப 

ஏற்ப , துலங்கல் ஏற்படுகின்றது . 
புலனுணர்ச்சியிலிருந்து விளைகின்ற மைய நரம்பு மண்டலத்தின் 
சில ஒருமைப்பாட்டு நடவடிக்கை அறியத்தக்க நிகழ்ச்சிகளை 
மனிதர்களின் குறிப்புகளில் எதிரொலிக்கின்றது . உதாரணமாக , 
ஒப்பீடுகள் , மனப் பிம்பங்கள் , நினைவுகள் , பசி , தாக உணர்ச்சிகள் 
முதலியவைகளைக் கூறலாம் . மனிதர்கள் கொடுக்கின்ற அந்த 
அறிவிப்புகள் அல்லது குறிப்புகள் புலன் காட்சியாக அமையலாம் . 
எனவே புலன் காட்சி என்பது புலனுணர்ச்சி உட்பொழிவிலிருந்து 
மைய நரம்பு மண்டலத்தில் விளைகின்ற நிகழ்ச்சிகளின் விழிப்பான 
உடனிகழ்ச்சியாகும் . புலனுணர்ச்சிக்கும் புலன் 

காட்சிக்கும் 
இடையிலுள்ள தனிச் சிறப்புகளைப் புரிந்துகொள்ளுவது சற்று 
கடினமேயாகும் . 


மான 


வயது வந்தவர்கள் , மிகவும் சிக்கலுள்ளதும் , பொருளுள்ளது 

புலன் காட்சியாக மாற்றப்படாத புலனுணர்ச்சியை 
உணர்த்துவதில்லை . ஒரு மனிதன் எதிர்வினை புரிவதற்கு முன்பு 
அவனுடைய மைய நரம்பு மண்டலத்தினுள் செயல் முற்றுப் 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் ... புலன் காட்சியும் 


183 


பெறாத உட்பொழிவைப் புலனுணர்ச்சி உடையதாக இருக்கின்றது . 
ஒளி , ஒலி , தொடல் , வெப்பம் , வலி , சுவை , மோப்பம் 
முதலியவைகளுக்குப் புகுவாயிலிருந்து உட்பொழிவு துலங்கு 
வதால் அது அறியப்படுகின்றது . புலன் காட்சி ஒரு தொடர்ச்சி 
யான செயல் முறை , எளிய புலன் காட்சியிலிருந்து சிக்கலான 
புலன் காட்சி வரையில் செல்லுகின்றது . 

பரிசோதனைக் கருவிகள் சரி நுட்பமாக இல்லாமலிருப் 
பதாலும் இயந்திர நுட்பம் பரிசோதனையில் சரியாக வளர்ச்சி 
யடையாததாலும் எளிய புலன் காட்சியைச் சிக்கலான புலன் 
காட்சியிலிருந்து சரியாக வேறுபடுத்திக் காட்ட முடிவதில்லை . 
புலனுணர்ச்சித்துறையில் நடைபெற்றுள்ள மாதிரி ஆராய்ச்சிகள் 
ஒவ்வொரு அலை நீளத்திலும் நிறப்பார்வைக்கான வாயில்களை 
(Thresholds ) நிருணயித்திருக்கின்றன . புளிப்புச் சுவையை உப்புச் 
சுவை தள்ளுபடி செய்ய முடியுமா ? வலிப்புலன் ஒத்தமை தலைக் 
காட்டுமா ? என்பது போன்ற ஊகங்களும் பரிசோதிக்கப்பட் 
டிருக்கின்றன . 


புலன் காட்சித் துறையிலும் மாதிரி ஆராய்ச்சிகள் நடத்தப் 
பட்டிருக்கின்றன . குறிப்பாக , நிறத்தின் மாறாமதிப்பளவை 
( Colour Constancy ) யின் மீது நடத்தப்பட்ட பரிசோதனைகள் 
புலன் காட்சி உள்ளடங்கியவைகளாகும் . ஆழப்புலன் காட்சி 
( Depth perception ) யின் தொடர்பைக் காட்டும் முக்கிய 
கூறுகளின் மீதும் மறைந்து செல்லுகின்ற ஒலியின் பல்வேறு 
அளவுகளிலிருந்து கேட்டறியக்கூடிய பேச்சு வரையில் உள்ளடங்கி 
யுள்ள கூறுகளின் மீதும் பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக் 


கின்றன . 


i 


மனிதன் 


மைய 


புலனுணர்ச்சிகள் எளிய நரம்பு மண்டலத்தின் மீதும் மோதிக் 
கொள்ளுவதில்லை . தாழ்ந்த மிருகங்களில் எதிர்வினையின் படிவங் 
கள் காணப்படுகின்றன . எனவே புலன் காட்சியின் படிவங்கள் 
மரபுரிமையாக மைய நரம்பு மண்டலத்தின் மீது கட்டப்படு 
கின்றது . மரபுரிமை என்பது இயல்பூக்கங்களாகும் ( Instincts ) . 
உயர்ந்த மிருகங்களில் 

உட்பட 

நரம்பு 
மண்டலத்தின் செயல் முறைகள் கற்றலினால் திருத்தம் செய்யப் 
படுகின்றன . எனவே புலனுணர்ச்சி கடந்தகால அனுபவத்தின் 
நினைவு அடிச்சுவடுகளோடு இடைவினை புரிந்து புலன் காட்சியை 
யமைக்கின்றது . ஒரு 

ஒரு தூண்டலின் புலன் காட்சியும் , தூண்ட 
லுக்கான உயிரியின் எதிர்வினையும் அதே மாதிரியான தூண்டல் 
களோடு கடந்தகால அனுபவம் எவ்வாறு இருந்ததோ அதைச் 
சார்ந்திருக்கின்றன . 


184 


உடற்கூற்று உளவியல் 


உதாரணமாக , சாப்பாட்டு நேரத்தில் அடிக்கப்படுகின்ற மணி 
ஒரு நாய்க்கும் ஒரு மனிதனுக்கும் சாப்பிடுவதோடு மணியோசை 
கடந்த காலத்தில் கொண்டிருந்த தொடர்புக்கு ஏற்ப மாறுபடு 
கின்றது . மணியோசையும் பசிப் புலனுணர்ச்சிகளைச் சார்ந் 
திருக்கின்றது . பசிப் புலனுணர்ச்சியும் அதே சமயத்தில் மணி 
யோசையைச் சார்ந்திருக்கின்றது . ஒருவர் பசியோடிருக்கும் 
பொழுது மணியோசை ஒரு விதமாகவும் சாப்பிட்டு முடித்தபிறகு 
அதே மணியோசை வேறுவிதமாகவும் ஒலிக்கலாம் . கடந்தகால 
நிகழ்காலப் 

உட்பொழிவைச் சார்ந்துள்ள 
பொருளின் விரிவாக்கந்தான் புலன் காட்சியாகும் . இதனால் 
புலன் காட்சி என்பது கடந்த காலத் தூண்டல்களிடமிருந்து 
வருகின்ற பொருளின் விரிவாக்கம் அல்லது விளக்கம் என்றும் 
பொருள் கொள்ள முடிகின்றது . நடைமுறைத் 

தூண்டல் 
உட்பொழிவோடு அதனுடைய தொடர்பு மிகவும் குறைவாக 
இருக்கின்றது . புலன் காட்சிக்குப் புலனுணர்ச்சி எவ்வாறு குறி : புச் 
சொல்லாகச் செயல் புரிகின்றது , என்பது ஒரு குறுகிய வழியில் 
பொருளை அணுகுவதைப் போன்றது . 


புலனுணர்ச்சி 


தூண்டல் 


தூண்டல் என்ற கருத்துச் சொல்லைப் பல இடங்களில் நாம் 
உபயோகித்திருக்கின்றோம் என்றாலும் இங்கு அதை மிகவும் கவன . 
மாகவும் சரி நுட்பமாகவும் நாம் உபயோகப்படுத்த வேண்டும் . 
இது இரண்டு பொருள்களில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றது . 
முதல் பொருள் மிகவும் பொதுவானது . அந்தப் பொருளில் தான் 
நாம் இக் கருத்துச் சொல்லை முந்திய அத்தியாயங்களில் 
உபயோகித்து வந்தோம் . உயிர்ச் சத்துப்பொருளின் நடவடிக் 
கையில் நேரடியாகச் செல்வாக்குக் கொள்ளுகின்ற ஒரு செயற் 
கருவி என்ற பொருளில் உபயோகித்து வந்தோம் . ஆனால் இங்கு 
அச் சொல்லை இரண்டாவது பொருளில் உபயோகிக்கின்றோம் .. 
அதாவது புலனுணர்ச்சியோடு சம்பந்தப்படுகின்ற இந்த இடத்தில் 
மிகவும் குறுகலான அல்லது குறிப் பிட்ட ஒரு பொருளில் உபயோ 
கிக்கின்றோம் . அதாவது ஒரு புகுவாயைக் கிளர்ச்சியுறச் செய்கின்ற 
ஆற்றல் என்ற பொருளில் உபயோகிக்கின்றோம் . 


புலன் சார்ந்த தூண்டல்கள் என்பவை ஒளி அலைகள் , ஒலி 
அலைகள் , தட்பவெப்ப நிலைகளிலுள்ள பொருள்கள் , தசை நார் 
இறுக்கம் முதலியவைகளாகும் . இவைகளை வைத்துக்கொண்டு 
தூண்டலை வரையறை செய்யலாம் . ஒரு புகுவாயைக் கிளர்ச்சி 
யுறச் செய்கின்ற எந்த ஒரு பருப்பொருள் ஆற்றலும் ஒரு 
தூண்டலாகின்றது . 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் ...புலன் காட்சியும் 


185 


என்று 


என்பது 


அளவான தூண்டல்களும் அளவு குறைந்த தூண்டல்களும் 

ஒரு புகுவாய் ஒரு செயலுக்குத் தனிச் சிறப்புப் பெற்ற 
ஆற்றலின் முறையால் செயல்படுத்தப்படும் பொழுது அந்தப் 
புகுவாய் அளவான தூண்டலைப் பெற்றிருக்கின்றது 
கூறலாம் . ஓர் அளவான 

தூண்டல் 

குறிப்பிட்ட 
புலனுறுப்புக்கு இயல்பாக இருக்கின்ற தூண்டலாகும் . உதாரண 
மாக , கண்ணுக்கு அளவான தூண்டல் ஒளி . ஆனால் ஒரு செய 
லுக்குத் தனிச் சிறப்புப்பெறாத ஆற்றலின் முறையால் செயல் 
படுத்தப்பட்ட பொழுது . புகுவாய் பெறுவது அளவு குறைந்த 
தூண்டலாகும் (Inadequate stimulus ) அதாவது பொருளைப் 
பார்ப்பதற்குப் போதுமான அளவு ஒளியைக் கண் பெறவில்லை 
என்பதாகும் . கண் பார்வையில் தனித்திறமை பெற்ற உறுப்பாக 
இருந்தாலும் பொருளைப் பார்க்க முடியவில்லை . கண்ணின் மீது 
விரலைவைத்து அழுத்தினாலும் ஒளியின் புலனுணர்ச்சியை 
உண்டாக்க முடியும் . ஆனால் இதில் - கண் பெறுவது அழுத் 
தத்தையே தவிர , ஒளியையன்று . கண் ஒளிக்குக் கீழான வாயிலை 
யும் அழுத்தத்திற்கு உயர்ந்த வாயிலையும் கொண்டிருக்கின்றது . 
- ஆனால் அழுத்த வாயில் கூடுதலாகி கண்ணின் விழித்திரையைத் 
தூண்டுகின்றது . 


அளவு குறைந்த தூண்டல் என்பது ஒரு இயல்பு கடந்ததாகும் . 
அது கிளர்ச்சியூட்ட முடியாத தூண்டலன்று . ஆனால் அந்தச் 
சூழ்நிலையில் அது தூண்டலன்று . . ஏனென்றால் தேவைப்பட்ட 
புகுவாயைத் தேவைப்பட்ட அளவுக்குக் கிளர்ச்சியூட்ட முடிய 
வில்லை . இயல்பு கடந்த தூண்டல் அளவான தூண்டலின் 
ஆற்றலைவிடவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம் . எனவே அளவு 
குறைந்த தூண்டல் என்று கூறுவது சிறிது பொருத்தமற்றதாகக் 
தெரிகின்றது , 


1 


உதாரணமாக , குளிர் புகுவாய்களுக்கு அளவான தூண்டல் 
தாழ்ந்த தோல் தட்பவெப்பமாகும் . ஆனால் அப்புகுவாய்கள் 
அழுத்தம் , மின்வலி , குண்டூசி குத்து ஆகியவைகளால் குறைந்த 
அளவாகத் தூண்டப்படலாம் . புலனுணர்ச்கியில் பெரும்பாலான 
பரிசோதனையில் உபயோகப்படுத்துகின்ற தூண்டல் எவ்வளவு 
சரியாகக் குறிப்பிடப்பட வேண்டுமோ அவ்வளவு சரியாகக் 
குறிப்பிடப்படவேண்டும் . ஒரு தூண்டல் கட்டுப்படுத்தப்படக் 
கூடியதாகவுமிருக்க வேண்டும் . 
வேண்டும் . அதனுடைய 

பரும் அளவும் 
குறிப்பிடப்பட வேண்டும் . கட்டுப்படுத்தவும் , அளவு 

கணக் 
கெடுக்கவும் தூண்டலைத் தனிக் குறிப்பீடு செய்யவேண்டும் . அதன் 
பொருட்டு அந்தக் குறிப்பிட்ட தூண்டலின் முக்கிய மாறுமியல்பு 


186 


உடற்கூற்று உளவியல் 


கின்றன . 


களைப்பற்றிய விவரம் நமக்குத் தேவைப்படுகின்றது . பருப் 
பொருள் அறிவியலார்களால் எல்லாவிதமான பயன்முறைத் 
தேவைகளுக்கும் இவைகள் போதுமான அளவு விவரிக்கப்படு 

உளவியலார் இவைகளை அவர்களிடமிருந்து கற்றுக் 
கொள்ள வேண்டியிருக்கின்றது . பொதுவாக முக்கியமான பரும 
அளவுகள் ஆற்றலின் அளவு , காலத்தின் சிறப்புக் கூறுகள் , 
விரிவாக்கம் , ஒவ்வொருவகையான ஆற்றலுக்கும் தேவையான 
படிவம் ஆகியவை . 


ஒரு புகுவாய் என்பது தனிச்சிறப்புப்பெற்ற உயிரணுக்களின் 
ஒரு தனிக்குழு என்று கூறலாம் . அல்லது ஒரு நரம்பணுவின் மீது 
தனிச்சிறப்புப் பெற்ற முடிவு என்றும் கூறலாம் . ஒரு புகுவாயின் 
மீது ஏற்படும் அளவான தூண்டல் ஒரு மின் பிறப்புக் கருவி 
யாற்றலாகும் ( Generator potential ) . இது தனித் திறமை 
பெற்ற திசுவிலோ முடிவிலோ ஏற்படுகின்றது . ஒரு மின் பிறப்புக் 
கருவியாற்றல் என்பது புகுவாயில் ஏற்படும் மின்வலி மாற்ற 
மாகும் . மின்பிறப்புக் கருவியாற்றல் திரும்பவும் மைய நரம்பு 
மண்டலத்திற்குச் செல்லும் புலன் நரம்பிழைகளில் ஒரு நரம்பு உட் 
துடிப்பை உணர்ச்சி மிக்கதாக்குகின்றது . அதனால் நரம்பு உட் 
துடிப்புகள் புலனுணர்ச்சியாக முடிகின்றது . ஒளி , ஒலி , சுவை , 
முதலியவைகளை எடுத்துக்கொள்ளுகின்ற முறை தூண்டப்பட்ட 
நரம்பணுக்களையோ அல்லது புகுவாய்களையோ பொருத்திருக் 
கின்றது . இந்த வாசகத்தைக் குறிப்பிட்ட நரம்பு ஆற்றல் 
களின் விதி ( Law of specific nerve energies ) என்று கூறுகின் 
றனர் . 


இந்த விதியின்படி கொண்டுள்ள கருத்து என்னவெனில் 
பல்வேறு புகுவாய்களிலிருந்து நரம்பணுக்கள் மூளையின் பல்வேறு 
இடங்களுக்குச் செல்லுகின்றன என்பதாகும் . பார்வை நரம்புகள் 
மூளையின் பார்வை பரப்புகளுக்குச் செல்லுவதால் ஒருவர் ஒளியைக் 
காணமுடிகின்றது . அதே போன்று கேள்விப்பரப்புக்குச் செல்லும் 
நரம்புகள் தூண்டப்படுவதால் ஒலியின் புலனுணர்ச்சி ஏற்படு 
கின்றது . நரம்பு உட்துடிப்பு நரம்பு மண்டலத்தின் உலக நடப்பு 
தாணயம் என்று ஷெரிங்டன் ( Sherrington ) ஒரு முறை கூறினார் . 


புகுவாய்கள் 

புகுவாய்கள் என்று இங்கு நாம் குறிப்பிடுவது புலனுறுப்பு 
களையேயாகும் . உடலில் உள்நோக்கிச் செல்லுகின்ற வழியில் 
இவைகள் தான் மூலக் கூறுகளாக இருக்கின்றன. புகுவாய்கள் 
தனித் திறமை பெற்ற புலனுறுப்புக்களைக் கொண்டவைகளாக 


187 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் ... புலன் காட்சியும் 


+ 


இருக்கின்றன . இவை உறுப்புகளாகவுமிருக்கலாம் . திசுக்க 
ளாகவுமிருக்கலாம் . ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் முறைக்குத் 
துலங்குகின்றன . 


புலன் சார்ந்த திசுக்கள் எரிவுறுந் தன்மைக்காக மட்டும் 
தனித் திறமை பெற்றிருக்கவில்லை . ஒரு தனிப்பட்ட வகையின் 
ஆற்றல் மாற்றத்திற்கு அதிகமாக எரிவுறவும் தனித் திறமை 
பெற்றிருக்கின்றது . ஆற்றல் மாற்றத்திற்குத் தாழ்ந்த வாயிலைக் 
கொண்டுள்ள திசு , அதற்காகத் தனித் திறமை பெற்றிருக் 
கின்றது . ஒரு புகுவாய்க்கான வாயில் அந்த புகுவாயைத் 
தூண்டுவதற்கான குறைந்த பட்ச ஆற்றலையுடையதாக 
இருக்கின்றது . மனிதர்களின் உடலிலுள்ள புகுவாய்கள் ஐந்து 
வகையான தூண்டல் ஆற்றல்களுக்குத் தனித் திறமை பெற்றிருக் 
அவை , 

பொறித்துறைக்குரிய , வெப்பத்திற்குரிய , 
இரசாயனத்திற்குரிய , ஒலிக்குரிய , ஒளிக்குரிய என்பன . 


கின்றன . 


களைத் 


பொறித்துறைக்குரிய தூண்டலின் தனித் திறமை பெற்ற 
புகுவாய்கள் தோல் புகுவாய்கள் அழுத்தத்திற்கும் வலிக்கும் 
ஆனவை . தசை நார்களுக்கான புகுவாய்கள் தசை நார்களிலும் , 
மூட்டுகளிலும் கை , கால்களின் இடத்தையும் அசைவையும் 
குறிப்பிடுகின்றன . உள் உறுப்புகளிலுள்ள புகுவாய்கள் 
பசியையும் தாகத்தையும் தொடர்ந்து வருகின்ற புலனுணர்ச்சி 

தருகின்றன . வயிற்றில் தசை நார்கள் சுருங்குதலும் , 
வாயிலும் தொண்டையிலும் வறட்சி ஏற்படுவதும் அவை புலப் 
படுத்தும் புலனுணர்ச்சிகளாகும் . வெப்பப் புகுவாய்கள் தோலி 
லிருக்கின்றன . 

அவை சூழ்நிலையின் தட்ப வெப்பத்தை 
வெளிப்படுத்துகின்றன . சுவையும் மோப்பமும் இரசாயன புகு 
வாய்களாகும் . கரைகின்ற பொருள்களுக்கு அவை நன்றாகத் 
துலங்குகின்றன . சுவையை வெளிப்படுத்த பொருள்கள் உமிழ் 
நீரில் கரைகின்றன . மோப்பத்தைப் புலப்படுத்த காற்றில் 
மிதக்கும் அணுக்கள் மூக்கு சார்ந்த சளிப் பரப்பில் உள்ள நீர்க் 
கசிவில் கரைகின்றன . ஒலிப் புலன்கள் சார்ந்த புகுவாய்கள் 
காதில் அழுத்தப்புகுவாய்கள் மாற்றியமைக்கப்பட்டவைகளாகும் . 
காற்று அமுக்கத்தில் விரைவான வேறுபாடுகளுக்குத் துலங்கு 
கின்றது . அதை ஒலி என்கின்றோம் . பார்வை சார்ந்த புகுவாய்கள் 
ஒளிப் புகுவாய்களாகும் . அவை ஒலிக்குத் துலங்குகின்றன . 
இது மின்காந்த ஆற்றலின் ஒளி மாலையின் ஒரு பகுதியாகும் . 
புகுவாய்கள் உடலின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு வகைகளில் 
தனித்திறமை பெறுகின்றன . அவைகளெல்லாம் புலனுணர்ச்சியை 
எழுப்புகின்றன . ஆனால் உடலிலுள்ள தனித் திறமை பெற்ற 


\ i88 


உடற்கூற்று உளவியல் 
எல்லாப் புகுவாய்களும் தூண்டப்பட்டபோது புலணுணர்ச்சிகளை 
எழுப்புவதில்லை .. 


அவ்விதமான புகுவாய்கள் பலவிதமான புகுவாய்த் திசுக் 
களாக இருக்கின்றன . அவை உடல் சமநிலையைப் பாதுகாக்கின்ற 
மறிவினைகளில் உள்ளடங்கியிருக்கின்றன . அப்படிப்பட்ட மறி 
வினைகள் உள்சூழ் நிலையின் நிலையாயிருக்கும் தன்மையை ஒழுங்கு 
படுத்துகின்றன. மேலும் அவை அந்தச் சூழ் நிலையில் மாற்றங் 
களுக்கு எதிர்வினை புரிகின்ற புகுவாய் திசுக்கள் அடங்கியதாக 
இருக்கின்றன . இருதயத்தின் அருகிலுள்ள பெரிய குருதிக்குழாயில் 
குருதி அழுத்தத்திற்குத் துலங்குகின்ற புகுவாய்கள் இருக்கின்றன . 
நரம்புத் தண்டின் மேல் முனையில் தனித் திறமை 

திறமை பெற்ற 
நரம்பு உயிரணுக்கள் குருதியின் கரியமில வாயுப் பொருளுக்கு 
எதிர்வினை புரிகின்றன . ஹைப்போதாலமஸில் உள்ள தனித் 
திறமை பெற்ற நரம்பு உயிரணுக்கள் பெருமூளைப் புறணி சார்ந்த 
திரவப் பொருளின் இடமாறிக் கலக்கும் அழுத்தத்திற்கு எதிர் 
வினை புரிகின்றன . அப்படிப்பட்ட புகுவாய்கள் மைய நரம்பு 
மண்டலத்தின் மறிவினை எதிர்வினைகளைத் தொடங்கி வைக் 
கின்றன . ஆனால் அவைகள் விழிப்பான புலணுணர்ச்சிகளுக்கான 
நடவடிக்கையை எழுப்பும் மூளையின் பரப்புகளைத் தூண்டுவ 
தில்லை . 


( 


! 


புகுவாய்களை வகைப்படுத்தல் 

புகுவாய்த் திசுக்களும் புலனுறுப்புகளும் ஒரு குறிப்பிட்ட 
வகையான பருப்பொருள் ஆற்றலுக்கு எரிச்சலுறுவதற்குத் தனித் 
திறமை பெற்றிருக்கின்றன . அந்தப் பருப் பொருள் ஆற்றல்கள் 
ஐந்து என்றும் அவைகள் யாவை என்றும் மேலே பார்த்தோம் . 
ஒரு குறிப்பிட்ட ஆற்றலின் அமைப்பு புகுவாய்க்குப் போதுமான 
அளவுத் தூண்டலாக இருக்கின்றது . அந்த ஆற்றல் அமைப்பின் 
எல்லைக்குட்பட்ட செறிவின் வீச்சுக்குப் புகுவாய் எதிர்வினை 
புரிகின்றது . தனித் திறமை என்பது புகுவாயின் அமைப்பில் 
மாற்றங்கள் உள்ளடங்கியிருக்கின்றன என்பதாகும் . அந்தப் 
புகுவாய் அந்த மாற்றத்தை ஒரு குறிப்பிட்ட ஆற்றலின் 
அமைப்புக்குக் கூருணர்ச்சி கொள்ள ஏற்றுக் கொள்ளுகின்றது . 
புகுவாய்களும் புலனுறுப்புகளும் ஆற்றலை மாற்றும் அமைப்பு 
( Transdueers ) ச் செயல் 

ஏனென்றால் 
இவைகள் பருப் பொருள் ஆற்றலின் சில அமைப்பை நரம்பத் 
துடிப்புகளாக மாற்றும் அமைப்புகளாக இருக்கின்றன . 
அளவான தூண்டலாக 

தூண்டலாக இருக்கின்ற பருப் பொருள் நிகழ்ச்சி 


களாக 


புரிகின்றன . 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் ...புலன் காட்சியும் 


189 


புகுவாயில் 

செயல் முறைகளைத் தொடங்குகின்றது . சில 
புகுவாய்கள் மற்றவைகளைவிடச் சிறப்பான தனித் திறமையை 
அமைப்பிலும் செயல் முறையிலும் கொண்டிருக்கின்றன . 
புகுவாய்கள் மூன்று பொது 

வகைப்படுத்தப் 
பட்டிருக்கின்றன . இந்த வகைப்படுத்தல் சில அளவுக் கருவிகளை 
அடிப்படையாகக் கொண்டு செய்யப்பட்டிருக்கின்றது . 


வகைகளாக 


புகுவாய்களை வகைப்படுத்தல் , ( 1 ) தனித் திறமை பெற்றிருப் 
பதில் புகுவாய்கள் பெற்றுள்ள அமைப்புப்படியும் , ( 2) உடலில் 
அவைகளின் இட அமைதிப்படியும் , ( 3 ) அவைகளின் அளவான 
தூண்டல்களின் இயல்புப்படியும் செய்யப்பட்டிருக்கின்றது . 
எனவே இந்த வகைப்படுத்தல் அமைப்பு , இட அமைதி , செயல் 
முறை ஆகியவைகளின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கின்றது . 


அமைப்பின் அடிப்படையில் வகைப்படுத்தல் 

புகுவாய்கள் தனி உயிரணுக்களை விருத்தியடையச் செய்திருக் 
கின்றன . நரம்பணுக்களின் மீது தனித் திறமை பெற்ற 
முனைகளாக இருக்கின்றன 

கூறலாம் . புகுவாய் 
அமைப்புகள் மூன்று வகைகளில் அடங்குகின்றன . அவை , தனித் 
திறமை பெறாத நரம்பு உயிரணு , தனித் திறமை பெற்ற நரம்பு 
உயிரணு , தனித் திறமை பெற்ற புகுவாய் உயிரணு என்பன . 


என்றும் 


புலனுணர்க்சி சார்ந்த நரம்புகளின் மீது தனித் திறமை 
பெறாத முனைகள் தோல் பரப்புக்குக் கீழ் பெரும் எண்ணிக்கையில் 
காணக் கிடக்கின்றன . 

அவை உள் உறு -புகளிலும் தசை 
நார்களிலும் கூடக் காணப்படுகின்றன . இந்த வகையான முனை 
வலி உட்பொழிவாக வேலை செய்கின்றது . அதே மாதிரியான 
நரம்பணுக்கள் அழுத்தத்தையும் , தட்ப வெட்பத்தையும் 
அறிகின்ற மூளையின் பரப்புகளுக்குச் 

செல்லுகின்றன . நரம்பு 
உயிரணுக்களின் மீது மிக அதிகமான தனித் திறமை பெற்ற 
முனைகள் தோலின் அடிப்பரப்பில் உள் உறுப்புகளிலும் எலும்புக் 
கூட்டின் முட்டுகளிலும் காணப்படுகின்றன . சில அழுதபணிக்கும் 
தட்ப வெப்பத்திற்கும் இருக்கின்றன . 


மோப்பத்திற்கான புலனுணர்ச்சி உயிரணுக்களும் தனித் 
திறமை பெற்ற நரம்பு முனைகளாக இருக்கின்றன . உடலில் 
மிகவும் தனித் திறமை பெற்ற சில புகுவாய்கள் தனி உயிரணுக் 
களின் 

அமைப்பைப் பெறுகின்றன. . அந்தத் தனித் திறமை 
பெற உயிரணுக்கள் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலின் அமைப்பு 


190 


உடற்கூற்று உளவியல் 


மாற்றத்திற்குத் துலங்குகின்றன . அவைகள் தொடர்பு கொள்ளு 
கின்ற ஒரு புலனுணர்ச்சி நரம்பு உயிரணுவைக் கிளர்ச்சியுறச் 
செய்கின்றது . அவை புகுவாய்கள் இந்த வகையான புகுவாய் 
களுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கின்றன . 


கண் , காது போன்ற விரிவான புலனுறுப்புகள் துணையுறுப்பு 
அமைப்புகளுடன் தனித் திறமை பெற்ற புகுவாய் உயிரணுக்களைப் 
பெற்றிருக்கின்றன . அவைகளின் தூண்டல் இதனால் உறுதி 
யாக்கப்படுகின்றது . எனவே இவ்வாறு புகுவாய் அமைப்புக் 
களின் வகை மிகவும் விரிவானதாக இருக்கின்றது . என்றாலும் 
அவைகள் வழக்கமாக இந்த மூன்று வகைகளில் அடங்குகின்றன . 
( படம் 8.1 ) 


அமைதி அடிப்படையில் வகைப்படுத்தல் 

புகுவாய்களும் ஒரு வகையில் புலனுறுப்புகளாகக் கருதப் 
படுகின்றன . புகுவாய்கள் உடல் முழுவதும் காணப்பட்டால் 
அவை பொது புலன்களாக வகைப்படுத்தப்படுகின்றன . ஆனால் 
அவைகள் தலையில் மட்டும் காணப்பட்டால் சிறப்புப் புலன்கள் 
என்று வகைப்படுத்தப்படுகின்றன . பொதுப் புலன்களை உடல் 
உணர்ச்சியறிவு ( Somesthesis ) என்று அடிக்கடி கூறிவருகின்றனர் . 
அவை பொதுவாக , குளிர் , சூடு , வலி , அழுத்தம் , தசையியக்கம் 
என்று கூறப்படுகின்றன . குளிர் , சூடு , வலி , அழுத்தம் ஆகியவை 
களின் புகுவாய்கள் உடல் முழுவதிலும் தோல் பரப்பின் கீழ் 
காணப்படுகின்றன . இந்த நான்கு புலன்களின் வேலைகளையும் 
செய்யும் புகுவாய்கள் உள் உறுப்புகளின் பகுதிகளிலும் காணப் 
படுகின்றன . ஆனால் அவைகள் குறைந்த அளவே தனித் திறமை 
பெற்றவைகளாக இருக்கின்றன . மேலும் அவைகள் குறைந்த 
அளவிலேயே பரவியிருக்கின்றன . 


தலையில் இடம் பெற்றுள்ள சிறப்புப் புலன்கள் மிகவும் 
உயர்ந்த உருமலர்ச்சியடைந்து , மிகவும் சிக்கலான புலனுணர்ச்சிச் 
செயல் முறைகளைக் கொண்டிருக்கின்றன . பரிணாமத்தின் செல் 
வழியில் ஒருவேளை 

அவைகளின் 

தலையில் - விருத்தியடைந் 
திருக்கலாம் . இந்தச் சிறப்புப் புலன்களை மோப்பம் , பார்வை , 
சுவை , கேள்வி , காதின் முன்கூடப் புலன் - அதாவது தலையின் 
இடமும் , அசைவும் என்பன . காதின் முன் கூடப் புலன் தன்மை , 
தலையின் நிலைமை , தலையில் நேரான அசைவுகள் , தலையின் 
திரும்பும் அசைவுகள் ஆகியவைகளுக்கான கூருணர்ச்சித் தன்மை 
உள்ளடங்கியதாகும் . 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் -- புலன் காட்சியும் 


191 


ஒ 


ர ) 


4 


. 


படம் 8.1 மூன்று வகையான புகுவாய் அமைப்பு 


1. மோப்பப் புலன் புகுவாய் 
2. கேள்விப் புலன் புகுவாய் 
3. தொடு புலன் புகுவாய் 
4. காரிழை ( ஆக்சன் ) தொடக்கம் , 


வேறு 


192 

உடற்கூற்று உளவியல் 
செயல்முறை அடிப்படையில் வகைப்படுத்தல் 
புகுவாய்கள் 

வழியிலும் வகைப்படுத்தப் 
படுகின்றன . அவைகளின் செயல்முறை முக்கிய பண்பாகக் கருதப் 
படுகின்றது . அவை வெளித்தூண்டலுக்குத் துலங்கும் உடற்பரப் 
பின் புகுவாய்கள் ( Exteroceptors ) ,, வெளித்தூண்டலுக்குத் 
துலங்கும் உள்ளுறுப்புகளின் புகுவாய்கள் ( Interoceptors ) 
பொது தசையியக்கப் புகுவாய்கள் ( Proprioceptors ) என்பன . 
இந்த வழியிலான வகை புகுவாய்களின் தூண்டல்களின் இட 
அமைதியைக் கொண்டு செய்யப்பட்டதாகும் . அவைகள் தீங்கின் 
அறிகுறி காட்டினால் வலிப்புகுவாய்கள் ( Noclceptors ) என்று 
வகைப்படுத்தலாம் . இந்த விதமான வகைப்படுத்தலில் ஒன்றின் 
மீதொன்று ஏறியிருப்பதாாத் தோன்றுகிறது .. ஏனென்றால் 
செயல்முறைகள் சில ஒத்திருப்பதாகத் தோன்றுகின்றன . 


வெளித்தூண்டலுக்குத் துலங்கும் உடற்பரப்பின் 

புகு 
வாய்கள் உடலின் மேற்பரப்பில் இடஅமைவு பெற்றிருக்கின்றன . 
வெளிச் சூழ்நிலையில் நிகழ்ச்சி அறிகுறிகள் சென்று கொண்டிருக் 
கின்றன . அவை அழுத்தம் , வலி , குளிர் , சூடு ஆகிய தோல் 
சார்ந்த பொதுப் புலன்களாகும் . தோல்சார்ந்த புலன்கள் 
பொதுப் புலன்களாகும் . அவை தோலின் மேற்பரப்புக்கு 
அடியில் இடஅமைதி பெற்றிருக்கின்றன . உள் உறுப்புக்களில் 
இடஅமைதி பெற்ற பொதுப்பலன்கள் இதில் அடங்குவதில்லை . 
பார்வை , கேள்வி . மோப்பம் , சுவை ஆகிய சிறப்புப் பலன்களும் 
வெளி நிகழ்ச்சிகளைக் கண்டறிய செயல்படும் பொழுது வெளித் 
தூண்டலுக்குத் துலங்கும் உடற்பரப்பின் புகுவாய்களாகத் 
தானிருக்கின்றன . பார்வையும் , கேள்வியும் பெரிதும் இந்தவகை 
யைச் சேர்ந்தவைகள் தான் . 


வெளிச்சூழ்நிலையில் ஒரு மனிதர் ஓரு தூண்டலை மோப்பம் 
பிடிக்கும்பொழுது முகர்தல் ஒரு வெளித் தூண்டலுக்குத் துலங்கும் 
உடற்பரப்பின் புகுவாயாகின்றது . வெளியுலகத்திலுள்ள ஒரு 
பொருளைச் சுவைக்கின்றபொழுது சுவைத்தல் ஒரு 
தூண்டலுக்குத் துலங்கும் உடற்பரப்பின் புகுவாயாகின்றது . இது 
எப்படியெனில் இந்தப் புலனுணர்ச்சிகளுக்கான : தூண்டல்கள் 
எல்லாம் வெளிச்சூழ்நிலையில் தானிருக்கின்றன . 


வெளித் 


உடலின் 


உட்புறத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளைக் 
கண்டுபிடிக்கும் புகுவாய்கள் வெளித் தூண்டலுக்குத் துலங்கும் 
உள்ளுறுப்புகளின் புகுவாய்களாகும் . சாப்பிடும் போதும் 
செரிமானத்தின் போதும் ஒரு முகர்ந்து சுவைத்தால் முகர்தலும் 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் ... புலன் காட்சியும் 


1931 


சுவைத்தலும் உள்ளுறுப்புகளின் புகுவாய்களாகின்றன; உள் : 
ளுறுப்புகளின் புகுவாய்கள் உள் உறுப்புகளின் உட்புறத்தில் 
இடஅமைதி பெற்றிருக்கின்றன . பெரும்பாலும் செரிமானச் 
சுவர்களில் அமைந்திருக்கின்றன . அவைகளைத் தோல் சம்பந்த 
மான புகுவாய்கள் என்று கூறுவதைவிட உறுப்புச் சார்பானது 
என்று கூறுவது சிறப்பாகும் . முகர்தல் சுவைத்தல் ஆகியவை 
களின் 

சிறப்புப்புலன்கள் செரிமானப் பரப்பினுள்ளிருந்து 
தூண்டல் வருகின்ற பொழுது மட்டும் உறுப்புச் சார்பானவைக 
ளாகின்றன . எனவே குளிர் , சூடு , வலி , அழுத்தம் ஆகியவை 
களின் உறுப்புச் சார்ந்த பொதுப்புலன்கள் இந்த வகையில் 
சேர்க்கப்பட்டிருக்கின்றன . ஏனென்றால் இவைகளின் புகுவாய்கள் 
உள் உறுப்புக்களில் காணப்படுகின்றன . தசை நார்களிலும் , தசை 
நாண்களிலும் , முட்டுகளிலும் பொது தசையியக்கப் புகுவாய்கள் 
இடஅமைதி பெற்றிருக்கின்றன . சிறப்பான காதின் முன்கூடப் 
புலன் புகுவாய்கள் கேள்வித் தொடர்பில்லா அகச்செவியில் 
காணப்படுகின்றன . 

தசையியக்கப் 

புகுவாய்கள் பொதுப் 
புலன்கள் வரிசையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன . ஏனென்றால் 
அவைகள் உடல் முழுவதும் காணப்படுகின்றன . ஆனால் காதின் 
முன்கூடப் புலன் தலையில் மட்டுமே காணம்படுவதால் அது 
சிறப்புப் புலனாகின்றது . 


தீங்கின் அறிகுறி காணப்படுகின்ற இடத்தில் எல்லாம் வலிப் 
புகுவாய்கள் இருக்கின்றன . எனவே தோல்சார்ந்த வலிப் 
புகுவாய்கள் , உறுப்புக்குரிய வலிப்புகுவாய்கள் , தசையியக்கத்திற் 
குரிய வலிப்புகுவாய்கள் ஆகியவைகளை மனிதர்கள் பெற்றிருக் 
கின்றனர் . தோல்சார்ந்த வலிப்புகுவாய்கள் கூட வெளித் தூண் 
டலுக்குத் துலங்கும் உடற்பரப்பின் புகுவாய்களாகும் . ஆனால் 
உறுப்புக்குரிய வலிப்புகுவாய்கள் வெளித்தூண்டலுக்குத் துலங்கும் 
உள்ளுறுப்புக்களின் புகுவாய்களாகும் . இரண்டு வலிப்புகுவாய்க 
ளாகும் . வலி எப்பொழுதும் தீங்கு அல்லது சிதைனவக் குறிப் 
பிடும் அறிகுறியாகும் . வலி தீங்கை அல்லது சிதைவை உடலின் 
உட்புறத்திலோ அல்லது வெளிப்புறத்திலோ கண்டுபிடிக் 


கின்றது . 


புலனுணர்ச்சிகளின் இயல்புகள் 

புலனுணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு நிலைகளையும் 
மேலே விரிவாகக் கண்டோம் . இங்கு புலனுணர்ச்சிகளின் 
இயல்புகளைப் பற்றி விளக்குவது சிறப்பாகும் . புலனுணர்ச்சி 
சம்பந்தப்பட்டவைகளின் சிறப்புத்தன்மைகளை -- விளக்கிவிட்டு 

உடற் -13 


194 


உடற்கூற்று உளவியல் 


புகுவாய் வகைப்படுத்தல்களின் சுருக்கம் 


வகை 


புலன் 


வகைப்படுத்தலின் 
அடிப்படை 


வெளித் தூண்ட தோல் சார்ந்த உடலின் மேற்பரப்புக்களில் 
லுக்குத் துலங் வலி , தோல் முக்கியமாக புகுவாய்கள் 
கும் உடற்பரப் சார்ந்த அழுத் இடஅமைதி பெறுகின் 
பின் புகுவாய் 

தம் , தோல் றன . 

வெளித்தூண்டல் 
கள் சார்ந்த குளிர் , களுக்குப் 

பெரிதும் 
தோல் சார்ந்த துலங்குகின்றன 
சூடு , 
பார்வை 

உடல் அசைவுதான் முக்கிய 
கேள்வி 

மான துலங்கலாக இருக் 
| முகர்தல் 
சுவைத்தல் 


கின்றது 


வெளித் தூண்ட உறுப்புக்குரிய புகுவாய்கள் முக்கியமாக 
லுக்குத் துலங் வலி , உறுப்புக் உடலினுள் இட அமைதி 
கும் உள்ளுறுப் குரிய அழுத்தம் , பெறுகின்றன . 

உடலி 
புக்களின் 

புகு உறுப்புக்குரிய னுள் எழும் தூண்டலுக் 
வாய்கள் 

குளிர் , உறுப் குத் துலங்குகின்றன் 
புக்குரிய சூடு உள்சார்பான மாற்றந் 

முக்கியமான 
துலங்கலாகும் 


தான் 


பொது 


லாத 


தசை தசைநார் இயக் புகுவாய்கள் 

இடஅமைதி 
யியக்கப் 

புகு 

கப் புலன், தசை பெற்றுள்ள உறுப்புகள், 
வாய்கள் நாண் இயக்கப் தசைநார்கள் , 

தசை 
புலன் , மூட்டு நாண்கள் , மூட்டுகள் , 
இயக்கப் புலன் , கேள்வித் 

தொடர்பில் 
காதின் முன் 

அகச்செவி 
கூடப் புலன் ஆகியவை 

உடல் அசைவுக்குப் பெரி 

தும் துலங்குகின்றன , 
உடல் அசைவு தான் துலங்க 

லாக இருக்கின்றன 
வலிப்புகுவாய்கள் தோல் சார்ந்த புகுவாய்கள் உடல் முழுவ 

வலி , உறுப்புக் தும் பரவியிருக்கின்றன . 
குரிய வலி , தீங்கு 

தரும் தூண்டல் 
தசை 

யியக்க களுக்கு மட்டும் துலங்கு 
வலி 

கின்றன 
துலங்கல் பெரிதும் வளையத் 
தக்கது 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் : புலன் காட்சியும் 


1951 


அதன் பொதுத்தன்மையை அல்லது முக்கிய செய்திப் பொருளைக் 
கூறவில்லை என்றால் விளக்கம் முற்றுப்பெறவில்லை என்பதாகும் . 
புலனுணர்ச்சிகளின் இயல்புகள் என்று கூறப்படுவது சில சமயங் 
களில் புலணுணர்ச்சிகளின் பரும அளவு என்றும் கூறப்படுகின்றது . 
புலனுணர்ச்சிகள் அவைகளின் இயல்புகளில் அல்லது அவைகளின் 
பரும அளவுகளில் வேறுபடுகின்றன . இயல்புகளைக் கண்டறியும் 
முகத்தான் நாம் புலனுணர்ச்சிகளைப் பாகுபாடு செய்து பார்க்க 
வேண்டும் . அவைகளுள் காணப்படும் பொது இயல்புகள் , தனி 
இயல்புகள் ஆகியவைகளையும் நாம் கண்டறிய வேண்டும் . 
புலனுணர்ச்சியின் எந்தத் தனிப்பட்ட இயல்புகள் அளவிடப்படக் 
கூடியவைகளாக இருக்கின்றன . எவை எல்லாப் 

முறை 
களுக்கும் பொதுவாகக் காணப்படுகின்றன . இயல்புகளெல்லாம் 
வேறு படும்பொழுது புலனுணர்ச்சி நரம்பணுக்களில் என்ன நடை 
பெறுகின்றது ? இவை போன்ற ஊகங்களுக்கு நாம் விடை 
கண்டறிய வேண்டும் . எனவே புலனுணர்ச்சியின் முக்கிய நான்கு 
இயல்புகளை நாம் விளக்கிச் செல்லும்போது பல பிரச்சினைகளுக்கு 
விளக்கம் காணலாம் . அந்த இயல்புகள் , பண்புத்தரம் , செறிவு , 
பரப்பு , நிகழ்ச்சிக்காலம் அல்லது நேரக்கூறு என்பன . 


புணர்ச்சி 


புலனுணர்ச்சியின் பண்புத்தரம் 

ஒவ்வொரு புலனுணர்ச்சிக்கும் ஒரு பண்புத்தரம் உண்டு . 
தவிர தூண்டலின் தன்மைக்கேற்ப புலனுணர்ச்சியின் பண்புத் 
தரமும் வேறுபடுவதுண்டு . புலனுணர்ச்சியின் பண்புத்தரம் ஒரு 
புலனுணர்ச்சியின் புலனனுபவப் பயனிலிருந்து மற்றொன்றின் 
புலனனுபவப் பயனை ( Modalitt ) வேறுபடுத்திக் காட்டுகின்றது . 
புலனுணர்ச்சியின் பண்புத் தரம் வேறுபட்ட இயல்புகளை ஒரு 
புலனுணர்ச்சியினுள்ளேயே பண்புத்தரமாக வேறுபடுத்திக் 
காட்டுகின்றது . உதாரணமாக , பார்வைப் புலனுக்கு நிறத்தின் 
தோற்றங்களும் சுவைப் புலனுக்குச் சுவைகளும் ஒரு புலனுள் 
ளேயே வேறுபாடு காணக்கூடியவை . 


ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புத் தரங்களைக் கொண்ட புலன் 
களுக்கு முதன்மையான பண்புத்தரங்களும் , இடைத்தரமான 
அல்லது இரண்டாந்தரமான பண்புத்தரங்களும் இருக்கின்றன . 
புகுவாய்களின் அடிப்படைத் துலங்கல்களாக முதன்மையான 
பண்புத்தரங்களிருக்கின்றன . அவைகளின் கூட்டுக்கலவை மற்ற 
எல்லாப் பண்புத்தரங்களையும் கொண்ட வேறுபாடுகளை 
உண்டாக்குகின்றது . அடிப்படைத் துலங்கல்கள் ஒருத் தனிப் 
புகுவாயைச் சார்ந்திருந்தாலும் பல புகுவாய்களின் கூட்டுக் 


196 


உடற்கூற்று உளவியல் 


கலவையைச் சார்ந்திருந்தாலும் அவைகளை மேலும் பாகுபாடு 
செய்ய முடியாது . உதாரணமாக , பார்வைப் 

புலனிலிருந்து 
சிவப்பு நிறம் முதன்மையானதாக இருக்கின்றது . அது எப்போதும் 
சிவப்பாகத்தான் தெரிகின்றது . சிவந்த மஞ்சள் நிறம் ( Orange ) 
இரண்டாந்தரமானது . இந்த நிறத்தில் முதல் தரமான நிறங்களைக் 
காணலாம் . சிவப்பு என்ற முதல் தரத்தையும் மஞ்சள் 
என்ற மற்றொரு முதல் தரத்தையும் சிவந்த மஞ்சள் நிறத்தில் 
காணலாம் . முதன்மையான பண்புத் தரத்திற்கும் இரண்டாந் 
தரமான பண்புத் தரத்திற்கும் இடையிலுள்ள வேறுபாட்டைப் 
பல்வேறு புலனுணர்ச்சியின் புலனனுபவங்களிலிருந்து தெளிவாகக் 
கண்டறியலாம் . 


உறுப்புக்குரிய கூருணர்ச்சியும் தோல் கூருணர்ச்சியும் நான்கு 
முதன்மையான பண்புத்தரங்களைக் கொண்டிருக்கின்றன . அவை 
நான்கு வகையான புலனனுபவப்பயன்களைக் கொண்டிருப்பதாகத் 
தோன்றுகின்றன . அவை குளிர் , சூடு , வலி , அழுத்தம் என்பன . 


இரண்டாந்தரமான உடல் சார்ந்த அல்லது உறுப்புக்குரிய 
பண்புத் தரங்கள் , கீச்சம் ( lickle ) அல்லது மிகுந்த அவா (Itch ) 
முதலியவை . முதன்மையான பண்புத்தரங்களின் கூட்டுக் கலவை 
மூலம் இவை உண்டாக்கப்படுகின்றன . 


சுவைப்புலன் நான்கு முதன்மையான பண்புத்தரங்களைக் 
கொண்டிருக்கின்றன . அவை , இனிப்பு , புளிப்பு , கசப்பு , உப்பு 
என்பன . மற்ற எல்லாச் சுவைகளும் இந்த நான்கு சுவைகளும் 
வெவ்வேறு கூட்டுக் கலவையினால் உண்டாக்கப்படுகின்றன . . 


மனம் அல்லது மோப்பப்புலன் ( Smell ) ஏழு முதன்மையான 
பண்புத்தரங்களைக் கொண்டிருப்பதாகத் தோன்றுகிறது . அவை 
சூடம் , ( Camphorenceous ) , கத்தூரி ( Musky ) , மலர் (Flower ) 
மணப் பூண்டு ( Pepperminty ) , நுண்பொருன் ( Etheral ) , காரம் 
( Perngent ) , அழுகல் ( Putlid ) என்பன . 


கேள்விப்புலன் ஒரே ஒரு பண்புத் தரத்தைத்தான் கொண் 
டிரூக்கின்றது . அதைக் குரல் எடுப்பு ( Pitch ) என்று கூறலாம் . 
எனவே இரண்டாந்தரமான பண்புத்தரம் இதில் தோன்றுவதற்கு 
வழியில்லை . 


பார்வைப்புலன் கேள்விப்புலன் போன்று முக்கியமானது தான் . 
பார்வைப்புலள் நான்கு நிறத் தோற்றத்தின் ( Hue ) பண்புத் 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் ...புலன் காட்சியும் 


197 


தரங்களைக் கொண்டதாக இருக்கின்றது . அவை சிவப்பு , நீலம் , 
மஞ்சள் , பச்சை என்பன . மற்ற எல்லாவித நிறத் தோற்றங் 
களும் இவைகளில் இரண்டோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட 
நிறங்களின் கூட்டுக் கலவையிலிருந்து தோன்றுகின்றன் . 


புலனுணர்ச்சியின் பண்புத்தரம் சுட்டிக் காட்டுவது என்ன 
வென்றால் ஒரு புலனுணர்ச்சி மண்டலத்தின் எந்தப் பகுதி செயல் 
முறையில் ஈடுபடுகின்றது என்பது தான் . ஆனால் மற்ற மூன்று 
இயல்புகளான செறிவு , பரப்பு , நிகழ்ச்சிக் காலம் என்பவைகள் 
சுட்டிக் காட்டுவது என்னவென்றால் , எவ்வாறு 

அந்தப் 
புலனுணர்ச்சிகளின் பண்புத்தரத்தைப்பற்றி ஒருவர் பேசும்போது 
ஒரு குரல் எழுப்பின் உரத்த ஒலி என்று பேசுகின்றார் . ஒரு உரத்த 
ஒலியின் குரல் எடுப்பு என்று பேசுவதில்லை . அதே போன்று ஒரு 
நிறத் தோற்றத்தின் ஒளிர்வு என்று பார்வைப் புலனைக் குறிப்பிடு 
கின்றோம் . ஒரு ஒளிர்வின் நிறத்தோற்றம் என்று கூறுவதில்லை . 
தேனின் இனிப்புச்சுவை அல்லது பாலின் இனிப்புச் சுவை என்று 
கூறுகின்றோம் . இளிப்புச் சுவையின் தேன் என்றோ இனிப்புச் 
சுவையின் பால் என்றோ கூறுவதில்லை . செறிவு , பரப்பு , நிகழ்ச்சிக் 
காலம் ஆகியவை பண்புத்தரத்தை மாற்றவல்லவை . பண்புத் 
தரம் மற்ற இயல்புகளை மாற்றுவதில்லை . 


புலனுணர்ச்சியின் செறிவு 
புலனுணர்ச்சியின் 

செறிவு சம்பந்தப்பட்ட தூண்டலின் 
செறிவைச் சார்ந்திருக்கின்றது என்பது பொது விதியாகும் .. 
ஒரு தூண்டலின் அறியப்பட்ட செறிவு புகுவாயைத் தூண்டு 
கின்ற பருப்பொருள் ஆற்றலின் செறிவோடு அதிகரிக்கின்றது . 
ஆனால் இந்தத் தொடர்புறவு ஒரு நேர்க்கோட்டைப் போன்ற 
தன்று . அதாவது , பருப்பொருள் ஆற்றல் சமமாக , அதிகரிப்பது 
புலனுணர்ச்சிச் செறிவு சமமாக அதிகரிப்பதற்கு நடத்திச் செல்லு 
வதில்லை . தாழ்ந்த செறிவுகளில் தூண்டல் ஆற்றலில் ஒரு சிறிய 
அதிகரிப்பு ஏற்படுத்துவதினால் உண்டாகின்ற வேறுபாடு உயர்ந்த 
செறிவுகளில் தூண்டல் ஆற்றலில் ஒரு 

பெரிய அதிகரிப்பை 
ஏற்படுத்துவதினால் உண்டாகின்ற வேறுபாட்டுக்குச் 
கின்றது . ஓர் அமைதியான அறையில் தாழ்ந்த குரலில் பேசு 
ைைதக் கேட்க முடியும் . ஆனால் அருகில் ஒரு பெரிய வாகனத்தின் 
உறுமும் ஒலி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றபோது 

இறைந்து 
கத்தினால் தான் அமைதியான அறையில் அவ்வொலியைக் கேட்க 
முடியும் . மேலும் பண்புத்தரமும் செறிவும் இடைவினை 
புரிகின்றன . 


சமமா 


198 


உடற்கூற்று உளவியல் 


உதாரணமாக , செவியால் கேட்பதில் குரல் எடுப்பின் இசைச் 
சுரவரிசைகளின் இடையில் காது இசையின் தொனிகளுக்கு 
மிகவும் கூருணர்ச்சி கொண்டிருக்கின்றது . இங்கு குரல் எடுப்பு 
பண்புத்தரமாகும் . கண் மற்றவற்றிற்குவிட சில நிறத் தோற்றத் 
தின் பண்புத்தரங்களுக்குக் கூருணர்ச்சி கொண்டிருக்கின்றது . 
சுவையையும் முகர்தலையும் போலவே குளிர் , சூடு , வலி , அழுத்தம் 
முதலிய புலனுணர்ச்சிகளும் உணர்ந்தறிந்த செறிவில் வேறுபடு 
கின்றன . 

கேள்விப்புலன் செறிவு மிசை யொலியாகும் . 
பார்வைப் புலன் செறிவு ஒளிர்வாகும் . எனவே புலனுணர்ச்சியின் 
செறிவு என்ற இயல்பு எல்லாப் புலன்களுக்கும் முக்கியமாக 
இருக்கின்றது . 


புலனுணர்ச்சியின் பரப்பு 

புலனுணர்ச்சியின் பரப்பு ( Extent ) என்பதை விரிவு என்றும் 
கூறலாம் . இங்கே பரப்பு என்று நாம் கூறுவது புலனுணர்ச்சியின் 
புலன்காட்சி விரிந்து செல்லுவதைக் குறிப்பிடுகின்றது என்று 
கொள்ளலாம் . அதாவது தூண்டலினால் நிரப்பப்பட்ட புலன் 
காட்சித் துறையின் பரப்பாகும் . இதன் பொருள் என்னவென்றால் 
தோலின் மீது குளிர் , சூடு , வலி , அழுத்தம் , ஆகியவைகளின் 
பரப்பின் அளவு என்பதாகும் . குளிர் புலனுணர்ச்சி தோலின்மீது 
பரவியுள்ள அளவு என்ன என்பது தான் . இது போன்றே மற்ற 
புலனுணர்ச்சிகளுக்கும் விளக்கம் கூறலாம் . தோல் மட்டுமன்று . 
உள் உறுப்புகளின் பரப்பையும் இது குறிக்கும் . உதாரணமாக , 
இனிப்புச் சுவை நாக்கின் எவ்வளவு பரப்பை நிரப்பிக் கொண் 
டிருக்கின்றது என்பதைக் காட்டலாம் . முகர்தலின் பரப்பு 
இன்னும் சரியாகப் பரிசோதனைகளின் மூலம் நிலைநாட்டப்பட 
வில்லை . கேள்விப்புலன் சார்ந்த ஒரு பரும அளவின் பரிமாணம் 
மிகையொலியிலிருந்து வேறுபட்டதாகும் . ஆனால் பரும் 
அளவின் பரிமாணம் மிகை யொலியோடும் குரல் எடுப்போடும் 
இடைவினை புரிகின்றது . பார்வைப் புலனை எடுத்துக்கொள்ளு 
வோமானால் , பார்வைக்குரிய பரப்பு ஒரு தூண்டலினால் நிரப்பப் 
பட்ட பார்வைப் பரப்பின் வீதமாக இருக்கின்றது . தொடர்புறவு 
ஒரு விகிதாச்சாரத்தைக் கொண்டிருக்கின்றது . 


புலனுணர்ச்சியின் நிகழ்ச்சிக் காலம் 

நிகழ்ச்சிக்காலம் என்று இங்கு நாம் குறிப்பிடுவது காலத் 
தொடர்ச்சியையாகும் . 

நேரக் கூறு என்றும் கூறலாம் . 

தோன்றி மறையலாம் சிறிது நேரம் 
தொடர்ந்து செயல்படலாம் . நெடுநோமும் தொடர்ந்து செயல் 


புலனுணர்ச்சிகள் 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் ... புலன் காட்சியும் 


199 


என்பது 


படலாம் . எப்படியிருப்பினும் , நிகழ்ச்சிக்காலம் 
புலனுணர்ச்சி 

சார்ந்த எந்தப் புலனனுபவப் பயன்களிலும் 
புலனுணர்ச்சி நீடித்திருக்கும் காலத்தைக் குறிப்பிடுவதாகும் . 


இங்கு விவரிக்கப்பட்ட புலனுணர்ச்சியின் நான்கு இயல்புகளும் 
ஒன்றின்மீது மற்றொன்று செல்வாக்குக் கொள்ளாமல் தனித்தே 
வேறுபடக்கூடியவை . ஆனாலும் நிகழ்ச்சிக் காலம் மற்ற மூன்று 
இயல்புகளிலும் செல்வாக்குக் கொள்ள முடியும் . 


உள இய 

யெக்கவியல் 
புகுவாயைத் தூண்டுகின்ற பருப்பொருள் ஆற்றலின் பல்வகைப் 
பெருக்கம் செறிவு , பரப்பு , நிகழ்ச்சிக் காலம் ஆகியவைகளில் 
ஏற்படுகின்ற மாற்றங்களினால் தான் ஒரு புகுவாயின் துலங்கலில் 
மாற்றங்கள் ஏற்படுகின்றன . ஆற்றல் மாற்றங்கள் பண்புத்தரம் , 
செறிவு , பரப்பு , நிகழ்ச்சிக் காலம் ஆகியவைகளில் மாற்றங் 
களாகக் காணப்படுகின்றன . தூண்டலின் ஒழுங்கு முறையான 
மாற்றங்களிலிருந்து 

விளைகின்றற 

புலன்காட்சி மாற்றங்களைக் 
கவனிப்பதனால் தான் மனிதர்கள் 

மாற்றங்களைத் 
தொடர்ந்து வருகின்ற புலனுணர்ச்சி மாற்றங்களைப் பற்றித் 
தெரிவிக்க முடிகின்றது . இந்த முறையை உள்நோக்கிப் 
பார்த்தல் (Introspection ) என்று கூறலாம் . 


தூண்டல் 


பருப்பொருள் ஆற்றல் புலனுணர்ச்சியோடு ஒத்திட்டுப் 
பார்த்து மனிதர்களால் அறிவிக்க முடியும் . ஆற்றல் மாற்றங் 
களுக்கும் புலனுணர்ச்சி மாற்றத்திற்கும் இடையிலுள்ள தொடர் 
புறவு வெகு அரிதாகவே நேர்க் கோட்டில் செல்லுகின்றது . சில 
சமயங்களில் ஒரு சிறிய தூண்டல் மாற்றம் புலனுணர்ச்சியில் ஒரு 
சிறு மாற்றத்தை உண்டாக்குகின்றது . சில சமயங்களில் பெரிய 
தூண்டல் மாற்றத்தின் மூலந்தான் புலனுணர்ச்சியில் 
வேறுபாட்டை உண்டாக்க முடியும் . பருப்பொருள் ஆற்றல் 
மாற்றம் என்ன தேவைப்படுகின்றது . அதிலிருந்து 

விளைகின்ற 
புலனுணர்ச்சி தனியாக அளவிடப்பட்டு ஒப்பிட்டுப் பார்க்கப்பட 
வேண்டும் . இந்த வகையான முறையில் அளவிடுவதற்குத்தான் 
உள இயக்கவியல் ( Poychsphysics ) என்று கூறுகின்றோம் . 


வாயில்கள் 


வாயில் என்ற கருத்துச் சொல்லை முன்பே சில இடங்களில் 
உபயோகித்திருக்கின்றோம் என்றாலும் இங்கு அதற்கு ஒரு தனிக் 
சிறப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம் . 


200 


உடற்கூற்று உளவியல் 


ஏனென்றால் உள இயக்கவியலில் வாயில்களின் செயல் முறை 
களைப் பற்றித்தான் அதிகமாகக் கவனம் செலுத்த வேண்டி 
யிருக்கின்றது . அதனுடைய பல்வேறு வகைகளையும் நாம் 
ஒழுங்கு முறையாகக் கண்டறிய வேண்டும் . 


ஒரு வாயில் என்பது வரம்புக்குட்பட்ட ஆற்றல் மாற்ற 
மாகும் . இது நரம்பு உயிரணுக்களின் அல்லது புகுவாய்களின் 
கூற்று குறிப்புகளால் அளவிடப்படுகின்றது .. இந்த உடற் 
கூற்று குறிப்புகள் மனிதர்களால் புலனுணர்ச்சியாக அறிவிக்கப் 
படுகின்றன . இங்கு நாம் குறிப்பிடும் வரப்பு என்பது குறைந்த 
பட்சமாகவுமிருக்கலாம் அல்லது அதிகபட்சமாகவுமிருக்கலாம் . 

உடற் கூற்றுக் குறிப்புகளாக அறிவிக்கப்பட்ட புலனுணர்ச் 
சியை அளவிடுகின்றபோது பரிசோதனைக்குட்பட்ட மனிதர்களைச் 
சில வினாக்கள் கேட்டாக வேண்டும் . அந்த வினாக்களுக்கு விடை 
யளிக்கின்றபோது பரிசோதிக்கப்படுபவர் தன்னுடைய அனு 
பவத்தை உள்நோக்கிப் பார்த்துத்தான் கூற வேண்டும் . கேட்கப் 
படுகின்ற முக்கிய வினாக்கள் வாயில்கள் பற்றியதாக அல்லது 
உபயோகிக்கப்பட்ட தூண்டல்கள் பற்றியதாக இருக்கின்றன . 
குறிப்பாக அவர்கள் பெற்ற அனுபவம் பற்றியதாகும் . 


வாயில்களை அளவிடுகின்றபோது பரிசோதனையாளன் 
கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய பிரச்சினை கள் சில இருக்கின்றன . 
அவைகள் 

வாயில்களின் வகையை அல்லது இயல்பை நிர்ண 
யிக்கின்றன . ( 1 ) உணர்ந்தறியப்பட்ட குறைந்தபட்ச ஆற்றல் 
என்ன ? 

அதாவது கீழ்மட்ட வாயில் ( Absolute threshold ) 
என்ன என்பதாகும் . ( 2 ) உணர்ந்தறியப்பட்ட ஆற்றலில் மிகச் 
சிறிய வேறுபாடு என்ன ? அதாவது வேற்றுமை வாயில் 
( Difference threshold ) என்ன என்பதாகும் . ( 3 ) உணர்ந்தறி 
யப்பட்ட அதிகப்பட்ச ஆற்றல் என்ன ? அதாவது மேல்மட்ட 
வாயில் ( Terniral threshold ) என்ன என்பதாகும் . மூன்றாவது 

முக்கியத்துவம் என்னவென்றால் அதிகரிக்கின்ற 
தூண்டலின் ஆற்றல் புலனுணர்ச்சியின் செறிவை அதிகரிப்ப 
தில்லை என்பதாகும் . 


வாயின் 


எனவே , மூன்று வகையான வாயில் இருக்கின்றன என்று 
தெரிகின்றது . ஒவ்வொன்றும் பருப்பொருள் ஆற்றலின் ஒரு 
அளவாகும் . ஒவ்வொன்றும் புலனுணர்ச்சியைப் பாதிக்கச் 
செய்கின்றது . உதாரணமாக , பார்வை புலன் செறிவில் ஒளிர்வுக் 

கீழ்மட்ட வாயிலை பரிசோதனைக்குட்பட்டவர் 
மங்கலானது ( Dimmert ) என்று கண்டுபிடிக்கலாம் . வேற்றுமை 


கான 


மிக 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் .... புலன் காட்சியும் 


201 


என்று 


வாயில் ஒளிர்வில் மிகச் சிறிய வேற்றுமையுள்ளது 
பரிசோதிக்கப்படுபவர் கண்டுபிடிக்கலாம் . மேல்மட்ட வாயில் 
மிக அதிகமான ஒளிர்வுடையது என்று கண்டுபிடிக்கலாம் . 
பரிசோதிக்கப்படுபவர் இது தான் மிகச் செறிவான புலனுணர்ச்சி 
என்று கண்டுபிடிக்கலாம் . செறிவு மேற்கொண்டு அதிகரிக்கு 
மானால் அது 

பரிசோதிக்கப்படுபவருக்கு அந்த வெளிச்சம் 
ஒளியுடையதாகத் தோன்றாது , இங்கு ஒளி என்பது 

ஒரு 
பொருளைப் பார்ப்பதற்கு ஏற்றதான வெளிச்சம் என்று பொருள் . 


. 


இந்த மூன்று புகுவாய்களும் , புலனுணர்ச்சித் துவங்கல் 
களும் கொடுக்கப்பட்ட ஒரு கண நேரத்தில் கீழ்மட்டமானதும் 
நிலைபெற்றதுமான மதிப்புகளைக் கொண்டதாக இருக்கின் . 
எப்படியிருப்பினும் பார்வைப் புலனுக்குரிய புகுவாய்களின் 
செறிவு கணத்திற்கு கணம் வேறுபடுகின்றது . இது கீழ்மட்ட , 
வேற்றுமை , மேல்மட்ட வாயில்களின் மதிப்புக்களை 

ஒரு 
அளவீட்டிற்கும் இன்னொரு அளவீட்டிற்கும் வேறுபடச் 
செய்கின்றது . மேலும் பரிசோதனைக்கு ஆட்பட்டவர் தன் 
னுடைய புலனுணர்ச்சிகளை அறிவிக்கும்போது பிழைபாடுகளைச் 
செய்கின்றார் . பரிசோதனையாளனும் தூண்டலை மாற்றுகையில் 
பிழைபாடுகளைச் 

செய்கின்றார் மேலும் விளைவுகளைக் குறிப் 
பிடுவதிலும் பிழைபாடு நேரிடுகின்றது . தவிர தூண்டல் 
வெளிச்சம் குறைபாடின்றி இருப்பதில்லை . 


இவைகள் மட்டுமன்றி , புகுவாயின் கூருணர்ச்சியில் ஊசலாட் 
டங்களும் அளவுப் பிழைபாடும் உள்ளடங்கியிருக்கின்றன . 

கீழ்மட்ட , வேற்றுமை , மேல்மட்ட வாயில்களுக்கு 
சிலவகையான சராசரி அளவு தேவைப்படுகின்றது . இதன் 
மூலம் எந்த ஒரு வாயிலும் புள்ளி 

விவரவியல் மதிப்பைப் 
பெறுகின்றது . 


எனவே 


கீழ்மட்ட வாயில் 

கீழ்மட்ட வாயில் என்று அடிக்கடி கூறப்படுவது தான் வாயில் . 
ஒரு அடைமொழியைக் கொண்டு இது குறிப்பிடப்படுகின்றது . 
அவ்வளவு தான் . கீழ்மட்ட வாயிலைச் சுருக்கமாக வரையறை 
செய்யலாம் . அதாவது , ஒரு புலனுணர்ச்சியை ஐம்பது சதவிகித 
முறைகள் வெளிப்படுத்தக்கூடிய குறைந்த பட்ச ஆற்றலைக் கீழ் 
மட்ட வாயில் என்று வரையறுக்கலாம் . அதாவது ஐம்பது 
சதவிகித முறைகளின் சராசரி மதிப்பைக் கணக்கிடுகின்றோம் . 
ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அளவிடும்போது புகுவாயின் 


202 


உடற்கூற்று உளவியல் 


மான 


கூருணர்ச்சி , பரிசோதிக்கப்படுபவரின் கவனம் , அளவு பிழை 
பாடுகள் ஆகியவை தடவைக்குத் தடவை ஏற்ற இறக்கத்தைக் 
கொண்டதாக இருக்கலாம் . 

ஆற்றலின் செறிவு அதிகமாக இருக்குமானால் பரிசோதிக்கப் 
தூண்டும் நிகழ்ச்சிகளின் சதவிகிதமும் அதிகமாக இருக்கும் . 
உதாரணமாக , மிகவும் செறிவான வெளிச்சம் மிகவும் அதிக 

தடவை கள் கண்டுபிடிக்கப்படலாம் . ஆற்றல் மாற்றத் 
திற்கும் துலங்கல்களின் சதவிகிதற்திற்கும் இடையில் உள்ள 
தொடர்புறவுவரைக் கட்டத்தில் காட்டப்படலாம் . அதைத் 
திரண்ட சதவிகிதம் ( Cumulative Percentage) 

என்று கூறு 
கின்றனர் . வரைகோடு ( Curve ) கொண்டும் இதை விளக்கிக் 
காட்டலாம் . விளைவை ஏதும் உண்டாக்காத செறிவில் வரைகோடு 
தொடங்குகின்றது . மிக அதிகமான 

மிக அதிகமான விளைவை உண்டாக்கும் 
செறிவு ( 100 ) வரையில் அது செல்லுகின்றது . வரைகோட்டில் 
ஐம்பது சதவிகிதப் புள்ளி குறிப்பிடுவது என்னவென்றால் -சோதிக் 
கப்படுபவர் அரைவாசித் தடவைகள் தூண்டலுக்குத் துலங்கு 
கின்றார் என்பதாகும் . இதைக் கீழ்மட்ட வாயிலின் மதிப்பு என்று 
கொள்ளலாம் . 


வேற்றுமை வாயில் 

வேற்றுமை வாயில் என்பது , இரண்டு தூண்டல்களுக்கு 
இடையில் 75 சதவிகிதத் தடவைகள் கண்டுப்பிடிக்கக்கூடிய 
மிகச் சிறிய மேற்றுமையாகும் . அதாவது எந்த மிகச் சிறிய 
தூண்டல் மாற்றம் இரண்டு தூண்டல்களுக்கிடையில் 75 சத 
விகிதத் தடவைகள் உயிரியிடம் துலங்கலை உண்டாக்க 
முடியும் . அந்தத் 

தூண்டலை 

வேற்றுமை வாயில் 
கூறுகின்றனர் . ஐம்பது சதவிகித தடவைகளா அல்லது 75 சத 
விகிதத் தடவைகளா என்பதில் கருத்து வேற்றுமைகளும் உண்டு . 


என்று 


சேர்ந்த 


2 


வேற்றுமை வாயிலை நிர்ணயிப்பதில் பரிசோதிக்கப்படுவர் 
இரண்டு ஏற்ற அளவான தூண்டல்களுக்கிடையில் 

உள்ள 
வேற்றுபையைத் தீர்மானிக்கின்றார் . இந்த இரண்டு தூண்டல்கள் 

ஆகியவை எந்தப் புலனுணர்ச்சியைச் 
தாகவுமிருக்கலாம் . இரண்டு தூண்டல்களுக்கிடையிலுள்ள 
வேற்றுமைகளில் இரண்டு செயல் முறைகள் காணப்படுகின்றன . 
உதாரணமாக 

இரண்டு தொனிகளின் குரல் எடுப்புகளுக் 
கிடையில் உள்ள வேற்றுமையைத் தீர்மானிப்பதாக வைத்துக் 
கொள்ளலாம் . ( 1 ) தூண்டல் ஆ வை விடத் தூண்டல் 
உயர்ந்த குரல் எடுப்பு உள்ள தாகத் தீர்மானிக்கப்பட்ட நிகழ்ச்சி 


203 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள்... புலன் காட்சியும் 


களின் சதவிகிதம் . ( 2 ) தூண்டல் ஆ வை விடத் தூண்டல் அ 
உயர்ந்த 

குரல் எடுப்பு உள்ள தாகத் தீர்மானிக்கப்பட்ட 
நிகழ்ச்சிகளின் சதவிகிதம் . வேற்றுமைகளுக்கான செயல் 
முறைகள் இந்த இரண்டாகும் . இந்த இரண்டு அளவுகளையும் 
கொண்டு வரைகோடு போட்டும் விளக்கிக்கூற முடியும் . அந்த 
வரை கோடுகள் இரண்டின் உருவங்களையும் பிரதிபலிக்க முடியும் . 


மேல்மட்ட வாயில் 

உள இயக்கவியல் அளவுகோலின் கீழ்மட்ட வாயிலின் 
மறுமுனையிலிருப்பது மேல்மட்ட வாயில்களாகும் . தூண்டல் 
களின் பண்புத் தரத்திலும் செறிவிலும் காணப்படும் வேற்றுமை 
களைக் கண்டறிய இது பயன்படுத்தப்படலாம் . செறிவின் வழி 
முறைப்படி 

தூண்டலின் செறிவாகும் . 

அதனுடைய 
அதிகரிப்பு பாதித் தடவைகள் 

புலனுணர்ச்சிச் 

செறிவில் 
அதிகரிப்பதில்லை . இதை ஒரு ஒளியின் அலைவெண்ணைக் கொண்டு 
விளக்கலாம் . வாயில்களின் பண்புத் தரத்தை ஒரு உதாரணமாக 
எடுத்துக் கொள்ளலாம் . வாயில்களின் பண்புத் தரம் 
ஒலியின் அதிர்வெண்ணில் அதிகரிக்கின்றபோது பரிசோதிக்கப் 
படுவர் ஐம்பது சதவிகிதத் தடவைகள் கேட்கக் கூடிய எல்லையை 
அது தாண்டிச் செல்லுகின்ற இடத்தில் குரல் எடுப்புக்கான மேல் 
மட்ட வாயிலைச் சென்றடைகின்றது . 


1 


எப்படியிருப்பினும் மேல்மட்ட வாயிலைப் பொருத்த வரையில் 
இரண்டு பிரச்சினைகள் காணப்படுகின்றன . ஒன்று , செறிவுக்கான 
மேல்மட்ட வாயில் அணுகுகின்றபொழுது வலி உணர்ந்தறியப் 
படுகின்றது . புகுவாய்களுக்குச் சிதைவு விளைகின்றது . இரண்டு , 
பண்புத் தரமும் செறிவும் இடைவினை புரிகின்றன . உதாரண 
மாக , குரல் எடுப்புக்கான புலனுணர்ச்சியின் வீச்சு அதிகரிக்கப் 
பட்ட செறிவுடன் அதிகரிக்கின்றது . அதனால் கீழ்மட்ட வாயிலின் 
மதிப்பும் மேல்மட்ட வாயிலின் மதிப்பும் மாறுகின்றன . 
பரிசோதிக்கப்படுபவர் தாழ்ந்த குரல் எடுப்பையும் உயர்ந்த குரல் 
எடுப்பையும் அதிகரிக்கப்பட்ட செறிவில் கேட்க முடிகின்றது . 


வெப்பரின் விதி 
புலனுணர்ச்சியின் தன்மைகள் தூண்டல்களின் 

தன்மை 
களுக்கு ஏற்ப மாறுகின்றன 

என்று 

இதுவரையில் விளக்கி 
வந்தோம் . வெப்பரின் விதி ( Weber s Law ) கூறுவது என்ன 
வெனில் , தூண்டலின் செறிவு அதிகரித்தால் அதிகரிப்பு உணர்ந் 
தறிவதற்கு முன்பு செறிவு ஒரு மிகுதிப்பாடு பெரியதாக இருக்க 


204 


உடற்கூற்று உளவியல் 


மாக 


வேண்டும் என்பதாகும் . அதாவது தூண்டலின் செறிவு அதிக 

இருக்குமானால் வேற்றுமை வாயில் பெரியதாக இருக் 
கின்றது என்பதாகும் . எனவே வெப்பரின் விதி செறிவின் 
இயல்புகளைப் பற்றிக் கூறுகின்றது . தவிர , இந்த விதியின்படி , 
இந்த இரண்டுக்கும் உள்ள தொடர்புறவு நிலையானதாக 
இருக்கின்றது என்பதாகும் . 


வேறுவகையாகவும் 

கூறப்படுகின்றது . அதாவது 
பார்க்கக்கூடிய அளவுக்கு . வேற்றுமை தரக்கூடிய முறையில் 
தூண்டலை அதிகரிக்கச் செய்தால் அது மூல அளவு தூண்டலோடு 
ஒரு நிலையான விகிதத்தைக் கொண்டிருக்கின்றது என்பதாகும் . 
வெப்பர் இக்கருத்தை ஒரு ஒழுங்கு முறையாக்கிக் கொடுக்கின்றார் . 
அதன் மூலம் பண்புத்தரத்தை எண் கணக்கில் கூறமுடியும் . 


அதை 


ΔΙ 
I 


= C என்று வெப்பர் கூறுகின்றார் . 


1 என்பது செறிவைக் குறிப்பிடுகின்றது . இந்தச் செறிவு 
நிலையானது . அல்லது மூல அளவையுடையது . இது அதிகரிக்கப் 
படுகின்றது . இந்த அதிகரிப்பு மூல அளவு செறிவிலிருந்து 
வேறுபாடு கண்டறியக்கூடியதாக இருக்கவேண்டும் . அதைச் 
செறிவின் மிகுதிப்பாடு என்று வெப்பர் கூறுகின்றார் . அது AI 
என்ற குறியால் குறிப்பிடப்படுகின்றது . வெப்பரின் கணக்கு 
முறைப்படி செறிவின் மிகுதிப்பாட்டை நிலையான அல்லது மூல 
அளவு செறிவினால் வகுத்தால் கிடைக்கின்ற ஈவு C ஆகும் . இந்த 
ஈவு ( C ) மாறாதது . செறிவின் அளவு எதுவாக இருப்பினும் இந்த 
ஈவுமட்டிலும் நிலையானதாக இருக்கின்றது . ஆனால் ஒவ்வொரு 
புலனுக்கும் இந்த ஈவு மாறுபடுசின்றது . 


வெப்பரின் ஆராய்ச்சி முடிவுகளிண்படி சுவைப்புலனுணர்ச் 
சிக்கு அவர் விதி தருகின்ற ஈவு 0.2 ஆகும் . தோல் சார்ந்த 
அழுத்தத்திற்கு 0.15 என்பதாகும் . பார்வைப் புலனுனர்ச்சி 
எடுத்துக்கொண்டு உதாரணத்துடன் விளக்கலாம் . 

ஒரு 
இருட்டறையில் பத்து மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருக் 
கின்றன . அவைகள் தருகின்ற வெளிச்சம் நமக்குத் தெளிவாகத் 
தெரிகின்றது . அத்துடன் 

மற்றுமோர் மெழுகு வர்த்தியை 
ஏற்றினால் அறையின் ஒளியில் சிறு மாறுதல் காணலாம் . ஆனால் 
ஐம்பது மெழுகு வர்த்திகள் இருட்டறையில் எரிந்து 
கொண்டிருக்கும் பொழுது மற்றுமோர் மெழுகுவர்த்தியை 
ஏற்றினால் அறையின் ஒளியில் நாம் எந்த மாறுதலையும் காண 
முடியாது . மாறுதலைக் காண வேண்டுமானால் ஐந்து 


மெழுகு 


205 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் ... புலன் காட்சியும் 


வர்த்திகளை ஏற்றவேண்டும் , வெப்பரின் விதியை நாம் இங்கு 
பயன்படுத்திப் பார்க்கலாம் . பத்து மெழுகுவர்த்திகள் எரியும் 
பொழுது ஒரு வர்த்தி அதிகப்படுத்தினால் வெப்பரின் ஈவு 1 = 0-1 
என்பது . ஐம்பது மெழுகுவர்த்திகள் எரியும்பொழுது வெப்பரின் 
ஈவு 50 = 0.1 என்பது . 


வெப்பரின் இந்த நிலையான ஈவு என்றும் நிலையானதன்று 
என்று சிலர் கருதுகின்றனர் . செறிவுகளின் மைய வீச்சில் தான் 
மாறாமலிருக்கின்றது என்று தெரிகின்றது . இறுதி முனைகளுக்குச் 
செல்லச் செல்ல மேலும் மேலும் அதிகரிக்கின்றது என்று சிலர் 
கருதுகின்றனர் . 


வெச்சனர் விதி 

வெச்சனர் என்ற மற்றொரு உள இயக்கவியலாரும் இத் 
துறையில் பல ஆராய்ச்சிப் பரிசோதனைகள் நடத்தியுள்ளார் . 
வெச்சனர் கருத்துப்படி தூண்டல் செறிவுக்கும் புலனுணர்ச்சிச் 
செறிவுக்கும் இடையில் உள்ள தொடர்புறவு அடுக்கு மூலமாக 
( Logarithmic ) இருக்கின்றது என்பதாகும் . அதாவது புல 
னுணர்ச்சிச் செறிவு வேற்றுமை வாயில் அலகுகளில் அளவிடப் 
படும்பொழுது இந்த நிகழ்ச்சி ஏற்படுகின்றது . இதிலுள்ள 
முக்கியமான கருத்து என்னவென்றால் , புலனுணர்ச்சி செறிவுக்கும் 
தூண்டல் செறிவுக்கும் இடையிலுள்ள தொடர்புறவு கிட்டத் 
தட்ட நேர்க்கோடான தாக இருக்கின்றது . தூண்டல் மதிப்புகள் 
அடுக்கு மூல அலகுகளில் கொடுக்கப்படும்பொழுது இவ்வாறு 
இருக்கின்றது . 

விளைவு இவ்வாறு ஏன் நடைபெறுகின்றது என்றால் , செறிவின் 
அதிகரிப்பில் ஒரு வேற்றுமை வாயில் அலகு சேர்க்கத் தேவைப் 
படுவது , செறிவு அதிகரிப்பதால் , பெரிதாகிக்கொண்டு செல்லு 
கின்றது . மேலும் செறிவு அதிகரிக்கும் வீதம் அடுக்கு மூலமாக 
இருக்கின்றது . தூண்டல் மதிப்புகளுக்கு அடுக்குமூல அளவுகோல் 
உபயோகப்படுத்துவதால் அளவுகோலின் உயர்ந்த முனையில் 
பெரிய கூடுதல்கள் 

சிறிய எண்களாக மாற்றப்படுகின்றன . 
உதாரணமாக , பத்தின் அடுக்குமூலம் ஒன்று . நூறின் அடுக்கு 
மூலம் இரண்டு . ஆயிரத்தின் அடுக்குமூலம் மூன்று என்றவாறு 
கொள்ள வேண்டும் . 
னுணர்ச்சி செறிவுக்கும் இடையிலுள்ள தொடர்புறவு வழக்கமாக 
ஒரு நேர்க்கோடாக மாறுகின்றது . இதைக் கணக்கியல்படியும் 
கூறலாம் . வேற்றுமை வாயில் அலகுகளில் புலனுணர்ச்சி செறி 
வுக்கும் தூண்டல் செறிவுக்கும் ஒரு மாறாமைக்கும் இடையிலுள்ள 


எனவே 


தூண்டல் 


செறிவுக்கும் புல 


206 


உடற்கூற்று உளவியல் 


தொடர்புறவு சமமாக இருக்கின்றது . அதாவது , புலனுணர்ச்சி 
செறிவு S. தூண்டல் செறிவு 1. ஒரு மாறாமை K. வெச்சனர் 
விதி தரும் முறை : S = K log | என்பதாகும் . ஒரு மாறாமையின் 
அடுக்குமூலத்தைத் தூண்டல் செறிவினால் பெருக்கினால் வரும் விடை 
புலனுணர்ச்சி செறிவுக்குச் சமமாக இருக்கும் . இதிலுள்ள K 
எவ்வளவு சிறியதாக இருக்கின்றதோ அவ்வளவுக்கு புலனுணர்ச்சி 
அனுபவத்தின் கூருணர்ச்சி அதிகமாக இருக்கின்றது . இது 
கிட்டத்தட்ட வெப்பரின் விதி மாதிரியே இருக்கின்றது . 


புலனுணர்ச்சியின் தனிச் சிறப்புகள் 
புலனுணர்ச்சியின் 

பல்வேறு பண்புகளையும் இதுவரையில் 
விவரித்து வந்தோம் . அளவிடுவதிலும் உள்ளடங்கியுள்ள பல 
குணப்பண்புகளை விளக்கினோம் . உள இயக்கவியல் என்ற துறை 
புலனுணர்ச்சிகளை அளவிடுவதற்கென்றே தோன்றியதாகும் . ஒரு 
குறிப்பிட்ட காலம் வரையில் ஒரு நிலையான வீதத்தில் ஒரு 
புகுவாய் தூண்டப்பட்டால் அதனுடைய கூருணர்ச்சிக்கு என்ன 
ஏற்படுகின்றது . ஒரு புலனுணர்ச்சியின் ஒரு பண்புத்தரம் ஒரு 
காலக்கூறு நேரத்திற்குத் தூண்டப்பட்டால் என்ன நடைபெறு 
கின்றது . பல்வேறு வகையான புலனுணர்ச்சி எதிர்வினைகள் , 

பண்புத்தரத்தில் தொடர்ந்து ஏற்படும் 
தூண்டல்கள் மாற்றங்கள் முதலியவைபற்றி இங்குக் கூறப்படு 


புலனுணர்ச்சி 


கின்றன . 


வகையான 


தழுவல் அல்லது ஒத்தமைதல் 
தழுவல் உயிரியின் தனிச் 

சிறப்புகளில் ஒன்று . 
புலனுணர்ச்சியின் நிலையை நிர்ணயிக்கின்றது . உயிரி தொடர்ந்து 
சில 

தூண்டல்களுக்குத் தன்னை வெளிப்படுத்திக் 
கொள்ளுமானால் தழுவுதல் மூலமாக அது மாறுகின்றது . உயிரி 
முன்பு உணர்ந்து அறிந்து கொண்டிருந்ததைத் தொடர்ந்து அறிய 
முடிவதில்லை . குளிர்ந்த நீருள்ள ஒரு குளத்தில் மூழ்கினால் முதலில் 
குளிர் புகுவாய்கள் கிளர்ச்சியூட்டப்படுகின்றன . சிறிது நேரத் 
திற்குப் பிறகு அவை குளிர்ந்த நீருக்குத் துலங்குவதில்லை . குளிர் 
புகுவாய்கள் நீரின் குளிர்ச்சியைத் தழுவிக் கொள்ளுகின்றன . 
எனவே குளிர்ச்சி மேலும் உணரப்படுவதில்லை . 


மஞ்சள் விளக்கால் ஒளியூட்டப்பட்ட ஒரு அறையில் ஒருவர் 
தங்கியிருந்து , பொது நிலையான ஒரு விளக்கினடியில் ஒரு சிவப்புக் 
காகிதத் துண்டைப் பார்ப்பாரானால் அது கருஞ்சிவப்பு நிறமாகத் 
தெரியும் . சம்பந்தப்பட்ட அவரின் பார்வைப்புலன் ஒத்தமைத 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் ... புலன் காட்சியும் 


207 


லால் மாறியிருக்கின்றது . இந்த ஒத்தமைதல் நிலை ஒருவர் என்ன 
உணருகின்றார் என்பதை நிர்ணயிக்கின்றது . புலனுணர்ச்சியைப் 
பாதிக்கின்ற மற்றொரு கூறு சூழ்நிலையின் 

சூழ்நிலையின் இருப்பு அல்லது 
உடனியங்குகின்ற தூண்டல்களாகும் . 


ஒரு சாம்பல் நிறமான சதுரம் பெரிய சிவப்புப் பரப்பினால் 
சூழப்பட்டிருந்தால் பச்சையாகத் தோன்றும் . ஆனால் அதே 
சாம்பல் நிறமான சதுரம் நீலநிறத்தினால் சூழப்பட்டிருந்தால் 
மஞ்சளாகத் தோன்றும் . நாக்கின் ஒருபக்கத்தில் விழுமிய 
இனிப்பை புலன்காட்சிக்குரியதாக்க நாக்கின் மற்றொரு பக்கத்தில் 
புளிப்புத்தூண்டலைப் பயன்படுத்த வேண்டும் . இவ்விதமாக , 
உயிரியின் சிறப்புக் குணங்கள் உணரப்பட்டு நிர்ணயிக்கப் 
படுகின்றது . ஆப்பிள் பழம் உண்மையில் சிவப்பாக இருப்பதில்லை . 
ஆப்பிள் பழத்தைப் பார்க்கின்ற மனிதன் நிறக் குருடாக இருப் 
பானானால் ஆப்பிள் பழம் சிவப்பாக அவனுக்குத் தெரியாது . 
மஞ்சளாக அல்லது சாம்பல் நிறமாகத் தோன்றும் . ஆனால் 
மஞ்சள் நிறத்தைப் பார்த்துக்கொண்டிருந்து விட்டு ஆப்பிள் 
பழத்தைப் பார்த்தால் கருஞ்சிவப்பாகத் தோன்றும் . இதே 
போன்று தான் கசப்பான பானமும் உடல்சார்ந்த பொருள்களைப் 
புலனுணர்ச்சியோடு குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை . 


1 


தூண்டல் நிலைமைகளின் 

காரணமாக புகுவாய்களின் 
கூருணர்ச்சியில் ஒரு முன்னேற்றகரமான மாற்றம் ஏற்படுவதைத் 
தழுவுதல் என்று கூறலாம் . கூருணர்ச்சியில் ஏற்படுகின்ற மாற்றம் 
திரும்பவும் பண்புத்தரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு 
இட்டுச் செல்லலாம் . ஏனென்றால் ஒரு அமைப்பின் சில பகுதிகள் 
மற்றவைகளை விட அதிகமாகத் துலங்கலாம் . பகல் வேளையில் 
திரைப் படம் பார்க்கச் 

செல்லும்போது கொட்டகையில் 
பார்வைக்குரிய தழுவுதல் ஏற்படுவதைக் காணலாம் . வெளியி 
லிருந்து கொட்டகையினுள் சென்றவுடன் அங்கு எதையும் காண 
முடியாது . 

ஏனென்றால் பகல் வெளிச்சத்திற்கு நாம் தழுவுதல் 
செய்து கொண்டிருக்கிறோம் . பகல் வெளிச்சம் மிகவும் ஒளி 
பொருந்தியதாக இருக்கின்றது . அதனால் இருட்டை உடனடி 
யாகத் தழுவுவதற்கு முடியவில்லை . சிறிது நேரத்திற்குப் பிறகு 
இருட்டறையாகவுள்ள கொட்டகையில் நாம் பொருள்களைப் 
பார்க்க முடிகின்றது . காலியாகவுள்ள இடத்தைக் கண்டறிய 
முடிகின்றது . மனிதர்கள் உட்கார்ந்திருப்பதைக் காண முடி 

சிறிது நேரத்தில் வேறொரு ஒளி விளக்க மட்டத்திற்கு 
நாம் துலங்க முடிகின்றது . அதாவது இருட்டாகவுள்ள அறையின் 
ஒளி மட்டத்தை நாம் தழுவுதல் செய்து கொள்ளுகின்றோம் . 


கின்றது . 


208 


உடற்கூற்று உளவியல் 


நமக்கு மிகவும் பழக்கத்திலுள்ள மற்றொரு உதாரணம் : கண் 
கண்ணாடி புதியதாகப் போட்டுக் கொள்ளல் . கண் கண்ணாடி 
போட்டுக்கொண்ட புதிதில் உடனடியாகப் பொருள்களை நாம் 
கண்டு துலங்க முடியாது . பழகப் பழகத்தான் நாம் அருகிலுள்ள 
பொருள்களுக்கு ஏற்பவும் தூரத்திலுள்ள 

பொருள்களுக்கு 
ஏற்பவும் பார்வைக்குரிய தழுவுதலை நாம் செய்து கொள்ளு 
கின்றோம் . சில சமயங்களில் தழுவுதலிலுள்ள பண்புத் தரத்தில் 
மாற்றங்கள் ஏற்படுகின்றன . குறிப்பாக ஏற்றுக் கொள்ள 
முடியாத மோப்பப் புலனுணர்ச்சிகளில் பண்புத்தரங்களிலிருக் 

செறிவும் செறிவில்லாததுமான மோப்பப் புலனுணர்ச்சி 
களிருக்கின்றன . 

செறிவில்லாததை உடனடியாகத் தழுவுதல் 
கொள்ளலாம் . செறிவானதைத் தழுவுதல் செய்து 
கொள்ள முடியாமலிருக்கலாம் . 


கலாம் . 


செய்து 


மேலும் தழுவுதல் ஒரு ஒழுங்கு முறையாகச் செல்லும் 
பொருட்டுத் தூண்டும் பொருள் நிலையான தாக இருக்கவேண்டியது 
அவசியமாகின்றது . நிறத்தின் ஒரு சிறு ஒட்டுப் பகுதியைச் சிறிது 
நேரத்திற்குக் கண்களைத் திருப்பாமல் பார்ப்போமானால் அந்த 
நிறத்தின் ஒட்டுப்பகுதி மறைவதாக நமக்குத் தோன்றலாம் . 
அதாவது தழுவுதல் முழுமையாகின்றது . இயல்பான நிகழ்ச்சியில் 
சிறுபொருள்கள் மறைவதில்லை. ஆனால் கண்கள் நிலையாக அசைந்து 
கொண்டிருப்பதால் தூண்டு பொருள்கள் வேறுபடுகின்றன . 
ஆனால் இத்தகைய ஒரு செயல் முறையைச் சோதனைச் சாலையில் 
தான் செயல் விளக்கம் செய்து காட்ட முடியும் . தூண்டல் 
பொருளின் ஒரு பொதுவான மட்டத்திற்குத் தழுவுதல் சோதனைச் 
சாலைக்கு வெளியிலுள்ள சூழ்நிலையில் மிகவும் வழக்கமான ஒரு 
செயலாக இருக்கக் காணலாம் . 


பகல் வெளிச்சம் மறைய மறைய பார்வைக்குரிய எல்லாப் 
புகுவாய்களும் மிகவும் கூருணர்ச்சி கொள்ளுகின்றன . கண்களை 
நகர்த்துவதால் பொதுவான தழுவுவல் தொந்தரவு செய்யப் படு 
வதில்லை . ஏனென்றால் இது தூண்டல் பொருள்களின் நிலைமைகளை 
மாற்றுவதில்லை . இவைகளைப் பற்றி மிகவும் விளக்கமாகத் தனிப் 
புலனுணர்ச்சிகளை விளக்கியுள்ள பகுதியில் காணலாம் . தூண்டல் 
பொருளின் மாறாமை விதி பின்பற்றப்படுமானால் பெரும்பாலான 
புலன்கள் தழுவுதல் செய்து கொள்ளுகின்றன என்பதை நாம் 
இங்குக் குறிப்பிட வேண்டும் . ஆனால் சில புலன்கள் தழுவுதலில் 
வழக்கத்திற்கு மாறான சில பண்புகளை வெளிப்படுத்துகின்றன . 
புலனுணர்ச்சிகளில் 

கேள்விப் 

புலனுணர்ச்சிதான் எல்லா 
விதமான பயன் முறை நோக்கங்களிலும் மிகவும் குறைந்த 
தழுவு தலைக் காட்டுகின்றது . 


எரிவுறுகின்ற உயிரணுக்கள் ... புலன் காட்சியும் 


209 


பிறகு 


உதாரணமாக , கடிகாரத்தின் டிக் டிக் என்ற ஒலியை நாம் 
கேட்டிருக்கின்றோம் . அது நம் அருகிலிருந்தால் முதல் இரண்டு 
அல்லது மூன்று மணி நேரத்திற்கு அதனுடைய டிக் டிக் என்ற 
ஒலியைக் கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம் . அதன் 
அதனுடைய அந்த ஒலி நமக்குக் கேட்பதில்லை . அதனால் நமக்குச் 
சந்தேகம் ஏற்பட்டு , கடிகாரம் ஓடுகின்றதா என்று பார்க்க விரும்பு 
கின்றோம் . நமது கவனத்தை அதன் பக்கம் குறிப்பாகத் திருப்பி 
னோமானால் அது ஓடுவதையும் ஒலி எழுப்பிக் கொண்டிருப்பதை 
யும் காண்கின்றோம் . இதை நாம் கவனத்திற்குரிய தழுவுதல் 
( Attentional adaptation ) என்று கூறுகின்றோம் . ஏனென்றால் 
இதில் புகுவாய்களின் துலங்கல் மட்டத்தில் உண்மையான 
மாற்றம் ஏற்படுவதில்லை . கவனந்தான் இதில் 

இதில் உள்ளடங்கி 
யிருக்கின்றது . 


மேலும் புலனுணர்ச்சி தழுவலில் நமது கவனத்தைத் திருப்பு 
வதால் மட்டும் மூலப் புலனுணர்ச்சியை 

நாம் மீட்டறிய 
முடியாது . தழுவலில் உள்ள படித்தரத்தில் புலன்கள் வேறுபடு 

இது ஒரு கூருணர்ச்சியின் மிக முக்கியமான ஒரு 
பண்புக் கூறாக இருக்கின்றது . பார்வைப் புலனிலும் , மோப்பப் 
புலனிலும் தழுவலின் கட்டுப்பாடு , பரிசோதனைகளில் முக்கியமான 
மாறுமியல்புகளில் ஒன்றாக இருக்கின்றது . 


கின்றன . 


சுவை 


தழுவுதலின் விளை பயன்கள் 

கொடுக்கப்பட்ட ஒரு புலனுணர்ச்சி பண்புத் தரத்தின் ஒரு 
தூண்டலுக்கு ஒரு புலனுறுப்பு தழுவும்பொழுது அதனுடைய 
கூருணர்ச்சி மற்ற புலனுணர்ச்சி பண்புத் தரங்களுக்கு வலுக் 
குறைவடைவதில்லை . உதாரணமாக , சிவப்பு நிற வெளிச்சத்தின் 
தொடர்ச்சியான தூண்டலுக்குக் கண் இலக்கானால் சிவப்புக் 
கான கூருணர்ச்சி குறைகின்றது . என்றாலும் பச்சை நிறத்திற்குக் 
கூருணர்ச்சி அதிகரிக்கின்றது . 

தொடர்ச்சியான இனிப்புத் 
தூண்டல் இனிப்புக்கான 

வாயிலை எழுப்புகின்றது .. 
ஆனால் புளிப்புக்கான வாயிலை தாழச் செய்கின்றது . இந்த 
நிகழ்ச்சிக்கு வேறுபாடு ( Contrast ) என்று பொருள் . ஒரே 
சமயத்தில் இரண்டு தூண்டல்களும் தோன்றும் பொழுது 
உடனிகழ்ச்சியான வேறுபாடு ( Simultaneous Contrast ) நிகழ் 

உதாரணமாக , ஒரு வட்டமான அட்டைத்துண்டு 
பாதி சிவப்பு நிறமும் பாதி பச்சை நிறமும் கொண்ட பரப்புகளைக் 
கொண்டிருக்கின்றது . அதை ஒருவர் நோக்கிக் கொண்டிருக் 
கின்றார் என்று வைத்துக்கொள்ளுவோம் . சிவப்பு நிறப் பரப்பு 
பச்சை நிறப் பரப்புக்கருகில் மிகுந்த சிவப்பாகத் தோன்றும் . 

உடற் -14 


கின்றது . 


210 


உடற்கூற்று உளவியல் 


பச்சை நிறப் பரப்பு சிவப்பு நிறப் பரப்புக்கருகில் மிகுந்த பச்சை 
யாகத் தோன்றும் . 


ஒன்றுக்கொன்று உயர்த்திக் கொள்ளுகின்ற தூண்டல்கள் 
அடுத்தடுத்து தரப்பட்டால் அடுத்தடுத்த வேறுபாடு (Suceessive 
Contrast ) நிகழ்கின்றது . நம்முடைய பார்வைக்குரிய புகு 
வாய்கள் தழுவலை ஏற்றுக்கொள்ளும் வரையில் ஒரு சிவப்பு நிற 
அட்டையைப் பார்த்துக்கொண்டிருந்துவிட்டுப் பிறகு ஒரு 
பச்சை நிற அட்டையில் பார்வையைச் செலுத்தினால் பச்சை 
நிறம் முன்பு இருந்ததை 

விடப் பச்சையாகத் தோன்றும் . 
ஏனென்றால் கண்கள் பச்சை நிறத்திற்குக் கூருணர்ச்சி அதிக 
மாக்கிக்கொண்டிருக்கின்றன . இதே நிலைமையில் ஒரு எலுமிச்சை 
யின் சுவை ஒரு கற்கண்டுத் துண்டை சாப்பிட்ட பிறகு மிகுந்த 
புளிப்பாக இருக்கின்றது . 

தூண்டலின் தோற்றம் மறைந்து போன பிறகும் புகுவாய்கள் 
தொடர்ந்து சில சமயங்களில் துலங்குகின்றன . அப்பொழுது 
பின் பிம்பங்கள் ( After images ) தோன்றுகின்றன . உடன் 
பாடான பின் பிம்பங்கள் ( Positive after images ) சிறிது , 
நேர செறிவான தூண்டலுக்குப் பின் ஏற்படுகின்றன . புகுவாய் 
ஒரு காலம் வரையில் தொடர்ந்து துலங்குகின்றது . உதாரணமாக 
மூடாக்கு இல்லாத ஒரு விளக்குக் குமிழைச் சிறிது நேரம் 
பார்த்துக் கொண்டு இருந்துவிட்டு 

வெறும் சுவரின் 
மீது பார்வையைச் செலுத்தினால் சிறிது நேரத்திற்கு அந்தக் 
குமிழின் இழையைப் பார்க்க முடியும் . 

எதிர்மறையான பின் பிம்பங்கள் ( Negative after images ) 
நீண்ட நேரத் தூண்டல்களின் 

விளைவால் எழுகின்றன . 
ஒரு பண்புத் தரத்தின் தூண்டு பொருள் நீண்ட நேரத்திற்கு 
எழுந்து , நடுத்தரமானதாக இருந்தால் எதிர்மறையான பின் 
பிம்பங்கள் நிகழ்கின்றன . புகுவாய்கள் அந்த பண்புத் தரத்தைத் 
தழுவுகின்றன . வாயிலின் மற்றொரு பண்புத்தரம் தாழ்கின்றது . 
அதனால் இரண்டாவது பண்புத்தரம் புலன் காட்சியாகின்றது . 
முதலாவது உணரப்படுவதில்லை . தூண்டல் அகற்றப்பட்டபொழுது 
புகுவாய்கள் தொடர்ந்து துலங்குகின்றன . அதே பண்புத் 
தரத்தோடன்று . ஆனால் எதிரான பண்புத்தரத்தோடு துலங்கு 
கின்றன . எனவே , ஒரு பச்சை நிறத்தையுடைய அட்டையை 
இரண்டுமணித் துளிகள் பார்த்துக்கொண்டிருந்துவிட்டு ஒரு 
சாம்பல் நிறச் சுவரின் மீது பார்வையைச் செலுத்தினால் ஒரு 
சிவப்பு நிற அட்டையின் பிம்பத்தைச் சுவரில் காணலாம் . 
இதைத்தான் எதிர்மறையான பின்பிம்பம் என்று கூறுகின்றனர் . 


9. பார்வைப் புலன் 


மனிதர்கள் பெற்றுள்ள புலன்கள் எல்லாம் முக்கியமானவை 
என்றாலும் பார்வைப் புலன் மிகவும் முக்கியமானதாகக் கருதப் 
படுகின்றது . கண் பார்வையை இழந்த மனிதன் உலகத்தைக் 
காணமுடியாது . காணாத ஒரு பொருளைப் பற்றி என்ன தான் 
விளக்கிக் கூறினாலும் தெளிவு பெற முடியாது . கல்வியறிவு 
பெறுவதற்குக் கண்கள் தேவையாகின்றன . கண்களை இழந்து 
விட்ட மனிதன் உலகத்தைப் பற்றிய அறிவையே இழந்து 
விடுகின்றான் என்றுதான் 

கொள்ளவேண்டும் . இவ்வளவு 
முக்கியமான புலனைப்பற்றி முழுமையான தெளிந்த அறிவு 
பெறுவது என்பதும் சிறிது கடினமேயாகும் . மற்ற புலன்களைவிட 
கண்தாண் மிக அதிகமாக ஆராயப்பட்டிருக்கின்றது . அதனுடைய 
மையங்கள் , செல்வழிகள் , நரம்பணுக்கள் , கூடல்வாய் , இணைப்புகள் 
முதலியவை மிக விரிவான முறையில் ஆராயப்பட்டிருக்கின்றன . 

பார்வைப்புலன் மிகவும் விரிவானதும் சிக்கலானதுமான ஒரு 
துறையாகும் . மற்ற பகுதிகளைப்பற்றி நல்ல அறிவு நிலையான 
விளக்கம் தரவேண்டுமானால் ஒரு பகுதியையும் அதனுடைய 
சரியான உண்மைகளையும் பற்றி விரிவாகத் தெரிந்து கொள்ள 
வேண்டியது அவசியமாகும் . கண் அல்லது பார்வைப்புலனின் 
முக்கியத்துவம் எல்லாத் துறைகளிலும் உணரப்பட்டிருக்கின்றது . 
எனவே மற்ற வாழ்க்கைத் துறைகளில் அதனுடைய முக்கியத் 
துவத்தைச் சுட்டிக் காட்டுவதற்கு முன்பு அதனுடைய உள உடற் 
கூற்றியல் பண்புக் கூறுகளை நாம் தெளிவாகத் தெரிந்து கொள்ள 
வேண்டும் . 


உடலமைப்பியலும் உடற்கூற்றியலும் 
கண் 

புலனுறுப்பாகும் . அது பல்வேறு வகையான 
திசுக்களைக் கொண்ட அமைப்பாக இருக்கின்றது . ஒவ்வொரு 
திசுவும் ஒளிக்கு கண் துலங்கும் நடவடிக்கையில் முக்கிய பங்கேற் 
கின்றது . திசுக்கள் கண்ணின் பகுதிகளாக அமைக்கப்பட்டிருக் 
கின்றன . 

அவை பார்வையாற்றலுக்குச் சிறப்பான வழிகளில் 
பங்களித்து உதவுகின்றன . கண் அமைக்கப்பட்டுள்ள முறை ஒரு 


212 


உடற்கூற்று உளவியல் 


புகைப்படக் கருவியைப் போன்றிருக்கின்றது . எனவே கண்ணின் 
பல்வேறு பகுதிகளையும் , அவைகளின் செயல்முறைகளையும் அப் 
பகுதிகளின் இடைவினைகளையும் பற்றி முறையாக இங்கு ஆராய் 
வதின் மூலம் பார்வைப் புலனைப்பற்றி ஒழுங்குமுறையான அறிவை 
நாம் பெறமுடியும் . 


கண்ணிலுள்ள அடுக்குகள் 

கண் ஏறத்தாழ ஒரு உருண்டை வடிவமான அமைப்பைக் 
கொண்டிருக்கின்றது . அது எலும்பாலான ஒரு குழியில் புதைக்கப் 
பட்டிருக்கின்றது . அதனுடைய அசைவுகள் மூன்று இணையான 
பட்டைத் தசைநார்களால் 

கட்டுப்படுத்தப் படுகின்றன . 
அவை.கள் கண்ணின் ஒருமுனை குவிதலுக்குப் பொருப்பாக இருக் 
கின்றன . தலையைச் சார்ந்த எலும்புகளால் ஆன ஒரு பள்ளத்தில் 
மிகவும் பாதுகாப்பாகப் புதைக்கப்பட்டிருக்கின்றது . என்றாலும் 
தலையினின்று கண் மிகவும் சுதந்தரமாக அசைகின்றது . இந்த 
அசைவின் சுதந்நரம் பார்வையின் வீச்சை அதிகரிக்கச் செய் 
கின்றது . கண் ஜெல்லி ( Jelly) போன்ற ஒரு பொருளால் 
உருண்டை வடிவமாகக் காணப்படுகின்றது . ஆனால் தலையிலுள்ள 
உறுப்பு என்ற முறையில் கண்ணின் ஒரு சிறு பகுதியே நமக்குத் 
தெரிகின்றது . கண் உருவாகியுள்ள பொருள் ஓர் அளவுக்கு நீண்டு 
சுருங்கும் தன்மையுள்ளது . கண்ணின் ஜெல்லிப் பொருளின் 
உருண்டையமைப்பு 

மூன்று 

அடுக்குகளைக் 
இருக்கின்றது . வெளிப்புற மேல் அடுக்குக்கு விழிப்புறப்படலம் 
( Sclrrotic coat ) என்பது பெயர் . அதன் உள்ளே விழியின் மையப் 
படலம் அல்லது விழியடிக் கரும்படலம் ( Choroid coat ) 
இரண்டாவது அடுக்காக இருக்கின்றது . மூன்றாவது அடுக்குத் 
தான் பார்வையின் உண்மையான இடம் . அது பின்விழித்திரை 
( Retina ) என்று கூறப்படுகின்றது . 


கொண்டதாக 


முதல் அடுக்கான விழிப்புறப்படலம் உறுதியானதும் ஒளியைத் 
தடை செய்யுமளவுக்கு இருளானதுமான திசுவினால் ஆக்கப் 
பட்டது . அது வெளிப்பார்வைக்கு வெள்ளையாகத் தெரிகின்றது . 
நம் கண்களில் வெள்ளையாகத் தெரியும் பகுதியே விழிப்புறப் 
படலந்தான் . இது பாதுகாப்பான செயல்முறையைக் கொண் 
டிருக்கின்றது . ஒளியானது கண்ணினுள் செல்லுவதைத் தடுத்து 
விழிப்பாவையி ( Pupil , ல் மட்டுமே படும்படியாகச் செய்யவல்லது 
இது . விழிப்புறப்படலம் கண்ணின் முன்புறத்தில் கருவிழிப்படலத் 
தோடு ( Cornea ) தொடர்ச்சியாக இருக்கின்றது . 

இருக்கின்றது . கருவிழிப் 
படலத்தின் வழியே ஒளி எளிதில் ஊடுருவிச் செல்ல முடியும் 


|| 


பார்வைப் புலன் 


213 


எனவே ஒளி கருவிழிப்படலத்தின் வழியே கண்ணின் உட்புறத் 
திற்கு முதலில் செல்லுகின்றது . உடனே கருவிழிப்படலம் 
குவியமைப்புச் செய்கின்றது . அது சமயம் பின்விழித்திரையின் 
மீது ஒளிக்கதிர்களைக் கொண்டுவந்து குவியச் செய்வதால் 
கண்ணாடிவில்லை ( Lens ) முழுமையடைகின்றது (படம் 9.1 ) . 


L. 


10 


- 


படம் 9.1 . மனிதக் கண்ணின் இடைநிலைத் தோற்றம் 
1. விழி முன் தோல் 

6 . பார்வை சார்ந்த ஊடச்சு 
2 . கருவிழிப் படலம் 

7 . விழியின் மையப் படலம் 
3. விழிப்பாவை சார்ந்த 8. விழியின் புறப்படலம் 
இடைவெளி 

9. பின் விழித்திரை 
4. கண்ணாடி வில்லை 

10. பார்வை நரம்பு 
5. சிலியரைத் தசை 


இரண்டாவது அடுக்கு விழியடிக்கரும்படலம் என்று கூறப் 
படுவது மையப்படலமாகும் . இது பல குருதிக் குழாய்களைக் 
கொண்டிருக்கின்றது . கண்ணின் மற்ற திசுக்களை அவை ஊட்ட 
மடையச் செய்கின்றன . இந்த அடுக்கினுடைய உள்பரப்பு கருமை 
நிறமாக இருக்கின்றது . அதனால் கண் உருண்டையின் உட்புறத் 
தில் எதிரொலியினால் ஒளி சிதறுவதைக் குறைக்கின்றது . இந்த 
விழியடிக்கரும்படலம் சிலியாரித் தசையோடு ( Ciliary ) 


214 


உடற்கூற்று உளவியல் 


தொடர்ச்கியாக இருக்கின்றது . சிலியாரித்தசை மென்மை தசை 
நாரின் ஒரு வட்டமாகும் . இது கண்ணாடிவில்லையோடு உறுதி 
யில்லாத எலும்பு இணைப்பினால் கட்டப்பட்டிருக்கின்றது . 
சிலியாரித்தசை வட்டம் சுருங்குவதால் உறுதியில்லாத எலும்பு 
இணைப்பின் மீதுன்ள இறுக்கம் தளர்கின்றது . அதனால் கண்ணாடி 
வில்லை , அதனுடைய சுருங்கி விரியும் தன்மையினால் மொத்த 
மடைகின்றது . மொத்தமடைகின்ற கண்ணாடிவில்லை அருகிலுள்ள 
பொருள்களிலிருந்த ஒளியை கருவிழிப்படலத்தின்மீது குவியச் 
செய்கின்றது . சிலியாரித்தசை , இரிஸ் ( lirs ) என்ற மற்றொரு 
மென்மைத் தசைநார் அமைப்போடு தொடர்ச்சியாக இருக் 
கின்றது . இரிஸ் என்ற மென்மைத் தசைநார் அமைப்பையும் 
கருவிழிப்படலம் என்றே கூறலாம் . இது கண்ணின் நிறத்தை 
நிர்ணயிக்கின்றது . மேலும் விழிப்பாவையை 

அது சூழ்ந்து 
கொண்டிருக்கின்றது . இரிஸ் என்கின்ற கருவிழிப்படலம் வட்ட 
தசைநார்களைக் 

கொண்டிருக்கின்றது . அது விழிப் 
பாவையைச் சுருக்குவதற்குச் சுருங்குகின்றது . விழிப்பாவையைத் 
திறப்பதற்கு ஒளிக்கதிர் தசைநார்களைச் சுருங்கச் செய்வதற்கும் 
சுருங்குகின்றது . 


மான 


மூன்றாவது அடுக்கு என்பது பின்விழித்திரை ( Retina ) யாகும் . 
இது கண் உருண்டையின் உட்புறப்பரப்பின் ஒரு பகுதியில் பரவி 
யிருக்கின்றது . அதாவது கண் உருண்டையின் பின் பகுதியில் 
பரவியிருக்கின்றது . கண்ணின் இந்தப் பின் விழித்திரை ஒளிக்குக் 
கூருணர்ச்சியுள்ள புகுவாய்களைக் கொண்டிருக்கின்றது . மேலும் 
பலவகையான நரம்பு உயிரணுக்களையும் கொண்டிருக்கின்றது . 
பெருமூளைப்புறணியின் ஒரு விரிவாக்கமாக இது வளருகின்றது . 
மூளையிலிருந்து இரண்டு பெரிய காம்புகளின் மீது வளர்ந்து 
விரிந்து செல்லும் கண் உருண்டையைச் சுற்றி வளைப்பது போன்று 
செல்லுகின்றது . அவை பார்வை நரம்புகளாகும் ( Optic nerves) . 
ஆக , 

பின் விழித்திரை நரம்பு உயிரணுக்களும் பெருமூளைப் 
புறணியைப் போன்ற சரியாக வரையறுக்கப்பட்ட அடுக்குகளில் 
கூடல்வாய்களும் உள்ள தாக இருக்கின்றது . பார்வை நரம்புகள் 
மூளையிலிருந்து செல்லும் நரம்புகள் ( Cranial nerves ) 
வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன . 


என்று 


முதன்மையான பார்வைப் புகுவாய்கள் கோல் அணுக்கள் 
( Rods ) கூம்பு அணுக்கள் ( Cones ) என்பன . இவைகள் கண்ணின் 
பின் விழித்திரையில் இட அமைவு பெற்றுள்ளன . பின் விழித்திரை 
உயிரணுக்களின்மூன்று பெரும் அடுக்குகளைக் கொண்டிருக்கின்றது . 
உள் மிகு அடுக்கு ( Inner mont layer ) ஒளியிலிருந்து தூரத்திலிருக் 


பார்வைப் புலன் 


215 


கின்றது . 


நிழற்படக் கூருணர்ச்சி பண்புக்கூறுகளைக் 
கொண்டதாக இருக்கின்றது . இது உள் அடுக்கி ( Inner layer ) 
லிருந்து வேறுபடுத்தப்பட்டிருக்கின்றது . கோல் அணுக்களும் 
கூம்பு அணுக்களும் உள்ளது ஓர் அடுக்கு . மற்றொரு அடுக்கு 
இருமுனை உயிரணுக்கள் அடுக்கு ( Bipolar cell layer ) . மூன்றாவது 
அடுக்கு நரம்பு மைய 

மைய உயிரணுக்களின் அடுக்கு ( Ganglion cell 
layer ) என்பதாகும் . ஒளியினால் தூண்டப்பட்டபொழுது கோல் 
அணுக்களும் கூம்பு அணுக்களும் கிளர்ச்சியை இருமுனை 
உயிரணுக்களுக்கு அனுப்புகின்றன . இருமுனை உயிரணுக்கள் 
மறுபடியும் கிளர்ச்சியை நரம்பு மைய உயிரணுக்களுக்கு அனுப்பு 


கின்றன . 


நரம்பு மைய உயிரணுக்களின் இழைகள் பார்வை நரம்பு 
களாக அமைகின்றன . அவை கிளர்ச்சியைக் கண்ணிலிருந்து 
மூளையின் பார்வைமையங்களுக்கு எடுத்துச் செல்லுகின்றன . 
பின் விழித்திரையிலேயே இடையிணைப்பு உயிரணுக்களின் வழி 
யாக புகுவாய்களிடையே இடையிணைப்புகளிருக்கின்றன . இரு 
முனை உயிரணுக்களை பின் விழித்திரை உயிரணுக்கள் இடை 
யிணைப்புச் செய்கின்றன . கிளர்ச்சியும் தடையும் இதனால் ஒரு 
புள்ளியிலிருந்து விழித்திரையின் சுற்றுப் பரப்புகளுக்குப் பரவு 
கின்றன . 

பார்வை உட்பொழிவைக் கூர்மையாக்கும் செயல் 
முறையில் இந்தச் செயல்முறை முக்கியமாகின்றது . மேலும் 
மூளையிலிருந்து பின் விழித்திரைக்குச் செல்லும் வெளிச் செல்லும் 
நாரிழைகள் (Efferent fibres ) இருக்கின்றன . இந்த நாரிழைகள் 
விழித்திரை உயிரணுக்களோடும் நரம்பு மைய உயிரணுக்க 
ளோடும் உள்ள கூடுவாய்களாகும் . இவைகளின் செயல்முறை 
தடைக் கட்டுப்பாடுள்ளதாகத் தோன்றுகின்றது . வெளிச்செல்லும் 
நாரிழைகள் விழித்திரையின் மற்ற பகுதிகளிலிருந்து வரும் 
புறம்பான உட் பொழிவைத் தடுப்பதின் மூலம் பார்வையைக் 
கூர்மையாக்கும் செயலில் ஈடுபடுகின்றன . 


விழித் திரையின் பார்வைப் புள்ளி ( Fovea ) விழித் திரையில் 
ஒரு பள்ளமாக இருக்கின்றது . இது விழிப் பாவையின் நேராகப் 
பின்னாலிருக்கின்றது . கண் ஒரு பொருளை நோக்கியிருக்கும்போது 
விழிப் பாவைக்கு நேராகப் பின்புறத்திலிருக்கின்றது . பார்வைப் 
புள்ளி ( Fovea ) பார்வையின் தெளிவான இடமாகும் . இதில் புகு 
வாய்கள் நெருக்கமாக அடங்கியிருக்சின்றன . பள்ளத்தைச் சுற்றி 
லும் புகுவாய்கள் அலை அலையாக ஒழுங்குப்படுத்தப்பட்டிருக்கின் 
றன . இருமுனை உயிரணுக்களும் நரம்பு மைய உயிரணுக்களும் ஒளி 
யலைப்படி அவைகளுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன . ஆகையினால் 


216 


உடற்கூற்று உளவியல் 


பார்வைப் புள்ளியில் இரு முனை உயிரணுக்கள் வழியாகவும் நரம்பு 
மைய உயிரணுக்கள் வழியாகவும் புகுவாய்களை ஒளி சென்றடைவ 
தில்லை . பார்வைப் புள்ளியில் கூம்பு அணுக்கள் தான் காணப்படு 
கின்றன . ஆனால் அவைகள் மிகநெருக்கமாக அடைக்கப்பட்டிருக் 

பார்வைப் புள்ளிகோல் அணுக்களை ஒளி நேரடியாக 
அடைகின்றது . அவை மிகவும் அதிகமாக இருப்பதால் விழித்திரை 
யின் மற்ற பகுதிகளிலிருந்து வரும் மேற்பரப்புப் பார்வையைவிட 
பார்வைப் புள்ளிப் பார்வை மிகவும் தெளிவாக இருக்கின்றது . 


கின்றன . 


பார்வை இடப் பரப்பில் பார்வைப் புள்ளியின் மீது விழியா 
யினால் பொருள்களிலிருந்து ஒளிக் கதிர்கள் குவியமைப்புச் செய்யப் 
படுகின்றது . கூம்பு அணுக்கள் நிறக் கூருணர்ச்சியுள்ள புகுவாய் 
உயிரணுக்களாக இருக்கின்றன , கூம்பு அணுக்களின் தூண்டல் 
நிறப் புலனுணர்ச்சியாகவும் வெளிச்சத்தின் 

புலணுணச்சி 
யாகவும் விளைகின்றது . கூம்பு அணுக்கள் பார்வைப் புள்ளியில் 
ஏராளமாக இருக்கின்றன . ஆனால் விழித் திரையின் மேற்பரப்பை 
நோக்கி ஒருவர் நகருவதால் அவை மிக விரைவாகக் குறைந்து 
விடுகின்றன . விழித் திரையின் மிகுந்த மேற்பரப்பில் கூம்பு 
அணுக்கள் காணப்படுவதில்லை . கோல் அணுக்கள் தான் காணப் 
படுகின்றன . கூம்பு அணுக்களை ஒப்பீட்டடிப்படையில் காணும் 
போது உயர்ந்த வாயில் உடையதாக இருக்கின்றன . கூம்பு 
அணுக்களின் பார்வை பகல் வெளிச்சத்திற்குரியது . வெளிச்சம் , 
கூம்பு அணுக்களின் இரசாயனப் பொருளான நிழல்பட இரசாயன 
நிறத்தை ( Iodopsin ) இடை நிலையான பகுதிப் பொருளாக 
உடைப்பதின் மூலம் கூம்பு அணுக்களைத்தான் கூடுகின்றது . 
மேலும் ஒளி இடைநிலைப் பகுதிப் பொருள்களை விட்டமின் - ஏ 
வாகவும் உடைக்கின்றது . நிழல்பட இரசாயன நிறம் கூம்பு 
அணுக்களின் புலனுணர்ச்சி முனையில் 

காணப்படுகின்றது . 
கூம்பு அணுக்களை விடக் கோல் அணுக்கள் தாழ்ந்த வாயிலை 
யுடையதாகவும் ஒளிக்கு மட்டும் கூருணர்ச்சி யுடையதாகவு 
மிருக்கின்றன . அவை சாம்பல் நிறத்தின் பல்வேறு நிறத் 
திண்மைகளைக் கொண்ட புலனுணர்ச்சிகளைக் கொடுக்கின்றன , 
இதனால் தான் கோல் அணுக்களின் துலங்கல் மேலோங்கியிருக் 
கின்றபொழுது இரவு நேரச் சூழ்நிலையில் பார்வைப் புலனில் 
ஒருவருக்கு நிறத்தின் சாயல் உள்ள புலனுணர்ச்சிகள் தோன்றுவ 
தில்லை . ஏனென்றால் இரவு நேரத்தில் கூம்பு அணுக்களைத் 
தூண்டக்கூடிய அளவுக்குப் போதுமான ஒளி இருப்பதில்லை . 
கோல் அணுக்களின் நிழல்பட இரசாயன நிறத்தைப் பெற்றிருப் 
பதற்குப் பதிலாக ஒளியுணர்ச்சி நிறத்தை (Rhodopsin ) யுடைய 
தாக இருக்கின்றன . இந்த ஒளியுணர்ச்சி நிறம் பார்வைக்குரிய 


பார்வைப் புலன் 


217 


நிறப் பொருளாகும் . ஒளிக்கு மிகவும் கூருணர்ச்சியுள்ளதாக 
இருக்கின்றது . கோல் அணுக்களைத் தூண்டுவதில் ஒளி ஒளி 
யுணர்ச்சி நிறத்தை இடைநிலப் பகுதிப் பொருள்களாக உடைக் 
கின்றது . இந்த இடைநிலப் பகுதிப் பொருள்கள் விட்டமின் - ஏ 
வாக மேலும் உடைக்கப்படுகின்றன . கோல் அணுக்களும் கூம்பு 
அணுக்களும் 

உயிரணுக்களைக் 

கிளர்ச்சியுறச் 
செய்கின்றன . இரு முனை உயிரணுக்கள் திரும்ப நரம்பு மைய 
உயிரணுக்களைத் தூண்டுகின்றன , நரம்பு மைய உயிரணுக்களின் 
இழைகள் பார்வை நரம்புகள் உருவாவதற்கு அனுமதிக்கின்றன . 


முனை 


கண்ணை 


நரம்பு மைய உயிரணுக்களின் இழைகள் எந்த இடத்தில் 
விட்டு 

விலகுகின்றனவோ அங்கு புகுவாய்கள் 
இருப்பதில்லை . இந்த இடத்தைக் குருட்டுப் புள்ளி ( Optic disk ) 
என்று கூறுகின்றோம் . ஏனென்றால் இது ஒளிக்குக் கூருணர்ச்சி 
யற்றதாக இருக்கின்றது . இந்தக் குருட்டுப் புள்ளி விழித் 
திரையின் மூக்குப் பகுதியில் காணப்படுகின்றது . ஒளி நேர்க் 
கோட்டில் செல்லுவதால் குருட்டுப் புள்ளி ஒலி சார்ந்த ஒளிப் 
பரப்பில் விழுகின்றது . குருட்டுப் புள்ளியின் இந்த சிறிய பரப்பை 
அவ்வளவு எளிதில் காண முடிவதில்லை . 


கண் பள்ளங்களும் நீர்த் தன்மைகளும் 
கண்ணில் இரண்டு அறைகள் 

இருக்கின்றன . 

அவை 
முன்னும் பின்னுமாக இருக்கின்றன , இந்த இரண்டு அறைகளும் 
கண்ணின் முன் பாதியிலேயே அமைந்திருக்கின்றன . முன் அறை 
( Anterior chamber ) கருவிழிப் படலத்திற்கும் ( Cornea ) இரிஸ் 
( Iris ) என்ற மென்மைத் தசை நார்களுக்கும் இடையில் அமைந் 
திருக்கின்றது . இது மற்றொரு அறையான பின் அறை ( Posterior 
chamber ) யோடு விழிப் பாவையின் மூலம் தொடர்பு கொள்ளு 
கின்றது . இந்தப் பின் அறை இரிஸ் என்ற மென்மைத் தசை 
நாருக்கும் சிலியாரி 

தசை 

நாருக்கும் , உறுதியில்லாத 
இணைப்புத் தசை நாருக்கும் , ( Suspensory ligament ) கண்ணாடி 
வில்லைக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது . 


நீர்க்கூறு 


கண்ணின் இந்த முன் , பின் இரண்டு அறைகளும் கண்ணின் 
நீர்க்கூறால் நிரப்பப்பட்டிருக்கின்றன . கண்ணின் 
( Aqueous ehumour ) என்பது நீர்த் தன்மையுள்ள பொருள் . 
உடலின் மற்ற பகுதிகளிலுள்ள நிணநீர் ( Lymph ) போன்றது . 
இந்த இரண்டு அறைகளும் பெரிய உள் அறை ( Fundus ) யோடு 
நேரடியாகத் தொடர்பு கொள்ளுவதில்லை . இந்தப் பெரிய உள் 
அறை ஜெல்லி ( Jelly ) போன்ற பொருளால் நிரம்பியிருக்கின்றது . 


218 


உடற்கூற்று உளவியல் 


என்று 


அதைப் 

பளிங்கு நீர்க்கூறு ( Vitreous lumour ) 
கூறுகின்றனர் . இது கண்ணின் நீர்க் கூறைவிட அதிகமாகப் 
பாகு போன்றிருக்கின்றது . 

இந்த இரண்டு நீர்க் கூறுகளும் ஒளிக் கதிர்களை ஏற்கும் 
தன்மையுடையவைகளாக இருக்கின்றன . கண்ணாடி வில்லையைப் 
போன்றும் , கருவிழிப் படலத்தைப் போன்றும் மற்றவைகளைப் 
பரவலாக்குகின்றன . கண்ணின் பெரிய உள் அறை கருநிற 
அடுக்கையுடையதாக இருந்தாலும் ஒளியைப் பரவச் செய் 
கின்றது . மேலும் அதிகமான ஒளி இருண்ட விழிப்புறப் 
படலத்தின் வழியாக ஒழுகிச் செல்லுகின்றது . மேலே காட்டிய 
இரண்டு நீர்க் கூறுகளும் ஒளிக் கதிர்களைப் பின் விழித் திரையின் 
நடுப் பகுதியில் விழச் செய்வதில் பங்கு கொள்ளுகின்றன . 


பொருந்தச் செய்யும் செயல் முறை 
ஒளிக் 

கதிர்கள் எப்பொழுதும் நேர்க் கோட்டிலேயே 
செல்லுகின்றன . கருவிழிப் படலமும் 

கண்ணாடி 

வில்லையும் 
அவைகளை வளையச் செய்யலாம் . எனவே ஒளிக் கதிர்கள் 
இருபதடி தூரத்திற்கு அப்பால் உள்ள பொருள்களிலிருந்து 
கண்களை அடைவதானது அண்மையிலுள்ள பொருள்களிலிருந்து 
கண்களை அடையும் ஒளிக் கதிர்களுக்கு இணைவரையான் தாக 
இருக்கின்றன . இயல்பு நிலையிலுள்ள ஒரு கண் ஒளிக் கதிர்களில் 
ஒரு சிறு மாற்றத்தைச் செய்கின்றது . தூரப் பொருள்களிலிருந்து 
வரும் இணைவரையான ஒளிக் கதிர்கள் விழித் திரையில் குவியும் 
படியாக கருவிழிப் படலத்தினாலும் கண்ணாடி வில்லையினாலும் 
போதுமான அளவுக்கு வளைந்து செல்லும்படியாக ஒரு ஏற்பாடு 
கண்ணில் செய்யப்படுகின்றது . விழித் திரையில் குவியப்பட்ட 
உருவம் தலை கீழாகவும் நேர்மாறாகவும் காணப்படுகின்றது . 
பார்வைப் பரப்பின் கீழ்ப் பாதியிலிருந்து வரும் ஒளிக் கதிர்கள் 
விழித் திரையின் மேல் பாதியைத் தூண்டுகின்றன . அதேபோன்று 
பார்வைப் பரப்பின் மேல் பாதியிலிருந்து வரும் ஒளிக் கதிர்கள் 
விழித்திரையின் கீழ்ப் பாதியைத் தூண்டுகின்றன . பார்வைப் 
பரப்பின் இடது பாதியிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் விழித்திரை 
யின் வலது பாதியைத் தூண்டுகின்றன . பார்வைப் பரப்பின் 
வலது பாதியிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் விழித்திரையின் இடது 
பாதியைத் தூண்டுகின்றன . 


வெளியிலுள்ள பொருள் இருபது அடித் தூரத்திற்குக் 
குறைவான தூரத்திலிருந்தால் அதிலிருந்து வரும் ஒளிக் கதிர்கள் 
கண்ணையடையும் வழியில் பார்க்கக்கூடிய அளவு விலகி அல்லது 


பார்வைப் புலன் 


2191 


வேறுபட்டுச் செல்லுகின்றன . வேறுபட்டுச் செல்லும் அத்தகைய 
ஒளிக் கதிர்கள் விழித் திரையில் குவிகின்ற இணைவரையான ஒளிக் 
கதிர்களைவிட அதிகமாக வளைந்து செல்ல வேண்டும் . கண்ணாடி 
வில்லை தடிப்பதின்மூலம் இது செய்து முடிக்கப்படுகின்றது . இந்தச் 
செயல் முறையைப் பொருந்தச் செய்தல் அல்லது 

இடம் 
கொடுத்தல் என்று ( Accommodation ) கூறுகின்றோம் . சிலியாரி 
விட்டத்தைச் சுருக்கும் பொருட்டு சிலியாரித் தசை நார் சுருங்கு 
கின்றது . இதனால் கண்ணாடி வில்லையைப் பிடித்துக்கொண்டுள்ள 
உறுதியில்லாத இணைப்புத் தசை 

நாரின்மீதுள்ள இறுக்கம் 
தளர்கின்றது . இறுக்கம் குறைகின்றபோது கண்ணாடி வில்லை 
உப்பி அதனுடைய பண்புத் தரத்தின்படி மொத்தமடைகின்றது . 
அதனால் கண்ணுக்கருகில் பொருள் கொண்டுவரப்படும்பொழுது 
வேறுபட்டுச் செல்லும் ஒளிக் கதிர்கள் மிக 

அதிகமாக 
வளைகின்றன . 


சிலருக்குக் கண்ணின் அமைப்பு சற்று வேறுபட்டிருக்கலாம் . 
அதாவது கண் உருண்டை முன் பின் பரும அளவு மிக நீளமாக 
இருக்கலாம் . அல்லது கண்ணாடி வில்லை மிகவும் மொத்தமாக 
இருக்கலாம் . இப்படிப்பட்ட கண்ணையுடையவர்கள் தூரத்தி 
லுள்ள பொருள்களின் உருவங்களைத் தங்களின் விழித் திரையில் 
விழச் செய்ய முடியாது . அதாவது தூரத்திலுள்ள பொருள்களைப் 
பார்க்க முடியாது . மிக அண்மையிலுள்ள பொருள்களைத்தான் 
அவர்களால் காண முடியும் . 

முடியும் . இப்படிப்பட்ட நோயாளிகளை 
அண்மை நோக்கு நோயினர் ( Myopic ) என்று கூறுகின்றோம் . 
புகுவாய்கள் காணப்படுகின்ற விழித் திரையை அடைவதற்கு 
முன்பு , தூரப் பொருள்களிடமிருந்து வருகின்ற இணைவரையான 
ஒளிக் கதிர்கள் மிக அதிகமாக வளைக்கப்பட்டுக் கொண்டு வரப் 
படுகின்றன . ஆகையினால் விழித் திரையை அடைகின்ற ஒளிக் 
கதிர்கள் மறுபடியும் பரவலாக்கப்பட்டு மங்கலடைகின்றன . 
அதனால் அண்மை நோக்கு நோயினர் தூரத்துப் பொருள்களைத் 
தெளிவாகக் காண முடிவதில்லை . 


அண்மையிலுள்ள பொருள்களை நோக்கி அவர்கள் கண் 
குவிதல் செய்ய முடியும் . ஏனென்றால் அவர்களுடைய ஒளிக் 
கதிர்கள் விரிந்து செல்லுகின்றன . விழித்திரையில் உருவம் விழ 
வேண்டுமானால் அவர்களுக்கு மொத்தமான கண்ணாடி வில்லையோ 
அல்லது முன் - பின் நீளமான கண் உருண்டையோ தேவைப்படு 
கின்றது . அண்மை நோக்கினர் ( Myopics ) இயல்பான பார்வைப் 
புலனையுடையவர்களை மிக அதிகமான அளவுக்குப் பொருள்களைத் 
தங்கள் கண்ணருகில் குவிய வைக்க வேண்டும் . அண்மை 


220 


உடற்கூற்று உளவியல் 


நோக்கினர் கண் கண்ணாடி போடவில்லையானால் பொருள்களை 
மூக்கினருகில் கொண்டு வந்தால் தான் பார்க்க முடியும் . இந்த 
நிலையைச் செயற்கையான முறையில் திருத்த முடியும் . கவிந்த 
கண்ணாடி வில்லைகளைக் ( Concave lenses) கொண்டு இணைவரை 
யான ஒளிக் கதிர்களை விரிந்து செல்லுமாறு செய்யலாம் . 
அதனால் அதிகமாக வளைந்து செல்லும் அண்மை நோக்கினரின் 
ஒளிக் கதிர்களின் போக்கை ஈடுசெய்ய முடியும் . இணைவரையான 
ஒளிக்கதிர்கள் வேறுபட்டுச் செல்லுகின்றன . அண்மை நோக் 
கினரின் விழித் திரையில் ஒளிக்கதிர்களைக் குவியச் செய்ய 
இதனால் முடியும் . பார்வைப் புலனிலுள்ள இழப்பை இவ்வாறு 
ஈடு செய்ய முடியும் . 


கண்ணின் அமைப்பு வேறொரு வழியிலும் வேறுபடலாம் . 
அதனால் பார்வைப் புலனில் குறைபாடோ இழப்போ ஏற்பட 
ஏதுவாகின்றது . கண் உருண்டை மிகவும் குட்டையான தாகவோ , 
கண்ணாடி வில்லை மிகவும் 

மிகவும் மெல்லியதாகவோ இருக்கலாம் . 
கண்ணின் அமைப்பு இதில் எப்படியிருந்தாலும் தூரத்துப் 
பொருள்களிடமிருந்து வருகின்ற இணைவரையான ஒளிக்கதிர்கள் 
( Parallal rays of light ) விழித்திரையையடைகின்ற பொழுது 
குவிவதற்கு , போதுமான அளவு வளைந்து செல்லுவதில்லை . ஒரு 
வேளை இந்த ஒளிக்கதிர்கள் விழித்திரையின் பார்வைப் புள்ளிக்குப் 
( Fovea) பின்னால் 

குவியலாம் . அதனால் தூரத்திலுள்ள 
பொருள்களைத் தான் பார்க்க முடியும் . இப்படிப்பட்டவர்களைத் 
தூரப் பார்வையினர் ( Hyperopic ) என்று கூறுகின்றோம் . 


புலனைப் 


தூரப்பார்வையின் தூரத்துப் பொருள்களிலிருந்து - வரும் 
இணைவரையான ஒளிக்கதிர்களைப் பொருந்தச் செய்யும் செயல் 
முறையில் கண்ணாடி வில்லையை மொத்தமாக்குவதின் மூலம் 
குவியச் செய்ய 

முடியும் . இயல்பான பார்வைப் 
பெற்றுள்ளவர்கள் அண்மையிலுள்ள பொருள்களின் வேறுபட்டுச் 
செல்லும் ஒளிக்கதிர்களுக்குச் செய்கின்ற அதே துலங்கலைத் 
தூரப் பார்வையினர் செய்கின்றனர் . தூரப் பார்வையினர் 
எல்லாச் சமயங்களிலும் செய்கின்ற பொருந்தச் செய்யும் செயல் 
முறையை இயல்பான பார்வையினர் அண்மைப் பொருளுக்குச் 
செய்கின்றனர் . 


மீது 


பொருந்தச் செய்யும் செயல் முறையில் முரண்பாடான நிலை 
நிலவுகின்றது . அண்மைப் பொருள்களின் 

குவிவதற்கு 
கண்களை நெருங்குகின்ற மறிவினை களுக்கும் கண்ணாடி வில்லையை 
மொத்தமாக்கும் மறிவினைகளுக்கும் இடையில் பூசல் இருக்கின்றது . 
இயல் பிறழ்ந்த அழுத்தங்கள் வெளிப் புறத்தசை நார்களில் 


பார்வைப் புலன் 


221 


கண் 


கண்களை நோக்கிச் செல்லுகின்றன . இது களைப்பையும் தலை 
வலிகளையும் உண்டாக்குகின்றது . தூரப்பார்வையினர் 
களுக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள பொருள்களின் மீது குவி 
வதற்கு கண்ணாடி வில்லையைப் போதுமான அளவு மொத்தமாக்க 
முடிவதில்லை . இந்த நிலைமையைக் குவிந்த கண்ணாடி வில்லைகளைக் 
( Convex lenses ) கொண்டு திருத்த முடியும் . ஒளிக்கதிர்கள் 
கண்ணாடி வில்லையை அடைவதற்கு முன்பு தூரத்துப் பொருள் 
களிடமிருந்து 

வருகின்ற இணைவரையான ஒளிக்கதிர்களைப் 
பகுதியாக . 
வளையச் செய்கின்றது . இந்தக் கண்ணா 

இந்தக் கண்ணாடி வில்லை 
விழித்திரையின் பார்வைப் புள்ளியின் மீது ஒளியைக் கொண்டு 
வரும் பணியைச் செய்து முடிக்கின்றது . 

பொருந்தச் செய்யும் இந்தச் செயல் முறை முதிர்ந்த வயதில் 
நடைபெறுவது கடினமாக இருக்கின்றது . அப்படிப்பட்டவர்களை 
வரையறைக்குட்பட்டுப் பொருந்தச் செய்யும் முறையினர் 
( Presbyopia ) என்று கூறுகின்றனர் . அறுபது வயதுக்கு மேற் 
பட்ட மனிதர்கள் அனைவரிடத்திலும் பெரும்பாலும் குறைந்த 
அளவே பொருந்தச் செய்யும் முறை நடைபெறுகின்றது . 
கண்ணாடிவில்லை விரிந்து சுருங்கும் தன்மையைக் குறைவாகவே 
பெற்றிருக்கின்றது . போதுமான அளவு அது மொத்தமடைவ 
தில்லை . வரையறைக்குட்பட்டுப் பொருந்தச் செய்யும் முறை 
யினர் பெரும்பாலும் இரு முகப்புக் கண்ணாடிகளை அணிகின்றனர் . 
மேற்பகுதி மெல்லியதாகவும் பக்கத்துப் பொருள்களைக் காணக் 
கூடியதாகவும் . கீழ்ப்பகுதி மொத்தமாகவும் பக்கத்துப் பொருள் 
களைப் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றன . ஒவ்வொரு பகுதியும் 
மற்றொன்றைக் கட்டுப்படுத்துகின்றது . இந்த நிலைமையடைந்தவர் 
களின் பார்வை கூர்மை குறைகின்றது . பக்கத்துப் புள்ளியில் 
கண்களைக் குவியச் செய்யக்கூடிய தூரத்தை அதிகரிக்கின்றது . 


கண்ணின் அமைப்பு சிலருக்குச் சமதளமில்லாத நிலைமையைக் 
கொண்டதாகவுமிருக்கலாம் . அதனால் அப்படிப்பட்ட கண்ணை 
யுடையவர்கள் தூரப்பார்வையினராகவுமிருக்கலாம் . அண்மை 
நோக்கினராகவுமிருக்கலாம் . இப்படிப்பட்ட பார்வைப் புலனை 
யுடையவர்களைச் சமதளமில்லாத கண் நிலைமை ( Astigmation ) 
யினர் என்று கூறுகின்றனர் . இவ்விதக் குறைபாடுள்ள நிலைமை 
ஏற்படுவதற்குக் காரணம் கண்ணாடிவில்லையோ அல்லது கருவிழிப் 
படலடோ சமதளமில்லாத வடிவத்தைக் கொண்டதாக இருப் 
பதேயாகும் . ஒரு குறுக்குப் பகுதி சரியான மொத்தமாகவும் 
மற்றொரு குறுக்குப் பகுதி மிக மொத்தமாகவோ அல்லது மிக 
மெல்லியதாகவோ இருக்கலாம் . 

போதுமான 
அதிகமாக வளைவுள்ள தாகவுமிருக்கலாம் . 


222 


உடற்கூற்று உளவியல் 


உதாரணமாக , தளமட்டமான ஒரு கோடு சரியாகக் குவியச் 
செய்யலாம் . ஏனென்றால் கண்ணாடிவில்லையின் தள மட்டமான 
பகுதியோ அல்லது கருவிழிப் படலத்தின் தள மட்டமான 
பகுதியோ சரியான குறுக்குப் பகுதியைக் கொண்டதாக இருக் 
கலாம் . ஆனால் ஒரு செங்குத்தான கோடு மங்கலாக இருக்கலாம் . 
ஏனென்றால் கண்ணாடிவில்லையின் செங்குத்துப் பகுதியோ அல்லது 
கருவிழிப் படலத்தின் செங்குத்துப் பகுதியோ குவிவதற்குச் 
சரியாக இருப்பதில்லை . எனவே குறுக்குப்பகுதியில் - எதிரான 
தவறுள்ள கண்ணாடிவில்லைகள் நிலைமையைத் திருத்துகின்றன . 


கட்புலனுறுப்பிலுள்ள மற்றுமொரு நிலைமை குறிப்பிடப்பட 
வேண்டியதாகும் . கருவிழிப் படலத்தின் மீது இருள் படியலாம் . 
அதைக் கண் படலங்கள் ( Cataracts ) என்று கூறலாம் . கரு 
விழிப்படலம் அகற்றப் பட்டு மொத்தமான கண்ணாடிகள் 
அணிவதன் மூலம் இந்த நிலைமையை ஈடு செய்யலாம் . மற்றொரு 
வழி என்னவென்றால் உயிருள்ள மற்றொரு கண்ணிலிருந்து 
கருவிழிப்படலத்தை எடுத்து வைத்து அமைப்பதாகும் . 


ஒருமுனை குவிதலும் பொருந்தும் செயல் முறையும் 

கண்ணிலுள்ள சிலியாரி வட்டத்தை மூடுவதற்கு ஒவ்வொரு 
கண்ணிலுமுள்ள சிலியாரித் தசை நார்கள் சுருங்குகின்றன . 
கண்ணாடிவில்லை சுருங்கி விரியும் பண்புத் தரத்தைப் பெற்றிருப் 
பதால் மொத்தமடைகின்றது . இதனால் அண்மையிலுள்ள பொருள் 
களிலிருந்து வரும் விரிந்து செல்லும் ஒளிக் கதிர்களை விழித் 
திரையின் மீது குவியச் செய்கின்றது . பொருள்கள் மிக அண்மை 
யிலிருந்தால் சிலியாரித் தசை நார்களின் சுருக்கம் பெரிதாக 
இருக்கிறது . தசை நாரின் நலிவுப் புலனுணர்ச்சி வலியதாகின்றது . 
இந்தப் புலனுணர்ச்சிகளை நாம் உணரமுடியும் . அதன் பொருட்டு 
ஒரு செயல் விளக்கம் செய்து காட்டலாம் . ஒரு கண்ணை மூடிக் 
கொண்டு ஒரு அடி தூரத்தில் ஒரு விரலை நீட்டிப் பிடித்துக் 
கொண்டு திறந்துள்ள கண்ணை விரல் நுனியின்மீது குவியச் 
செய்ய வேண்டும் . பிறகு 

பிறகு விரலை மெதுவாகக் கண்ணருகில் 
நகர்த்திக் கொண்டு வரவேண்டும் . எவ்வளவு அருகில் கொண்டு 
வர முடியுமோ அவ்வளவு அருகில் கொண்டு வரவேண்டும் . 
ஆனால் விரல் நுனி மீது வைத்துள்ள கண்பார்வையை நிறுத்தக் 
கூடாது . இப்போது திறந்துள்ள கண்ணின் தசைநார்களின் 
நலிவுப் ( Strain ) புலனுணர்ச்சியை உணர முடியும் . இந்தப் 
பயிற்சியை இரண்டு கண்களுக்கும் கொடுத்தால் இரண்டு 
கண்களிலும் நலிவுணர்ச்சியை உணர முடியும் . 


பார்வைப் புலன் 


223 


மேலும் உள்ளுறுப்பான சிலியாரித் தசை நார்களில் உணரப் 
படும் புலனுணர்ச்சியோடு , கண் உருண்டையை நோக்கியுள்ள 
வெளிப்புற தசை நார்களிலிருந்தும் புலனுணர்ச்சிகள் உணரப் 
படுகின்றன . இந்த இரண்டு அடைவான தசை நார்களின் 
புலனுணர்ச்சிகளும் தூரத்திலுள்ள பொருள்களின் தூரத்திற்கு 
வழிகாட்டும் குறிப்புகளாக இருக்கின்றன . இயல்பு நிலையிலுள்ள 
கண்ணில் . மறிவினைகளின் இந்த இரண்டு அடைவுகளும் பிணைந் 
திருக்கின்றன . அதனால் இரண்டு 

கண்களிலும் 

ஒருமுனை 
குவிதலின் சரியான அளவு , ஒவ்வொரு கண்ணிலும் கண்ணாடி 
வில்லை மொத்தமடைதலின் சரியான அளவைத் தொடர்ந்து 
செல்லுகின்றது . அண்மை நோக்கினரின் கண்ணிலும் தூரப் 
பார்வையினரின் கண்ணிலும் சரியான குவிப்பு சரியான ஒருமுனை 
குவி தலைத் தொடர்ந்து செல்லுவதில்லை . ஏனென்றால் , அவர் 
களுடைய கண்ணாடி வில்லையும் கருவிழிப் படலமும் தனித்தோ 
அல்லது இரண்டுமோ இயல்பு நிலையிலிருப்பதில்லை . 


குறிப்பாக , தூரப் பார்வையுடையவர்களின் ஒரு கண் மங்க 
லான ஒரு உருவத்தைத்தான் காணமுடிகின்றது . ஏனென்றால் 
அது குவிதலுக்கு வெளியிலிருக்கின்றது . இல்லை என்றால் அவர்கள் 
இரட்டை உருவங்களைக் காணுகின்றனர் . ஏனென்றால் அவர்க 
ளுடைய கண்கள் சரியாக ஒருமுனை குவிப்புச் செய்வதில்லை . 
அதன் விளைவாக மூளை ஒரு கண்ணிலிருந்து வரும் உட்பொழிவை 
நிறுத்திக் கொள்ளக் கற்றுக் கொள்ளுகின்றது . அதனால் மற்றொரு 
கண்ணிலிருந்து வரும் உட்பொழிவைச் சார்ந்திருக்கக்கற்றுக் 
கொள்ளுகின்றது . இந்த 
இந்த நிலைமையைப் 

பழுதான பார்வை 
( Amblyopia ) என்று கூறுகின்றனர் . இந்த நலைமையைக் 
குழந்தைகளிடம் பொதுவாகக் காணலாம் . கண்டறிய முடியாத 
பார்வைக் குறைபாடுகள் என்றும் இதைக் கூறலாம் , 


தொடக்க காலத்திலேயே இதைக் கண்டறியப்படவில்லை 
என்றால் ஒரு கண்ணிலிருந்து வருகின்ற உட்பொழிவு நிரந்தரமாக 
நிறுத்தப்பட்டு விடும் . அதனால் அந்தக் கண்ணைப் பொருத்த 
வரையில் திரும்பப் பெறமுடியாத அரைக்குருடு ஏற்பட்டுவிடும் . 
ஆனால் தொடக்க காலத்திலேயே குறைபாடு கண்டுபிடிக்கப்படு 
மானால் அதனுடைய உபயோகத்தை வலியுறுத்தச் செய்து வலுக் 
குறைவான கண்ணின் செயல்முறையை மீட்க முடியும் . 


கண் பாவையின் மறிவினைகள் 

கண்பாவை ( Pupil ) நிறத்தன்மையுள்ள இரிஸ் ( Iris ) என்ற 
மெல்லிய தசை நார்களால் சூழப்பட்டிருக்கின்றது . கண்பாவை 


224 


உடற்கூற்று உளவியல் 


திறப்பதின்மூலம் கண்ணின் உள்பாகத்தை ஒளி சென்றடைய 
முடியும் . இரிஸின் உள்ளார்ந்த தசைநார்கள் சுருங்குவதால் 
கண்பாவையின் அளவு நிர்ணயிக்கப்படுகின்றது . இரிஸின் ஒளிக் 
கதிர் போன்ற நாரிழைகளின் சுருக்கம் கண்பாவையைத் 
திறக்கின்றது . அதன்மூலம் மங்கலான ஒளியமைப்பிலும் அதிக 
மான ஒளியை அனுமதிக்கச் செய்கின்றது . இரிஸின் வட்டமான 
நாரிழைகள் சுருங்குவதால் மிக அதிகமான ஒளியமைப்பு நிலைமை 
யில் கண்பாவையைச் சுருக்கிக் குறைவான ஒளியை உள்ள 
அனுமதிக்கக் செய்கின்றது . ஒளிக்குத் துலங்குகின்ற இவ்வித 
மான மறிவினை எதிர்வினைகள் தானியங்கு நரம்பு மண்டலத்தினால் 
தீர்ப்பளிக்கப்படுகின்றன . ஒரு சிறு அளவான ஒளிக்கு கண் 
எவ்வாறு எதிர்வினை புரிய முடியும் என்பதை விளக்குவதற்கு 
இந்த மறிவினை எதிர்வினைகள் உதவுகின்றன . மிக ஒளியுள்ள 
சூழ்நிலையிலும் கண் எவ்வாறு துலங்குகின்றது என்பதையும் 
இவைகள் விளக்க முடியும் . 


கண்ணின் நரம்புத் தொடர்புகள் 

கண்ணிலுள்ள நரம்புத் தொடர்புகள் மற்ற புலனுணர்ச்சி 
மண்டலத்தில் காணப்படும் நரம்புத் தொடர்புகளிலிருந்து 
முற்றிலும் வேறுபட்டிருக்கின்றன . 

கண்ணின் விழித்திரை 
மூளையினுடைய விரிவாக்கமே என்று முன்பே குறிப்பிட்டிருந் 
தோம் . விழித்திரையில் நரம்பு உயிரணுக்களுக்கிடையே பல 
இடை இணைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன . விழித்திரையின் 
மிகுஉள் அடுக்கின் நரம்பு மைய உயிரணுக்களின் இழைகள் 
குருட்டுப்புள்ளியில் ( Optic dise ) கூடுகின்றன .. பிறகு கண் 
உருண்டைகளிலிருந்து பார்வை நரம்புகளாக ( Optic nerve ) 
வெளிப்படுகின்றன . 

இரண்டு கண் உருண்டைகளிலிருந்தும் 
வருகின்ற பார்வை நரம்புகள் உண்மையில் நரம்பிழைகளின் 
கற்றைகளாகும் ( Tracts ) . ஏனென்றால் அவை மைய நரம்பு 
மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றன . என்றாலும் நாம் 
இதை எளிதில் புரிந்து கொள்ளும் பொருட்டு நரம்பு மைய 
உயிரணு இழைகளையே பார்வை நரம்புகள் என்று கொள்ளலாம் . 
நரம்பு மைய உயிரணு இழைகள் இப் பெயர் பெறுவது நரம்பு 
மைய உயிரணுக்களின் குறுக்கு மறுக்காக்கும் புள்ளிக்கு ( Optic 
chiasme ) 

முன் 

உள்ள பகுதியிலிருக்கும்போது என்று 
கொள்ள வேண்டும் . அப் புள்ளியைக் கடந்து 

சென்றதும் 
பார்வைக் கற்றை என்று கூறப்படுகின்றது . 


நரம்பு நார்கள் ஒவ்வொரு விழித்திரையின் மூக்கு சார்ந்த 
பகுதிகளிலிருந்து குறுக்கே - செல்லுகின்றன . ஆனால் நரம்பு 


225 


பார்வைப் புலன் 
நார்கள் ஒவ்வொரு விழித்திரையின் 

செப்பை ( Temporal ) 
சார்ந்த பாதிகளிலிருந்து குறுக்கே செல்லுவதில்லை . இதனால் 
விழித்திரையின் மூக்கு சார்ந்த பாதிகளிலிருந்து வரும் நரம்பு 
நார்கள் பெருமூளை உருண்டைகளுக்கு எதிராக கிளர்ச்சியை 
அனுப்புகின்றன . ஆனால் ஒவ்வொரு விழித்திரையின் செப்பை 
சார்ந்த பாதியிலிருந்து வரும் நரம்பு நார்கள் பெருமூளை உருண் 
டையின் அதே பகுதிக்குக் கிளர்ச்சியை அனுப்புகின்றன . 


எனவே சரியான பார்வைக் கற்றை இடது விழித்திரையின் 
மூக்கு சார்ந்த பாதியிலிருந்து வரும் நரம்பு நார்களையுடையதாக 
இருக்கின்றது . வலது விழித்திரையின் செப்பை சார்ந்த பாதியி 
லிருந்து வரும் நரம்பு நார்களையும் உடையதாக அது இருக் 
கின்றது . ஆகவே , இடது விழித்திரையின் மூக்கு சார்ந்த பாதியும் 
வலது விழித்திரையின் செப்பை சார்ந்த பாதியும் பார்வைப் 
பரப்பின் இடது பாதியாக இருக்கின்றது . வலது பார்வைக் 
கற்றை பழுதுபட்டால் இடது பார்வைப் பரப்பில் பார்வை 
பழுதடைகின்றது . ஆனால் வலது பார்வை நரம்பைத் துண்டித் 
தால் வலது கண்தான் குருடாகும் படம் 9 • 2 . 


ஒவ்வொரு பக்கத்தின் பார்வைக் கற்றையும் ( Optic tract ) 
கண்ணிலிருந்து வரும் நரம்பு மைய உயிரணு இழைகளின் எல்லை 
யில் ( Lateral geniculate body ) முடிகின்றது . பூத்தண்டின் 
புலனுணர்ச்சி அணு மையங்களைப் போல் நரம்பு மைய உயிரணு 
இழைகளின் எல்லைப் புறணிக்கு ஒரு இடைமாற்று நிலையமாகப் 
பெரிதும் பணி புரிகின்றது . பார்வைக் கற்றை மைய மூளையின் 
உச்சியிலுள்ள பார்வை மறிவினை மையத்திற்கும் ( Superior 
calliculi ) முகுளத்தின் மேல்மட்டப் பகுதியின் பார்வை மறிவினை 
மையத்திற்கும் ( Pretectal neuclci ) நரம்பிழைகளை அனுப்பு 
கின்றது . மைய மூளையின் உச்சியிலுள்ள பார்வை மறிவினை 
மையம் , ஒரு முனை குவிதலில் கண் உருண்டையின் மறிவினை 
அசைவுகளையும் மற்ற கண் அசைவுகளிலும் இணக்கத்தை உண்டு 
பண்ணக்கூடியதாக இருக்கின்றது . மூளையிலிருந்து 

செல்லும் 
இணை நரம்புகளில் மூன்றாவது , நான்காவது , ஆறாவது இணைகள் 
கண் அசைவுகளை ஒழுங்குபடுத்துகின்றன . அந்த நரம்பிணைகளின் 
அணு மையத்தோடுள்ள இணைப்புக்களினால் இந்தத் துலங்கல் 
கையாளப்படுகின்றன . 
முகுளத்தின் 

மேல்மட்டப் பகுதியின் பார்வை மறிவினை 
மையம் கண்ணின் உள் உறுப்பு சார்ந்த தசை நார்களோடும் , 
கிலியாரித் தசைநார்களோடும் இரிஸினால் கண் 

பாவையை 
ஒழுங்குபடுத்தும் மறிவினையோடும் சம்பந்தமுள்ளதாக இருக் 

உடற் - 15 


225 


உடற்கூற்று உளவியல் 


கின்றது . 


கண்ணின் உள் உறுப்பு சார்ந்த தசைநாரின் எதிர் 
வினை கள் மூன்றாவது நரம்பின் ஒத்துணரா நரம்பிழைகளின் 
மூலமாகவும் தண்டு வடத்திலிருந்து கிளர்ச்சியை இடைமாற்றுச் 
செய்யும் ஒத்துணர்வு நரம்பிழைகளின் மூலமாகவும் கட்டுப் 
படுத்தப் படுகின்றன . கண்ணிலிருந்து வரும் நரம்பு 
உயிரணு இழைகளின் எல்லையின் முக்கிய செயல்முறை கட்புலனுக் 
குரிய புறணிப் பரப்புகளில் ( Optical lobes ) முதன்மையான 

5 


மைய 


* 


14 


10 


13 


12 

படம் . 9.2 கண்ணின் குறுக்கு வெட்டுப் பாகம் 
1. விழி முன்தோல் 

8. விழியடிக்கரும் படலம் 
2. கண்ணாடி வில்லை 

9. குருட்டுப்புள்ளி 
3. கண்ணிலுள்ள நீர்க் கூறு 10 . 

பார்வை நரம்பு 
4 . எலும்புகளைப் பணைக்கும் 11. விழியின் மையப் படலம் 
தொங்கு தசை 

12. சிலயரைத் தசை நார் . 
6. தசை நார் 

13. கருவிழிப் படல " 
6. விழிப்புறப் படலம் 

14 . 

கண்ணாடி வில்லைக்கும் பின் , 
7. பின் விழித்திரை 

விழித்திரைக்கு மிடையிலுள்ள 
பளிங்கு போன்ற நீர்க்கூறு 


பார்வை இயக்கப்பரப்புக்கு ( Projection area ) அல்லது பார்வைப் 
புலனுக்குச் செய்யும் பெருமூளைப் புறணிப் பரப்பின் நரம்பின் 
எல்லைக்குத் தேவையானதைக் கொடுத்து தவுவதாகும் . இதைத் 
தான் முதலாவது பார்வைப் பரப்பு ( Visual area - I ) என்று 


பார்வைப் புலன் 

227 
கூறுகின்றனர் . இது பிராட்மென் பரப்பு -17 ( Brodman s area - 17 ) 
உடன் ஒத்துச் செல்லுவதாக இருக்கின்றது . பெருமூளைப் 
புறணியில் பார்வைப் பரப்பு இரண்டு இருக்கின்றது . தோல் ; 
தசைக்குரிய புறணிப் பரப்பிலும் ( Parietal area ) ஒலிப்புலனுக் 
குரிய புறணிப் பரப்பிலும் பார்வைப் பரப்பு மூன்று ( Visual 
area - 3 ) இருக்கின்றது . 


தான் 


தூண்டல் அல்லது ஒளியின் இயக்கம் 
பார்வைப் புலனுக்குரிய உறுப்பு கண் ஆகும் . கண் துலங்கினால் 

புலனுணர்ச்சியைப் பெறமுடியும் . ஆரோக்கியமான 
நிலையிலிருந்தால்தான் கண் துலங்கும் . எனவே ஆரோக்கியமான 
நிலையிலுள்ள ஒரு கண்ணைத் தூண்டித் துலங்க வைப்பது ஒளியே 
யாகும் . 

ஒளிக்குத்தான் கண் துலங்கும் . எனவே ஒளிதான் 
பார்வைப் புலனுக்குரிய தூண்டலாகின்றது . கண்ணைத் தூ டு 
கின்ற ஒளி , ஆற்றலில் பல்வேறு படித்தரங்களைக் கொண்டிருக்க 
லாம் . ஒளி ஆற்றல் கண் உருண்டையின் பின் பகுதியிலுள்ள 
விழித்திரையைத் தூண்டுகின்றது . 


ஒளி மிகவும் சிக்கலான ஒரு ஆற்றலாகும் . அதைப் பற்றி 
மிகவும் குறைவாகவே நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் . 
ஆற்றலின் மின்காந்த ஒளிக்கதிரின் நிறமாலையின் 1 Electro 
magnetic spectrum ; ஒரு பசதியாக ஒளி இருக்கின்றது . இந்த நிற 
மாலை ( Spectrum ) ஆாறலின் ஒரு வேற்றுபையான அமைப்பாகும் . 
காற்றின் அழுத்த மாற்றங்கள் ஒலியாகப் புலன்காட்சியாகின்றது . 
இதைப் போன்றதன்று நிறமாலையின் ஆற்றல் . ஒலியைப் 
போன்றில்லாமல் மின்காந்த ஒளிக்கதிரின் ஆற்றல் வெற்றிடத்தின் 
( Vacuum , வழியாகவும் பயணம் செய்யவல்லது . ஒலியை 
விடவும் மிக வேகமாகப் பிரயாணம் செய்கின்றது . அதாவது 
ஒரு நொடியில் 1,86,000 மைல்கள் செல்லவல்லது ஒளி . 
இயற்பியல் வல்லுநர்கள் ஒளியை அணுக்களின் ஓட்டமாகக் 
கூறுகின்றனர் . ஒளிக்கதிர் ஆற்றலை மிகச் சிறியதாக அளக்கக் 
கூடிய பகுதியைக் குவான்டம் ( Quantum ) என்று கூறுகின்றனர் . 
ஒளியை அதிர்வுடைய ஆற்றல் என்று எடுத்துக்கொண்டு ஆராய் 
வோமானால் நாம் அதைப் பற்றி அதிகமாகப் புரிந்து கொள்ள 
முடியும் . அதிர்வுடைய ஆற்றல் அலை நீளங்களின் மின்காந்த 
ஒளிக்கதிர் நிறமாலையின் ஓர் பகுதியாக அமைவு பெறுகின்றது . 
மின்காந்த ஒளிக்கதிரின் அலை நீளங்கள் ( Wave lengths ) ஒரு 
பரந்த பட்டைத் தகடாக அல்லது நிறமாலையாக ( Spectrun ) 
அமைகின்றது . அலை நீளங்கள் என்று இங்குக் குறிப்பிடப்படுவது 
ஒளி அலை நீளங்களாகும் . 


228 


உடற்கூற்று உளவியல் 


அலை நீளங்களில் ரேடியோ அலைகள் 

அலைகள் (Radio waves ) 
இப்பால் -சிவப்பு நிற அலைகள் ( Infra red waves ) . ஒளி , ஊடுருவும் 
கதிர்கள் (X - Rays ) அண்டக் கதிர்கள் ( Cosmic rays ) ஆகியவை 
அடங்கியிருக்கின்றன. மின்காந்த ஒளிக்கதிர் நிறமாலையின் ஒரு 
சிறு பகுதிதான் பார்க்கக்கூடிய ஒளியாக அமைகின்றது . மேலும் 
இந்த அலை நீளங்கள் மிகவும் குட்டையானவை . சூரியனிலிருந்து 
நம் கண்களை வந்தடைகின்ற ஒளியானது பார்க்கக்கூடிய எல்லா 
அலை நீளங்களையும் கொண்ட ஒரு கலப்படமாக இருக்கின்றது . 


சூரியனிலிருந்து வருகின்ற ஒளியை ஒரு சிறு ஒலிக் கற்றை 
( Beam ) யாக்கி முப்பட்டைக் கண்ணாடி ( Prism glass ) வழியாகச் 
செலுத்தி , அதிலிருந்து வெளிச்செல்லும் ஒளிக் கற்றையை ஒரு 
திரையில் விழச் செய்யலாம் . முப்பட்டைக் கண்ணாடியிலிருந்து 
வெளிச் செல்லும் ஒளிக்கற்றை நேர்க்கோட்டிலிருந்து விலகிச் 
செல்லுகின்றது ( Refracted ) . 

( Refracted ) . முப்பட்டைக் கண்ணாடி ஒளிக் 
கதிர்களை வளைந்து செல்லச் செய்கின்றது . இது அலை நீளங்களின் 
ஒரு செயல்முறையாகக் கருதப்படுகின்றது . ஒளியின் அலை 
நீளங்கள் நீளமாக இருக்குமானால் குட்டையான அலை நீளங்களை 
விடக் குறைவாகவே 

வளைகின்றன . அதனால் முப்பட்டைக் 
கண்ணாடியினால் அலை நீளங்கள் ஒழுங்குமுறை அணி உண்டாக்கப் 
படுகின்றது . இதனால் விளைகின்ற கணுக்குப் புலப்படும் நிறமாலை 
பல்வேறுபட்ட நிறங்களின் பட்டைகள் உள்ளதாகத் தோன்று 
கின்றது . கருநீலத்திலிருந்து தொடங்கி நீலம் , பச்சை , மஞ்சள் , 
சிவந்த மஞ்சள் ( Orange ) சிவப்பு வரையில் நிறமாலையில் காணப் 
படுகின்றன . குட்டையான அலை நீளங்களிலிருந்து நீண்ட அலை 
நீளங்கள் வரையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன . 


எந்த ஒரு அலை நீளமும் தூய்மையான ஒளிக்கதிர் உடையதாக 
வும் தெளிவான திண்ணிறைவையுடையதாகவும் ( Saturated ) 
இருக்குமானால் அது தெளிவாகத் தெரிகின்ற நிறமாகும் ( Hue ) . 
சில அலை நீளங்களின் கலவைகள் சாம்பல் நிறமாகத் தோன்றும் 
நிறங்களையோ அல்லது தாழ்ந்த திண்ணிறைவையுடைய நிறங் 
களையோ உண்டாக்குகின்றன . தனி அலை நீளங்கள் ஒரே 
சீரானவை.அலை நீளங்களின் கலவைகள் மாற்றினச் சார்பானவை . 
ஒளியின் தனி அலை நீளங்களின் வீச்சோ அல்லது ஒளியின் கலவை 
அலை நீளங்களின் வீச்சோ அதிகரித்தால் வெளிச்சம் அதிகரிக்கச் 
செய்யும் . எனவே ஒளி அலை நீளங்களிலும் , செறிவிலும், 
வீச்சிலும் , ஒரே சீராக இருப்பதிலும் , கலவையிலும் வேறுபடு 
கின்றது . அலை நீளத்தின் ஏற்படும் மாற்றங்கள் நிறத்தில் ஏற்படும் 
மாற்றங்களாகக் கண்ணுக்குத் 

தெரிகின்றன . ஒளியின் ஒரு 


பார்வைப் புலன் 


229 


திண்ணிறைவில் 


சீரமைப்பில் மாற்றங்கள் 

ஏற்பட்டால் 
( Saturation ) வேற்றுமைகள் விளைகின்றன . 


ஒளியை அளவிடுதல் 

இயக்கவியலார் ஒளியை அளவீடு செய்திருக்கின்றனர் . ஒளி 
யானது அலை நீளங்களில் அளவிடப்படுகின்றது . பெரும்பாலும் 
மில்லி மைக்குரோன்களாக ( Millimicrons ) அலை நீளங்கள் 
அளவிடப்படுகின்றன . அதாவது ஒரு மில்லி மீட்டரை பத்து 
இலட்சம் பகுதிகளாகப் பிரிக்கப்பட்ட பகுதி மில்லி மைக்குரோன் 
என்பது . பார்க்கக்கூடிய ஒரு 

நிறமாலையின் 

பொதுவான 
எல்லைகள் 400 லிருந்து 750 மில்லிமைக்குரோன் கொண்ட வீச்சைக் 
கொண்டிருக்கின்றன . சில செறிவான தூண்டல்களை இந்த 
எல்லைகளுக்கு வெளியிலும் காணலாம் . ஒளி அலைகளின் கலவை 
களில் அலை நீளத்தின் ஒவ்வொரு பண்புக்கூறும் கொண்டுள்ள 
ஓரினச் சார்பும் , பலவினச் சார்பும் படி வீதமாக ( Proportion ) 
குறிப்பிடப்படுகின்றது . ஒளிச் செறிவை அளவிடுவது மிகவும் 
சிக்கலாகும் . ஒளியணுக்களின் ஓட்ட வீதத்தின் அடிப்படையில் 
தான் அளவீடுகள் செய்யப்படுகின்றது . 


ஒளி மூலத்தின் ஒளிர்வு 

ஒளி மூலத்தின் ஒளிர்வை ஒரு சர்வதேச வரையளவைக் 
கொண்டு அளவிடுகின்றனர் . அதைச் சர்வதேச மெழுகுவற்றி 
( International candle ) என்று குறிப்பிடுகின்றனர் . ஒரு அங்குல 
தீக்கொழுந்து ஒரு மெழுகுவற்றியில் இருக்கவேண்டுமென்பது 
இதன் கணக்கு . மெழுகுவற்றி ஒளிவிடுகின்ற சுழற்சியைப் பரவச் 
செய்கின்றது . அதாவது எல்லாத் திசைகளிலும் ஒளியணுக்களை 
ஓடவைக்கின்றது . இந்த ஒளியணுக்களின் செறிவு ஒளி மூலத்தி 
னருகில் நெருக்கமாக இருக்கின்றன . ஒளி மூலத்திலிருந்து தூரம் 
செல்லச் செல்ல அணுக்களின் நெருக்கம் குறைந்து கொண்டே 
செல்லுகின்றது . ஒரு வரையளவான மெழுகுவர்த்தி ஒளிவிடுகின்ற 
சுழற்சியின் 41 ஒளியலகுகள் ( Lumens ) ஒளியைப் பரவச் செய் 
கின்றது . ஓர் ஒளியலகின் ( Lumen ) ஒளி ஒரு சதுர அங்குலம் 
பரவுவதாகும் . அது மெழுகுவர்த்தியிலிருந்து ஒரு அங்குல தூரம் . 

ஒரு பாப்பிலிருந்து வருகின்ற ஒலியின் அளவீடுகளிலிருந்து 
ஒரு பரப்பின் மீது விழுகின்ற ஒளியின் ஒளிர்வு அளவுகள் வேறு 
படுகின்றன . இது ஒளி விளக்கத்தைப் ( Illuminance ) பற்றிய 
தாகும் . ஒரு பரப்பின் மீது விழுகின்ற ஒளியின் அளவுகளுக்குக் 
கொடுக்கப்பட்ட பெயர் ஒளிவிளக்கம் . ஒரு அடி மெழுகுவர்த்தியின் 


230 


உடற்கூற்று உளவியல் 


ஒளி அல்லது ஒளியலகு ஒளி ஒரு சதுர அடிப்பரப்பில் விழுகின்றது . 
ஒரு சதுர அடிப்பரப்பு என்பது ஒரு வரையளவான மெழுகுவர்த்தி 
யிலிருந்து ஒரு அடித் தூரமாகும் . 


ஒளித் தூண்டல்கள் 

கட்புலனுக்கு அல்லது பார்வைப் புலனுக்குத் தூண்டலாக 
இருப்பது ஒளியாகும் . எனவே கண்ணைத் தூண்டிச் செயல்பட 
வைப்பது ஒளியே . எந்த ஓர் இடத்திலிருந்தும் , பரப்பிலிருந்தும் 
கண்ணை வந்தடைகின்ற ஒளி அதனுடைய செறிவில் வேறு 
படுகின்றது . அலை நீளத்தில் வேறுபடுகின்றது . அலை நீளங்களின் 
ஓரினச் சார்பில் வேறுபடுகின்றது . இந்த வேறுபாடுகளின் விளை 
வாகப் 

புலனுணர்ச்சியும் ஒளிர்வு ( Brightness ) , நிறம் , 
திண்ணிறைவு ஆகியவைகளிலும் வேறுபடுகின்றது . சூரியனி 
லிருந்து கண்ணை வந்தடைகின்ற ஒளி 

ஒரே 
ஒளிர்வுடையதாகத்தானிருக்கின்றது . சூரிய 

ஒளி நிறம் , 
திண்ணிறைவு ஆகியவைகளில் குறைபாடுள்ள தாக இருக்கின்றது . 
ஏனென்றால் பார்க்கக்கூடிய எல்லா அலை நீளங்களின் கலவையைக் 
கொண்ட ஒரு பலவினச் சார்பான தாக அது இருக்கின்றது . 
மற்ற பொருள்களிலிருந்து கண்ணை நோக்கி வருகின்ற ஒளி , 
செறிவிலும் , அலை நீளங்களின் பகுதிப் பொருள்களிலும் மாற்றங் 
களையுடையதாக இருக்கின்றது . ஆகையினால் ஒளிர்விலும் , 
நிறத்திலும் , திண்ணிறைவிலும் மாறுபடுகின்றது . 


சீரான 


ஒர் உடல் சார்ந்த பொருள் ஒளியைப் பெற்று அனுப்பு 
கின்றது உருநிழல் காட்டுகின்றது ( Reflect ) , ஏற்றுக்கொள்ளு 
கின்றது ( Absorb ), ஒளியை விலகிச் செல்லுகின்றது ( Refract ) , 
அலைபரப்புகின்றது ( Radiate ) . ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் 
கண்ணை வந்தடைகின்ற ஒளிதான் நிறத்தையும் , திண்ணிறை 
வையும் ஒளிர்வையும் நிர்ணயிக்கின்றது . ஒளி மூலத்திற்கும் 
பார்ப்பவாக்கும் இடையில் நிறவடிகட்டி என்ற ஒரு கருவியை 
வைத்தால் சில அலை நீளங்களை அது ஏற்றுக்கொண்டு மற்றவை 
களை அலை பரப்புகின்றது . 


உதாரணமாக , அது மிக நீளமான அலை நீளங்களையே அலை 
பரப்புச் செய்கின்றது . அதனால் ஒரு சிவப்பு நிறம் ஏற்படுகின்றது 
அலைபரப்பப்பட்ட அலை நீளங்களின் கலவை 

திண்ணிறைவை 
நிர்ணயிக்கின்றது . ஆனால் அலைபரப்பப்பட்ட ஒளியின் அளவு 
ஒளிர்வை நிர்ணயிக்கின்றது . ஒரு முப்பட்டைக் கண்ணாடி அதே 
சமயத்தில் அது அலைபரப்பு ஒளியை வளையச் செய்கின்றது . அதன் 
விளைவாக 

அலை நீளங்களில் ஒரு நிறமாலை ஏற்படுகின்றது . 


பார்வைப் புலன் 


231 


உதாரணமாக வர்ணம் பூசப்பட்ட சுவரின் பரப்பு சில அலை நீளங் 
களை ஏற்றுக் கொள்ளுகின்றது . சில அலை நீளங்களை உருநிழல் 
காட்டும் . 


கண்ணுக்கு உரு நிழல் காட்டிய அலை நீளங்கள் நிறத்தையும் 
திண்ணிறைவையும் நிர்ணயிக்கின்றன . ஆனால் ஏற்றுக்கொள்ளப் 
பட்ட நிறங்கள் காணப்படுவதில்லை . எந்த ஒரு அலை நீளத்தின் 
ஒளி அளவும் ஒளிர்வை நிர்ணயிக்கின்றது . ஒரு பொருளும் சில 
அலை நீளங்களின் - ஒளியை அலைபரப்புச் செய்யலாம் . வெப்பத் 
தினாலும் இரசாயன எதிர்வினையினாலும் இது நடைபெறலாம் . 
ஒரு சாதாரண விளக்குக் குமிழ் ஒரு உலோக இழையை வெப்பப் 
படுத்தி அதிகமான மஞ்சள் அலை நீளங்களை வெளிப்படுத்தலாம் , 
இரசாயன எதிர்வினைகளினால் ஒளியின் அலை நீளங்கள் உண்டாக்கு 

வேறுபட்ட ஆவிகள் வேறுபட்ட அலை நீளங்களை 
ஏற்படுத்துகின்றன . விளைபொருள்களை மக்களிடம் அறிமுகப் 
படுத்தும் விளம்பரத்துறை இந்த உடைமையை அடிக்கடிப் பயன் 
படுத்துகின்றது . 


கின்றன . 


காட்சியின் உடற்கூற்றியல் 


காட்சியின் உடற் கூற்றியல் பெரிதும் பார்வைக்குரிய 
தூண்டலின் விளைவுகளைப் பற்றிக் கூறுகின்றது . பார்வைக்குரிய 
தூண்டலின் விளைவுகள் மூளையின் உயர்ந்த பகுதியில் அறிகுறி 
களாகத் தெரிகின்றன . கண்ணின் உடற் கூற்றியலைப் பற்றி 
விளக்கும்போதே இதைப் பற்றிச் சிறிது குறிப்பிட்டிருந்தோம் . 
இங்குச் சற்று விரிவாக அதைப் பற்றிக் காண்போம் . 


கண்ணின் விழித்திரையிலுள்ள கோல் அணுக்களும் கூம்பு 
அணுக்களும் ஒளிக்கு வெவ்வேறு செறிவு வீச்சுக்களையும் எதிர் 
வினைகளையும் கொண்டிருக்கின்றன . கோல் அணுக்கள் நிறமற்ற 
( Achromatic ) புகுவாய்களாக இருக்கின்றன . நிறத்தின் புலன் 
உணர்ச்சிகளை அவை தரமாட்டா . தாழ்ந்த ஒளியமைப்பில் 
தாழ்ந்த வாயில்களைச் செயல்முறையில் கொண்டிருக்கின்றன . 
கூம்பு அணுக்கள் நிறத்திற்குரிய ( Chromatic ) புகுவாய் 
களையுடையவைகளாக இருக்கின்றன . புகுவாய்கள் உயர்ந்த 
வாயில்களையுடையவைகளாக இருக்கின்றன . பகல் வெளிச்சத்தின் 
சூழ்நிலையில் செயல்படுகின்றன . ஆனால் கோல் அணுக்கள் இரவு 
நேரச் சூழ்நிலையில் செயல்படுகின்றன . இக்கருத்துகளைச் சான்று 
களோடு விளக்குவது நலமாகும் . 


232 


உடற்கூற்று உளவியல் 


கண்ணில் இரண்டு வேற்றுமையான பார்வைக்குரிய நிறப் 
பொருள்கள் ( Pigments ) இருக்கின்றன . அவை கூம்பு அணுக் 
களின் விசித்திர நிறம் (lodopsin ) கோல் 

அணுக்களின் 
ஒளியுணர்ச்சி நிறம் ( Rhodopsin ) என்பன . ஒளியுணர்ச்சி நிறம் 
ஒளிக்கு மிகவும் கூருணர்ச்சியுள்ள தாக இருக்கின்றது . 


தாழ்ந்த ஒளியமைப்புச் சூழ்நிலையோடு உயர்ந்த ஒளி 
அமைப்புச் சூழ்நிலையை ஒத்திட்டுப் பார்க்கும்போது தொடர் 
புடைய கூருணர்ச்சி தனித்த அலை நீளங்களுக்கு உயர்ந்த ஒளி 
அமைப்புச் சூழ்நிலையில் வேறுபடுகின்றது . கூம்பு அணுக்கள் 
நிறமாலையின் மஞ்சள் - பச்சைப் பரப்பில் மிகவும் கூருணர்ச்சி 
யுள்ளவைகளாகக் காணப்படுகின்றன . 555 மில்லி மைக்ரோன் 
வீச்சையுடைய அலை நீளங்களைக் கொண்டிருக்கின்றன . ஆனால் 
கோல் அணுக்கள் நிறமாலையின் பச்சைப் பரப்பில் மிகுந்த 
கூருணர்ச்சியுள்ளவைகளாகக் காணப்படுகின்றன . இவை 511 
மில்லி மைக்குரோன் வீச்சையுடைய அலை நீளங்களைக் கொண் 
டிருக்கின்றன . 


கோல் அணுக்களுக்கும் கூம்பு அணுக்களுக்கும் ஆன ஒளியின் 
பல்வேறுபட்ட அலை நீளங்களின் கூருணர்ச்சிகள் அதே அலை நீளங் 
களின் ஒளியை அளவிடும் வளைவுகளைப் போன்று காணப்படு 
கின்றன . அவைகளை நிறமாலையின் கூருணர்ச்சி வளைவுகள் என்று 
கூறலாம் . அலை நீளங்கள் கோல் அணுக்களின் ஒளியுணர்ச்சி 
நிறத்தினாலும் கூம்பு அணுக்களின் விசித்திர நிறத்தினாலும் ஏற்றுக் 
கொள்ளப்படுகின்றன . மிக அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட 
ஓர் அலை நீளம் ஒளியுணர்ச்சி நிறத்தை உடைக்கின்றது . மிகவும் 
கூருணர்ச்சியுள்ள கோல்கள் ஒளியுணச்சி நிறத்தையுடையவை 
களாக இருக்கின்றன . 


பின் விழித்திரையின் மையப்பகுதி பார்வைப் புள்ளி (Fovea ) 
என்று குறிப்பிடப்படுகின்றது . இந்தப் பரப்பில் கூம்பு அணுக்கள் 
தானிருக்கின்றன . உயர்ந்த ஒளியமைப்புச் சூழ்நிலையில் மிகவும் 
சரிநுட்பமான பார்வையைத் தருகின்ற பகுதியாகும் இது . பின் 
விழித்திரையின் எல்லைக்கோட்டில் கோல் அணுக்கள் தானிருக் 
கின்றன . இவை இருட்டுச் சூழ்நிலைக்கு மிகவும் கூருணர்ச்சி 
உள்ளவை . 


ஒரு சாம்பல் நிறப் பரப்பில் நாம் பார்வையைச் செலுத்தும் 
பொழுது பார்வைப் பரப்பின் மையப் பகுதியில் தான் நிறங்கள் 
காணப்படுகின்றன . ஏனென்றால் கூம்பு அணுக்கள் இங்கு துலங்கு 
கின்றன . கோல் அணுக்கள் துலங்குகின்ற விழித்திரையின் எல்லைக் 


பார்வைப் புலன் 


233 


கோட்டிலுள்ள நிறப்புள்ளிகள் சாம்பல் நிறமாகக் காணப் 
படுகின்றன . நிறங்கள் காணப்படுவதில்லை . 


சில சமயங்களில் நல்ல பகல் வெளிச்சத்திலிருந்து திடீரென்று 
இருட்டறையில் நுழைய வேண்டிய சந்தர்ப்பம் நமக்கு ஏற்பட 
லாம் . விழித்திரையிலுள்ள அணுக்கள் பகல் ஒளிக்குத் துலங் 
கியவை உடனே இருட்டுக்குத் துலங்கவேண்டும் . கண்கள் இரண்டு 
கட்டங்களில் இருட்டுக்குத் துலங்குகின்றன . அதாவது 
இருட்டைத் தழுவுகின்றன . ஏறத்தாழ முதல் ஐந்து மணித் 
துளிகள் வரையில் கூருணர்ச்சி மிகவும் குறைந்து செல்லுகின்றது . 
கூம்பு அணுக்களில் விசித்திர நிறம் கட்டப்படுகின்றது . ஆனால் 
அதை உடைப்பதற்குப் போதிய ஒளி அங்கில்லை . சிறிது நேரத் 
திற்குப் பிறகு போதிய அளவுக்குக் கோல் அணுக்களின் ஒளி 
உணர்ச்சி நிறம் கோல் அணுக்களில் கட்டப்படுகின்றது . அதன் 
பிறகு அவைகள் துலங்குவதற்குத் தொடங்குகின்றன . இந்தக் 
கோல் அணுக்கள் கூம்பு அணுக்களைவிட அச்சூழ்நிலையில் கூருணர்ச்சி 
உள்ளவைகளாக இருப்பதால் கூருணர்ச்சி குறைந்த கண்கள் மிக 
விரைவாகக் கூருணர்ச்சியை அதிகரிக்கச் செய்கின்றன . முப்பது 
மணித்துளிகளுக்குள் மிக உயர்ந்த கூருணர்ச்சி மட்டத்தையடை 
கின்றன . அதனால் இருட்டறையிலும் பொருள்களைத் தெளிவாகக் 
காணமுடிகின்றது . இந்தச் செயல்முறையை இரண்டகக் கோட் 
பாடு ( Duplicity theory ) என்று கூறுகின்றனர் . ஆனால் வேறொரு 
கருத்தும் நிலவுகின்றது . பல்வேறுபட்ட நிறங்களுக்கும் துலங்கு 
கின்ற அணுக்கள் மூன்று வகையானவை என்பதும் ஒரு கருத் 
தாகும் . பின்விழித்திரையின் கலவைத் துலங்கல் .என்று அதைக் 
கருதுகின்றனர் . ஒளிர்வுக்கு மட்டுமே துலங்குகின்ற அணுக்கள் 
மூன்றாம் வகையைச் சார்ந்தவையாகும் . 


கோல் , கூம்பு அணுக்களின் நிறமாலை 

கோல் அணுக்களில் ஒளியுணர்ச்சி நிறமிருக்கிறது . இது 
ஒளியினால் பாதிக்கப்படும்பொழுது கோல் அணுக்கள் தூண்டப் 
படுகின்றன . கூம்பு அணுக்களில் விசித்திர நிறம் ( Iodopsin ) இருக் 
கின்றது . இது ஒளியினால் மாறுபடும் தன்மையுள்ளது . எனவே 
ஒளியால் மாறும்போது கூம்பு அணுக்கள் தூண்டப்படுகின்றன . 
ஆனால் ஒளியின் எல்லா அலைநீளங்களுக்கும் கோல் அணுக்களின் 
ஒளியுணர்ச்சி நிறமோ கூம்பு அணுக்களின் விசித்திர நிறமோ 
இணையான கூருணர்ச்சி கொள்ளுவதில்லை . எனவே , இருளைத் 
தழுவிய கண்ணில் கோல் அணுக்கள் மிக முன்னேற்பாடாக 
ஒளியுணர்ச்சி நிறத்தையுடைக்கின்ற , அலை நீளங்களை அதிகமாகக் 


234 


உடற்கூற்று உளவியல் 


என்று 


கவர்கின்றன 

கருதவேண்டியிருக்கின்றது . ஒளியைத் 
தழுவிய கண்ணில் கூம்பு அணுக்கள் , கூம்பு அணுக்களின் விசித்திர 
நிறத்தைப் பாதிக்கின்ற அலை நீளங்களை அதிகமாகக் கவர்கின்றன . 


ஆனால் பரிசோதனைகள் வெளிப்படுத்தும் உண்மை இது தான் . 
ஒளியுணர்ச்சி நிறமும் , விசித்திர நிறமும் பின் ஒளித்திரையின் 
இரசாயன சாற்று மருந்துகளைத்தான் உபயோகித்திருக்கின்றன . 
எப்படியிருப்பினும் பார்வைக் கூருணர்ச்சியின் சோதனை முழுக் 
கண்ணையும் உள்ளடங்கிய தாக இருக்கின்றது . தனியொரு கோல் , 
கூம்பு அணுக்களின் கவர்ச்சி நிறமாலையைப்பற்றி நாம் கவனிக்கும் 
போது , புதிய பார்வைத் தொழில் நுணுக்கங்களை உபயோகித்துப் 
பார்க்கவேண்டும் . கட்டுப்படுத்தப்பட்ட ஒளி நீளங்களினால் 
புதிதாக அகற்றப்பட்ட உயிருள்ள மனிதக் கண்ணின் பின்விழித் 
திரையில் தனியொரு கோல் அணுக்களையும் கூம்பு அணுக்களையும் 
தூண்டுவதற்குப் புதிய பார்வை தொழில் நுணுக்கங்கள் 
அனுமதிக்கின்றன . ஒவ்வொரு அலை நீளத்திலும் கவரப்படும் 
ஒளியின் விகிதம் ஒவ்வொரு தனி கோல் அணுக்களுக்கான 
அல்லது கூம்பு அணுக்களுக்கான 

பார்க்கக்கூடிய 

முழு நிற 
மாலையையும் அளவிட முடியும் . ஒரு கோல் அணுவோ அல்லது 
கூம்பு அணுவோ கவரும் அதிகமான அலை நீளம் , அந்த அலை 
நீளத்தின் ஒளிக்கு புகுவாய் மிகவும் கூருணர்ச்சியுள்ள தாக இருக் 
கின்றது என்று கொள்ளலாம் . 


இவ்விதமான பரிசோதனையில் ஒரு தனி வகையான கோல் 
அணுவுக்கு மட்டும் முடிவு கண்டறியப்பட்டது . அதனுடைய 
கவர்ச்சி நிறமாலை இரவுப் பார்வைப் புலனில் பல்வேறு அலை நீளங் 
களுக்கான கூருணர்ச்சியோடு ஏற்புடையதாக இருக்கின்றது . 
உயர்ந்தபட்ச கவர்ச்சி 505 மில்லி மைக்குரோன்களாக இருந்தது . 
ஆனால் இரவுப் பார்வைப் புலன் மிகவும் கூருணர்ச்சியுள்ளதாக 
இருந்தது . இதில் கோல் அணுக்களின் விவரங்கள் தான் நமக்குக் 
கவர்ச்சியளிப்பதாக இருக்கின்றது . 


மூன்று வகையான 

கூம்பு அணுக்கள் 

கண்டுபிடிக்கப் 
பட்டிருக்கின்றன . நிறக் கோட்பாட்டினர் கூறும் உண்மையாகும் 
இது . ஒரு நீல நிறக் கூம்பு அணு 450 மில்லி மைக்குரோனில் 
உச்சக் கவர்ச்சியுள்ள தாக இருக்கின்றது . ஒரு பச்சை நிறக் கூம்பு 
அணு 525 மில்லி மைக்ரோனில் உச்சக் கவர்ச்சியுள்ளதாக இருக் 
கின்றது . ஆனால் ஒரு சிவப்பு நிறக் கூம்பு அணு 555 மில்லி மைக் 
குரோனில் உச்சக் கவர்ச்சியுள்ளதாக இருக்கின்றது . 


பார்வைப் புலன் 


235 


விழித்திரையின் கூருணர்ச்சி 

கூம்பு அணுக்கள் நிறத்தை ஏற்கின்றன . அவை மூன்று வகை 
களில் அடங்குகின்றன என்று மேலே பார்த்தோம் . அப்படியானால் 
பல்வேறு அலை நீளங்களின் கூருணர்ச்சியைச் சோதனையிடும் ஒரு 
ஆய்வாளன் கண்டறிவது ஒரு கலவைத் துலங்கலாகத்தானிருக்க 
முடியும் . ஒன்றுக்கு மேற்பட்ட கூம்பு அணுக்களின் வகைகள் 
ஒவ்வொரு அலை நீளத்திற்கும் ஏதேனும் ஒருபடித்தரத்தில் 
துலங்குகின்றன . ஆனால் நீலம் , பச்சை , சிவப்பு என்ற மூன்று 
வகையான கூம்பு அணுக்கள் இருக்குமானால் ஒரு வகைக் கூம்பு 
அணுக்களின் துலங்கலை மட்டும் வலியுறுத்த வேண்டும் . மற்ற 
இரண்டு வகைக் கூம்பு அணுக்களைக் களைப்படையச் செய்வதின் 
மூலம் துலங்கலைக் குறைத்து , கூருணர்ச்சி குறைவுள்ள தாகச் 
செய்யலாம் . 


கண் மஞ்சள் நிறத்தினால் தூண்டப்பட்டால் பச்சைப் 
புகுவாய்களும் சிவப்புப் புகுவாய்களும் சில கூருணர்ச்சியை இழக் 
கின்ற வரையில் துலங்கும் . ஆனால் நீலப்புகுவாய்கள் எதிர்வினை 
புரியமாட்டா . முழு கூருணர்ச்சியோடு அமைதியாக இருக் 
கின்றன . இவ்விதமான சூழ்நிலைகளில் விழித்திரையின் கூருணர்ச்சி 
பல்வேறு அலை நீளங்களுக்குப் பரிசோதனை செய்து பார்க்கப் 
பட்டால் நீல நிறப் புகுவாய்களின் எதிர்வினை தான் மிகவும் 
உயர்ந்தபட்சமாக இருக்கின்றது . பச்சை நிறப் புகுவாய்களும் 
சிவப்பு நிறப் புகுவாய்களும் களைப்படைகின்றபொழுது நீல நிறம் 
மிகவும் செறிவாக இருக்கின்றது . 


விழித்திரைத் துலங்கல்கள் 

கூம்பு அணுக்கள் மூன்று வகைகளாகும் . அவை வேறுபட்ட 
அலை நீளங்களினால் வெவ்வேறு விதமாகப் பாதிக்கப்படுகின்றன . 
இந்தக் கூம்பு அணுக்கள் இருமுனை உயிரணுக்களையும் விழித் 
திரையின் உயிரணுக் குழுக்களையும் தூண்டி மூளைக்கு நரம்பு உட் 
துடிப்புகளை அனுப்பும்பொழுது என்ன நடைபெறுகின்றது . 
கூம்பு அணுக்கள் செய்வது என்னவென்றால் இருமுனை இணைப்பு 
உயிரணுக்கள் ( Bipolar connecting cells ) அவை களின் முனைக் 
கோடிகளின் நிலை எரியாமல் அவைகளை அதிகரிக்கவோ குறைக் 
கவோ செய்கின்றன. முனைக்கோடிகளின் நிலையில் ஏற்படும் 
மாற்றம் பார்வை நரம்பில் மூளைக்குச் செல்லுகின்ற விழித்திரை 
உயிரணுக்களின் எரியும் வீதத்தை மாற்றுகின்றது . எனவே 
விழித்திரை உயிரணுக்களில் ( Ganglion cells ) மூன்று நிறக் கூம்பு 
அறிகுறிகள் நான்கு நிறக் கூம்பு அறிகுறிகளாக மாற்றப்படு 


236 


உடற்கூற்று உளவியல் 


கின்றன என்று தோன்றுகின்றது . அவை , ஒரு சிவப்பு -பச்சை 
அறிகுறி , ஒரு நீலம் -மஞ்சள் அறிகுறி என்பன . மேலும் மற்றொரு 
நிற அறிகுறி ஒளிர்வைச் சார்ந்திருக்கின்றது . 


சில நிறத் தொகுதி உயிரணுக்கள் பார்வைக்குரிய தூண்டல் 
கிளர்ச்சியின் சார்பாக மேல் நோக்கித் திரும்பும் பொழுது 
எரிகின்றன . சில உயிரணுக்கள் தடையின் சார்பாகத் தூண்டல் 
விலகித் திரும்பும்பொழுது எரிகின்றன. பல்வேறு நிறங்களுக்கு 
விழித்திரையின் உடன்பாடான , எதிர்பறையான துலங்கல்கள் 
மேல் நோக்கித் திரும்புதல் , விலகித் திரும்புதல் என்ற இருவகைத் 
துலங்கல்களினால் தெரிவிக்கப்படலாம் . 


நுட்ப மின் தகடு பதிவிடுதல் ( Microelectrode recording ) 

நிற ஒளியால் விழித்திரை தூண்டப்பட்டபொழுது தனித்த 
புகுவாய்களும் நரம்பணுக்களும் என்ன செய்கின்றன என்று நாம் 
சிறிது தெரிந்துகொள்ள வேண்டும் . அதன் பொருட்டுச் சுவேடன் 
( Sweden ) நாட்டைச் சேர்ந்த உடற்கூற்றியலார் , கிரேனிட் 
(Granit ) GTGTUIGUIT 

முறையைக் கண்டுபிடித்தார் . 
அம் முறை நுட்ப மின் தகடு தொழில் நுட்ப முறை என்று 
அடிக்கடி பேசப்படுகின்றது . 


குழிவான கண்ணாடிக் குழாய்கள் தனித் திறமை வாய்ந்த 
கருவிகளைக் கொண்டு வார்த்து நீட்டப்பட்டவை இந்தப் 
பரிசோதனையில் உபயோகிக்கப்படுகின்றன . அவைகளின் நுனிகள் 
ஒரு சில மைக்ரோன்களின் குறுக்களவைக் கொண்டிருக்கின்றன . 
விழித்திரையின் நரம்பணுக்களின் 

அளவேயுள்ளவைகளாக 
இருக்கின்றன . இந்த மிகச் சிறிய கண்ணாடி இழைகள் சிறந்த 
வெள்ளிக் கம்பியால் நிரப்பப்படுகின்றன . மின் தகடு உண்டாக்கும் 
பொருட்டு இது செய்யப்படுகின்றது . மின் தகடு ஒரு தனிப் 
பிடியில் ஒட்டப்படுகின்றது . மிகச் சிறிய தூரத்திற்கு நகர்த்தக் 
கூடியதாக அமைக்கப்படுகின்றது . கைப்பிடியும் பொருந்துகருவியும் 
கொண்டு மிக நுட்பமாக நகர்த்தக்கூடியதாக இருக்கின்றது . 
இந்தக் கருவியை நுட்பக் கையாளுநர் ( Micro manipulator ) 
என்று கூறுகின்றனர் . இக் கருவியில் புதிதாக வெட்டி எடுக்கப் 
பட்ட மிருகங்களின் கண்ணைப் பொருத்தி ஆராய்ச்சி நடத்தலாம் . 


கண்ணாடி 


அறுவை முறையும் இதில் கையாளப்படுகின்றது . முதலாவ 
தாக , கண்ணின் 

கருவிழிப் படலத்தையும் , 
வில்லையையும் அகற்றிவிட்டு, நுட்ப மின் தகட்டை பின்விழித் 
திரையோடு பொருத்த வேண்டும் . பிறகு கண் உருண்டையின் 


பார்வைப் புலன் 


231 


உள்பாகத்தின் வழியாக மின் தகட்டைக் கீழே இறக்க வேண்டும் . 
கண்ணாடி வில்லையும் கருவிழிப் படலமும் நிறமாலையின் ஊதாப் 
பரப்பில் ஒளியைக் கவருகின்றன . எனவே , அவைகள் அகற்றப் 
பட்டபொழுது விழித் திரை , 

அதைத் தூண்டுவதற்கான 
ஒளியைப் பெறுகின்றது . இதில் ஏற்படுகின்ற வளைவுகள் ஒளியைச் 
சார்ந்த வளைவுகளாக இருந்தாலும் பகுதிப் பொருளைச் சார்ந்த 
வளைவுகளாக இருந்தாலும் நிறமாலையின் நீலநிற எல்லையில் 
எப்பொழுதும் உயர்ந்த கவர்ச்சி காணப்படுகின்றது . 


ஆனால் அதே சமயத்தில் கண்ணாடி வில்லையும் கருவிழிப் 
படலமும் இல்லாமல் ஏற்படுகின்ற குணங்களைப் பார்க்கக்கூடிய 
கருஞ் சிவப்பின் கவர்ச்சி நிறமாலையோடு நேரடியாக ஒப்பிட்டுப் 
பார்க்க முடியும் . இதுவிழித் திரை சார்ந்த கவர்ச்சியின் உண்மை 
யான குணப் பண்புகளை எதிரொலிக்கின்றது . பார்வைக்குரிய 
குருதிக் குழாயின் உள்தோலின் கவர்ச்சி உடைமைகளோடு குணப் 
பண்புகள் தூய்மை கெடுவதில்லை . 


பாவையை 


விழித் திரையின் உயிரணுக்களிலிருந்தும் பதிவிடுதல் செய்யப் 
படுகின்றது . முதுகெலும்புள்ள உயிர்களின் கண்ணிலுள்ள விழித் 
திரை தலைகீழாக இருக்கின்றது . அது அமைந்துள்ள முறை 
யானது விழித் திரையின் உயிரணுக்களும் 

அவைகளின் 
இழைகளும் கண்ணின் விழிப் 

எதிர்நோக்கியிருக் 
கின்றன . அவை தூண்டல் ஒளியின் மூலமாக இருக்கின்றன . 
ஆகையினால் நுண் மின்தகடு தொழில் நுட்பத்திலிருந்து வருகின்ற 
முடிவுகள் எல்லாம் விழித் திரையின் உயிரணுக்களின் நட 
வடிக்கையை வெளிப்படுத்துகின்றன என்றும் இருமுனை உயிரணுக் 
களில் உள்ள நடவடிக்கையையன்று என்றும் நாம் ஊகிக்க 
வேண்டியிருக்கின்றது . 


இங்குள்ள முக்கியமான குறிப்பு என்னவென்றால் , நுட்ப மின் 
தகடு தொழில் நுட்ப முறை , பதிவிடும் செய்திகளின் வகைகள் , 
கோல் அணுக்களும் , கூம்பு அணுக்களும் இரு முனை உயிரணுக் 
களும் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்த பிறகு மூளையினுள் 
செல்லுவதாக இருக்கின்றன என்பதாகும் . 


தனி அலகுகளிலிருந்தும் பதிவிடுதல் செய்யப்படுகின்றது .. 
ஒரு தனி விழித்திரை உயிரணு அலகில் ( A single ganglion - 
cell unit) நுட்ப மின் தகடு நடவடிக்கையைப் பொருக்கி எடுக்க 
முடியும் . நுட்ப மின் தகடு சிறியது தான் என்றாலும் குறிப்பிட்ட 
அலகை பெரிதாக இருக்கின்றது . 

மின் 

தகட்டை 
நுட்பமாகக் கையாளும் திறத்தால் அதை ஒரு அலகுக்கு அருகில் 


விட 


1238 


உடற்கூற்று உளவியல் 


கொண்டு செல்ல முடியும் . அதன் மூலம் ஒரு அலகுக்குக் காரண 
மாகக் குறிப்பிடப்பட்ட துலங்கலைப் பொருக்கி எடுக்க முடியும் . 
இந்தச் செயல் முறையின் பொருட்டு மின்வலி நடவடிக்கை 
பெரிதாக்கப்பட்டு ஊசலாட்டக் கருவி ( Oscilloscope ) யில்காட்டப் 
படுகின்றது . மிக வலிமையான துலங்கல்களும் மின்வலித் தகடு 
பொருக்கி எடுக்கும் சிறந்த துலங்கல்களும் ஊசலாட்டக் கருவியில் 
காணப்படும் மிகப்பெரிய துலங்கல்களாக இருக்கின்றன . 


ஆனால் எல்லாம் அல்லது ஒன்றுமில்லை என்ற நரம்பு உட் 
துடிப்பின் விதியின்படி சிறிய துலங்கல்களிலிருந்து பெரிய 
துலங்கல்களைப் பிரித்தெடுக்க முடிகின்றது . பெரிய துலங்கல்கள் 
எல்லாம் எப்பொழுதும் ஒரே உயரத்தில் காணப்படுகின்றன . 
சிறிய துலங்கல்களும் நிலையான ஆனால் தாழ்ந்த உயரத்தில் 
காணப்படுகின்றன . 


தரவரிசையாக்கப்பட்ட உள்ளாற்றல்கள் 

விழித் திரையின் இணைப்பு உயிரணுக்களிலிருந்து நுட்ப மின் 
தகடு பதிவீடுகள் காட்டியது என்னவென்றால் கோல் அணுக் 
களிலிருந்தும் கூம்பு அணுக்களிலிருந்தும் கிளர்ச்சியை விழித் 
திரையின் உயிரணுக்களுக்கு மாற்றுவதில் படித்தரமாக்கப்பட்ட 
உள்ளாற்றல்கள் இருக்கின்றன என்பதாகும் . எனவே கோல் 
அணுக்களின் 

கிளர்ச்சியும் கூம்பு அணுக்களின் கிளர்ச்சியும் 
படித்தரமாக்கப்பட்ட உள்ளாற்றல்களை அமைக்கின்றன . இந்த 
படித்தரமாக்கப்பட்ட 

உள்ளாற்றல்கள் 

நரம்பைச் 

சாராத 
உயிரணுக்களால் காட்டப்படுகின்றன . 

நரம்பைச் 

சாராத 
உயிரணுக்கள் ( Gliel cells ) மூளையிலிருப்பது போன்று விழித் 
திரையிலும் உயிர்ப் பொருள் மாறுபாட்டுச் செயல் முறைகளையும் 
உதவியளிக்கும் செயல் முறைகளையும் கொண்டிருப்பதாகக் 
கருதப்படுகின்றன . எப்படியிருப்பினும் அவைகள் இணைப்பு நரம் 
பணுக்களுக்கு அருகிலிருப்பதால் அவைகளை இயக்கச் செய்யலாம் : 


நுட்ப மின் தசடு பதிவிடுதல் காட்டுவது என்னவென்றால் 
நரம்பைச் சாராத உயிரணுக்கள் 

ஒளிக்குத் துலங்குகின்றன 
என்பதாகும் . புகுவாய்களினால் துலங்கல் இணக்கம் 

உண்டு 
பண்ணப்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவை துலங்கு 
கின்றன . ஆனால் அவைகள் கோல் அணுக்களும் கூம்பு அணுக் 
களும் மாறான வழியில் ஒளிக்குத் துலங்குகின்றன . அவைகள் மின் 
உண்டுபண்ணும் கருவி ( Generator ) உள்ளாற்றல்களைக் கொடுக் 
அவைகள் தாமதமான 

உள்ளாற்றல்கள் 
கூறப்படுகின்றன . அவைகளின் ஓய்வு பெறும் உள்ளாற்றல்கள் 


கின்றன . 


என்று 


பார்வைப் புலன் 


239 


இருட்டில் குறைக்கப்படுகின்றன . ஏனென்றால் அவைகள் 
இருட்டைத் தழுவுகின்றன , அவைகளின் இரண்டு முக்கிய 
வகைகளாக இருக்கின்றன . ஒளியின் நிறத்தின் விளைவைச் 
சார்ந்து இந்த வகைகள் அமைகின்றன . 


ஒளி விடும் துலங்கல் ( L response ) என்பது ஒளியின் எல்லா 
அலை நீளங்களுக்கும் நரம்பைச் சாராத உயிரணுக்களின் 
கோடிமை நீக்கமேயாகும் . அலை நீளங்களின் வேறுபாடுகளோடு 
கோடிமை நீக்கத்தின் படித்தரந்தான் மாறுபடுகின்றது . பல்வேறு 
பட்ட அலை நீளங்களில் ஒளிர்வுக்கு ஏற்படும் கூருணர்ச்சி வளைவு 
போன்றதேயாகும் . இந்தத் துலங்கல் ஒளிர்வை அறிகுறியாகக் 
காட்டும் . 


மற்றொரு 

வகைத் துலங்கல் கோவையான துலங்கல் 
( C response ) , அலை நீளங்களின்மீது சார்புடையதாக 
இருக்கும் நரம்பைச் சாராத உயிரணுக்களின் ஒரு கோடிமை 
நீக்கமாக ( Depolaization ) இருக்கின்றது . கோவையான துலங் 
கல்கள் மஞ்சள் நிறத்தையும் நீல நிறத்தையும் கோவை 
யாக்கப்பட்டிருப்பதாகவோ அல்லது சிவப்பு நிறத்தையும் , 
பச்சை நிறத்தையும் கோவையாக்கப் பட்டிருப்பதாகவோ 
தோன்றுகின்றது . 

தனி உயிரணுவில் உடன்பாடான 
உள்ளாற்றல் - ள் ஒரு கோடிமை நீக்க விளைவை வெளிப் 
படுத்துகினறன . எதிர் மறையான 

உள்ளாற்றல்கள் 
மிகுந்த கோடிமை விளைவை வெளிப்படுத்துகின்றன கோடிமை 
நீக்கம் கிளர்ச்சியானதாக இருந்தால் அது ஒரு மேல் நோக்கிச் 
செல்லும் துலங்கலைத் தொடங்கி வைக்கலாம் . ஆனால் மிகுந்த 
கோடிமை விழித் திரையின் உயிரணுக்களைத் தடை செய்தால் 
அது ஒரு விலகிச் செல்லும் துலங்கலைத் தொடங்கி வைக்கலாம் . 
எனவே இத் துறையில் நடத்தப்பட்ட பரிசோதனை காணக்கூடிய 
ஒவ்வொரு அலை நீளங்களுக்கும் ஒவ்வொரு நரம்பைச் சாராத 
உயிரணுவின் துலங்கலின் 

துலங்கலின் படித்தரத்தை மட்டும் அளவிடு 
கின்றது என்று தெரிகின்றது . 


பல்வேறு வகையான மீன்களிடம் இத்தகைய பரிசோதனை 
நடத்தப்பட்டிருக்கின்றது . ஒரு பட்டை அலை நீளங்களுக்குக் 
( Band of wave lengtlis ) கண்ணைத் தழுவச் செய்து ஓர் உயிரணு 
வின் துலங்கலை அது மாற்றுகின்றதா என்று காண்பதற்கான 
முயற்சி நடைபெற்றது . இப் பரிசோதனையில் உபயோகிக்கப் 
பட்ட உயிரி மீன்களின் வகைகளாகும் . அவை நிறப் பார்வை 
யுடையவைகளாக இருந்தன. இதே போன்ற 

முடிவுகள் 


240 


உடற்கூற்று உளவியல் 


பூனைகளிடமும் காணப்பட்டன . எனவே இந்த முடிவுகளை எல்லா 
முதுகெலும்புள்ள மிருகங்களுக்கும் பொதுவான தாக்கலாம் . 
அந்த அடிப்படையில் மூன்று வகையான துலங்கல்கள் கண்டு 
பிடிக்கப்பட்டிருக்கின்றன . 


யாக 


அவை , ஒளிவிடும் துலங்கல் ( Lumirosity response ) , சிவப்பு - 
பச்சைத் துலங்கல் , மஞ்சள் - நீலத் துலங்கல் என்பன . ஒளிவிடும் 
துலங்கல் ( L response ) அலை நீளத்தைச் சார்ந்திருக்கும் நரம்பைச் 
சாராத உயிரணுக் கோடிமையில் ஒரு மாற்றமாக இருக்கின்றது . 
இது நிறத்தின் கோவையைக் கொண்டிருக்கவில்லை . ஒளிவிடும் 
துலங்கல் விழித் திரையின் உயிரணுக்களுக்கு ஒளிர்வின் அறிகுறி 

இருக்கலாம் . அதனுடைய வளைவு குறிப்பிடத்தக்க 
வகையில் , பல்வேறு அலை நீளங்களுக்கு ஒளி தழுவப்பட்ட 
கண்ணின் கூருணர்ச்சியைப் போன்றிருக்கின்றது . 

சிவப்பு பச்சைத் துலங்கல்களும் மஞ்சள் - நீலத் துலங்கல்களும் 
நிறக்கோவையுடையவை . எனவே மூளைக்கு நிற அறிகுறியைக் 
காட்டலாம் . ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பச்சை - நீலம் 
நிற மாலையின் குட்டையான எல்லையில் துலங்கல் எதிர்மறையான 
தாக இருக்கின்றது . சிவப்பு - மஞ்சள் நிறமாலையின் நீட்ட எல்லை 
யில் துலங்கல் உடன்பாடான தாக இருக்கின்றது . பச்சை அல்லது 
நீலத் துலங்கல் பச்சை அல்லது நீல ஒளியோடு தழுவிய பிறகு 
மறைந்து போகின்றது . சிவப்பு அல்லது மஞ்சள் துலங்கல் 
சிவப்பு அல்லது மஞ்சள் ஒளியோடு அகற்றப்படுகின்றது . 
இவைகளில் பல செயல்முறைகள் உள்ளடங்கி யிருக்கின்றன . 
சிவப்புச் செயல்முறையைக் களைப்படையச் செய்ய 

நரம்பைச் 
சாராத உயிரணுக்களில் உடன்பாடான கோடிமைத் துலங்கல் 
குறைகின்றது . மஞ்சள் அல்லது சிவப்பு உடன்பாடான 
துலங்கல்கள் கிளர்ச்சியுடையதாக இருந்தால் விழித்திரையின் 
உயிரணுக்களில் மேல்நோக்கி எரிதல் உண்டாக்கவேண்டும் . 
ஆனால் பச்சை அல்லது நீல எதிர்மறைத் துலங்கல்கள் விழித்திரை 
யின் உயிரணுக்களில் விலகிச் செல்லும் துலங்கலை உண்டாக்க 
முடியும் . இப்படியாக நான்கு நிற அறிகுறிகள் மூளைக்குச் செல்ல 
முடியும் . 





10 , நிறப்பார்வையின் உளவியல் 

அடிப்படைகள் 


பார்வைப் புலனுக்குரிய பல்வேறு உடற்கூற்றியல் அடிப்படை 
களைப்பற்றி மேலே விவரமாகக் கவனித்தோம் . இங்கு பார்வைப் 
புலனுக்குரிய அல்லது நிறப்பார்வைக்குரிய உளவியல் கூறுகளைப் 
பற்றி விரிவாகக் கவனிப்போம் . ஆனால் பார்வைப் புலனுக்குரிய 
ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்வைக்குரிய உடற்கூற்றியலோடு ஒரு 
பக்கம் தொடர்பும் அன்றாட வாழ்க்கை அனுபவத்தோடு மறு 
பக்கம் தொடர்பும் கொண்டிருக்கின்றது . 


பார்வைத் துலங்கல் 

கண் , ஒளியின் உடல்சார்ந்த சுழற்சியில் அல்லது வீச்சில் 
மாற்றங்களைக் காண்கின்றது . அது ஒளிர்வில் ஒரு மாற்றமாகக் 
கருதப்படுகின்றது . உதாரணமாக , ஒளிர்வில் மாற்றம் கருமையி 
லிருந்து சாம்பல் நிறத்திற்கும் , பிறகு வெண்மைக்கும் ஏற்படும் 
மாற்றத்தைச் குறிப்பிடலாம் . ஒளியின் அலை நீளங்களின் மாற் 
றங்கள் நிறச்சாயலின் மாற்றங்களாகப் பார்க்கப்படுகின்றன . 
உதாரணமாக , சிவப்பு நிறங்கள் , பச்சை நிறங்கள் , நீல நிறங்கள் , 
மஞ்சள் நிறங்கள் ஆகியவை நிறச்சாயலிலுள்ள மாற்றங்கள் . 
ஆனால் ஒரே நிறச்சாயலும் ( Hue ) ஒளிர்வும் உள்ள நிறங்கள் 
திண்ணிறைவில் ( Saturation ) மாறுபடலாம் . ஒரு பச்சை நிறம் , 
அது இருப்பது போலப் பச்சையாகத் தோன்றலாம் . அல்லது 
அது ஒரு சாம்பல் கலந்த பச்சையாகத் தோன்றலாம் . இது அதே 
அடிப்படை நிறச்சாயலாக இருந்தாலும் ஒரு நிறமாக இருக்காது . 
சாம்பல் , கருமை , வெண்மை ஆகியவைகள் நிறங்களாக இருந் 
தாலும் அவைகளில் திண்ணிறைவு இருப்பதில்லை . திண்ணிறைவு 
நிறத்திற்குக் கண்ணினுடைய 

துலங்களின் 
படித்தரம் . ஒரு நிறத்தில் சாம்பல் நிறமின்மை . எனவே சாம்பல் 
நிறம் கலவாதது தான் நிறம் . 


என்பது 


தனிச் சிறப்பான நிறங்கள் 

அறிவியலின் வளர்ச்சி மற்ற துறைகளில் மேலோங்கியிருப்பது 
போலவே ஒளியமைப்பிலும் நிறப்பாகுபாட்டிலும் மேலோங்கி 

உடற் -16 


242 


உடற்கூற்று உளவியல் 


யிருக்கின்றது . அதன் விளைவாக நிறமும் ஒளியமைப்பும் கவர்ச்சி 
கரமாக வளர்ந்து வருகின்றது . நிறத்துறையில் ஏற்பட்ட 
ஆராய்ச்சிகள் , 

எண்ணற்ற நிறங்களை வழங்கியிருக்கின்றன . 
தொழிற்சாலைகளில் உபயோகிக்கப்படுகின்ற நிறங்கள் ஐயாயிரம் 
என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது . ஆனால் வேறுபாடு கண் 
டறியத்தக்க நிறங்கள் எழுபத்திரண்டு இலட்சம் என்று மதிப் 
பிடப்பட்டிருக்கின்றது . மனிதர்கள் உபயோகிக்கின்ற நிறங் 
களின் பெயர்கள் ஏறத்தாழ ஐம்பத்தைந்து இருக்கலாம் என்று 
சாப்பானிஸ் ( Chapanis ) என்பவர் கூறுகின்றார் . இந்த நிறப் 
பெயர்களில் சில ஒளி வில் வேற்றுமைகளைக் காட்டுகின்றன . 
மற்ற நிறங்கள் திண்ணிறைவில் வேற்றுமைகளைக் காட்டுகின்றன . 
இன்னும் சில நிறச்சாயலில் வேற்றுமைகளைக் காட்டுகின்றன. 
இத்தனை நிறப்பெயர்கள் தேவையில்லை . ஆகையினால் நிறங்கள் 
அவைகளின் சாயல்களிலிருந்து ஏழு தனிச் சிறப்பான நிறங்களில் 
வகைப்படுத்தப்படுகின்றன . 


ஒரு தனிச் சிறப்பான நிறமென்பது உளவியல் முறைப்படி 
அதை விவரித்துக் கூறுவது தான் . ஏனென்றால் தனிச் சிறப்பான 
நிறத்தை உண்டாக்குகின்ற பகுதிப் பொருள் நிறங்களைக் காண 
முடிவதில்லை . இந்த வரையறையைக் கொண்டு பார்க்கும்போது 
தனிச் சிறப்பான ஏழு நிறங்கள் சிவப்பு , பச்சை , மஞ்சள் , நீலம் , 
வெள்ளை , கருமை , சாம்பல் என்பன . ஒரு பொது நிலையான 
சாம்பல் நிறம் கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு கலவை நிறமாகும் . 
ஆனால் இந் நிறத்தைப் பார்த்துக் கண்டறிய முடியாது . ஒரு 
பச்சை நிறம் ஒருமஞ்சள் - பச்சையின் கலவையாக இருக்கலாம் . 
அல்லது நீலமும் பச்சையு மான கலவையாக இருக்கலாம் . ஆனால் 
மஞ்சள் நிறமோ , நீல நிறமோ பச்சையில் காணமுடியாது . எதிர் 
மாறாக , ஒரு தனிச் சிறப்பில்லாத நிறச்சாயல் அடையாளம் 
கண்டறியக்கூடிய நிறத்தைப் பெற்றிருக்கின்றது . உதாரணமாக , 
ஆரஞ்சு ( Orange ) நிறத்தில் சிவப்பும் மஞ்சளும் உள்ளதைக் 
காணலாம் . 


ஒரு முழு ஆரஞ்சு நிறங்களின் வரிசையை தனிச் சிறப்பான 
சிவப்போ அல்லது மஞ்சளோ தழுவியுள்ள அளவைக் கொண்டு 
விவரிக்க முடியும் . அதாவது ஆரஞ்சு நிறத்தில் எந்த அளவுக்குச் 
சிவப்பு நிறம் கலந்திருக்கின்றது , எந்த அளவுக்கு மஞ்சள் நிறம் 
கலந்திருக்கின்றது என்பதைக் கொண்டு ஆரஞ்சு நிறத்தை 
விவரிக்கலாம் . இதே போன்று தண்ணீரில் அல்லது கரைசலில் 
( Aqua ) உள்ள நீல நிறத்தையும் , பச்சை நிறத்தையும் , கருஞ்சிவப்பி 
லுள்ள சிவப்பு நிறத்தையும் , நீல நிறத்தையும் , வெளுப்பான 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 

243 
ஆப்பிள் பச்சையில் மஞ்சள் நிறத்தையும் , பச்சை நிறத்தையும் 
சொல்ல முடியும். 


நிறமற்ற மூன்று தனிச் சிறப்பான நிறங்கள் கருப்பு , வெள்ளை , 
சாம்பல் ஆகியவை . இந்த மூன்றும் ஒளிர்வில் வேற்றுமைகளைக் 
காட்டுகின்றன . நிறத்திற்குரிய நான்கு தனிச் சிற பு நிறங்கள் 
சிவப்பு , பச்சை , நீலம் , மஞ்சள் என்பன . இவைகள் நிறச்சாயலில் 
வேற்றுமைகளைக் காட்டுகின்றன . இந்த நான்கு தனிச் சிறப்பான 
நிறங்களோடு சாம்பல் நிறத்தைக் கலந்தால் திண்ணிறைவு குறை 

அதாவது தனிச் சிறப்பான நிறங்களின் தூய்மை 
குறைகின்றது . தனிச் சிறப்பான ஏழு நிறங்களும் பார்வையின் 
ஏழு முதன்மையான பண்புத் தரங்களாக 

இருக்கின்றன 
அவைகளைக் குறைக்க முடியாத பண்புக் கூறுகள் என்று கூறலாம் . 
அவைகள் பார்வை நிறச்சாயலிலும் , ஒளிர்விலும் திண்ணிறை 
விலும் வேற்றுமைகளை உண்டாக்குகின்றன . 


கின்றது . 


. 


கின்றன . 


உளவியல் முறைப்படிப் பார்க்கின்றபோது , தனிச் சிறப்பான 
நிறங்கள் வருவதுரைத்தலோடு ஒத்துச் செல்லுவதாக இருக் 

தனிச் சிறப்பான மஞ்சள் நிறம் 580 மில்லிபைக் 
குரோன் அலை நீளத்தில் வைக்கப்படுகின்றது . அதாவது மஞ்சள் 
புகு வாயின் குவட்டில் விழுகின்றது . தனிச் சிறப்பான சிவப்பு 
510 மில்லிமைக் குரோன் அலை நீளத்தில் காணப்படுகின்றது . 
இந்தச் சமயத்தில் பச்சை நிறத்திற்குரிய புகுவாய்கள் உயர்ந்த 
பட்ச அளவில் தூண்டப்படுகின்றன . மஞ்சள் நிறத்திற்குரிய 
புகுவாயும் நீல நிறத்திற்குரிய புகுவாயும் சிறிது கிளர்ச்சி 
யுறுகின்றன . ஆனால் தனிச் சிறப்பான சிவப்பும் , நீலமும் குத்திப் 
பிணைவது சிறிது கடினமாகும் . ஆனால் சிவப்பு நிறம் சீராக 
635 மில்லி மைக்குரோன்களுக்குமேல் காணப்படுகின்றது . இந்த 
இடத்தை மஞ்சள் நிறம் எட்ட முடியாமல் பின்தங்கி விடுகின்றது . 
சிவப்பு நிறத்திற்குரிய புகுவாய் தான் இந்த இடத்தில் சுறுசுறுப் 
பாகக் காணப்படுகின்றது . தனிச் சிறப்பான நீல நிறம் 450 மில்லி 
மைக்குரோனுக்கும் 480 மில்லி மைக்குரோனுக்கும் இடைப்பட்ட 
பரப்பில் காணப்படுகின்றது . இந்த இடத்தில் நீல நிறத்திற்குரிய 
புகுவாய் மிக அதிகமாகத் துலங்குகின்றது . ஆனால் சிவப்பு நிறத் 
திற்குரிய புகுவாய் சிறிது தான் சிளர்ச்சி யுறுகின்றது . எனவே 
தனிச் சிறப்பான நிறங்களின் ஆராய்ச்சிக்குரிய செய்தி நான்கு 
அடிப்படைப் புகுவாய்களின் உடற்கூற்றியல் கருத்தோடு ஒத்துச் 
செல்லுவதாகத் தெரிகின்றது , 


244 


உடற்கூற்று உளவியல் 


கிறக் கலவை 

நிறமாலையில் நான்கு தனிச் சிறப்பான நிறங்களிருக்கின்றன . 
மற்ற நிறங்கள் எல்லாம் இந்த நான்கு நிறங்களுக்கிடையில் 
வெவ்வேறு படித்தரத்தில் கலவைகளாகின்றன . இந்த நான்கு 
நிறங்கள் சிவப்பு , பச்சை , மஞ்சள், நீலம் என்பன . இந்த நான் 
கையும் உபயோகித்து மற்ற எந்த நிறத்தையும் உண்டாக்கலாம் . 
ஆனால் இரண்டு , இரண்டு நிறங்களை ஒரு சமயத்தில் உபயோகிக்க 
வேண்டும் . இரண்டு நிறங்களை உபயோகிக்கும்போது நிறைவுறு 
நிறங்களை ( Complementary colours ) உண்டாக்கலாம் . 


சிவப்பும் பச்சையும் நிறைவுறு நிறங்கள் என்று கண்டிருக்கின் 
றனர் . அதுபோலவே மஞ்சளும் நீலமும் நிறைவுறு நிறங்களாகும் . 
என்ன காரணத்தினால் அவைகளை நிறைவுறு நிறங்கள் என்று 
கருதுகின்லனர் ? இரண்டு நிறங்களைக் கலவை செய்தால் ஒன்றை 
யொன்று தள்ளுபடி செய்து விடுகின்றது . அதாவது சிவப்பு 
நிறம் பச்சை நிறத்தையும் பச்சை நிறம் சிவப்பு நிறத்தையும் 
அழிந்து விடுகின்றது . இறுதியில் நிற்பது சாம்பல் நிறமாகும் . 
அல்லது வெண்மையான ஒரு தோற்றத்தைத் தருகின்றது . அதே 
போன்று மஞ்சளும் நீலமும் ஒன்றையொன்று தள்ளுபடி செய்து 
சாம்பல் நிறத்தை உண்டாக்குகின்றது . இந்த நான்கு நிறங்களை 
யும் ஒன்றாகக் கலந்தாலும் சாம்பல் நிறமே கிடைக்கின்றது . 


இந்த உண்மைகள் மூளைக்குச் செய்தியனுப்புவதில் நான்கு 
நிறக் கோவையை விழித்திரை உபயோகிப்பதாகத் தோன்றும் 
உண்மையோடு ஒத்திருப்பதாகத் தெரிகின்றன . எப்படியிருப் 
பினும் விழித்திரையில் மூன்று வகையான நிறச் சாயல் 
கூருணர்ச்சிக் கூம்பு அணுக்கள் தானிருக்கின்றன . அவை , ஒரு 
நீலக் கூம்பு அணு , பச்சைக் கூம்பு அணு , சிவப்புக் கூம்பு அணு 
என்பன . இந்த மூன்று அணுக்களும் சரியான செறிவோடு 
உடனடியாகத் தூண்டப்பட்டால் அவைகளின் துலங்கல் கலந்து , 
நிறச் சாயலில்லாத ஒரு பார்வைப் புலனுணர்ச்சியை உண்டாக்கக் 
கூடியதாகும் . 


ஆகையினால் மூன்று நிறச் சாயல்கள் தேர்ந்தெடுக்கப் 
படுகின்றன . அவைகள் முதன்மையான நிறச் சாயல்கள் என்று 
கருதப்படுகின்றன . அவைகளை முதன்மையான நிறச் சாயல்கள் 
என்று கூறுவதற்கான காரணங்கள் இரண்டாகும் . முதலாவது , 
மூன்று நிறச் சாயல்களும்கலந்து சாம்பல் நிறத்தைத் தருகின்றன . 
இரண்டாவது , ஒரு சமயத்தில் இரண்டு நிறச் சாயல்களை 
எடுத்துக்கொண்டு அவைகளைக் கலப்பதின் மூலம் எந்த ஒரு 
நிறத்தையும் உண்டாக்க முடியும் என்பதாகும் . 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 


245 


எனவே மிக அதிகமான எண்ணிக்கையுள்ள மும்மையான 
முதன்மை நிறச் சாயல்கள் இருக்கின்றன . எந்த ஒரு கலவை 
யினாலும் உண்டான எந்த ஒரு நிறச் சாயலை நாம் தேர்ந் 
தெடுக்கும்பொழுது மற்ற இரண்டு நிறச் சாயல்களும் சேர்ந்து 
உருவாக்குவதை நிர்ணயிக்க வேண்டும் . 

அவை இரண்டும் 
கலந்து நிறச் சாயல் துலங்கலைத் தள்ளுபடி செய்து சாம்பல் 
அல்லது வெள்ளை நிறத்தை உண்டாக்கும் . இவ்விதமாக நிர்ண 
யிக்கப்பட்ட மூன்று நிறச் சாயல்களும் ஒரு சமயத்தில் இரண்டு 
உபயோகிக்கப்பட்டு மற்ற எல்லா நிறத் துலங்கல்களையும் 
உண்டாக்கும் . 


மூன்று பகுதிப் பொருள்களில் ஒவ்வொன்றின் ஒளிர்வும் 
திண்ணிறைவும் ஒரு சாம்பல் நிறத்தைப் பெறும் வகையில் 
இணக்கம் செய்யப்பட வேண்டும் . இரண்டு முதன்மையான நிறங் 
களுக்கிடையில் விழும் சில நிறச் சாயல்களைப் புதுப்பிப்பதிலும் 
கூட ஒளிர்வும் திண்ணிறைவும் இணக்கம் செய்யப்பட வேண்டும் . 
எனவே இவைகளின் எல்லைகளுக்குள் மூன்று முதன்மையான 
நிறங்களின் அடைவுகள் பல இருக்கின்றன . 


நிறக் கலவை மிகவும் சிக்கலான ஒரு செயல் முறையாகும் . 
இது இன்றைய தொழிற்சாலை களில் மிகவும் முக்கியத்துவம் 
பெற்று வருகின்றது . சுவர்களுக்குப் பூசுகின்ற வண்ணங்களும் 
( Paints ) துணிகளுக்கு உபயோகிக்கின்ற சாயங்களும் நிறக் 
கலவையின் நுட்பங்களேயாகும் . தொழிற்சாலைகளின் விளை 
பொருள்கள் கவர்ச்சி மிக்க நிறங்களை வைத்தே அவைகளுக்கு 
சந்தைகள் கிடைக்கின்றன . எனவே நிறக் கலவை வளர்ந்து வரும் 
ஓர் அறிவியலாகும் . மூன்று வகையான 

மூன்று வகையான கலவைகள் செய்யப் 
படுகின்றன . அவை ஒளிகளின் கூட்டல் கலவைசள் ( Additive 
mixtures of lights ) , ஒளிகளின் குறைப்புக் கலவைகள் ( Subtrac 
tive mixtures of lights ) , நிறப் பொருள்களின் கலவைகள் 
( Mixtures of pigments ) என்பன . 


இவைகளை முறையாகக் கவனிப்போம் . பல அலை நீளங்களைச் 
சரியான விகிதத்தில் கலப்பதின் மூலம் ஒருவர் விரும்புகின்ற 
நிறத்தை அல்லது நிறமாலையைப் பெறலாம் . தனிச் சிறப்பான 
நிறங்கள் நான்காக இருப்பதால் நான்கு அலை நீளங்ளோடு இந்தக் 
கலவையைச் சுலபமாகச் செய்ய முடியும் . மூன்று அலை நீளங் 
களைக் கொண்டும் இதைச் செய்ய முடியும் . இந்த உண்மையை 
நிறப் பார்வையின் இயல்பான ஒளிப் புலன் விதி ( Trichromatic 
law of colour vision ) என்று கூறப்படுகின்றது . 


2A6 


உடற்கூற்று உளவியல் 


கலவை 


ஒளிகளின் கூட்டல் கலவைகள் 

நிறங்களைக் கலவை செய்கின்ற முறைகளில் இது ஒன்று . 
பகுதிப் பொருள்களின் ஒளிர்வின்மீது கலவையின் ஒளிர்வை 
அதிகரிக்கச் செய்வதைக் கூட்டல் நிறக் 

என்று 
கூறுகின்றோம் . அன்றாட வாழ்க்கையிலும் இதை நாம் கண் 
கூடாகக் காணலாம் . அடிக்கடி உபயோகத்திலிருந்து வரும் 
முறை , குறை நிரப்பும் நிறச் சாயல்களை அமைக்க ஒளிப் 
புள்ளிகள் ஒன்றின்மீதொன்று படியச் 

படியச் செய்வதாகும் . 
சிவப்பு ஒளிப் புள்ளியிலிருந்து ஓர் ஒளிப் புள்ளி ஓர் வெள்ளை 
உரு நிழல் காட்டும் பரப்பின் மீது ஒளி விடுமானால் ஒரு சிவப்பு 
வட்டம் காணப்படும் . சிவப்பு அலை நீளங்கள் பரப்பை விட்டு 
விலகி கண்ணுக்கு உரு நிழல் காட்டும் . 


சுவரின் மீது ஒரு மஞ்சள் ஒளிப் புள்ளி காட்டப்பட்டால் 
மஞ்சள் அலை நீளங்கள் கண்ணுக்கு உரு நிழல் காட்டப்படும் . உரு 
நிழல் காட்டும் பரப்பின்மீது ஒளியின் இரண்டு புள்ளிகளும் 
ஒன்றின் மீதொன்று படியச் செய்வதற்குக் காட்டப்பட்டால் 
ஒன்றின் மீதொன்று படியச் செய்யும் பரப்பு ஆரஞ்சு நிறமாகத் 
தோன்றும் . இந்த ஆரஞ்சு நிறம் சிவப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு 
கலவை நிறமாகும் . மேலும் ஆரஞ்சு நிறப் பரப்பு சிவப்பு நிறப் 
பரப்பை விடவும் , மஞ்சள் நிறப் பரப்பை விடவும் ஒளிர்வுள்ள 
தாகக் காணப்படும் . ஏனென்றால் அது இரண்டு ஒளிப் புள்ளி 
களிலிருந்தும் கண்ணுக்கு ஒளி உரு நிழல் காட்டுகின்றது . மூன்று 
ஒளிப் புள்ளிகள் முதன்மையான நிறங்களின் ஒரு அடைவாக 
உபயோகிக்க முடியும் . அவைகளின் நிறங்கள் கலந்து ஒன்றை 
யொன்று தள்ளுபடி செய்கின்றன . 


பரப்பின் எந்த இடத்தில் மூன்று புள்ளிகளும் ஒன்றின் 
மீதொன்று 

படிகின்றனவோ அந்த இடத்தில் சாம்பல் 
நிறத்திற்குப் பதிலாக வெள்ளை நிறம் காணப்படுகின்றது . 
காரணம் மூன்றும் சேர்ந்ததினால் ஒளிர்வு அதிகரித்து , சாம்பலுக் 
குப் பதிலாக வெள்ளை நிறம் காணப்படுகின்றது . மூன்று ஒளிப் 
புள்ளிகளின் 

ஒளிர்வும் கூடுவதனால் கலக்கின்றது . ஒன்றின் 
மீதொன்று படிகின்ற பரப்பின் நிறம் சாம்பலாகத் தெரிகின்ற 
வரையில் ஒவ்வொரு ஒளிப் புள்ளியின் ஒளிர்வும் குறையச் 
செய்யலாம் . 


ஒளிர்வை அதிகப்படுத்தாமலேயே கூட்டலின் மூலம் நிறங்கள் 
கலக்கப்படலாம் . அதற்கு வேறொரு முறையை உபயோகிக்க 
வேண்டும் . அம் முறையை நிற உருளை ( Colour wheel ) என்று 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 

247 
கூறலாம் . ஒரு சிவப்பு வட்டத் தாள் மஞ்சள் வட்டத் தாளோடு 
இடையே பிணைக்கப்பட்டால் ஒரு தனிமையான வட்டத் தகடு 
ஒன்றை உண்டாக்க முடியும் . அது பாதி மஞ்சளாகவும் பாதி 
சிவப்பாகவுமிருக்கும் . அதாவது மஞ்சள் வட்டத் தாளும் சிவப்பு 
வட்டத் தாளும் ( தகடாகவுமிருக்கலாம் ) ஒன்றினுள் ஒன்று 
செல்லுகின்ற 

முறையில் அமைக்கப்பட்டால் பாதி மஞ்சள் 
நிறமும் பாதி சிவப்பு நிறமும் தெரியும் . மஞ்சளின் ஒரு பாதி 
வெளியில் தெரியும் . மறுபாதி சிவப்பால் மறைக்கப்பட்டிருக்கும் . 
அது போலவே சிவப்பின் ஒரு பாதி வெளியில் தெரியும் . மறுபாதி 
மஞ்சளால் மறைக்கப்பட்டிருக்கும் . இந்த வட்டத் தகடு ( தான் ) 
சுழற்றப்பட்டால் ஒரு ஆரஞ்சு நிறம் காணப்படும் . வட்டத் 
தகட்டைக் கையினாலும் சுழற்றலாம் . மின் வலி விசையினாலும் 
சுழற்றலாம் . ஆனால் வேகமாகச் சுழற்ற வேண்டும் . சிவப்பும் 
மஞ்சளும் குறை 

நிரப்பும் நிறங்களாகும் (Supplementary 
colours ) . அவைகள் கலந்து ஆரஞ்சு நிறத்தை உண்டாக்கு 
கின்றன . 


இந்த ஆரஞ்சு நிறம் சிவப்பு நிறத்தை விடவும் மஞ்சள் 
நிறத்தை விடவும் ஒளிர்வுடையதன்று . எப்படியென்றால் சிவப்பு 
வட்டத் தகடும் மஞ்சள் வட்டத் தகடும் ஒரேயளவான ஒளியை 
உருநிழல் காட்டுகின்றன . ஒன்றோடு ஒன்று கலந்து ஒன்றை 
யொன்று தள்ளுபடி செய்யக்கூடிய மூன்று நிற வட்டத் தகடு 
களைத் தேர்ந்தெடுப்போமானால் அவைகள் நிற உருளையில் கலந்து 
அதே ஒளிர்வுடன் ஒரு சாம்பல் நிறத்தைக் கொடுக்கும் . இரண்டு 
நிற வட்டத் தகடுகள் ஒரே சமயத்தில் உபயோகிக்கப்பட்டால் 
வட்டத்தகட்டின் மீது ஒவ்வொரு நிறத்தின் படிவீதத்தை 
மாற்றுவதின் மூலம் மற்ற நிறச் சாயல்களை உண்டாக்க முடியும் . 
இது ஒளிர்வை அதிகப்படுத்தாமல் கூட்டல் மூலம் நிறக் கலவை 
செய்யும் முறையாகும் . 


ஒளிகளின் குறைப்புக் கலவைகள் 

ஒளிகளின் குறைப்பு மூலம் நிறக் கலவை செய்தல் என்பது 
ஒளிர்வைக் குறைப்பதினால் ஏற்படும் விளைவு என்று கொள்ளலாம் . 
ஆகையினால் குறைப்பு மூலம் மூன்று முதன்மையான நிறங்கள் 
கலக்கப்படுகின்றபொழுது ஒரு இருளான சாம்பல் நிறம் அல்லது 
கருப்பு நிறம் பெறப்படுகின்றது . குறைப்பு மூலம் நிறங்களைக் 
கலவை செய்யும் ஒரு முறை நிறமுள்ள வடிகட்டிகள் ( Coloured 
filters ) ஒன்றின் மீதொன்று படிய வைத்தலாகும் . ஒரு நிற 
வடிகட்டியானது. வெள்ளை ஒளியின் எல்லா அலை நீளங்களையும் 


248 


உடற்கூற்று உளவியல் 


ஏற்றுக் கொள்ளுகின்றது . ஆனால் கண்ணுக்கு அனுப்பப்பட்ட 
ஒளி நீளங்கள் நிறமாகத் தெரிகின்றது . 


உதாரணமாக , மூன்று நிற வடிகட்டிகளின் மூலம் மூன்று 
முதன்மையான நிறங்கள் உண்டாக்கப்பட்டால் அந்த 
முதன்மையான மூன்று நிறங்களில் சிவப்பு 650 மில்லிமைக்ரோன் 
களைக் கொண்டதாகவும் , பச்சை 530 மில்லிமைக்ரோன்களைக் 
கொண்டதாகவும் , நீலம் 460 மில்லிமைக்கிரோன்களைக் கொண்ட 
தாகவும் - இருக்கின்றன . அந்த நித வடிகட்டிகள் குறைபாடில் 
லாதவைகளாக இருக்குமானால் ஒவ்வொன்றும் எல்லா அலை 
நீளங்களையும் ஏற்ற முடியும் . ஆனால் ஒவ்வொன்றும் ஒன்றைத் 
தான் ஏற்கும் . எல்லா அலை நீளங்களின் ஒரு ஒளி மூலத்தின் 
முன்னால் - ஏதேனும் இரண்டு வடிகட்டிகள் ஒன்றின் மீதொன்று 
படியுமானால் ஒளி கண்ணை 

வந்தடையாது . இரண்டாவது 
வடிகட்டி முதல் வடிகட்டியினால் அனுப்பப்பட்ட எல்லா அலை 
நீளங்களையும் ஏற்றுக்கொண்டு விடுகின்றது . எப்படியிருப்பினும் 
வடிகட்டிகள் அலை நீளங்களின் ஒரு பட்டையை வழக்கமாகப் 
பெற்று அனுப்புகின்றன . பெற்று அனுப்பப்பட்ட ஒளியின் 
அளவு அலை நீளங்களின் இரு பக்கங்களிலும் குறைகின்றது . 


எனவே மேலே உதாரணத்தில் காட்டப்பட்ட 530 மில்லி 
மைக்குரோன்களைக் கொண்ட பச்சை வடிகட்டியானது 530 மில்லி 
மைக்குரோனில் மற்றெந்த அலை நீளங்களிலும் விட அதிகமான 
ஒளி ஆற்றலைப் பெற்று அனுப்புகின்றது . எப்படியிருப்பினும் இது 
அலை நீளங்களில் ஒளியைச் செலுத்துகின்றது . அது 480 மில்லி 
மைக்குரோனிலிருந்து 620 மில்லிமைக்குரோன் வரையில் பரவி 
யிருக்கின்றது . பெற்று அனுப்பப்பட்ட மில்லிமைக்குரோனின் 
அளவு இரண்டு திசைகளிலும் 530 மில்லினமக்குரோனிலிருந்து 
குறைந்து குறைந்து செல்லுகின்றது . ஆகையினால் 650 மில்லி 
மைச்குரோனின் சிவப்பு வடிகட்டியும் 530 மில்லி மைக்குரோனின் 
பச்சை வடிகட்டியும் ஒன்றின்மீதொன்று படியுமானால் 
ஒவ்வொன்றும் 580 மில்லிமைக்குரோன் (மஞ்சள் நிறத்தின் ) 
வீச்சில் சில அலை நீளங்களைச் செலுத்துகின்றன . அதே சமயத்தில் 
பெரும்பாலான அலை நீளங்களைக் கவர்ந்து கொள்ளுகின்றன . 
குறைந்த ஒளிர்வையுடைய ஒரு மஞ்சள் நிறம் ஏற்படுகின்றது . 


மற்ற இரண்டு - (சிவப்பு , பச்சை ) வடிகட்டிகளின் முன்னால் 
460 மில்லிமைக்குரோன் கொண்ட நீலநிற வடிகட்டி வைக்கப் 
படுமானால் அது எஞ்சியிருக்கின்ற 580 மில்லிமைக்குரோன்களைக் 
கொண்ட் மஞ்சள் அலை நீளங்களைக் * கவர்கின்றது . அதனால் 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 


249 


எல்லா ( மூன்று ) நிற வடிகட்டிகளுக்கும் ஒளி செலுத்தப் 
படுவதில்லை . எனவே ஒரு கருமை நிறம் காணப்படுகின்றது . 


நிறப் பொருளின் கலவைகள் 

நிற வடிகட்டிகள் ஒன்றின் மீதொன்று படிவதனால் ஏற்படும் 
விளைவைப் போலவே நிறப்பொருள் கலவைகளும் ஏற்படுத்து 
கின்றன . ஒரு வண்ண நிறப்பொருள் ( Paint pigment ) அது 
உருநிழல் காட்டுகின்ற அலை நீளங்களின் நிறத்தைக் கொண்டிருக் 
கின்றது . ஆகையினால் வண்ணப்பூச்சின் இரண்டு நிறங்களைக் 
கலக்கின்றபோது குறைந்த ஒளிர்வையுடைய ஒரு இடைநிலை 
நிறம் ஏற்படுகின்றது . இந்த இடைநிலை : நிறம் எந்த நிறப் 
பொருளும் கவராத அலை நீளங்களையுடையதாக இருக்கின்றது . 
ஆனால் வண்ண நிறப்பொருளின் கலவையைவிட ஒளிகளின் 
குறைப்பு நிறக்கலவை மிகவும் சிக்கலானது . 


விழித்திரையின் நிற எல்லையும் அதை அளவிடுதலும் 

விழித்திரையின் அமைப்பைப் பற்றியும் அதில் நிறத்தை 
ஏற்கும் அணுக்களைப் பற்றியும் மேலே கவனித்தோம் . விழித் 
திரையின் அமைப்பைப் பொருத்தவரையில் , மையப் பகுதியி 
லிருந்து ( Fovea ) விளிம்புக்குச் செல்லச் செல்ல பார்வைக் கூர்மை 
குறைந்து கொண்டு செல்லுகின்றது . இந்த விதமான மாற்றங் 
களோடு நிறத் துலங்களிலுள்ள மாற்றங்களும் சேர்ந்து செல்லு 
கின்றன என்று உறுதியாகக் கூற முடியாது . 


விழித்திரையின் எல்லாப் பரப்புகளும் நிறச்சாயலுக்குச் 
சமமான கூருணர்ச்சி கொண்டிருப்பதில்லை . விழித்திரையின் 
எல்லைப் பரப்புகள் நிறத்தைக் கவரும் கூம்பு அணுக்களைக் 
கொண்டிருக்கவில்லை . அதனால் நிறத்தைப் பார்க்க முடிவதில்லை . 
எனவே விழித்திரையின் எல்லைப் பரப்புப் பார்வை நிறக்குருடாக 
( Colour blind ) இருக்கின்றது . ஒரு சாம்பல் நிறப் பார்வைப் 
பரப்பைக் கொண்ட விழித்திரையின் எல்லையிலிருந்து 
தெளிவான நிறத்தின் ஒரு சிறு புள்ளியை ஒருவர் உள்ளே 
கொண்டு வருவாரானால் அது ஒரு சாம்பல் நிறமாகக் காணப் 
படுகின்றது . விழித்திரையின் நிறம் புகுவாய்கள் நிறைந்துள்ள 
மையப் பரப்பை நெருங்கி நிறப்புகுவாய்களைத் தூண்டுகின்ற 
வரையில் அது சாம்பல் நிறமாகத்தான் தோன்றும் . விழித்திரை 
யின் எல்லைப் பகுதியில் நீல நிறம் பெரிதும் காணப்படுகின்றது . 
சிவப்பு நிறமும் பச்சை நிறமும் தெரிவதில்லை . 


250 


உடற்கூற்று உளவியல் 


விழித்திரையின் திறப்பார்வைப் பரப்பெல்லையை அளவிட 
முடியும் என்று உடற்கூற்றியலாரும் உளவியலாரும் நம்புகின்றனர் . 
அதற்கென்று முறைகளையும் வகுத்துள்ளனர் . கருவிகளையும் கண்டு 
பிடித்திருக்கின்றனர் . எனவே நிறப்பார்வைப் பரப்பெல்லையை 
அளவிடுதல் என்பது விழித்திரையில் பரப்பு வேறுபாடுகளை 
ஆராய்வதைக் குறிப்பிடுகின்றது . இச் செயலை ஒரு கருவியைக் 
கொண்டு செய்யப்படுகின்றது . அக் கருவியை பெரிமீட்டர் 
( Perimeter ) என்று கூறுகின்றனர் . அக் கருவியில் பொருத்தப் 
பட்டுள்ள சிறிய சோதனைப் பொருள்கள் வகுக்கப்பட்ட வழிகளில் 
நகர்த்தப்படுகின்றன . பல்வேறு நிறங்களின் சோதனைப் பொருள் 
கள் உபயோகப்படுத்தப்பட்டால் விழித்திரையின் இறுதி எல்லைகள் 
நிறக்குருடாக ( Colour blind ) இருக்கக் காணலாம் . நீல நிறப் 
பரப்பும் , மஞ்சள் நிறப்பும் சிவப்பு , பச்சை நிறப் பரப்புகளை விட 
மிகவும் விரிவான தாக இருக்கின்றன . ( படம் 10.1 ) 


s 


65. 


10.92 


NIL 


RE 


545 


Os . 


30 


Yow 
CRr 


படம் 101 பின் விழித்திரையின் நிற எல்லைகள் 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 


251 


இந்தப் பரப்புகளிள் சரியான விரிவாக்கம் பல்வேறு 
கூறுகளைச் சார்ந்தாக இருக்கின்றது . அவைகளில் மிக முக்கியமான 
கூறு என்று கருதப்படுவது தூண்டல்களின் செறிவாகும் . இந்த 
விளைவுகள் உச்ச நிலை சிறிய சோதனைப் பொருள்களுக்கும் , பெரிய 
சோதனைப் பொருள்களுக்கும் பொருந்துவதில்லை . வரையளவுள்ள 
சோதனைப் பொருள்கள் விழித்திரையின் இறுதி எல்லையிலிருந்து 
நகர்த்திக்கொண்டு வரவர நிறம் மாறுவதைக் காணலாம் . ஒரு 
ஆரஞ்சு வட்டத்தகடு முதலில் சாம்பல் நிறமாகத் தோன்றும் . 

அது ஒரு மஞ்சள் நிறமாகின்றது . இறுதியாக அது 
ஆரஞ்சு நிறமாகின்றது . அதே போன்று ஒரு நீல - பச்சை வட்டத் 
தகடு முதலில் ஒரு சாம்பல் நிறமாகத் தோன்றுகின்றது . பிர் கு 
சிறிது செல்லச் செல்ல நீல நிறமாகின்றது . இறுதியாக நீல - பச்சை 
நிறமாகின்றது . நிகழ்ச்சிகள் ஒழுங்காக செல்லுகின்ற வழியில் 
நிறத்தில் ஏற்படும் இந்த மாற்றத்தை ஒருவர் காணமுடியாது . 
குருட்டுப் புள்ளியைத் தவிர வேறொன்றையும் காண முடியாது . 


பிறகு 


நாம் ஒரு பொருளை வழக்கமாக நேரடியாகப் பார்க்கின்றோம் . 
ஒரு பொருள் பல எல்லைகளை ஒன்றின்மீதொன்று படியச் 
செய்வதை ஒரு அலகாகக் காண்கின்றோம் . அது தான் மிகவும் 
மையமானதாக இருக்கின்றது . அது நிறமாக இருக்கின்றது . 
நான்கு நிறங்கள் தான் மாறாத நிறங்களாக இருக்கின்றன . அவை 
உடற் கூற்றியல் சிறப்புப் பெற்ற நிறங்கள் . அவைகள் சிவப்பு , 
மஞ்சள் , பச்சை , நீலம் என்பன . அவை நிறச்சாயலில் மாறுவது 
கிடையாது . ஆனால் முதலில் அவைகள் சாம்பல் நிறமாகக் 
காணப்படுகின்றன . அதன் பிறகு அவைகள் அவை களினுடைய 
சரியான நேரடிப்பார்வை நிறத்திற்கு மாறுகின்றன . இந்த உடற் 
கூற்றியல் முதன்மைக் குணங்கள் உளவியல் முதன்மைக் குணங் 
களோடு நிறக் கோட்பாடு சம்பந்தமாக ஒத்துச் செல்வதில்லை . 
ஒவ்வொரு நிறமும் ஒரு எல்லைப் பரப்பைக் கொண்டிருக்கின்றது . 
அதற்கு வெளியில் அதைக் காண முடியாது . விழித்திரையின் 
எல்லையில் மிகப் பெரிய பரப்பு முற்றிலும் நிறக் குருடாக இருக் 
கின்றது . கருப்பும் வெள்ளையுந்தான் காண முடியும் . 
பகுதி சிவப்பு -பச்சை , மஞ்சள்- நீலம் என்ற இரண்டு பகுதிகளாகப் 
பிரிந்துள்ளன . 


மையப் 


பர்க்கின்சி நிகழ்ச்சி 

ஓரினமான ஒளிக்கு அலை நீளங்களோடு வாயில் பெரிதும் 
வேறுபடுகின்றன . பார்வை உடற் கூற்றியலைப்பற்றி ஆராய்ந்த 
போது இரண்டகக் கொள்கையைப் ( Duplicity theory ) பற்றியும் 


25 


உடற்கூற்று உளவியல் 


கொண்டதாக 


சிறிது குறிப்பிட்டிருந்தோம் . அந்தக் கொள்கையின்படி கூம்பு 
அணுக்கள் நிறத்திற்குரிய ( Chromatic ) புகுவாய்களாக இருக் 
கின்றன . உயர்ந்த வாயிலைக் 

இருக்கின்றன . 
கோல் அணுக்கள் நிறமற்ற ( Achromatic ) புகுவாய்களாக இருக் 
கின்றன . இவை மிகவும் தாழ்ந்த வாயிலைக் கொண்டதாக . 
இருக்கின்றன . கூம்பு அல்லது கோல் அணுக்களின் முழுமையான 
வாயில் அலை நீளத்தைச் சார்ந்ததாக இருக்கின்றது . கோல் 
அணுக்கள் சாம்பல் 

நிறத்தைத்தான் காணமுடியும் . ஆனால் 
அவைகள் 511 மில்லிமைக்குரோனில் உயர்ந்தபட்ச கூருணர்ச்சி 
யைக் கொண்டதாகவும் ( அதாவது பச்சைப் பரப்புக்கு ) மற்ற 
அலை நீளங்களுக்குக் குறைந்க கூருணர்ச்சியைக் கொண்டதாகவு 
மிருக்கின்றன . 

உதாரணமாக , அவைகள் 680 மில்லிமைக்குரோன்களுக்கு 
மேலுள்ள சிவப்பு அலை நீளங்களுக்கு எதிர்வினை புரிவதில்லை . 
கூம்பு அணுக்கள் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய நிறமாலையின் எல்லா 
அலை நீளங்களுக்கும் எதிர்வினை புரிகின்றன . ஆனால் அவைகள் 
555 மில்லி மைக்குரோன்களுக்கருகில் ( அதாவது மஞ்சள்- பச்சைப் 
பரப்பில் ) மிகவும் கூருணர்ச்சியுள்ளவைகளாக இருக்கின்றன.. 
எனவே பகல் ஒளியிலிருந்து இரவுப் பார்வைக்கும் இரவுப்பார்வை 
யிலிருந்து பகல் ஒளிக்கும் பல்வேறு அலை நீளங்களின் ஒளிர்வைச் 
செலுத்துவதில் ஏற்படும் மாற்றத்தைப் பர்க்கின்சி நிகழ்ச்சி 
( Purkinji phenomenon ) என்று கூறுகின்றனர் . உதாரணமாக , 
பச்சையாக உள்ள பொருள்கள் இரவு நேரத்தில் ஓர் ஒளிர்வுள்ள 
சாம்பல் நிறமாகத் தோன்றும் . ஒரு நீள நிறப் பொருளும் சாம்பல் 
நிறமாகத்தான் தோன்றும் . ஆனால் பச்சை நிறப் பொருள் அதிக 
சாம்பல் நிறமாகத் தோன்றும் . 


மேலும் நிறமாலையின் நீள அலையின் எல்லை குறைந்த ஒளி 
யமைப்போடு விரைவாக மறைந்து போகின்றது . சிவப்பு நிறம் 
ஒளி குறையும்போது மிக விரைவாகக் கருப்பாகி விடுகின்றது . 
அந்தி ஒளி நேரத்தில் சிவப்பு நிறமும் ஆரஞ்சு நிறமும் கருப்பா 
கின்றன . பச்சை நிறமும் நீல நிறமும் ஒளி தரக் கூடியதாகின்றன . 
இது கூம்பு அணுக்களின் பார்வையிலிருந்து கோல் அணுக்களின் 
பார்வைக்கு விளைவு மாறுவதை வெளிப்படுத்துகின்றன . 


அணுக்கள் ஒத்தமைதல் 

கண்ணின் விழித்திரையிலுள்ள அணுக்கள் தொடர்ந்து 
நீண்டநேரம் தூண்டப்பட்டு வருமானால் அவைகள் புலனுணர்ச் 
சியை இழக்கின்றன . பொதுவாக மற்ற புகுவாய்களோடு கோல் 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 

253 
அணுக்களும் கூம்பு அணுக்களும் கூருணர்ச்சியை இழக்கின்றன . 
கோல் அணுக்களும் கூம்பு அணுக்களும் ஒத்தமைதலில் வேறு 
படுகின்றன . இந்த வேறுபாட்டுக்குக் காரணம், அவைகளின் 
ஒளிர்வு வாயிலில் வேற்றுமைகள் இருப்பதும் ஒவ்வொன்றும் 
துலங்கும் ஒளிர்வுப் பரப்பில் வேற்றுமைகளிருப்பதுமாகும் . 
பார்வையில் ஏற்படும் ஒத்தமைதலில் இரண்டு பண்புக் கூறுக 
ளிருக்கின்றன . அவை ஒளிர்வு ஒத்தமைதல் ( Brightness 
adep : ation ) என்றும் நிறம் ஒத்தமைதல் ( Chromatic or colour 
adeptation ) என்றும் கூறப்படுகின்றன . ஒளிர்வு ஒத்தமைதல் 
சம்பந்தமாக ஏற்கெனவே சிறிது கூறினோம் . ஒளிர்வு ஒத்தமைதல் 
இரண்டு செயல்முறைகளைக் கொண்டிருக்கின்றன . அவை இருள் 
ஒத்தமைதல் ( Dark adeptation ) ஒளி ஒத்தமைதல் ( Light 
adeptation ) என்பன . இந்த இரண்டு செயல் முறைகளும் 
ஒளியமைப்பு மட்டம் சம்பந்தமானவைகளாகும் . 


இருள் ஒத்தமைதல் 

இருள் ஒத்தமைதல் ஒளி ஒத்தமைதல் என்ற இந்த இரண்டு 
செயல்முறைகளும் ஒருவரின் அனுபவத்தில் அறியப்படலாம் . 
பகல் வேளையின்போது ஒருவர் திரைப்படம் பார்க்கச் சென்றால் 
இந்த இரண்டு செயல்முறைகளும் விளக்கமாகின்றன . வெளியில் 
ஒரே வெளிச்சம் . திரைக்கொட்டகையினுள் ஒரே 

ஒரே இருள் . 
இருளான கொட்டகையினுள் ஒருவர் நுழைந்தவுடன் அவர் 
அங்கு எதையும் பார்க்க முடியாது . ஏனென்றால் வெளியில் அவர் 
பகல் ஒளிக்குத் தன் கண்ணை ஒத்தமைதல் செய்து கொண் 
டுள்ளார் . பகல் ஒளி உயர்ந்த மட்ட ஒளியமைப்புக் கொண்டது . 
எனவே 

அவருடைய கண் ஒளிக்கு ஒத்தமைதல் 
கொள்ளுகின்றன .) 


செய்து 


ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு உட்காருமிடங்களும் 
அங்குள்ள மனிதர்களும் பார்வைக்குப் புலப்படுவதைக் காண 
லாம் . மற்றும் அங்குள்ள எல்லாப் பொருள்களும் சிறிது 
சிறிதாகத் தெளிவு பெறுகின்றன . இந்தச் செயல்முறைதான் 
இருள் ஒத்தமைதல் என்று கூறப்படுகின்றது . ஒரு மங்கலான 
ஒளியில் ஒரு காலக் கூறு கடந்த பிறகு , முடிவில் ஒருவர் இருளை 
ஒத்தமைவு செய்து கொண்டார் என்று கூறலாம் . அதாவது 
இருளான ஓர் இடத்தில் ஒருவர் அதிக நேரம் இருக்க இருக்க 
அங்குள்ள பொருள்களைத் தெளிவாகக் காணும் ஒளியை அவர் 
அதிகமாகப் பெறுகின்றார் . இந்தச் செயல்முறை சிறிது சிறிதாக 
ஏற்படுகின்றது . இந்தச் செயல்முறைக்குப் பெயர்தான் இருள் 
ஒத்தமைதல் என்று கூறுகின்றனர் . 


254 


உடற்கூற்று உளவியல் 


பார்வையின் மட்டம் முற்றிலும் கோல் அணுக்களின் 
தனியுரிமையாகின்றது . கோல் அணு 

கோல் அணுக்களில் பார்வைக்குரிய 
நிறப் பொருள் ஒளியினால் வெண்மையாக்கப்பட்டு இருளில் 
கட்டப்படுகின்றது . நீண்ட நேர இருள் ஒத்தமைவில் பார்வைக் 
குரிய நிறப்பொருளைக் கட்டுவதற்குத் தேவையான காலத்தோடு 
தொடர்புடையதாக இருக்கின்றது . முன்பு பெற்ற ஒளியமைப்பு 
அனுபவத்தின் செறிவு மிகவும் பெரியதாக இருந்தால் கோல் 
அணுக்களுக்குத் தேவையான நிற உணர்ச்சி ( அல்லது ஒளி 
யுணர்ச்சி ) யைக் கட்டுவதற்கு நீண்ட நேரம் பிடிக்கின்றது . 
ஏனென்றால் கோல் அணுக்களின் ஒளியுணர்ச்சி ( Rhodopsin ) 
மிகுந்த ஒளியினால் விட்டமின்- A யினுள் நிறம் நீக்கப்படுகின்றது . 
மிகவும் குறைந்த எண்ணிக்கையுள்ள கோல் அணுக்களில் தான் 
ஒளியுணர்ச்சி தங்கியிருக்கின்றது . அவை 

போதுமானதாக 
இல்லை . 


வான 


கூம்பு அணுக்களைப் போன்று கோல் அணுக்கள் பார்வைத் 
திறமையைப் பெற்றிருக்கவில்லை . கோல் அணுக்கள் குட்டையான 
அலை நீளங்களையுடைய ஒளிக்குக் கூருணர்ச்சியுள்ளவைகளாக 
இருக்கின்றன . நீண்ட அலை நீளங்களையுடைய ஒளிக்குக் குறை 
கூருணர்ச்சியையே கொண்டிருக்கின்றன . 

இருளை 
ஒத்தமைத்துக் கொண்ட கண்ணுக்கு சிவப்பு நிறம் கருமையாகத் 
தெரிகின்றது . நீலப்பச்சை நிறமும் , நீல நிறமும் இலேசான 
சாம்பல் நிறமாகத் தெரிகின்றன . இருள் ஒத்தபைதல் செயல் 
முறையில் மூன்று பகுதிகளிருக்கின்றன . முதலில் விழிப்பாவை 
( Pupil ) விரைவாக விரிவடைகின்றது . அதனால் விழித்திரைக்கு 
அதிகமான ஒளி அனுமதிக்கப்படுகின்றது . இரண்டாவதாக , 
இருளிலிருக்கும்போது கூம்பு அணுக்கள் முதல் பத்து மணித்துளி 
நேரத்தில் மிகவும் கூருணர்ச்சியுள்ள தாகின்றன . மூன்றாவதாக , 
இருளில் முதல் முப்பது மணித் துளி நேரத்தில் கோல் அணுக்கள் 
மிகவும் கூருணர்ச்சியுள்ளவைகளாகின்றன . இருள் ஒத்தமைத 
லுக்கு A- விட்டமின் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது . 
கோல் அணுக்களின் நிற உணர்ச்சியை உண்டாக்குவதற்கு 
A-விட்டமின் தான் மூலப் பொருளாக இருக்கின்றது . A- விட்ட 
மின் குறைபாட்டின் காரணமாக , ஒளிக்கு இலக்கான கோல் 
அணுக்கன் நிற உணர்ச்சியைத் திரும்பப் பெற முடிவதில்லை . 
இந்த A- விட்டமின் குறைபாடு மிகுந்துள்ளவர்கள் இரவுக் 
குருடினால் (Night-blind ) வருந்துகின்றனர் . அதனால் பல 
தீமைகள் விளைகின்றன . இரவு நேரங்களில் அவர்கள் வெளியில் 
செல்ல முடியாது . 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 


255 


ஒளி ஒத்தமைதல் 

இருள் ஒத்தமைதலை மேலே விவரித்தோம் . இந்த இருள் 
ஒத்தமைதலுக்கு நேர்மாறானது ஒளி ஒத்தமைதல் , இருள் 
சூழ்ந்த நிலைமைகளில் அல்லது மங்கலான ஒளியமைப்பில் கூம்பு 
அணுக்கள் தூண்டப்படுவதில்லை . அவை அதிகப்பட்சமான நிற 
உணர்ச்சியை அனுப்பும் அமைப்பைப் பெறுகின்றன . ஏனென்றால் 
நிற உணர்ச்சியை உடைப்பதற்குப் போதுமான ஒளி அங்கில்லை . 
கோல் அணுக்கள் நிற உணர்ச்சியின் ஒரு குறைவான தேவையை 
அளிக்கக்கூடியதாக இருக்கின்றன . ஏனென்றால் மங்கலான 
ஒளியினால் எவ்வளவு இது விரைவாக உடைக்கப்படக்கூடுமோ 
அவ்வளவு விரைவாக இது திரும்பவும் கட்டப்படுகின்றது . 


மிக அதிகமான ஒளியுள்ள சூழ் நிலையில் திடீரென்று வர 
நேர்ந்தால் பெரும்பாலான கோல் அணுக்களின் வாயிலும் கூம்பு 
அணுக்களின் வாயிலும் எல்லை மீறுகின்றன . விழித்திரையின் 
பெரும்பாலான புகுவாய்கள் எரிகின்றன . அதனால் ஒளியின் 
குருட்டு புலனுணர்ச்சி ஏற்படுகின்றது . விழிப்பாவை சுருங்கு 
கின்றது . விழித்திரையில் அனுமதிக்கப்பட்ட ஒளியின் அளவு 
குறைகின்றது . அதிகமான 

தூண்டுதலிருந்து புகுவாய்கள் 
தடுக்கப்படுகின்றன . கோல் 

அணுக்கள் 

துலங்குவதில்லை . 
ஏனென்றால் அவைகளின் நிற உணர்ச்சிகள் A- விட்டமினில் 
உடைக்கப்பட்டு விடுகின்றன . கோல் அணுக்கள் செயல்படுவ 
தில்லை . எனவே கூம்பு அணுக்களின் காணுந்திரத்தை ( Photopic 
vision ) நாம் பெறுகின்றோம் . கூம்பு அணுக்கள் உயர்ந்த 
புகுவாய்களைக் கொண்டிருக்கின்றன . அவைகளின் நிற உணர்ச்சி 
தொடர்ந்து உடைக்கப்பட்டு மறுபடியும் கட்டப்படுகின்றது . 
ஆகையினால் கூம்பு அணுக்கள் ஒளிப் புலனுணர்ச்சிகளுக்குத் 
தொடர்ந்து துலங்குகின்றன . ஒளி ஒத்தமைவு விரைவாக 
நடைபெறுகின்றது . முழு ஒத்தமைதல் போதுமான அளவு 
நடைபெறுவதற்குச் சில மணித்துளிகளே தேவைப்படுகின்றது . 


நிறம் ஒத்தமைதல் 

கூம்பு அணுக்கள் நிறத்தை ஏற்கும் அணுக்கள் என்று முன்பே 
கூறியிருந்தோம் . கூம்பு அணுக்களின்மீது கொடுக்கப்படுகின்ற 
தொடர்ச்சியான நிறத் தூண்டல் , அந்த நிறத்திற்குக் கூம்பு 
அணுக்கள் துலங்கும் கூருணர்ச்சியைக் குறைக்கின்றது . அதாவது 
ஒரே நிறத்திற்கு நீண்டநேரம் கூம்பு அணுக்கள் தூண்டப்பட்டால் 
அவைகள் துலங்கும் திறமையை இழக்கின்றன என்பதாகும் . 
இதன் விளைவு நிறத்தின் 

வெளிப்படையான திண்ணிறைவில் 


256 


உடற்கூற்று உளவியல் 


குறைவு ஏற்படுகின்றது . நிறம் சாம்பல் நிறமாகத் தோன்று 
கின்றது . நிறம் ஒத்தமைதல் பார்வைக்குரிய பின் புலனுணர்ச்சி 
களுக்கு அடிப்படையாக இருக்கின்றது . நிறம் ஒத்தமைதல் 
பண்புத்தர மாற்றங்களோடு செயல் தொடர்பு கொண்டிருக் 


கின்றது . 


தொடர்ச்சியான தூண்டல் ஏற்படுமானால் நிறங்கள் சாம்பல் 
நிறமாகி விடுகின்றன . அல்லது நிறங்கள் மறைந்தே போகின்றன . 
சூரிய வெளிச்சம் மங்கலாக உள்ள நேரத்தில் ஒருவர் பாதரச 
மின் ஒளி விளக்கால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அறையினுள் செல்லு 
கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் . அது மஞ்சள் நிற ஒளி 
யுடைய விளக்கு . எனவே மஞ்கள் நிற ஒளிர்வு அவரைக் கவர்ந் 
திருக்கலாம் . ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையில் அந்த அறையில் 
இருந்த பிறகு மஞ்சள் நிறம் மறைகின்றது . நிறம் ஒத்தமைதல் 
ஏற்பட்டு விட்டது . மஞ்சள் நிறம் திண்ணிறைவடையவில்லை . 
அது சாம்பல் நிறமடைந்து , நிறச்சாயலை இழந்து விட்டது . 
நிறமில்லாத வெள்ளை ஒளியமைப்பு இந்தச் செயல்முறைகளைக் 
கொண்டிருப்பதில்லை. பொது நிலையான ஒளியமைப்பு நிறம் 
ஒத்தமைதலுக்கு இடமில்லாதவாறு அமைகின்றது . 


பின் புலனுணர்ச்சிகள் 

ஒத்தமைதலில் தூண்டலின் விளைவுகளைப் பற்றிக் கவனித் 
தோம் . பின் புலனுணர்ச்சியில் தூண்டல் அகற்றப்பட்ட பிறகு 
அல்லது மறைந்து போன பிறகு ஏற்படும் விளைவுகளைப்பற்றிக் 
கவனிப்போம் பின்பிம்பமும் ( After -image ) பின்புலனுணர்ச்சி 
யும் ( After sensation ) ஒன்றுக்கு ஒன்று மாற்றிக் கொள்ளப் 
படுகின்றது . ஆனால் 

இரண்டு நிகழ்ச்சிகளிலும் தூண்டல் 
அகற்றப்பட்ட பிறகு புலனுணர்ச்சி நிலைத்திருப்பதைப் பற்றிதான் 
குறிப்பிடப்படுகின்றது . பல 

புலன்களில் 

பின் புலனுணர்ச்சி 
ஏற்படுகின்றது . ஆனால் பார்வைப் புலனிலுள்ளது போன்று 
வேறுபாடுகள் மற்ற புலன்களில் கிடையாது . 


ஒரு தூண்டலினால் ஏற்பட்ட புலனுணர்ச்சிதான் பின் 
புலனுணர்ச்சியும் . ஆனால் அது தூண்டல் அகற்றப்பட்ட பிறகு 
தொடங்குகின்றது . வேறுபாடு கண்டறியத்தக்க 

மூன்று 
வகையான பின் புலனுணர்ச்சிகள் இருக்கின்றன . ஒரு தூண்ட 
லுக்குத் துலங்குவதில் பல புலனுணர்ச்சிகள் ஏற்படுகின்றன 
என்றாலும் பல்வேறு வகையான மூலத்தூண்டலோடு பின் 
புலனுணர்ச்சிகள் ஒத்திருப்பதாகத் தெரிகின்றது . 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 


2511 


பாடான 


பாடான 


உடன்பாடான பின்புலனுணர்ச்சி 
நடுத்தரமான செறிவோடு சுருக்கமான தூண்டல் உடன் 

பின் புலனுணர்ச்சியை உண்டாக்குகின்றது . உடன் 
பாடான பின் புலனுணர்ச்சி மூலப்புலனுணர்ச்சியைப் போன்றதே 
யாகும் . தூண்டல் மறைந்த பிறகும் கண் அதே புலனுணர்ச்சி 
யோடு சிறிது நேரம் எதிர்வினை புரிகின்றது . இதைத்தான் உடன் 

பின் புலனுணர்ச்சி என்று கூறுகின்றோம் . மூலப் 
புலனுணர்ச்சியின் நிறச் சாயலையும் ஒளிர்வுத் தொடர்புகளையும் 
இது பெற்றிருக்கின்றது . இது வழக்கமாக விறைவாகச் செல்லு 
கின்றது . அதனால் பயிற்சியில்லாமல் இதைப் பார்க்கமுடியாது . 
ஒரு மங்கலான அறையிலிருந்து கம்பிகளும் குறுக்குச் சட்டங்களும் 
உள்ள சன்னல் வழியே ஒளியூட்டப்பட்ட வானத்தைப் பார்ப் 
பதின்மூலம் இதை நன்கு காணமுடியும் . பிறகு கண்களைத் திறந்து 
வேகமாக மூடினால் ஒளியுள்ள வானமும் கருமையான கம்பிகளும் 
சில வினாடிகளுக்குப் பளிச்சென்று மின்னும் . உடன்பாடான பின் 
புலனுணர்ச்சிகளை எப்பொழுதும் எதிர்மறையான பின் புலன் 
உணர்ச்சிகள் ( Negative after sensation ) தொடர்ந்து 
வருகின்றன . 


எதிர்மறையான பின் புலனுணர்ச்சி 
நடுத்தரமான அல்லது வலிமையில்லாத 

தூண்டல்களைத் 
தொடர்ந்து நீண்ட நேரம் உபயோகிக்கும்போது எதிர்மறையான 
பின் புலனுணர்ச்சி ஏற்படுகின்றது . தூண்டல் அகற்றப்பட்ட 
பிறகு கண் எதிரான பண்புத்தரத்தோடு எதிர்வினை புரிகின்றது . 
இதைத்தான் எதிர்மறையான பின் புலனுணர்ச்சி என்று கூறு 
கின்றோம் . ஒரு பொதுவான விதி என்னவென்றால் , செறிவான , 
சிறிது நேரத் தூண்டல் உடன்பாடான பின் புலனுணர்ச்சியை 
ஏற்படுத்துகின்றது ; நடுத்தரமான நீண்டநேரத் தூண்டல் எதிர் 
மறையான 

பின் புலனுணர்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்ப 
தாகும் . 


ஒவ்வொரு நிறமும் அதனுடைய நிரப்புப் பகுதியாகத் 
( Complement ) தோன்றுகின்றது . மூலத் தூண்டலில் சிவப்புப் 
பரப்புகள் பின்புலனுணர்ச்சியில் பச்சையாகின்றன . வெள்ளைப் 
பரப்புகள் கருப்புப் பரப்புகளாகின்றன . சாம்பல் நிறப் பரப்பு 
மட்டிலும் மாறுவதில்லை . மேலே காட்டப்பட்ட உதாரணத்தில் 
உடன்பாடான பின்புலனுணர்ச்சியில் கண்டவைகள் எதிர் 
மறையான பின்புலனுணர்ச்சியில் நேர்மாறாகத் தோன்றுகின்றன . 
வானம் கருமையாகத் தோன்றுகின்றது . சன்னல் கம்பிகள் ஒளி 
போன்று தோன்றுகின்றன . 

உடற் -17 


258 


உடற்கூற்று உளவியல் 


எதிர் மறையான பின்புலனுணர்ச்சியை ஒவ்வொருவரும் 
செயல் விளக்கம் செய்து காட்டலாம் . கண்களை நகர்த்தாமலும் 
அசைக்காமலும் முப்பது வினாடிகள் வரையில் ஒரு சிறிய நிற 
ஒட்டுப் பகுதியின் மீது நிலைக்கச் செய்ய வேண்டும் . பிறகு ஒரு 
சாம்பல் நிறத் துண்டுதாளின் மீது கண்களைச் செலுத்தவேண்டும் . 
சில வினாடிகளுக்குப் பிறகு எதிர்மறையான பின் புலனுணர்ச்சி 
விரிவடைகின்றது . ஆனால் கண்கள் நகருமானால் தற்காலிகமாக 
மறைந்துபோய் விடும் . இப்படிப்பட்ட பின்புலனுணர்ச்சிகள் 
நிறப் போட்டிகளில் தலையிடுகின்றன . இதனால் தான் பரிசோதனை 
களில் எப்பொழுதும் சாம்பல் நிறப் பின்னணியை உபயோகிக் 
கின்றனர் . சாதாரணமாக இந்தப் பின்புலனுணர்ச்சிகள் 
நிலையாக இருப்பதை நாம் காணமு 4 வதில்லை என்றாலும் நிறத் 
தீர்ப்புகளில் அவை செல்வாக்குப்பெறுகின்றன . 


நிறங்களின் ஓட்டம் 

மிகச்செறிவான ஒளியில் நிறங்களின் ஓட்டம் ஏற்படுகின்றது . 
தூண்டல் , மாறும் நிறங்களின் வரிசையைத் தொடர்ந்து 
வருகின்றது . மாறும் நிறவரிசை , கருஞ்சிவப்பு , நீலம் , மஞ்சள் , 
பச்சை , சிவப்பு என்பன . சரியான வரிசையும் காலத் தொடர்ச்சி 
யும் வேறுபடலாம் . உதாரணமாக , சூரியனை நேரடியாகப் பார்ப் 
பதில் நறங்களின் ஓட்டம் ஏற்படுவதைக் காணலாம் . சூரியன் 
என்ற தூண்டல் மிகவும் செறிவானதாக இருப்பதால் பார்க்கக் 
கூடிய நேரம் மிகக் குறைவானதாக இருக்கின்றது . ஆனாலும் பின் 
புலனுணர்ச்சிகள் நீண்டநேரம் நிலைத்திருக்கின்றன . சூரிய ஒளியில் 
எல்லா நறங்களும் கலந்திருக்கின்றன . 


என்பது 


ஒப்பிட்டு வேறுபாடுகளைக் கூறல் ( நிறமுரண்பாடுகள் ) 

ஒப்பிட்டு வேறுபாடுகளைக் கூறல் ( Contrast) 
சாதாரணமாக ஒரேகாலத்தில் நிகழ்கின்ற வேறுபாடுகளைக் கூறல் 
( Simultaneous contrast ) என்பது தான் . விழித்திரையில் பரப்பு 
களின் ஒத்தமைதலினால் வேறுபாடு விளைவுகள் ஏற்படுகின்றன. 
அதனால் அருகிலுள்ள பரப்புகள் எதிரான செயல் முறைக்கு 
மிகவும் கூருணர்ச்சியுள்ளவைகளாகின்றன . இந்த எதிரான 
செயல் முறை நிறைவுறு நிறமாகவோ அல்லது எதிரான 
ஒளிர்வாகவோ இருக்கலாம் . அருகிலுள்ள பரப்புகளின் 
மீது விழித்திரையின் ஒரு பரப்பு ஒத்தமைதலினால் ஏற்படும் 
விளைவைத்தான் ஒரேகாலத்தில் நிகழ்கின்ற 

அமைவு 
( Simultaneous induction ) என்று கூறுகின்றனர் . இதனால் சிவப்பு 
நிறம் ஒரு நீல நிற அடிப்படைக்கு எதிராக மிகவும் திண்ணிறை 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 


259 . 


வாகக் காணப்படுகின்றது . ஒரு கருப்பு நிற அடிப்படைக்கு எதிராக 
வெள்ளை மிகவும் ஒளியுள்ள தாகக் காணப்படுகின்ரது . ஏனென்றால் 
ஒவ்வொரு நிரமும் அதனுடைய நிறைவுறுப்பை அதனுடைய 
சுற்றுப்புறத்தில் தூண்டச் செய்கின்றது . 


யான 


எனவே ஒரே காலத்தில் நிகழ்கின்ற வேறுபாடு எதிர்மறை 

பின்புலனுணர்ச்சிகளோடு தொடர்புடையதாக 
இருக்கின்றது . ஏனென்றால் ஒரே காலத்தில் நிகழ்கின்ற 
வேறுபாடு ( Simultaneous Contrast ) ஒரு இடத்திற்குறிய 
வடிவத்தில் காட்டுகின்ற அதே நிகழ்ச்சியை எதிர்மறையான பின் 
புலனுணர்ச்சி ஒரு காலத்திற்குரிய படிவத்தில் காட்டுகின்றது . 
கருப்பும் வெள்ளையும் கூட இந்த நிகழ்ச்சியின் பகுதிகளாக 
இருக்கின்றன . கருப்பு ஒரு முரண்பாட்டு நிறம் . வெள்ளையை 
( ஒளியை ) ஒரு இடத்தில் நுழைத்தால் தான் கருப்பைக் காண 
முடியும் . எனவே வெண்மையான சுற்றுப்புறத்தில் தான்கருமை 
யைக் காண முடியும் , கருமையின் செறிவு வெள்ளை நிறத்தின் 
வெண்மையோடு நேரடியான தொடர்பு கொண்டிருக்கின்றது . 


நிற வேறுபாட்டின் விளைவுகள் தான் நிறச் சாயல்கள் . 
சோதனைச் சூழ்நிலையில் அனுமதிக்கப்பட்ட நிறம் எதிர்பார்க்க 
முடியாத அளவுக்குத் திண்ணிறைவாகின்றது . விழித் திரையில் 
தடை செய்யும் செயல் முறை இருக்கக்கூடுமாதலால் அது 
திண்ணிறைவில் செல்வாக்குப் பெறுகின்றது . 


நிற முரண்பாட்டு விளைவுகளை ஒருவர் உணருகின்றாரோ 
இல்லையோ . ஆனால் நிறங்களின் புலன் காட்சியில் அவைகள் 
தலையிட்டுக் கொண்டுதானிருக்கின்றன . ஒரு மஞ்சள் நிறத் 
துண்டுத் தாளை ஒரு நீல நிறத் துண்டுத் தாளின் அருகில் நெருக்க 
மாக வைத்தால் நீல நிறத்தின் திண்ணிறைவு அதிகமாகின்றது . 
சிவப்பு நிறமுள்ள ஒருவர் பச்சை நிறச் சட்டை யணிந்து கொண் 
டால் அவர் முன்பு இருந்ததை விடச் சிவப்பாகத் தெரிகின்றார் . 


ஒளிர்வு முரண்பாடு 

நிறமற்ற நிறமும் நிறத்திற்குரிய நிறமும் முரண்பாடு 
கொண்டு விளைவுகளைக் காட்டுகின்றன . எனவே இதை ஒளிர்வு 
முரண்பாடாகவும் ( Brightness contrast ) கொண்டு பிரச்சினையை 
விளக்கலாம் . இரண்டு ஒட்டுத் துண்டுகளில் ஒன்று திண்ணிறை 
வான நிறமாக ( Dark colour ) இருக்குமானால் அதற்கு அருகி 
லிருக்கும் ஒட்டுத் துண்டு சற்று வெளுப்பாகத்தான் தோன்றும் . 


260 


உடற்கூற்று உளவியல் 


அளவைக் 


உதாரணமாக , ஒரே நிற 

கொண்ட இரண்டு 
வெளுப்பான சாம்பல் நிற ஒட்டுத் துண்டு ( Light gray patch ) 
எடுத்துக் கொள்ளுவோம் . ஒரு 

ஒரு துண்டை கருமை நிறமான 
பின்னணியில் வைத்தால் அது வெள்ளையாகத் தெரிகின்றது . 
மற்றொன்றை வெண்மையான பின்னணியில் வைத்தால் அது 
கருஞ் சாம்பல் நிறமாகத் தோன்றுகின்றது . ஒரே சாம்பல் நிறம் 
இரண்டு பின்னணிகளில் இருவேறு நிறங்களாகத் தோன்று 
கின்றன . 


துள்ள 


கருமையான பின்னணியில் சாம்பல் நிறம் இருக்கும்பொழுது 
அதற்குத் துலங்கும் புகுவாய்கள் மிகவும் கூருணர்ச்சி 
யுள்ளவைகளாகின்ற்ன . ஏனென்றால் சாம்பல் நிறத்தைச் சூழ்ந் 

கருமை நிறம் அண்மையிலுள்ள புகுவாய்களில் நட 
வடிக்கையை எழுப்புவதில்லை . இதனால் சாம்பல் நிறத் துண்டு 
வெள்ளையாகத் தெரிகின்து . சுற்றியுள்ள புகுவாய்கள் வெள்ளை 
நிறத்தை ஒத்தமைவு செய்து கொள்ளுகின்றபொழுது சாம்பல் 
நிறத்திற்குத் துலங்குகின்ற மிகவும் மத்தியிலுள்ள புகுவாய்கள் 

குறைந்த கூருணர்ச்சியுள்ளவைகளாகின்றன . அதனால் 
சாம்பல் நிறத் துண்டு கருஞ் சாம்பலாகத் தோன்றுகின்றது . 


கூட 


நிறச் சாயல் முரண்பாடு 

தனிச் சிறப்பான நிறங்களைப் பற்றியும் நிறைவுறு நிறங்களைப் 
பற்றியும் நிறக் கலவைகளைப் பற்றியும் மேலே கவனித்தோம் . 
அந்த நிறங்கள் முரண்பாட்டு விளைவுகளைக் கொண்டிருக்கின்றன . 
நிறைவுறு நிறத்தின் ஒரு பின்னணியில் ஒரு நிறம் மிகவும் 
திண்ணிறைவுள்ள தாகத் தோன்றுகின்றது . அதாவது 
சிவப்பு நிற ஒட்டுத் துண்டு , ஒரு சாம்பல் நிறத்தின் பின்னணியை 
விட அதனுடைய நிறைவுறு நிறமான பச்சை நிறத்தின் பின்னணி 
ல் மிகவும் 

திண்ணிறைவுள்ள தாகத் தோன்றுகின்றது . 
ஏனென்றால் பச்சை நிறத்தின் பின்னணி விழித் திரையின் மையப் 
பரப்பைச் சிவப்பு நிறத்திற்கு ஒத்தமைதல் செய்ய விடாவண்ணம் 
தடுத்து விடுகின்றது . ஒரே சமயத்தில் நிகழ்கின்ற முரண் 
பாட்டின் காரணமாக இது நிகழ்கின்றது . விழித் திரையின் 
மையப் பரப்பிலுள்ள கூம்பு 

கூம்பு அணுக்கள் சிவப்பு நிறத்தை 
ஒத்தமைவு செய்யுமானால் அவைகள் புலனுணர்ச்சியை இழக் 
கின்றன . இது நடைபெறுமானால் சிவப்பு நிறம் திண்ணிறைவில் 
குறையும் . இச் செயல் நடைபெறா வண்ணம் பச்சை நிறம் 
தடுத்து விடுகின்றது . பச்சை நிறம் சிவப்பு நிறத்தின் நிறைவுறு 
நிறமாகும் . எனவே 

சிவப்பு - நிறம் - மிகவும் திண்ணிறைவு 
பெறுகின்றது . 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 

261 
ஆனால் இரண்டு நிறைவுறு நிறங்கள் பக்கம் பக்கமாக வைக்கப் 
படுமானால் அவைகள் சந்திக்கும் கோட்டில் சாம்பல் நிறம் 
தோன்றுகின்றது . நிறைவுறு நிறங்களின் விழித்திரை நிறக் 
கலவையினால் அது ஒருவேளை நடைபெறலாம் . நிறைவுறு நிறங் 
களின் அருகிலிருக்கும் ஒவ்வொரு நிறப்பரப்பும் வெளியிலுள்ள 
பரப்புகளைவிட அதிகமாகத் திண்ணிறைவுள்ள தாகக் காணப் 
படுகின்றது . 


பார்வைக் கூர்மை 


பார்வைக்குரிய வெளியில் புலன்காட்சியின் முக்கிய பண்புக் 
கூறு பார்வைக் கூர்மையாகும் . பார்வைக் கூர்மை புலன் 
காட்சி படிவத்தின் நேர்த்திக்கு எல்லைகளை அமைக்கின்றது . 
எனவே பார்வைக்கூர்மை ( Visual acuity ) என்பது வேறுபாடு 
கண்டறியத்தக்க இடத்திற்குரிய மிகச் சிறிய படிவம் என்று 
வரையறை செய்யலாம் . ஆனால் அது , பார்வைக்குரிய மிகச் சிறிய 
பொருளின் பார்வைக்கோணம் என்றுதான் வரையறை செய்யப் 
பட்டு வந்தது . இக் கருத்து பார்க்கப்படும் பொருளின் அளவை 
யும் பார்க்கப்படும் பொருள் உள்ள தூரத்தையும் காரணமாகக் 
கொண்டிருந்தது . 


இந்த 


பார்வைக்கோணம் ( Visual angle ) GTGTU SI கண்ணின் 
கண்ணாடிவில்லையிலிருந்து இழுக்கப்பட்ட இரண்டு நேர்க்கோடுகள் 
பொருளின் மேற்பாகத்தை ஒன்றும் , அடிப்பாகத்தை ஒன்றும் 
சென்றடைவதைக் குறிப்பிடுவதாக இருக்கின்றது . 
வாயிலைப் பல கூறுகள் வசப்படுத்துகின்றன . பார்வைக் கூர்மை 
யின் உள உடற் கூற்றியல் கோட்பாடு புலன் காட்சியின்மீது 
பொதுவாக சில கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றது . பார்வை 
வேறுபாட்டில் மைய நரம்பு மண்டலம் நடந்து கொள்ளும் 
முறையையும் வெளிப்படுத்துகின்றது . 


சிறிய பொருள்களைவிடப் பெரிய பொருள்கள் நீண்ட தூரத்தி 
லிருந்து கண்களுக்குத் தெரிகின்றன . பார்வைக் கூர்மையைச் 
சீராக அளவிடும் ஒரே அளவு பார்வைக்கோணந்தான் . நேர்க் 
சோட்டால் இந்தக் கோணத்தைச் சுட்டிக் காட்டலாம் . 
பார்வைக்கோணம் ஒளிக்கதிர்களினால் எதிரிணையாயமைந்திருக் 
கின்றன . ஒளிக்கதிர்கள் பொருளிலிருந்து கண்ணை வந்தடையும் 
போது மாறிச் செல்லுகின்றன . ஒரு பெரிய பொருளின் ஒளிக் 
கதிர் நீண்ட தூரத்திலிருந்து வந்து கண்ணின் கருவிழிப் 
படலத்தை அடைந்து ஏற்படுத்துகின்ற கோணமும் ஒரு சிறிய 


262 


உடற்கூற்று உளவியல் 


பொருளின் ஒளிக்கதிர் அண்மையிலிருந்து வந்து கருவிழிப் 
படலத்தை அடைந்து ஏற்படுத்துகின்ற கோணமும் ஒன்றாகவே 
இருக்கக் காணலாம் . பார்வைக்கோணம் சிறியதாக இருக்கு 
மானால் 

பார்வைக் கூர்மை பெரிதாக இருக்கின்றது என்று 
பொருள் . பார்வைக் கூர்மைை அளக்கமுடியும் . 
இரண்டு வழிகளின் பார்வைக் கூர்மையை அளக்க முடியும் . 
இரண்டு வழிகளின் பார்வைக் கூர்மையை அளக்க முடியும் என்று 
உள உடற் கூற்றியலார் கண்டறிந்திருக்கின்றனர் . வேறு பல 
வழிகளும் இருக்கின்றன என்றாலும் அவைகள் எல்லாம் சரியான 
முடிவுகளைத் தருவதில்லை . ஏனென்றால் பல கூறுகள் இந்தச் செயல் 
முறையில் இயங்குகின்றன . இரண்டு வழிகள் , மிகக் குறைந்த 
அளவு பார்க்க கூடிய கோணம் ( Minimum visible angle ) மிகக் 
குறைந்த அளவு பிரிக்கக் கூடிய கோணம் ( Minimum separable 
angle ) என்பன . ஒரு பொருளுக்கும் அதனுடைய பின்னணிக்கும் 
முரண்பாடு பெரிதாக இருக்குமானால் பார்வைக் கூர்மையும் பெரி 
தாக இருக்கின்றது . எனவே சோதனைகளில் அதிக அளவுள்ள 
முரண்பாட்டைப் புகுத்தவேண்டும் . உதாரணமாக வெண்மை 
யான பின்னணியில் கருமையையும் கருமையான சூழ்நிலையில் 
வெண்மையையும் உபயோகிக்க வேண்டும் . 


மிகக் குறைந்த அளவு பார்க்கக்கூடிய கோணம் மிகச் சிறிய 
கோணமாகும் . இது ஒளிக்கதிர்களால் எதிரிணையாயமைகின்றது . 
மிகக் குறைந்த அளவு பார்க்கக்கூடிய கோணத்திற்கு ஒரு 
வரையளவான சிறந்த சோதனை , வெண்மையான பின்னணியில் 
கருப்புக் கம்பியின் குறுக்களவைக் காண்பதாகும் . 


மிகக் குறைந்த அளவு பிரிக்கக்கூடிய கோணம் இரண்டு 
பொருள்களுக்கிடையில் உள்ள மிகச் சிறிய தூரத்தினால் அமை 
கின்றது . மிகச் சிறந்த ஒளிர்வு முரண்பாடுகள் பின்னணியில் ஒரு 
குறிப்பிட்ட தூரத்தில் இரண்டு பொருள்களுக்கிடையில் உள்ள 
மிகக் சிறிய 

சிறிய தூரத்தைப் பார்ப்பதாகும் . ஒரு வெள்ளைப் 
பின்னணியில் இரண்டு கருப்புக் கம்பிகளை 

உபயோகித்து 
இதற்கான சோதனையைச் செய்யலாம் . அந்த இரண்டு கருப்புக் 
கம்பிகளும் நெருக்கமாகக் கொண்டுவரப்பட வேண்டும் . எந்த 
இடத்தில் அந்த இரண்டு கம்பிகளுக்கிடையிலும் மிகக் குறுகிய 
தூரம் ஒருவரால் கண்டறியக் கூடியதாக இருக்கின்றது என்று 
பார்க்கவேண்டும் . மிகக் குறைந்த அளவு பிரிக்கக்கூடிய கோணம் 
சாதாரணமாக , மிகக் குறைந்த அளவு 
கோணத்தைவிடப் பெரிதாக இருக்கின்றது . மிகக் குறைந்த 
அளவு பிரிக்கக்கூடிய கோணம் பார்வைக் கூர்மை சோதனையைச் 


பார்க்கக் கூடிய 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 


263 


செய்யும் சிநெல்லன் சோதனையாகும் ( Snellen chart ) . இச் 
சோதனையைப் பெரும்பாலும் கண் மருத்துவர்கள் உபயோகித்து 
வருகின்றனர் . கண்களுக்குக் கண்ணாடி போடுவதற்கு மருத்துவர் 
கள் இச் சோதனைக்குப் பிறகுதான் பரிந்துரை செய்கின்றனர் , 


வெவ்வேறு அளவுகளிலுள்ள எழுத்துகள் ஒரு வரையள 
வான தூரத்திலிருந்து உபயோகிக்கப்படுகின்றது . இந்த வரையள 
வான தூரம் 20 அடியாகும் . ஒருவர் 20 அடித் தூரத்திலிருந்து 
நல்ல பார்வைப்புலனுள்ள சாதாரண மனிதர் 20 அடித் தூரத்தில் 
பார்க்கக் கூடியதைப் பார்ப்பாரானால் அவருடைய பார்வைப் புலன் 
20/20 ஆகும் . பலர் இதைவிடச் சிறப்பான பார்வைப் புலனை 
யுடையவர்களாக இருக்கின்றனர் . ஒருவருடைய பார்வைப் புலன் 
20/20 இருந்தால் அவருக்குச் சராசரி பார்வைப் புலன் என்றும் , 
அதைவிடக் குறைந்தால் குறைபாடுள்ள பார்வைப்புலன் என்றும் 
தீர்மானிக்கின்றார்கள் . அதாவது ஒரு சராசரி மனிதர் 40 அடித் 
தூரத்திலிருந்து காணுகின்ற பொருளை மற்றொருவர் 20 அடித் 
தூரத்திலிருந்து தான் காணுகின்றார் . எனவே இவருடைய பார் 
வைப்புலன் 48 என்பதாகும் . இவருடைய பார்வைக்கூர்மைசராசரி 
மனிதனுடையதைவிடக் குறைவு என்பதாகும் . ஆனால் உயர்ந்த 
பார்வைக் கூர்மையுள்ளவர்களும் இருக்கின்றார்கள் . அதாவது 
சராசரி மனிதர் 20 அடித் தூரத்திலிருந்து பார்க்கின்ற பொருளை 
ஒருவர் 

15 அடித் தூரத்திலிருந்து பார்த்தால் அவருடைய 
பார்வைக் கூர்மை 2 : என்பதாகும் . சிநெல்லன் சோதனை 
அவ்வளவு சிறப்பானதாக இல்லை என்றாலும் உடல் அல்லது கண் 
பரிசோதனைகளுக்குச் செல்லுகின்றவர்கள் இதைக் கொண்டுதான் 
பரிசோதிக்கப்படுகின்றனர் . 


பார்வைக் கூர்மையை அளவிடுதலில் வேறுபாடு அல்லது 
முரண்பாடு முக்கிய கூறாக இருக்கின்றது . பார்வையிலுள்ள 
பொருள்களின் முரண்பாட்டு முக்கியத்துவம் மறைத்துவைக் 
கின்ற கலையில் முக்கிய பயன்களை வழங்கியிருக்கின்றது . பொருள் 
களில் காணப்படும் முரண்பாடு முடிந்த அளவுக்குக் குறைக்கப் 
படுகின்றது . அதனால் மறைத்து வைக்கப்பட்ட பொருள்கள் 
பின்னணியிலிருந்து வேறுபட்டுத் தெரிவதில்லை . அதனால் எதிரிகள் 
அவைகளை அடையாளம் கண்டுகொள்ள முடிவதில்லை . அல்லது 
அவர்களுடைய பார்வைக் கூர்மை குறைந்த முரண்பாடுகளில் 
உள்ள வேறுபாடுகளைக் கண்டறிய முடிவதில்லை . 


பார்வைக் கூர்மையில் உபயோகிக்கப்படும் மற்றொரு மாறும் 
இயல்பு தூண்டலின் காலத் தொடர்ச்சியாகும் . தூண்டலின் 


264 


உடற்கூற்று உளவியல் 


காலக்கூறு குறைகின்றதினால் பார்வைக்கோணம் ஒரு குறிப்பிட்ட 
செறிவில் அதிகரிக்கின்றது . தூண்டலின் காலம் குறைந்தால் 
பார்வைக்குரிய தூண்டல் பெரிதாக இருக்கவேண்டும் . 


பார்வைக் கூர்மையில் தூண்டலின் அளவும் ஒரு மாறுமியல் 
பாக இருக்கின்றது . சோதனைப்பொருள் சிறியதாக இருக்குமானால் 
முரண்பாடு பெரியதாக இருக்கவேண்டும் . அப்பொழுதுதான் 
அது காணக்கூடியதாக இருக்கமுடியும் . 

சோதனைப் 
பொருள்களில் தேவையான முரண்பாடு மிக விரைவாக அதிகரிக் 

ஒளிர்வு குறைகின்றபொழுது பெரிய சோதனைப் 
பொருள்களுக்கும் சிறிய சோதனை பொருள்களுக்கும் இடை 
யிலுள்ள வேறுபாடு பெரிதாக இருக்கின்றது . 


சிறிது 


கின்றது . 


மேலும் பார்வைக் கூர்மை விழித்திரையின் பரப்பைச் சார்ந் 
திருக்கின்றது . விழித்திரையின் மீது தான் பிம்பம் விழுகின்றது . 
சோதனைப் பொருள்கள் நிலையானவைகளாக இருக்கும் பொழுது , 
பிம்பம் விழித்திரையின் மையப் பகுதியில் விழுகின்ற பொழுது 
அதிகப்படியான பார்வைக்கூர்மை ஏற்படுகின்றது . ஏனென்றால் 
அப் பரப்பில் கூம்பு அணுக்கள் அருகலாகவும் நெருக்கமாகவும் 
அடைக்கப்பட்டு இருக்கின்றன . விழித்திரையின் அமைப்பிலிருந்து 
பார்க்கும்போது , பார்வைக் கூர்மை விழித்திரையின் எல்லைக்குச் 
செல்ல குறைந்து கொண்டு செல்லுகின்றது . விழித்திரையின் 
மையப் பகுதியில் கோல் அணுக்களுக்கான பார்வை சிறிதும் 
கிடையாது . ஏனென்றால் அங்கு கோல் அணுக்கள் கிடையாது . 
அறுதிப்பாடு புள்ளியிலிருந்து 4 டிகிரியில் தான் கோல் அணுக் 
களின் பார்வைக் கூர்மை பெரிதாக இருக்கின்றது . பிம்பம் எல்லைக் 
கோட்டுக்குச் செல்லச் செல்ல விரைவாகக் குறைந்துவிடுகின்றது . 
இதற்குக் காரணம் என்னவென்றால் கோல் அணுக்கள் பெரும் 
குழுக்களாக எல்லையில் கூடியுள்ளன . அதிகமான கோல் அணுக்கள் 
ஒரு தனி விழித்திரை உயிரணுவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன . 
எனவே இவ்விதமாக விழித்திரையின் வேறுபாடு கண்டறியும் 
ஆற்றல் குறைந்து செல்லுகின்றது . 


மனிதக் கண்ணின் பார்வைக் கூர்மைக்கு ஓர் எல்லையுண்டு . 
இந்த எல்லை பல உடற் கூற்றியல் கூறுகளினால் நிர்ணயிக்கப்படு 
கின்றது . முதலாவதாக விழிப் பாவையின் முனைகளில் ஒளிச் 
சிதறல் ஏற்படுகின்றது . ஒளி மிகவும் செறிவாக இருக்கும் பொழுது 
விழிப்பாவையின் குறுக்களவு சிறிதாகின்றது . இது பார்வைக் 
கூர்மையைப் பாதிக்கின்றது . கண் உருண்டையினுள் உள்ள 
மூலப் பொருளில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒளிச் சிதறல் 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 


265 


ஏற்படுகின்றது . இதனால் பிம்பத்தின் கூர்மைத் தோற்றம் 
குறைகின்றது . ஏனென்றால் இது பிம்பத்தின் எல்லைக் கோடுகளை 
மங்கலாக்கி , சூழ்நிலைக்கும் பிம்பத்திற்கும் இடையிலுள்ள செறிவின் 
வேற்றுமையைக் குறைக்கின்றது . இந்தச் செறிவு வேற்றுமை 
தான் பொருள் இருக்கின்றதோ இல்லையோ என்ற வேற்றுமை 
கண்டறிவதற்கான அடிப்படையாக இருக்கின்றது . 


மேலும் சமமில்லாத ஒளிக்கோட்டம் ( Aberration ) கண்ணின் 
கண்ணாடி வில்லையில் முக்கியமான கூறாக இருக்கின்றது . தூர 
நோக்கியிலும் , நிழற்படக் கருவியிலும் இருக்கின்ற கண்ணாடியை 
ஒத்தது இது . ஒளிக் கோட்டத்தின் ஒரு கூறு சமதளமில்லாத 
கண்ணின் அமைப்பாகும் . சமதளமில்லாத கண் அமைப்புள்ளவர் 
தெளிவான பார்வையைப் பெறவேண்டுமானால் கண்ணாடிகளின் 
மூலம் அந்த அமைப்பைத் திருத்திக்கொள்ள வேண்டும் . 


மற்றொரு முக்கிய கூறு என்னவெனில் கண்ணின் நுட்பமான 
அனிச்சைச் செயல் ( Physiological nystagmus ) என்பதாகும் . 
முழு நிறைவான அறுதிப்பாட்டை நிலைநாட்டுவதற்கு முயற்சி 
எடுத்துக் கொண்டபொழுதுங்கூட அனிச்சையான நடுக்கங்கள் , 
இழுப்புகள் , மின்வெட்டுகள் முதலியவைகளைக் கண்கள் செய் 
கின்றன . இவைகளுக்கான நேரம் மிகச் சிறிதே என்றாலுங்கூட 
கூர்மையின் எல்லை அமைக்கும் முறையில் தலையிடுகின்றன . 


மேலும் விழித் திரையின் பல வண்ணத்தின் துணுக்கு 
பார்வைக் கூர்மையில் 

கூறாக இருக்கின்றது . இந்தப் 
பல வண்ணத் துணுக்கு உடலமைப்பியல் , உடற் கூற்றியல் 
பண்புக் கூறுகளின் பசை , வேற்றுமை கண்டறிவதைத் தடுக் 
கின்றது . எனவே பல வண்ணத் துணுக்கு பார்வைக் கூர்மையை 
நிர்ணயிக்கின்றது . 


எனவே இவைகளைப் போன்று பல கூறுகள் பார்வைக் 
கூர்மையில் செல்வாக்குப் பெற்றுப் பார்வைக் கூர்மையைக் 
குறைக்கலாம் . விழித் திரையின் மையப் பகுதியிலுள்ள கூம்பு 
அணுக்கள் 

மிக நேர்த்தியாக வேறுபாடு கண்டறியத்தக்க 
பொருளினால் வார்க்கப்பட்ட பிம்பத்தைவிட ஐம்பது மடங்கு 
அகலமாக இருக்கின்றன. எனவே பார்வைக் கூர்மையின் இறுதிகள் 
விழித் திரையின் நேர்த்தியினால் முற்றிலும் சரியாக விளக்க முடி 
யாது . பார்வைக் கூர்மை , மிகவும் விரிவாகப் பரவியிருக்கின்ற பிம் 
பத்தினுள் உள்ள செறிவில் இலேசானவேற்றுமைகளின் மீது சார்ந் 
திருக்கின்றது . எனவே ஒரு கூம்புஅணுவின் குறுக்களவு எல்லைக்குக் 


266 

உடற்கூற்று உளவியல் 
கீழ் பார்வைக் கூர்மையை கூராக்குவதும் முடியும் . அச் செயல் 
முறை கண்ணின் நுட்பமான அனிச்சைச் செயலின் விரைவான 
ஊசலாட்டத்தைச் சார்ந்ததாக இருக்கின்றது . இவைகளின் 
காரணமாக ஒளிர்வுகளின் சிறிது நேர கூட்டுத் தொகையைக் 
கண்டறிய முடியும் . கூம்பு அணுக்கள் ஒழுங்கான வரிசையாக 
இல்லாததால் அவைகள் ஒரு இடைவெளிக் காலத்தில் வெவ் 
வேறு அளவான ஒளியமைப்பைப் பெறுகின்றன . மேலும் இடத் 
திற்குரிய கூட்டுத் தொகை விழித் திரையிலும் மூளைப் புறணிக்குச் 
செல்லும் நரம்பு நார் கற்றையிலும் ஏற்பட முடியும் . விழித் 
திரையில் இடத்திற்குரிய கூட்டுத் தொகைக்குப் பெரிய வாய்ப்பு 
இருக்கின்றது . ஏனென்றால் விழித் திரையின் ஒரு தனி 
உயிரணுவின் மீது பல கூம்பு அணுக்களின் ஒரு முனை குவிதல் 
ஏற்படுகின்றது . 


ஆகவே இவைகளெல்லாம் கண்ணின் நுட்பமான அனிச்சைச் 
செயலின் குணத்தால் ஏற்படுகின்றன . விழித் திரையின் பிம்பம் 
எங்கு ஒரு பரவலான பட்டையாக இருக்கின்றது என்று கூர்மை 
யாகக் கண்டறிவதற்கு இவைகள் நம்மை அனுமதிக்கின்றன : 
பிம்பத்தின் கூர்மையான எல்லைக் கோடுகள் மையப் புலன் 
காட்சிக்குரிய செயல் முறைகளினால் உண்டாக்கப்படுகின்றன . 


கால வடிவமைப்பு 
கால வடிவமைப்பு 

முக்கியமான பாகுபாட்டுப் 
பொருளாக மாறி வருகின்றது . இதைப் பற்றி விரிவான 
ஆராய்ச்சிகள் நடைபெறுவது மிகக் கடினமே என்றாலும் , நாம் 
அதை ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆராய்ச்சிகள் 
நடைபெற்றிருக்கின்றன . கால வரிசை முறைகள் ( Temporal 
seqnences ) பற்றி வளர்ந்துள்ள ஆராய்ச்சிகள் பார்வையின் 
அல்லது பார்வைப் புலனின் அடிப்படைச் செயல் முறையின்மீது 
தெளிவான அறிவொளிகளை 

வீசுகின்றன . 

பார்வையின் 
கால வரிசை முறையைப் பற்றி நடைபெற்ற ஆராய்ச்சிகளில் 
குறிப்பிடத்தக்கது சுடர் நடுக்கமும் அதன் தொடர்புடைய 
நிகழ்ச்சிகளுமாகும் ( Flicker and related phenemena ) . பார்வை 
யில் சுடர் நடுக்கம் ஏற்படுகின்றது . தூண்டு பொருளில் மெதுவான 
மாறி வரும் நிகழ்ச்சி ஏற்படும் பொழுது சுடர் நடுக்கம் வழக்கமாக 
ஏற்படலாம் . உதாரணமாக ஒளியும் இருளும் சுடர் நடுக்கத்தை 
ஏற்படுத்தும் . 


கால வடிவமைப்பை அளவிட முடியும் என்று கண்டிருக் 
கின்றார்கள் . சுடர்நடுக்க அலையதிர்வெண் ( Critical flicker 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 


267 


frequency ) என்ற முறையை உபயோகிக்கின்றனர் . இதைச் 
சுடர் நடுக்க மின் எரி அலையதிர்வெண் ( Critical flicker fusion 
frequency ) என்றும் கூறுகின்றனர் . சுடர் நடுக்க அலையதிர் 
வெண் குறிப்பிடுவது , கண் பார்க்கத் தவறுவதற்கு முன்பு 
ஓர் ஒளி மேல் நோக்கியும் விட்டும் அல்லது விட்டு 

விட்டு 
நடுங்குகின்ற விகிதத்தையாகும் . அதாவது ஓர் ஒளியை விட்டு 
விட்டுப் பிரகாசிக்கின்றது என்றும் நிலையாகப் பிரகாசிக்கின்றது 
என்றும் அதைக் கூறுவதற்கு முடியாமலிருக்கும் போது அதன் 
விகிதம் என்ன என்பதாகும் . எனவே இதிகாலக் கூறு உள்ளடங்கி 
யிருக்கின்றது . ஓர் ஒளி தோன்றுவதற்கும் இருள்வதற்கும் 
இடையிலுள்ள காலத்தின் மீது சுடர் நடுக்க அலையதிர்வெண் 
தொங்கிக் கொண்டிருக்கின்றது . 


சுடர் நடுக்க அலையதிர்வெண் தூண்டலின் செறிவோடு 
அதிகரித்துச் செல்லுகின்றது . பல்வேறு நிறச் சாயல்களுக்கு 
வேறுபடுகின்றது . மேலும் பரிசோதனைக்கு உள்ளாகின்ற 
மனிதரின் வயதோடு குறையவும் செய்கின்றது . சுடர் நடுக்க 
அலையதிர்வெண்ணும் நுண்ணறிவும் குறைந்த அளவில் தான் 
இணைப்புத் தொடர்பாடு ( Correlation ) கொண்டிருக்கின்றன . 
சுடர் நடுக்க அலையதிர்வெண் விழித் திரையின் மையப் பகுதியை 
விட விழித் திரையின் எல்லைப் பகுதியில் உயர்வாக இருக்கின்றது . 
ஏனென்றால் புகுவாய்கள் மையப் பகுதியில் மிகவும் நெருக்கமாக 
இருக்கின்றன . இருள் இடைவெளிகளின்போது அவைகளின் 
பின் எரிதல் ( After firing ) சுடர் நடுக்கத்தின் புலன் காட்சியோடு 
தலையிடுகின்றது . 


கூம்பு அணுக்கள் விழித் திரையின் மையப் பகுதியில் மிக 
நெருக்கமாக இருக்கின்றன . கூம்பு அணுக்கள் கோல் அணுக்களை 
விட ஒரு குறைவான சுடர் நடுக்க அலையதிர்வெண் வாயிலையே 
கொண்டிருக்கின்றது . விழித் திரையின் இறுதி எல்லையில் கோல் 
அணுக்கள் தான் புகுவாய்களாக இருக்கின்றன . சாதாரணமான 
ஊதாக் கதிர் ஒளி விளக்குகள் வினாடிக்கு அறுபது தடவைகள் 
சுடர் நடுக்கம் செய்கின்றன . அதற்கு மின்வலி வழங்கும் நேரம் 
வினாடிக்கு அறுபது சுழற்சிகளாகும் . அவைகளின் வழக்கமான 
செறிவுகளில் ஒருவர் இதைக் காணலாம் . 


கண்ணுக்கான மற்றொரு கால வாயில் ( Temporal thres 
hold ) அசைவது போன்ற தோற்றமாகும் ( Apparant move 
ment ) . அதாவது அசைவை இடப் பெயர்ச்சியோடு ஒத்திடுவ 
தாகும் . இரண்டு ஒளி விளக்குகள் சில அங்குல இடைவெளி 


268 . 


உடற்கூற்று உளவியல் 


. 


களுக்கிடையில் வைக்கப்பட்டிருக்கின்றன என்று வைத்துக் 
கொள்வோம் . அவைகளை மெதுவாக மாற்றி மாற்றி ஏற்றியும் 
அணைத்தும் வருவதாகக் கொள்வோம் . அதனால் ஒரு விளக்கு 
எரிகின்ற போது ஒன்று அணைந்தும் , மாறி மாறி வரமுடியும் . 
ஒவ்வொரு விளக்கும் அதனுடைய இடத்தில் எரிவதாகவும் 
அணைவதாகவும் புலன் காட்சி செய்யப்படும் . இந்த எரிவதும் 
அணைவதும் மாறி மாறி வரும் செயல் முறையின் விகிதம் 
அதிகரிக்கப்படுமானால் , ஒரு விளக்கு முன்னும் மற்றொன்று 
பின்னும் வைக்கப்பட்டுள்ள அமைப்பில் , ஒரு புள்ளியில் ஒரே 
விளக்கு முன்னும் பின்னும் நகருவதாக நமக்குத் தோன்றலாம் . 
இந்தச் செயல் முறையைத்தான் அசைவது போன்ற தோற்றம் 
என்கின்றோம் . 


இந்த அசைவது போன்ற தோற்றம் தெருவிலுள்ள அறிகுறி 
விளக்குகளுக்கும் திரைப் படங்களுக்கும் அடிப்படையாக 
அமைகின்றது . அசைவது போன்ற தோற்றத்தின் திரிபுக் 
காட்சியை உண்டாக்க விளக்குகளில் ஏற்படுத்த வேண்டிய 
மாற்றத்தின் விகிதம் ஒவ்வொரு விளக்கின் ஒளி சுழற்சி , இருள் 
சுழற்சி ஆகியவைகளின் காலத் தொடர்ச்சியயைச் சார்ந்திருக் 
கின்றது . மேலும் அந்த விகிதம் விளக்கின் அளவையும் செறிவை 
யும்கூடச் 

சார்ந்திருக்கின்றது . அவைகளுக்கிடையிலுள்ள 
தூரத்தையும் அது சார்ந்திருக்கின்றது . இன்னும் சற்று உயர்ந்த 
விகிதத்தில் அல்லது மிக வேகமாக அணைந்து அணைந்து எரியு 
மானால் ஒவ்வொரு விளக்குக்கும் சுடர் நடுக்க அலையதிர்வெண் 
எல்லை மீறிச் செல்லும் . அப்பொழுது இரண்டு விளக்குகள் 
இரண்டு இடங்களில் நிலையாக எரிந்துகொண்டிருப்பது போன்று 
தோன்றலாம் . 


பல 


உள 


தலைமுறைகளாக 

உடற் கூற்றியலாரை 
பிரச்சினை திகைக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது . பார்வைப் 
புலன் காட்சியில் உள்ள கால வடிவமைப்பின் பண்புக் கூறுகளில் 
ஒன்றான அகவய நிறங்களாகும் ( Subjective Colours ) . இதை 
ஒரு பரிசோதனை மூலம் விளக்கலாம் . ஒரு வெள்ளை வட்டில் 
( வட்டமான தகடு ) ( Disc ) குறுகலான மிகக் கருப்பான கோடுகள் 
வரையப்பட்டிருக்கின்றன . வெள்ளைக் கோடுகள் குழுக்கள க 
அமைச்கப்பட்டிரு கின்றன . வட்டின் வடிவமைப்பிற்குத் தகுந் 
தாற்போல் ஏற்ற வேகத்தில் மெதுவ கச் சுழற்றப்படுகின்றது . 
வட்டு சுழன்று கொண்டிருக்கும்பொழுது அதிலுள்ள வெள்ளை 
நிறமோ , கருப்பு நிறமே ! தெரிவதில்லை . சாம்பல் நிறம்கூடத் 
தெரிவதில்லை . ஆனால் 

நிறமுள்ள கோடுகள் தெரிகின்றன . 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 


269 


வட்டின் வடிவத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தெளிவாகத் 
தெரியக்கூடிய நிறச் சாயல்கள் தோன்றுகின்றன . இவ்வாறு 
ஏற்படுகின்ற நிகழ்ச்சியைச் சரியான முறை 

விளக்கக்கூடிய 
காரணங்கள் புலப்படுமானால் நிறப் பார்வை பற்றிய சில 
மறைந்துள்ள உண்மைகள் புலப்படலாம் . 


நிறப் பற்றாக்குறைகள் 

நிறப்புலன் காட்சியில் தனியாள் வேறுபாடுகள் முக்கிய கூறாக 
இருக்கின்றன . சாம்பல் நிறங்களின் புலன்காட்சியில் உள்ள 
மாற்றங்களினால் நிறப்புலன் காட்சியில் அடிக்கடி குறைபாடுகள் 
அல்லது நிறப் பற்றாக்குறைகள் காணப்படுகின்றன . அதனால் 
நிறப்பற்றாக் குறையுள்ள ஒருவர் இயல்பான ஒரு தனியாளிட 
மிருந்து நிறப்புலன் காட்சியிலும் ஒளிர்வுப் புலன் காட்சியிலும் 
வேறுபட்டுக் காணப்படுகின்றார் . 


நிறப்பற்றாக் குறைகள் பல இருக்கின்றன . அவை முழுநிறக் 
குருடிலிருந்து இயல்பான நிறத்திலிருந்து சிறிது விலகியிருக்கும் 
நிறத்தைக் கண்டறிதல் வரையில் பல்வேறு படித்தரங்களைக் 
கொண்ட நிறப்பற்றாக் குறைகள் இருக்கின்றன . முழுநிறக் 
குருடில் ஒருவர் எந்தவிதமான நிறச் சாயலையும் காணமுடியாதவ 
ராக இருக்கின்றார் . ஆனால் மறுமுனைக் கோடிலிருப்பவர் 
நிறத்திலுள்ள சிறு வேறுபாட்டையும் காணக்கூடியவராக இருப்ப 
தால் அவருக்கு நிறப்பற்றாக்குறை உண்டோ இல்லையோ என்று 
கண்டறிய சிறந்த சோதனைகளை உபயோகிக்க வேண்டும் . 


. 


நிறப்பற்றாக் குறையைக் கண்டறிவதற்கு உபயோகப்படுத்தும் 
மிகச் சாதாரண சோதனை இசிகாரா சோதனை ( Ishihara test ) 
யாகும் . இது ஒரு புத்தக வடிவான சோதனைக் கருவி . நிறப் புள்ளி 
களை யுடைய பக்கங்களைக் கொண்டது . நிறப்புள்ளிகளெல்லாம் 
ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன . அவைகள் இரண்டு 
வடிவங்களில் நிறத்திலும் ஒளிர்விலும் வேறுபடுகின்றன . இதனால் 
அவை இரண்டு வேறுபட்ட எண்களாக அமைகின்றன, ஒரு 

இயல்பான கண்ணால் காணமுடியும் . மற்றொன்றை 
நிறக்குருடு கண்ணால் காணமுடியும் . நிறக்குருடுள்ள கண் , நிறப் 
புள்ளிகளின் ஒளிர்வில் மாற்றங்களைக் காண்கின்றது . அதனால் 
அக் கண் பற்றாக்குறையுள்ள கண் என்று அல்லது நிறக்குருடுள்ள 
கண் என்று கண்டறியப்படுகின்றது . 


எண்ணை 


இயல்பான கண்ணுக்குத் தேவைப்படுவது என்னவெனில், 
அது துலங்குகின்ற எல்லா நிறச்சாயல்களுக்கும் இணையாக இருக்கக் 


270 


உடற்கூற்று உளவியல் 


கூடிய கலவைகளை உண்டாக்கக் குறைந்தது மூன்று முதன்மையான 
நிறங்களாகும் . இந்த அடிப்படையில் நிறப்பார்வையின் பற்றாக் 
குறைகள் பொதுவாக மூன்று வகைகளில் விவரிக்கப்படுகின்றன . 
அவை , இயல்பான நிற ஒளிப்புலன் ( Trichromatism ) , அரை 
நிறக்குருடு ( Dichromatism ) , முழு நிறக்குருடு ( Monochromatism ) 
என்பன . ஒருவர் , தான் பார்க்கக்கூடிய எல்லா நிறங்களையும் 
முதன்மையான நிறங்களின் எண்ணிக்கையை ஒட்டி இணையாக்க 
வேண்டும் . ஒவ்வொன்றிலும் பல கிளைப் பகுதிகளும் இருக் 


கின்றன . 


இயல்பான நிற ஒளிப்புலன் 

இயல்பு நிலையிலுள்ள அல்லது இயல்பு நிலைக்கு அருகிலுள்ள 
நிறப்பார்வையை இயல்பான நிற ஒளிப்புலன் என்று கூறு 
கின்றோம் . அல்லது ஒரு சிறு பகுதி நிறக்குருடுள்ள நிலையாகும் . 
இந்த வகையான பற்றாக்குறை சிவப்பு -பச்சை நிறக்குருடைக் 
குறிப்பிடுகின்றது . சிவப்பு நிறமும் பச்சை நிறமும் திண்ணிறைவில் 
வலிமை யற்றிருக்கின்றன . அதனால் ஒன்றுக்கொன்று குழப்பத்தை 
உண்டாக்கலாம் . முதன்மையான நிறங்களின் செறிவிலுள்ள 
வேறுபாடுகளை இவ்வகை வெளிப்படுத்துகின்றது . எல்லா நிறங் 
களையும் இணையாக்கக் குறைந்தது மூன்று தூண்டல்கள் தேவைப் 
படுகின்றன . 


அரை நிறக்குருடு 

இது சிவப்பு - பச்சை நிறங்களின் குறைபாட்டையோ அல்லது 
நீலம் -மஞ்சள் நிறங்களின் குறைபாட்டையோ காட்டுகின்றது . 
அரை நிறக் குருடானவர் சிவப்பு , பச்சை நிறங்களைக் காண 
முடியாது . நீல நிறமும் மஞ்சள் நிறமும் பழுதடையவில்லை 
என்றாலும் அவைகளைத் - தெளிவாகக் கண்டறிந்து வேறுபாடு 
காண முடியாது . சிவப்பும் பச்சையும் சாம்பல் நிறமாகத் 
தோன்றும் . இரண்டு முதன்மையான நிறங்கள் தேவைப் 
படுகின்றன . அரை நிறக்குருடு இரண்டு அமைப்புகளைக் கொண் 
டிருக்கின்றது . ஒன்று புரேடானோப்பியா ( Protanopia ) மற் 
றொன்று டெவுட்டர்னோப்பியா ( Deuternopia ). இரண்டு 
அமைப்புகளும் சிவப்பு பச்சை நிறக் குருடேயாகும் . முதல் 
வகையில் நிறமாலையின் சிவப்பு முனை குட்டையானது . இதனால் 
பச்சை நிறம் சாம்பல் நிறமாகத் தோன்றும் . இரண்டாவது 
அமைப்பில் பார்க்கக்கூடிய பரப்பும் , குவடும் இயல்பான வளைவைக் 
கொண்டதாக இருக்கின்றன . ஆனால் சிவப்பு நிறமும் பச்சை 


ஒரு தனி 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 

271. 
நிறமும் சாம்பல் , நீலம் , மஞ்சள் ஆகிய நிறங்களோடு குழப்பிக் 
கொள்ளப்படுகின்றன . ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் 
பொது நிலையான புள்ளி ( சாம்பல் நிறம் ) நிற பாலையை இரண் 
டாகப் பிரிக்கின்றது . இரண்டும் வேறு வேறு நிறப்பகுதிகளாகும் . 
இந்த இரண்டு அமைப்புகளும் அவைகளின் சிவப்பு - பச்சை நிறக் 
குறைபாட்டில் ஒத்த பகுதிகளோடு பெரும்பாலான நிறக்குறை 
பாடுகளுக்குக் காரணம் காட்டுகின்றன . மஞ்சள் - நீல நிறக் 
குருடின் இரண்டு அமைப்புகளும் மிகவும் அரிதாகத் தோன்று 


கின்றது . 


முழுநிறக் குருடு 

முழுநிறக் குருடானவருக்கு எல்லா நிறங்களும் சாம்பல் 
நிறமாகத் தோன்றுகின்றன . சாம்பல் நிறத்திற்கும் மற்றெந்த 
நிறத்திற்கும் இடையில் வேறுபாடு கண்டறிய முடியாது . அவர் 
பார்க்கின்ற எல்லா நிறங்களும் நிற மற்றும் திண்ணிறைவின்றியும் 
காணப்படுகின்றன . அவர் ஒளிர்வின் வேறுபாடுகளுக்குத்தான் 
துலங்குகின்றார் . இந்த ஒழுங்கற்ற நிலை மிகவும் அரிதாகும் , 
ஆனால் சில சமயங்களில் கூம்பு அணுக்களின் பார்வை முற்றிலும் 
இல்லாதபோது தான் இது ஏற்படுகின்றது . விழித்திரையின் 
மையப் பகுதியின் பார்வை குருடாகி விடுவதாலும் பகல் ஒளி 
நிலைமைகளுக்கு ஒத்தபைதல் தாழ்வாக இருப்பதாலும் கோல் 
அணுக்களின் 

பார்வையைத்தான் முற்றிலும் நம்பியிருக்க 
வேண்டியிருக்கின்றது . 


மேலே நாம் விவரித்துக் கூறிய நிறப் பற்றாக்குறைகள் 
பார்வைப் புலனில் விவாதிக்கப்படுகின்றன என்றாலும் எட்டு 
சதவிகித ஆண்களே 

நிறக்குருடாக இருக்கின்றனர் என்று 
கண்டறிந்திருக்கின்றனர் . இந்த நிறப்பற்றாக் குறைகள் பெரிதும் 
மரபுரிமையானதாகும் . மேலும் இவை பால் இணைவு குணப் 
பண்புகளைக் கொண்டிருக்கின்றன . பெண்களில் ஒரு சதவிகிதத் 
திற்குக் குமைவானவர்கள் தான் நிறக் குருடர்களாக இருக் 
கின்றனர் . முற்றிலும் இன உறவுடைய நிறக்குருடு குறிப்பிடத் 
தக்க பால் வேற்றுமைகளைக் காட்டுவதில்லை . அது மிகவும் 
அரிதாகும் . நிறக்குருடு என்பது முற்றிலும் கோல் அணுக்களின் 
பார்வையாகும் . மிகவும் ஒளியுள்ள விளக்கைப் பார்க்க 
முடியாது . விபத்துகளினாலும் நோய்களினாலும் கூட நிறக்குருடு 
ஏற்படுவதுண்டு. 


நிறப்பார்வை பல சூழ்நிலைகளில் சோதனை செய்யப்படு 
கின்றது . ஏனென்றால் சில வாழ்க்கைத் தொழில்களில் கூர்மை 


272 


உடற்கூற்று உளவியல் 
யான நிறப்பார்வை தேவைப்படுகின்றது . இராணுவத்தின் சில 
துறைகளுக்கும் , விமானப்படை , கப்பல்படை போன்ற துறை 
களுக்கும் , சாயத் தொழிற்சாலை , இரசாயனத் தொழிற்சாலை , 
நிற அச்சுத் தொழிற்சாலை போன்றவைகளுக்கும் கூர்மையான 
நிறப்பார்வை முக்கிய குணப் பண்பாகக் கருதப்படுகின்றது . 
எனவே இங்கெல்லாம் நிறப்பார்வையின் சோதனை நடத்தப் 
படுகின்றது . 


மனிதர்களிடம் காணப்படும் நிறக்குருடு மிருகங்களிடத் 
திலும் காணப்படுவதாக நம்புகின்றனர் . எனவே நிறப்பார்வை 
எல்லா மிருகங்களையும் உள்ளடக்கிக் கொண்டிருக்கவில்லை . 
பறவைகளும் தேனீக்களும் நிறப்பார்வையுள்ளவைகளாக இருக் 
கின்றன . மீன்களுக்கும் நிறப்பார்வையுண்டு . ஆனால் பெரும் 
பாலான குட்டி போட்டுப் பால் கொடுக்கும் மிருகங்களுக்கு நிரப் 
பார்வை கிடையாது . பூனைகளும் , நாய்களும் நிறக்குருடானவை 
களாகும் . மாடுகள் நிறத்தைப் பற்றிக் கவலைப்படுவதாகத் 
தெரியவில்லை . ஆனால் வெள்ளை நிறமான வைக்கோலையும் பச்சை 
நிறமான பச்சைப் புல்லையும் முன்னே வைத்தால் மாடுகள் 
பச்சைப் புல் பக்கந்தான் திரும்புகின்றன . குரங்குகளும் , 
வாலில்லாக் குரங்குகளும் நிறச்சாயல்களின் பண்புத் தரத்தை 
அறிந்திருக்கின்றன . 


நிறப் பார்வையின் கோட்பாடுகள் 

பார்வைப் புலனின் பல்வேறு பகுதிகளையும் நிறப்பார்வை 
யையும் பற்றி விவரமாக அறிந்த நாம் நிறப்பார்வையின் கோட் 
பாடுகளைப் பற்றியும் ஓரளவு தெரிந்து கொள்ளவேண்டும் . உள 
இயக்கவியலார் கடந்த இருநூறு ஆண்டுகளாக நடத்தி வந்த 
ஆராய்ச்சிகளின் பயனாகப் பல நிறப்பார்வையின் கோட்பாடுகள் 
தோன்றியிருக்கின்றன . அந்தக் கோட்பாடுகளைப் பாகுபாடு 
செய்த ஆராய்ச்சியாளர் சிலர் எந்த ஒரு தனிக் கோட்பாடும் 
தெரிந்த எல்லா உண்மைகளையும் போதுமானதாகக் கொண் 
டிருக்கவில்லை என்று கருதுகின்றனர் . வழக்கத்திலுள்ள கோட் 
பாடுகள் மூன்று குழுக்களில் அடங்குகின்றன . 


இயங் - ஹெம் ஹோல்ட்ஸ் கோட்பாடு 

இக் கோட்பாடு தூண்டல் கலவையிலிருந்து பெறப்பட்ட 
விவரங்களின் மீது விருத்தி செய்யப்பட்டதாகும் . இக் கோட்பாடு 
மூன்று நிறக்கோட்பாடு என்றும் கூறப்பட்டு வருகின்றது . மூன்று 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 


273 


நிறக்கோட்பாடு வேறு சிலவும் இருக்கின்றன . அவைகளில் ஒன்று 
தான் இயங் - ஹெம்ஹோல்ட்ஸ் கோட்பாடும் ( Young - Helm 
holtz Theory ) . மூன்று நிறக்கோட்பாடுகளில் இது மிகவும் பழமை 
யானதாகும் . இக் கோட்பாடு இயங் ( Young ) என்பவரால் முதன் 
முதலில் எடுத்துக்கூறப்பட்டது . பிறகு ஹெம்ஹோல்ட்ஸ் 
( Helmholtz ) என்பவர் அதை விருத்தி செய்து பிரபலப்படுத்தினார் . 


மூன்று நிறக்கோட்பாட்டினர் மூன்று வகையான கூம்பு 
அணுக்களை வலியுறுத்துகின்றனர் . அவை சிவப்பு , பச்சை , நீலம் 
நிறங்களைச் சார்ந்த கூம்பு அணுக்களாகும் . இந்த மூன்று வகை 
யான கூம்பு அணுக்களை வெவ்வேறு விகிதங்களில் தூண்டுவதின் 
மூலம் நிறங்களையும் ஒளிர்வையும் பெறமுடியும் என்பது அவர் 
களின் நம்பிக்கையாக இருக்கின்றது . எனவே இக் கோட் 
பாட்டின்படி மூன்று நிறங்களே முதன்மையான நிறங்கள் 
என்பதாகும் . 


ஒவ்வொரு கூம்பு அணுவின் வகையும் அகலமான நிறமாலைக் 
குரிய துலங்கல் வளைவுள்ளதாக இருக்கின்றது . ஆனால் ஒவ்வொன் 
றும் தனியானதும் வேறானதுமான முகடுள்ள தாக இருக்கின்றது . 
ஆகையினால் அலை நீளத்தின் எந்தக் குறுகலான 

பட்டையும் 
மூன்று வகையான கூம்பு ( நிற ) அணுக்களையும் தூண்டவல்லது . 
ஒன்று 

மட்டும் மிகவும் வலிமையுள்ளதாக இருக்கவேண்டும் . 
எல்லா மூன்று அணுக்களும் ஒரே அளவாகத் தூண்டப்படும் 
பொழுது ஏற்படுகின்ற நிறப்புலனுணர்ச்சி வெள்ளையாக இருக் 
கின்றது . இக் கோட்பாட்டிலுள்ள முக்கியமான சிரமம் என்ன 
வென்றால் நிறக்குருடின் வகைகளைப் பற்றிச் சரியான விளக்கம் 
கிடைக்கப் பெறவில்லை என்பது தான் . மேலும் மூன்று முதன்மை 
யான நிறங்களை மட்டும் கொண்டு எல்லா நிறங்களையும் இணை 
யாக்க முடியாது . மஞ்சள் நிறம் தனி நிறம் என்று பௌதிகவியல் 
ஏற்றுக்கொண்டிருந்தும் இக் கோட்பாடு அதைப் புறக்கணித்து 
விட்டது . 


ஹெரிங்கின் கோட்பாடு 

இக் கோட்பாடு உளவியல் உண்மைகளின் அடிப்படையில் 
உருவான தாகும் . பின் பிம்பங்கள் , முரண்பாடு பார்ப்போருக்கு 
நிறம் எவ்வாறு தோன்றுகின்றது , என்ற ஊகங்களின் மீது நடத் 
தப்பட்ட பரிசோதனைகளிலிருந்து பெறப்பட்ட உளவியல் தெரி 
பொருள்களின் ( Data ) முக்கிய வலியுறுத்தல்களை அமைக்கின்றது . 
உளவியல் தெரி பொருள்களின் மீது உருவான இக் கோட்பாடுகள் 
நான்கு நிறக் கோட்பாடுகள் 

என்றும் கூறப்படுகின்றன . 
உடற் -18 


174 


உடற்கூற்று உளவியல் 


னென்றால் நான்கு அடிப்படை நிறங்களைத்தான் இக் கோட் 
பாடுகள் ஏற்கின்றன . ஆனால் உண்மையில் இக் கோட்பாடுகள் 
ஆறு நிறக் கோட்பாடுகள் தான் . 


இக் கோட்பாடுகளின் ஊகம் என்னவென்றால் ஆறு முதன்மை 
யான நிறங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு புகுவாய் அல்லது ஒரு 
துலங்கல் முறை உண்டு என்பதாகும் . அவைகள் , சிவப்பு , பச்சை , 
நீலம் , மஞ்சள் , கருப்பு , வெள்ளை என்பன. இந்தப் புகுவாய்கள் 
அல்லது 

செயல்முறைகள் இணைகளாக்கப்பட்டிருக்கின்றன , 
அதனால் சிவப்பும் பச்சையும் விளைவுகளில் எதிரிடையாக இருக் 
கினறன . அதேபோன்று மற்ற இணைகளான பஞ்சள்- நீலம் , 
கருப்பு - வெள்ளை என்பவைகளும் எதிரிடையான விளைவுகளைக் 
கொண்டிருக்கின்றன . சிவப்பு நிறத்தின் தூண்டு பொருளிலிருந்து 
மறுபடியும் றப்படுவது எதிர்மறையான பின் பிம்பத்தின் 
பச்சை நிறமாகும் . 


இக் கோட்பாட்டின் சிறப்பான கூறாக அமைந்திருப்பது என்ன 
வென்றால் , நிறமற்ற நிறத்திற்குரிய அளவு நிறச் செயல்முறை 
களைப்போல் அதே துலங்கல்களிலிருந்து பெறப்படுவதில்லை . இக் 
கோட்பாட்டிலுள்ள ஒரு சிரமம் என்ன வென்றால் , இந்தக் கருத்துக் 
கோள்களை நரம்பு உடற் கூற்றியல் முறையில் மாற்றம் செய்ய 
முயற்சிக்கும் பொழுதும் , இந்த இணைகள் எவ்வாறு இயங்கு 
கின்றன என்று குறிப்பிடும் பொழுதும் உறுதியாக எதையும் கூற 
முடிவதில்லை . நாம் பெறுகின்ற தெரிபொருள்கள் வேறுபாடுகளின் 
எல்லாப் பண்புக் கூறுகளையும் உள்ளடக்கிக் கொண்டிருக்கவில்லை . 
அதனால் நிறக்குருடு பற்றிய விளக்கத்தை நாம் பெறமுடிவதில்லை . 
நிறக்கலவையையும் நிற வேறுபாட்டையும் இக் கோட்பாடு 
கூறுகின்றது . 


இலாட் - பிராங்கிளின் கோட்பாடு 

இது மூன்றாவது நிறக்கோட்பாடாகும் . பார்வை மண்டலத் 
தில் மின் வலிப்பதிவுகளினால் பெறப்பட்ட நரம்பு உடற் கூற்றியல் 
சான்றுகளிலிருந்து இக்கோட்பாடு விரிவடைந்தது . இது மிகவும் 
அண்மையில் உருவான கோட்பாடாகும் . இக் கோட்பாடு ஒரு 
முதன்மையான அமைப்பை உண்மையெனக் கொள்ளுகின்றது . 
அது நிறமற்ற கோவைக்கும் பல ஒழுங்குபடுத்தும் முறைகளுக்கும் 
காரணம் கூறுகின்றது . ஆறு அல்லது 

ஒழுங்குபடுத்தும் 
மூறைகள் இருக்கின்றன . இந்த ஒழுங்குபடுத்தும் முறைகள் 
பார்வை நிறமாலையை மூடியிருக்கின்ற அலை நீளங்களின் ஓரளவு 
வேற்றுமையான பரப்புகளுக்குத் துலங்குகின்றன . இந்த ஒழுங்கு 


நிறப்பார்வையின் உளவியல் அடிப்படைகள் 


215 


படுத்தும் முறைகள் மூன்று நிறமாலை மண்டலங்களாக அமைந் 
திருக்கின்றன . அவைகள் ஓரளவுக்கு சிவப்பு , பச்சை , நீலம் ஆகிய 
வைகளின் இயல்பான நிற ஒளிப் புலன் கோட்பாட்டோடு ஒத்துச் 
செல்லுவதாக இருக்கின்றன . இந்தக் கோட்பாட்டின் விரிவாக் 
கங்கள் நிறப் 

நிறப் பற்றாக்குறைகளின் பெரும் பிரிவுகளுக்கான 
காரணத்தை அறிய உதவுகின்றன . ஆனால் , ஓரினச்சார்பான 
முரண்பாடு ( Simultaneous contrast ) அடுத்தடுத்து வரும் 
முரண்பாடு ( Successive contrast ) ஆகியவைகளின் பிரச்சினைகள் 
முறையாக 

பக்கமாக ஒதுக்கி 

வைக்கப்படுகின்றன . 
ஏனென்றால் நரம்பு உளவியலைப் பற்றிப் போதிய உண்மைகள் 
கிடைக்கப்பெறவில்லை . 


நிறவேறுபாடுகள் நிறக்கலவையின் விளைவுகளை முன்கூட்டி 
யறிவதிலுள்ள சில சிரமங்கள் ஆகியவைகளை இக் கோட்பாடு 
கவனமாக நோக்கியிருக்கின்றது . இக்கோட்பாட்டை உருவாக்கிய 
இலாட் பிராங்கிளின் என்பவர் இது ஒரு பரிணாம வளர்ச்சியைக் 
கொண்ட பிறப்புக் கொள்கை என்று கூறுகின்றார் . நம்முடைய 
பார்வை நிறமற்ற கட்டத்திலிருந்து நிறங்களின் வேறுபாடுகளைக் 
கண்டறிகின்ற இன்றைய நிலைக்கு வளர்ந்திருக்கின்றது என்று 
கருதுகின்றார் . 


11. கேள்விப் புலன் 


அறிவைப் பெறுவதற்கும் வெளியுலகத்துச் செய்திகளைப் 
பெறுவதற்கும் மனிதர்களுக்கு மிகவும் அகன்ற பாதை போன்று 
உதவுவன பார்வைப் புலனும் கேள்விப் புலனுமாகும் . பார்வைப் 
புலனைப்பற்றி முந்திய அத்தியாயத்தில் விரிவாகக் கண்டோம் . 
இங்குக் கேள்விப் புலனைப் பற்றி விரிவாக ஆராய்வோம் . 
தூரத்திலுள்ள பொருள்களைப் பற்றிய செய்திகளைத் தருவன 
பார்வையும் கேள்வியுந்தான் . ஆனால் பார்வைப்புலன் பெற்றுள்ள 
சில நற்கூறுகளைப்போலவே பார்வைப் புலன் பெற்றில்லாத சில 
நற்கூறுகளைக் கேள்விப்புலன் பெற்றிருக்கின்றது . 


பார்வைப்புலன் , நாம் கண்களைத் திருப்புகின்றதிசையிலிருந்து 
மட்டுந்தான் செய்திகளைப் பெறமுடியும் . ஆனால் கேள்விப்புலன் 
எல்லாத் திசைகளிலிருந்தும் செய்திகளைப் பெற முடியும் . மேலும் 
இருட்டறையில் பார்வைப்புலன் பயன்படாது . ஆனால் இருட் 
டறையிலும் , நாம் ஒலியைக் கேட்க முடியும் . மனிதர்களிடை 
யிலும் , மிருகங்களிடையிலும் செய்திகளைப் பறிமாறிக்கொள்ளும் 
கருவியாகவும் கேள்விப்புலன் பயன்படுகின்றது.தொலைபேசிகளூம் , 
ஒலிபரப்புக் கருவிகளும் , வானொலிகளும் கேள்விப்புலனை 
நம்பித்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன . பள்ளிகளிலும் , 
கல்லூரிகளிலும் , பொதுக் கூட்டங்களிலும் , இசைக்கச்சேரிகளிலும் 
கேள்விப்புலன் தான் ஆதிக்கம் செய்கின்றது . அதனால் தான் 
போலும் திருவள்ளுவரும் செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம் 
என்று கூறியிருக்கின்றார் . 


எனவே கேள்விப்புலன் மனிதர்களுக்கும் சரி , பறவைகள் , 
மிருகங்களுக்கும் சரி மிக மிக முக்கியமான புலனாக இருக்கின்றது . 
கேள்விப்புலனை இழந்த மனிதன் வாழ்க்கை இன்பத்தின் முக்கிய 
பகுதியை இழந்தவனாகின்றான் . எதிலும் திறமையாகச் செயல்பட 
முடியாது . சமூகத் தொடர்புறவுகளில் கேள்விப்புலன் தான் 
குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது . மனிதர்கள் 
பேசுவதெல்லாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்குத்தான் . 
தோழமைத் தொடர்புறவுகளை நிலைநாட்டுவதற்குத்தான் 


கேள்விப் புலன் 


277 


ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுகின்றான் . தான் பெற்றுள்ள 
எரிச்சலுணர்ச்சிகளைப் பேசி வெளிப்படுத்தவும் , மற்றவர்களின் 
நன்ட திப்பைப் பேசிப்பெறவும் மனிதர்கள் விரும்புகின்றனர் . 


ஆகவே இத்திறமைகளைப் பெற்றில்லாத மனிதன் நல்ல 
நட்புறவுகளையும் , வாழ்க்கை வெற்றிகளையும் பெற முடியாமல் 
போவதோடு மனமுறிவுகளையும் , வாழ்க்கைத் தோல்விகளையும் 
அதிகமாகத் தேடிக்கொள்ளுகின்றான் . ஆளுமை வளர்ச்சியில் 
பயங்கர மாற்றங்களைப் பெறுகின்றான் . எல்லோரையும் சந்தேகத் 
தோடு நோக்குகின்றான் . அடிக்கடி கோபமும் , எரிச்சலும் 
கொண்டு , சமூகச் சூழ்நிலைகளில் மனவிறைப்பை வளர்த்திக் 
கொள்ளுகின்றான் . நாளடைவில் அச்சூழ்நிலைகளிலிருந்து தன்னைப் 
பின் வாங்கிக்கொள்ளுகின்றான் . கேள்விப்புலன் சரியான முறையில் 
மனிதனுக்கு உதவ முடியவில்லை என்றால் இத்தகைய நிலைகள் தான் 
வந்தடைகின்றன . இக் குறைபாடுகளையுடைய மனிதனை நாம் 
செவிடு , அல்லது செவிடன் என்று கூறுகின்றோம் . 


எந்த ஒரு பண்பாட்டிலும் இசைக் கலை இல்லாமலிருக்க 
முடியாது . இசை இன்பம் பயக்கவல்லது . இசையைக் கேட்டுத் 
தான் இன்பம் பெற முடியும் . எனவே இசையின் இன்பத்தைப் 
பெற முடியாத மனிதனின் வாழ்க்கை அரை வாழ்க்கைதான் . 
இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு அடிப்படையாக இருப்பது 
கேள்விப் புலன் . இதைப் பற்றிச் சரியாகப் புரிந்து கொள்ளு 
வதும் சிரமந்தான் . கூறப்போனால் பார்வைப் புலனைவிட , செவிப் 
புலனின் முழு அறிவையும் பெறுவது கடினமேயாகும் . என்றாலும் 
இது நாள் வரையிலும் நடைபெற்றுவந்த ஆராய்ச்சிக் குறிப்புக் 
களைக் கொண்டு முடிந்த அளவுக்குச் செவிப் புலனை அறிந்து 
கொள்ள முயலுவோம் . கேள்விப் புலனை அறிந்து கொள்ளு 
வதற்குச் சில அடிப்படையான அறிவெல்லைகளை முதலில் தெரிந்து 
கொள்ள வேண்டும் . அவைகளைத் தூண்டல் என்ற கருத்துச் 
சொல்லில் அடக்கிக் காட்டலாம் . 


தூண்டல் 


எந்த ஒரு புலனுணர்ச்சிக்கும் தூண்டல் இன்றியமையாதது . 
புலனுறுப்புக்களை உடல் 

சார்ந்த ஓர் ஆற்றல் இயங்கித் 
தூ டிச் செயல்பட வைக்கின்றது . எனவே - புலன் தூண்டலை 
அளிக்கின்ற உடல் சார்ந்த ஆற்றலின் இயல்பைப் பற்றி 
முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் . புலன் தூண்டலை 
அளிக்கின்ற ஆற்றலை எளிய வடிவில் விளக்கிக்கூற முயலுவோம் 


278 


உடற்கூற்று உளவியல் 


ஒலி அலைகள் 

கேள்விப் புலனுக்குத் தேவையான தூண்டல் சுற்றுப் 
புறத்திலுள்ள ஒலி அலைகளில் அடங்கியிருக்கின்றது . பொதுவாக 
அத் தூண்டல் காற்றில் தான் அடங்கியிருக்கின்றது . கேள்விப் 
புலனில் அடங்கியுள்ள பிரச்சினை என்னவென்றால் தூண்டலின் 
பரிமாணங்களுக்கும் புலனுணர்ச்சிக்கும் இடையிலுள்ள தொடர் 
புறவாகும் . எனவே நம்முடைய முக்கிய நோக்கம் ஒலியலைகளை 
விவரித்துக்கூறுவதும் இயக்கவியலார் உபயோகிக்கின்ற பரிமாணங் 
களை விவரிப்பதுமாகும் . இந்த இடத்தில் 

இடத்தில் நாம் தெரிந்து 
கொள்ள வேண்டிய முக்கியமான குறிப்பு என்னவென்றால் உடல் 
சார்ந்த ஒலியும் உணரப்பட்ட ஒலியும் ஒன்றாக இருப்பதில்லை 
என்பதாகும் . ஒன்றிலிருந்து மற்றொன்றை எவ்வளவு சரியாக 
முன்னறிந்து கூறக் கூடிய திறமையை நாம் பெற்றிருந்தாலும் 
இந்த வேறுபாடு இருக்கச் செய்கின்றது . 


ஒலி அலைகள் என்பன அழுத்தத்தினால் ஏற்படும் முன்னேறிச் 
செல்லும் பரப்புகளாகும் . அவை மேலே செல்லச் செல்ல செறிவு 
குறைந்து விடுகின்றன . ஒலி அலைகளின் செல்வழி ( Medium ) 
காற்றும் நீருமாகும் . இந்த இரண்டு செல்வழிகளுக்கும் அழுத் 
தத்தினால் மேல் நோக்கிச் செல்லும் பண்பும் , மேலே செல்லச் 
செல்ல செறிவு குறையும் பண்பும் இருக்கின்றன . ஏனென்றால் 
இந்தச் செல்வழிகளில் அணுக் கூறுகள் ஓரளவு இடத்தால் பிரிக் 
கப்படுகின்றன . காற்றைவிட நீரில் இது குறைவாக 

இருக் 
கின்றது . அலைகள் மேலே செல்லுவதால் அணுக் கூறுகள் செல் 
வழிகளுக்குள்ளேயே முன்னும் பின்னும் முன்னேறும் அலைகளைப் 
போலவே பயணம் செய்கின்றன . 


அணுக் கூறுகளின் அசைவில் எந்தவிதமானமுன்னேற்றமும் 
உண்மையில் ஏற்படுவதில்லை . ஒரேபுள்ளியில் அவைகள் 
முன்னும் பின்னும் அசைந்து கொண்டிருக்கின்றன . அணுக் 
கூறுகள் முன்னும் பின்னும் அசையும் பொழுது அவைகள் 
அழுத்தத்தினால் ஏற்படும் பரப்புகளை 

உண்டாக்குகின்றன . 
அதைத் தொடர்ந்து செறிவின்மையும் அல்லது தளர் நிலையும் 
ஏற்படுகின்றது . இதைத்தான் நாம் ஒலியலைகள் 
கூறுகின்றோம் . 


என்று 


எளிய 

அசைவுகளினால் சீரான உடற் கூறுகள் அதிர்வுறு 
கின்றன . அவைகள் 

உண்டாக்குவதை ஒலி அலைகள் என்று 
கூறுகின்றோம் . 

அவை காற்று அணுக் கூறுகளை முன்னும் 
பின்னும் அசையச் செய்து தளர் நிலையடைகின்றன . ஒலியலைகள் 


கேள்விப் புலன் 


279 


காற்றை அமுக்கி முன்னே செவ்லச் செய்து சூழ்நிலையில் 
மாற்றத்தை உண்டாக்குகின்றன . காற்றின் அணுக் கூறுகள் 
ஒன்றையொன்று மாற்றாக அடித்து அழுத்தமான பரப்பிலிருந்து 
முன்னே விரட்டப்படுகின்றன . முன்னே செல்லச் செல்ல அழுத் 
தத்தின் செறிவு குறைவதால் தளர்கின்றன . காற்றின் அழுத்தம் 
என்பது காற்று அணுத் திரள்களின் நெருக்கமாகும் . எனவே 
காற்றின் அழுத்தம் குறிப்பிட்ட புள்ளியில் முதலில் இயல்பான 
அழுத்தத்தைவிட உயர்ந்தும் பிறகு தாழ்ந்தும் காணப்படும் . 
காற்றின் அழுத்தத்தினால் ஒலியலைகளின் மாற்றத்தை விளக்கக் 
குறி வரை படம் ! Graph ) மூலம் காட்டலாம் . ஒரு இசைக்கவடு 
( Turing fork ) சோதனை இதற்கு ஏற்றதாக அமைகின்றது . 


| 


எவ்வளவு 


கவடின் 


எந்த ஒரு திட்பமான பொருளையும் அடிக்கும்பொழுது அது 
அதிர்வுறுகின்றது . அடியால் ஏற்பட்ட அசைவு 
சிறிதாக இருப்பினும் அதிர்வு ஏற்படுகின்றது . திட்பமான 
பொருள்களின் ( Solid objects ) அதிர்வுகள் ஒழுங்கு முறை 
யானவைகளாகவும் , மாறாதவைகளாகவும் ஒழுங்காக எழுந் 
தமிழ்கின்றவைகளாகவுமிருக்கின்றன . 

ஒரு இசைக் 
ஒழுங்கான அசைவுகள் குறிப்பிடத்தக்க அலையதிர்வுடை 
யவைகளாக இருக்கின்றன . இசைக் கவடின் முனைக் கவர்களின் 
( Tines ) அசைவுகள் காற்றின் அணுத் திரள்களை அடிக்கச் 
செய்கின்றன . அதாவது இசைக் கவ டின் கிளைகளை சுத்தியால் 
அடிக்கும் பொழுது அது ஒலியை எழுப் கின்றது . முனைக் கவர்கள் 
அதிர்வுறுகின்றன . எழுந்த ஒலி காற்றை அமுக்கி மேலே செல்லச் 
செய்கின்றது . முனைக் கவரின் அசைவுகள் காற்றின் அணுத் 
திரள்களை அடித்துத் துரத்துகின்றன . காற்றின் அணுத் 
திரள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி , ஆற்றலை ஓர் அணுத் திரளி 
லிருந்து மற்றொன்றுக்கு மாற்றுகின்றன . அணுத் திரள்கள் 
முன்னும் பின்னும் அசைவதால் இது நடைபெறுகின்றது . 
அதிர்வுறுகின்ற மூலங்களிலிருந்து ஆற்றல் எல்லாத் திசைகளிலும் 
விரிந்து செல்லுகின்றது . அதிர்வுறுகின்ற மூலம் மாறாத அலை 
யதிர்வையும் அதிர்வுறு வீச்சையும் கொண்டிருப்பதால் காற்று 
அணுத் திரள்களும் அவ்வாறே இருக்கின்றன , அணுத் திரள்கள் 
எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றனவோ அவ்வளவுக்கு 
காற்றின் அமுக்கம் அதிகமாக இருக்கும் . 


காற்றின் அணுத் திரள்கள் ஒன்றோடொன்று மோதுவதாலும் 
ஒழுங்கான முறையில் தனியாக அசைவதாலும் காற்று அமுக்க 
அலைகளின் 

மாற்றம் ஏலியாக அமைகின்றது . மாறாத அலை 
யதிர்வின் அமுக்க மாற்றங்களும் , வீச்சும் ஒலிகளேயாகும் . இந்த 


* , 


280 

உடற்கூற்று உளவியல் 
ஒலிகள் ஒலி மூலத்திலிருந்து வெளிப்புறத்திற்கு விரிவடை 
கின்றன . 


நிமிர்வித அலை 

ஒலியை எந்த ஊடு பொருள் மூலமாகவும் உண்டாக்க 
முடியும் . ஒலியைப் பரப்பும் செயல் முறை நரம்பு மண்டலத்தின் 
நடத்தையிலுள்ள செயல் முறையைப் போன்றிருக்கின்றது . 
ஒலிக்கு ஒரு மூலம் உண்டு . அந்த மூலத்திலிருந்து ஒலி அதிர்வுறு 
கின்றது . அது மட்டும் போதாது . ஒலி தொடர்ந்து அதிர்வுறு 
வதற்கும் , அதைப் பரப்புவதற்கும் சில முறைகளும் வேண்டி 
யிருக்கின்றன . மனிதர்களும் மற்ற குட்டி 

மற்ற குட்டி போட்டுப் பால் 
கொடுக்கும் மிருகங்களும் காற்றின் மூலம் இயக்கப்பட்ட ஒலியின் 
மீது நம்பிக்கை வைத்துச் சார்ந்திருக்கின்றன . மற்ற மிருகங்களும் 
உயிரினங்களும் மற்ற ஊடு பொருள்கள் மூலம் இயக்கப்பட்ட 
ஒலியின் மீது முதன்மையான நம்பிக்கை வைத்திருக்கின்றன . 
உதாரணமாக , பாம்புகள் தரையின் மூலமாக தூண்டல்களைப் 
பெறுகின்றன. 


கதவுகளும் , சுவர்களும் போன்ற திட்பமான பொருள்கள் 
இயல்பாக ஒலிகளை விலக்கி விடுவதில்லை . காற்றின் மூலமாக 
ஒலியை வாங்கியனுப்புகின்றன . ஆனால் அவைகளே பெற்று 
அனுப்புகின்ற ஒலிகளின் பண்புத் தரம் வேறுபட்டிருக்கின்றது . 
நீ நக்கடியில் ஒலிகள் 

வேறுவிதமாகவும் காற்றில் வேறு 
விதமாகவும் இருக்கின்றன . வேற்றுமையான ஊடு பொருள் 
களின் மூலம் பரப்பப்பட்ட பொழுது ஒலி பண்புத் தரத்தில் 
வேறுபட்டிருக்கின்றது 

உண்மைக்குச் சான்றுகள் 
இருக்கின்றன . முதலாவதாக ஒலியின் புலன் காட்சி 

உடல் 
சார்ந்த அல்லது பருப்பொருள் சார்ந்த தூண்டலைச் சார்ந்திருக் 
திருக்கின்றது . இரண்டாவதாக , ஒலியைப் பரப்பப்பட்டபோது 
என்ன நிகழ்ந்தது என்பதையும் ஒளியின் புலன் காட்சி சார்ந் 
திருக்கின்றது . மூன்றாவதாக , செவியின் நுட்பத்தையும் சார்ந் 
திருக்கின்றது . 


என்ற 


ஒலி அதிர்வுறுகின்ற பொருளினால் சுருங்கி விரியும் ஊடு 
பொருளில் இயக்கப்படுகின்றது . ஒலியைப் பரப்பும் ஊடு 
பொருளில் காற்றின் அணுத் திரள்கள் இடத்தால் பிரிக்கப் 
பட்டிருக்கின்றன . காற்றின் அணுத் 

திரள்கள் முன்னும் 
பின்னும் அசைந்து ஒரு அலை விளைவை 

உண்டாக்குகின்றன . 
செயல்படுகின்ற அணுத் திரள்கள் தொடர்ந்து நகர்ந்து செல்லுவ 


பிறகு 


கேள்விப் புலன் 

281 
தில்லை என்று நம்பப்படுகின்றது . மாறாக , முதல் வரிசையிலுள்ள 
அணுத் திரள்கள் அடுத்த வரிசையிலுள்ள அணுத் திரள்களோடு 
மோதி அவைகளை அடிக்கின்றன . 

அவை பின்னோக்கி 
அசைகின்றன . பிறகு இரண்டாவது வரிசையிலுள்ள அணுத் 
திரள்கள் தனித் தனியே மூன்றாவது வரிசையிலுள்ள அணுத் 
திரள்களை மோதியடித்து விட்டுப் பின்னோக்கி அசைகின்றன . 
இதே போன்று முன்னோக்கிச் சென்றும் பின்னோக்கி அசைந்தும் 
ஒவ்வொரு வரிசையிலுமுள்ள அணுத் திரள்கள் செயல்படு 
கின்றன . இச் செயல் முறையின் மூலம் ஒரு அழுத்தமும் ஒரு தளர் 
நிலையும் ஏற்படுகின்றது . இதை ஒரு ஒலியலை என்று கூறப் 
படுகின்றது . 


படத்தில் காட்டப்பட்டுள்ளது ஒரு எளிய ஒலியலையாகும் . 
இதனுடைய குறிப்பிடத்தக்க பண்பு , அசையாத அழுத்தமும் 
தளர் நிலையுமாகும் . ஒலியலையைப் பதிவிடுதலில் எந்தவிதமான 
குலைவின் அறிகுறியும் காணப்படவில்லை . இந்த வகையான ஒலி 
யலைகள் நிமிர்வித அலைகள் ( Sine waves ) என்று கூறப்படுகின்றன . 
பெரும்பாலான ஒலியலைகளில் குலைவுகள் ஏற்படுகின்றன . ஆனால் 
அவைகளின் இயல்பு நடைமுறையில் காணப்படவில்லை . 


படத்தில் காட்டப்பட்டுள்ள ஒலியலை அ என்ற புள்ளியை 
அடைகின்ற பொழுது ஒரு முழு வட்டத்தையடைகின்றது . இதை 
ஒரு சுற்று ( Cycle ) என்று கூறுகின்றோம் . ஒரு வினாடியில் 5000 
சுற்றுகள் முடிவடைகின்றன . ஒலியலையின் ஒரு சுற்று முடிவடை 
கின்ற காரணத்தினால்தான் அலையை நிமிர்வித அலை என்று கூறப் 
படுகின்றது . சற்றுத் தீவிரமாக் கூறுவோமானால் ஒரு நிமிர்வித 
அலை என்பது . ஒரு முழு வட்டத்தில் 0 டிகிரியிலிருந்து 360 
டிகிரி வரையில் எல்லாக் கோணங்களையும் மூடியுள்ளதைக் குறிப் 
பிடுகின்றது . படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆ என்ற புள்ளி 
அரை 

நிமிர்வித அலையாகும் . அது 180 டிகிரியைக் 
கொண்டிருக்கின்றது . ஒரு தொனி சுற்றுகள் வழியாகச் செல்லு 
வ.தால் அது எந்தச் சமயத்திலும் குறுக்கிட்டுத் தடுக்கப்படலாம் . 
உதாரணமாக , அது இ என்ற புள்ளியில் முடிவடையலாம் . ஒரு 
முழுச் சுற்றும் செல்ல முடியாதபோது அல்லது 360 டிகிரியை 
அடைய முடியாதபோது இ புள்ளியில் நின்றுவிடலாம் . சில 
சமயங்களில் சுற்றில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியைக் குறிப்பிட 
வேண்டுமானால் ( அதாவது 104 

என்று வைத்துக் 
கொள்ளுவோம் ) அதை நிலை ( Phase ) என்று கூறுகின்றோம் . 
கேள்விப்புலனைப்பற்றி அறிவதற்கு இது மிக முக்கியமான 
தாகும் . 


டிகிரி 


282 


உடற்கூற்று உளவியல் 


இரண்டு தொனிகள் எல்லா வழிகளிலும் ஒன்றுபோலவே 
காணப்படலாம் . ஆனால் நிலையில் மட்டும் வேறுபடலாம் . ஒரு 
தொனி அதனுடைய சுற்றை மற்றொன்றுக்குச் சற்று முன்புதான் 
தொடங்கியிருக்கலாம் நிலையிலுள்ள வேற்றுடைகள் செவிக்குக் 
கேட்கக்கூடியதாக இருக்கலாம் . நிமிர்வித அலைகள் அல்லது 
தொனிகள் ஒன்றுக்கொன்று அலையதிர்வெண்ணிலும் வீச்சிலும் 
கூட மாறுபடலாம் . 


அலையதிர்வெண் 

ஒவ்வொரு வினாடியிலும் முடிவடைந்த சுற்றுகளின் எண்ணிக் 
கையைத்தான் அலையதிர்வெண் ( Freqhency ) என்று கூறுகின்றோம் . 
ஒரு வினாடிக்கு 500 சுற்றுகளைக் கொண்ட ஒரு தொனி தாழ்வான 
தென்றும் , 15,000 சுற்றுகளைக்கொண்ட ஒரு தொனியை உயர் 
வானதென்றும் கூறுகின்றனர் . எனவே அலையதிர்வெண் ஒலி 
யலைகளின் வேற்றுமைகளை விவரிப்பதில் ஒரு பெரிய பண்பாக 
இருக்கின்றது . புலன் காட்சியிலும் வேற்றுமைகளைக் காட்டு 
கின்றது . நிமிர்வித அலையின் உடல் சார்ந்த குணத்தை அலை 
யதிர்வெண் குறிப்பிடுவதாக இருந்தாலும் குரல் எடுப்பு ( Pitch ) 
அலையதிர் வெண்ணின் உளவியல் பகுதியை விவரிப்பதற்குப் 
பொதுவாக உபயோகிக்கப்படுகின்றது . நாம் அலையதிர்வெண்ணைப் 
புலன் காட்சி செய்கின்றோம் என்று கூறுவது பொருத்தமாகத் 
தெரியவில்லை நாம் குரல் எடுப்பைப் புலன்காட்சி செய்கின்றோம் 
என்று கூறுவதே சரியாகும் . ஒரு தொனியின் குணம் ( Tone ) 
மற்றொன்றைவிட அதிக ஒலியுள்ள தாக இருக்கின்றது என்று நாம் 
கூறமுடியும் . அல்லது , இரண்டு தொனிகளின் குணங்கள் ஒரே 
அளவு உயர்ந்திருக்கின்றது என்றோ அல்லது ஒரே அளவு தாழ்ந் 
திருக்கின்றது என்றோ கூறமுடியும் . ஆனால் சில தொனிகளின் 
குணம் மாறியிருக்குமானால் குரல் எடுப்பில் மாற்றத்தை மனிதச் 
செவி கண்டறிய முடியும் . அலையதிர்வெண்ணில் 

மாற்றம் 
இல்லாமலிருந்தாலும் காண முடியும் . 


வீச்சு 

நிமிர்வித அலையின் முகடுகள் 90 டிகிரியிலும் 270 டிகிரியிலும் 
புறக்கணிக்கக் கூடியதாகவுமிருக்கலாம் . ஆழமாகவுமிருக்கலாம் , 
வீச்சு ( Amplitude ) என்பது குவிகை நடு விட்டத்திற்கு இணையான 
நாண் (Ordinate ) வழியேயுள்ள புள்ளியிலிருந்து கீழ் நோக்காக 
வளைந்துள்ள நிலையின் அளவைக் குறிப்பிடுகின்றது . அதாவது , 
வீச்சை , சுருக்குதலிலிருந்து தளர் நிலைவரையிலும் உள்ள காற்று 
அழுத்தமாற்றத்தின் 

குறிப்பிடுகின்றது 


மொத்த 


அளவைக் 


கேள்விப் புலன் 


283 


என்றும் கூறலாம் . வீச்சில் உள்ள மாற்றங்களை உரத்த ஒலியி 
லுள்ள மாற்றங்களாகச் செவியின் மூலம் அறியலாம் . வினாடிக்கு 
ஐநூற்று சுற்றுகளில் ஊசலாடும் இரண்டு தொனிகள் அவைகளின் 
வீச்சுகளில் வேறுபடலாம் . இந்த வேறுபாடுகள் உரத்த ஒலியில் 
வேறுபாடுகளாகப் புலன் காட்சி செய்யப்படுகின்றன . மிகப் 
பெரிய கீழ்நோக்கியுள்ள வளைவு நிலையைக் ( Deflection ) 
கொண்டுள்ள தொனி உரக்க ஒலிக்கின்றது . அல்லது பெரிய 
வீச்சைக்கொண்டதாக இருக்கின்றது . ஒலி அலையின் செறிவு 
அல்லது ஆற்றலை உடல்சார்ந்த சொற்பாங்கில் குறிப்பிடுவது தான் 
வீச்சு என்பது . ஆனால் உரத்த ஒலி என்பது உளவியல் சார்ந்த 
சொற்பாங்காகும் . ஒவ்வொன்றையும் குறிப்பதற்கு வெவ்வேறு 
சொற்பாங்கு தேவைப்படுகின்றது . ஏனென்றால் ஒலி அலையின் 
உடல் சார்பான பண்புக் கூறுகளும் உளவியல் சார்பான பண்புக் 
கூறுகளும் வேறுபடுகின்றன . 


அலையதிர் வெண்ணிலும் குரல் எடுப்பிலும் 

வேறுபாடு 
இருப்பதால் உரத்த ஒலியில் கண்டறியக்கூடிய வேறுபாடு 
இல்லாமலேயே வீச்சு வேறுபடலாம் . அல்லது அலையதிர்வெண் 
வேறுபடுமானால் வீச்சில் மாற்றம் இல்லாதபொழுது உரத்த 
ஒலியில் ஒரு வேற்றுமையைக் காணலாம் . வீச்சு பெரும்பாலும் 
ஒலிச்செறிவின் மூல அளவுகளின் ( Decibels ) சொற்பாங்கில் 
விவரிக்கப்படுகின்றது . தூண்டலின் செறிவு , அழுத்த மாற்றத்தின் 
வீச்சின் மிசைப் பெருக்கத்திற்கு ( Square ) சரிசமவீத அளவாக 
இருக்கின்றது . 


டெசிபல் ( Decibel ) அல்லது ஒலிச் செறிவின் மூல அளகின் 
பத்தில் ஒன்று . ஒலியலையின் வீச்சு உடல் சார்ந்த சொற்பாங்கு 
களில் குறிப்பிடப்படுகின்றது . செறிவு அல்லது ஆற்றல் போன்ற 
சொற்களை உபயோகிக்கின்றோம் . இது ஒலியலையில் நிறைந்துள்ள 
ஆற்றலின் அளவைக் குறிக்கின்றது . பொறியியல் துறையிலும் 
உளவியல் துறையிலும் இவ்விதமான சொற்பாங்குகளில் தான் ஒலி 
அடிக்கடி குறிப்பிடப்படுகின்றது . ஆனால் இதை உள உடல் 
சார்பிலிருந்து பெறப்பட்ட ஒரு சொற்பாங்கில் சரியாகச்சொல்லு 
வோமானால் டெசிபல் ( Decibcl ) அல்லது ஒலிச் செறிவின் மூல 
அளகின் பத்தில் ஒன்று என்று குறிப்பிட வேண்டும் . 


டெசிபல் என்பது ஒலிகளின் செறிவை உளவியல் சார்ந்த 
பொருள் அமையும்படியாகப் புனையப்பட்டதாகும் . புலன்காட்சி 
செய்யப்பட்ட உரத்த ஒலியின் ஒரு சுருக்கமான பெயர் 
குறிப்பன்று டெசிபல் . ஒரு கொடுக்கப்பட்ட அலையதிர்வெண்ணுக் 


284 


உடற்கூற்று உளவியல் 


கான 


வாயில் ஆற்றலில் 0 புள்ளியோடு ஆரம்பிக்கப்பட்டது 
டெசிபல் அளவுகோல் . எனவே சற்று கண்டிப்பாகக் கூறுவோ 
மானால் ஒவ்வொரு அலையதிர்வெண்ணும் ஒவ்வொரு தனியாளும் 
வேறுவேறான செறிவு அளவுகோல்கள் வேண்டப்படுகின்றனர் . 
ஏனென்றால் வாயில் ( Threshold ) அலையதிர்வெண்ணோடு மாறு 
படுகின்றது . ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மாறுபடுகின்றது . 
இது செயல்முறைக்கு மிகவும் ஒவ்வாததென்று தெளிவாகத் 
தெரிகின்றது . 

மேலும் இன்றைய தினங்களில் விதிமுறைப்படி 
யில்லாத உடல்சார்ந்த செறிவு மட்டத்தில் 0 வைக்கப்படுகின்றது . 
சாதாரணமாக ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 0002 நெடி விசை 
யழுத்தம் ( Dyne ) என்று கொள்ளப்படுகின்றது . எந்த ஒரு ஒலிச் 
செறிவும் இந்த அடிப்படைச் செறிவின் ஒரு விகிதமாகக் கூறப் 
படுகின்றது . அது இதற்குப் பத்து மடங்காக இருக்கலாம் . 
அல்லது சரியான அந்த நிகழ்ச்சியைச் சார்ந்திருக்கின்ற எந்த 
எண்ணையும் கொண்டு குறிப்பிடலாம் . 


ஒலிச் 


ஒலிச் செறிவின் மூல அலகு ( Bel ) அல்லது 10 டெசிபல் இந்த 
விகிதத்திலிருந்து தான் பெறப்பட்டது . அது , நாம் குறிப்பிட 
விரும்புகின்ற 

செறிவுக்கும் அடிப்படைச் செறிவுக்கு 
மிடையில் உள்ள விகிதத்தின் பொது அடுக்கு மூல ( Logarithm ) 
மாகும் . இவ்விதமாக , அடிப்படையைவிடப் பத்து மடங்கு அதிக 
மான செறிவுள்ள ஒலியானது 10 டெசிபல் மட்டத்தில் இருக் 
கின்றது . அதாவது ஒரு ஒலிச்செறிவின் மூல அலகாகும் ( 1 Bel ), 
ஏனென்றால் பத்தின் அடுக்கு மூலம் 1. ஒன்றின் பத்து மடங்கு 10 . 


சிக்கல் ஒலியலைகள் 

இதுவரையில் நாம் நிமிர்வித அலைகளைப் பற்றிக் கவனித்து 
வந்தோம் . அவைகள் சில சமயங்களில் தூயதொனிகள் (Pure 
tones ) என்று கூறப்படுகின்றன . இவைகளை நாம் அரிதாகவே 
சந்திக்கின்றோம் . எப்படியிருப்பினும் இடையிடையே நிகழ்கின்ற 
ஓர் அலையை நிமிர்வித அலையைப்போன்று விவரிப்பது வழக்கமாகி 
விட்டது . கணக்கு முறைப்படி அத்தகைய ஒரு பாகுபாட்டைச் 
செய்யும்பொழுது போரியர் பாகுபாடு ( Fourier analysis ) என்று 
அழைக்கப்படுகின்றது . போரியர் பாகுபாடு கணக்குச் சார்பான 
கவர்ச்சியைவிட மேலானதாகும் . இயந்திரப்பாகுபாட்டாலும் , 
மின்னியக்கப்பாகுபாட்டாலும் செயல்விளக்கம் செய்து காட்ட 
லாம் . செவியின் மூலம் செய்து காட்டலாம்.ஒலி இடையிடையே 
நிகழாமலிருக்கின்ற நிகழ்ச்சிகளை இரைச்சல் என்கின்றோம் 


கேள்விப் புலன் 


285 


ஒலியலைகளின் பிறப்பிடம் 

ஒரு பொருள் அதிர்வுறுகின்ற பொழுது ஒலியலைகள் தோன்று 
கின்றன . இவ்விதமாகச் சூழ்ந்துள்ள ஊடு பொருளில் அழுத்த 
அலைகளைச் செலுத்தப்படுகின்றது . உதாரணமாக வயலின் 
வாசிக்கும் குழுவினர் , இசைக்கவடுகள் ( Tuning forks ) , 
குரல்வளை அதிர்வு நாளங்கள் ( Vocal cords ) , ஒலிச் சவ்வுகள் 
( Drum membrane ) முதலியவைகளைக் கூறலாம் . இவைகள் 
காற்றில் அதிர்வை எழுப்புகின்ற பொழுது அவைகளைச் சுற்றி 
யுள்ள காற்று அணுத்திரள்களில் அவைகளின் அசைவைச் 
செலுத்துகின்றன . அதன்மூலம் ஒலியலைகளைத் தோற்றுவிக் 
கின்றன . அலையதிர்வெண் , செறிவு , நிலை . விளைகின்ற ஒலியலை 
களின் உட்சிக்கல் ஆகியவைகள் தொடங்குகின்ற பொருளில் 
அதிர்வின் அதே பரும அளவுகளைச் சார்ந்திருக்கின்றன . ஓர் 
இசைக்கவடு ஒரு நொடிப்பொழுதுக்கு 100 சுழற்சிகளில் அதிர்வு 
செய்யுமானால் அது ஒரு நொடிக்கு 100 சுழற்சிகளுள்ள ஓர் ஒலி 
யலையைத் தோற்றுவிக்கின்றது . 


அடிப்படையில்லாத பிறதொனிகள் 

இசைக்கவடுகள் எளிய முறையில் அதிர்வுறுகின்றன . அவை 
ஒலியலைகளை எழுப்புகின்றன . அந்த ஒலியலைகள் மிகவும் தூய்மை 
யான நிமிர்வித அலை களாக இருக்கின்றன . வயலின் கம்பி 
மிகவும் வேறுபட்டு ஒலிக்கின்றது . அது முழுமையாக அதிர்வுறுவ் 
தோடு , தனியாகக் கம்பி அதிர்வுறுவதின் முழுப்பின்னங்களின் 
எண்ணும் வேறுபடுகின்றது . 

கம்பியில் ஒவ்வொரு பாதியும்,, 
மூன்றில் ஒன்றும் , நான்கில் ஒன்றும் , ஐந்தில் ஒன்றும் ஆக 
ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியே அதிர்வுறுகின்றது . முழுக் 
கம்பியைவிட பாதிகள் இரண்டு மடங்கு வேகமாக அதிர்வுறு 
கின்றன . மூன்றாக உள்ள பகுதிகள் மூன்று மடங்கு வேகமாக 
அதிர்வுறுகின்றன . மற்றவைகளும் இதே ரீதியில் அதிர்வுறு 
கின்றன . 

முழுக்கம்பியின் அதிர்வுறுதலின் அலையதிர்வெண் 
ஒத்தியைவு இசையின் மூலச்சூத்திரம் ( Fundamental ) என்று 
பொதுவாகக் கூறப்படுகின்றது . பகுதிகளின் அதிர்வுகள் நிகழும் 
விரைவுகள் ( Overtones ) என்று கூறப்படுகின்றன . 


முதல் பகுதியின் நிகழும் விரைவு பாதிகளின் அதிர்விலிருந்து 
விளைகின்றது . எனவே இரண்டு மடங்கு அலையதிர்வெண்னை 
யுடையதாக இருக்கின்றது . அதே சமயத்தில் இரண்டாவது 
நிகழும் விரைவு அலையதிர்வெண்ணில் அடிப்படைக் கூற்றை 
( Fundamental) அல்லது மூலச்சூத்திரத்தைவிட மூன்று மடங்கு 


286 


உடற்கூற்று உளவியல் 


அதிகமாக இருக்கின்றது . அதேபோன்று பத்தாவது நிகழும் 
விரைவு அடிப்படைக் கூற்றின் அலையதிர்வெண்ணைவிடப் பதினோரு 
மடங்கு அதிகமாக இருக்கின்றது . பன்னிரண்டாவது நிகழும் 
விரைவு அடிப்படைக் கூற்றைவிடப் பதின்மூன்று மடங்கு அதிக 
மான அலையதிர்வெண்ணைக் கொண்டதாக இருக்கின்றது . எந்த 
ஒரு பொருளும் அதிர்வின் ஒருதனி அடிப்படைக் கூறின் அலையதிர் 
வெண்ணைக் கொண்டதாக இருக்குமானால் அது நிகழும் விரைவு 
களைக் கொண்டிருக்கின்றது . அது மேலே நாம் காட்டிய தொடர் 
புறவுகளைக் கொண்டதாக இருக்கின்றது . 


இரண்டு பொருள்களுக்கு ஒரே மாதிரியான அடிப்படைக் 
கூறு இருக்குமானால் நிகழும் விரைவுகள் ஒரே அலையதிர்வெண் 
களைக் கொண்டதாக இருக்கின்றன . நிகழும் விரைவுகள் ஒரே 
விதமான 

ஒலிச்செறிவுகளைக் கொண்டிருக்க வேண்டியதில்லை . 
ஆனால் இரண்டு வேறான கருவிகள் ஒரே அடிப்படைக்கூறின் 
அலையதிர்வெண்ணின் ஒரு சுரத்தை ( Orote ) அவைகள் ஒலித் 
தாலும் அவைகளிடையே வேறுபாடு கண்டறிய ஒரு உண்மை 
நம்மை அனுமதிக்கின்றது . உதாரணமாக ஒரு பியானோவும் ஒரு 
வயலினும் ஒரே சுரத்தை ஒலிக்கும்போது மிகுந்த வேறுபாட் 
டோடு ஒலிக்கின்றன . ஏனென்றால் அவைகளில் நிகழும் விரைவு 
களின் செறிவு வடிவங்களில் வேறுபாடுகளிருக்கின்றன . 
ஒலியலை எதிர்வு 

ஒலியலை எதிர்வு ( Resonance ) என்பதை ஒலியின் உளவியல் 
பரும அளவுகள் என்றும் கூறுகின்றனர் . ஒரு திறந்த வெளியில் 
இரண்டு புள்ளிகளுக்கிடையில் ஒரு வயலின் கம்பியை நீட்டினால் 
அடிப்படைக் கூற்றின் அலையதிர்வெண்ணின் வீச்சும் , நிகழும் 
விரைவுகளும் ஒன்றோடு ஒன்று ஓர் எளிய தொடர்பைக் கொண் 
டிருக்கின்றது . முதல் நிகழும் விரைவு இரண்டாவது நிகழும் 
விரைவைவிடப் பெரிதாகவும் , இரண்டாவது மூன்றாவதைவிடப் 
பெரிதாகவும் இருக்கக் காணலாம் . மறவைகளும் இவ்வாறே 
இருக்கின்றன . அதனால் அழுத்த மாற்றத்தின் சிக்கலான விட்டு 
விட்டு எழும் அலை உருவாகின்றது . 


ஓர் ஒலிப்பெட்டி , அல்லது ஒலியலை எதிர்வு அறை , அல்லது 
ஒருவயலின் எதிரே ஒரு கம்பி நீட்டப்பட்டிருக்கின்றது . வயலினின் 
ஒவ்வொரு பகுதியும் ஓர் அலையதிர்வெண்ணைக் கொண்டிருக் 

அடிக்கும் பொழுது அது இயல்பாகவே அதிர்வுறு 
கின்றது . வயலினில் உள்ள காற்று அறையின் அளவும் ஒலியலைகளை 
வலுப்பெறச் செய்கின்றது . அதாவது எந்த ஒலியலைகளின் அலை 


கின்றது . 


கேள்விப் புலன் 


287. 


T 


நீளம் ஒலியறையின் நீளத்தின் பண்முகமாக இருக்கின்றதோ 
அந்த ஒலியலைகளை வலுப்பெறச் செய்கின்றது . வயலினின்பகுதிகள் 
காற்று அணுத்திரள்களால் அவைகளின் இயல்பான அலையதிர் 
வெண்ணோடு அடிக்கப்படலாம் . இச்செயல் முறை நடைபெறும் 
பொழுது அவைகள் அதிர்வுறுகின்றன . அதாவது ஓலி வழியே 
ஒலி அதிர்வு ( Resonate ) ஏற்படுகின்றது . அலையதிர்வெண்ணை 
விரிவாக்குகின்றது . 


பல்வேறு நிகழும் விரைவுகளின் அளவு ஓர் ஊது கொம்பின் 
மீது ஒலித்த ஒரே அடிப்படைக் கூற்றின் சுரத்திற்கு வேறாக 
இருக்கின்றது . நிகழும் விரைவு வடிவத்தின் இந்த வேறுபாடு 
மனிதச் செவியினால் ஒலியின் தரத்தில் ( Timbre ) ஒரு வேறு 
பாடாக அறியப்படுகின்றது . தாழ்ந்த நிகழும் விரைவுகளோடு 
ஒலிவழியே ஒலி அதிர்வு செய்யும் பகுதிகளை வயலின் அதிகமாகக் 
கொண்டிருக்கின்றது . உயர்ந்த நிகழும் விரைவுகளோடு ஒலி 
வழியே ஓலி அதிர்வு செய்யும் பகுதிகளை ஓர் ஊது கொம்பு 
( Trumpet ) அதிகமாகக் கொண்டிருக்கின்றது . 

அவைகளின் 
காற்று அறைகள் ஒரே 

ஒரே வழியில் வேறுபடுகின்றன . அதன் 
விளைவாக , வயலின் நிகழும் விரைவு வடிவம் ஊது கொம்பைவிட , 
தாழ்ந்த நிகழும் விரைவுகளின் ஓர் இரைந்த வடிவத்தைப் 
பெற்றிருக்கின்றது . அதனால் தான் ஒரேசுரம் இரண்டு கருவிகளில் 
ஒலிக்கும் போது ஒலியின் தரத்தில் வேற்றுமை ஒலி ஏற்படு 
கின்றது . 


கேள்விப் புலனியக்கத்தின் உடலமைப்பியல் 

கேள்விப்புலனியக்கத்தின் உடலமைப்பியலில் நாம் கவனிக்கப் 
போவது 

என்னவெனில் கேள்விப்புலனுக்குரிய புகுவாய்களைப் 
பற்றியும் அவை மைய நரம்பு மண்டலத்தோடு கொண்டுள்ள 
தொடர்புகளையும் பற்றியதாகும் . கேள்விப் புலனுக்கடியில் 
அமைந்துள்ள உடற்கூற்று இயக்கங்கள் மிகுந்த கடுஞ்சிக்கல் 
நிறைந்தவைகளாக இருக்கின்றன . கடுஞ்சிக்கல் கலவாத பகுதி 
களைப்பற்றி மட்டும் நாம் இங்கு தெரிந்து கொள்ள முயலுவோம் . 


செவி 
கேள்விப்புலனுக்குரிய உறுப்பு செவியாகும் . 

கேள்விப்புல 
னுக்குரிய சரியான புகுவாய்கள் உயிரணுக்களாகும் . இயக்க 
அதிர்வுகளை - நரம்பு உட்துடிப்புக்களாக உருமாற்றல் செய்ய 
அவை - உதவுகின்றது . அவை நத்தை எலும்பின் மீதுள்ள 
உறுப்பின் ( Organ of corts ) மயிர்போன்ற உயிரணுக்களாகும் . 


288 


உடற்கூற்று உளவியல் 


செவியின் மற்ற எல்லா உறுப்புக்களும் துணை அமைப்புக்களாகும் . 
கேட்கும் செயல்முறையில் அவ்வுறுப்புக்கள் முக்கிய பங்கேற் 
கின்றன என்றாலும் துணை உறுப்புக்கள் அல்லது அமைப்புகள் 
என்றே கருதப்படுகின்றன . செவி மூன்று பெரும்பகுதிகளாக 
அமைந்திருக்கின்றது . அவை புறச்செவி , இடைச்செவி , அகச் 
செவி என்பன . 


புறச் செவி 


கின்றது . 


செவி என்று நாம் வழக்கமாகக் கூறுவது இந்த புறச்செவி 
யைத்தான் . வெளியில் தெரிகின்ற அமைப்பாகும் இது . புறச் 
செவி ‘ பின்னா ( Pinna ) என்ற அகல் மேற்புறத்தைக் கொண்டிருக் 

வெளிப்புற கேள்விக்குழாய் ( Auditory meatus ), 
செவிப்பறை ( Ear drum ) ஆகிய பகுதிகளையும் புறச்செவி உடைய 
தாக இருக்கின்றது . செவியின் அகழ் மேற்புறம் காற்று அதிர்வு 
களைச் சேகரித்து வெளிப்புற கேள்விக்குழாயினுள் செலுத்து 
கின்றது . அதனுடைய செயல்முறை இது தான் . அகல் மேற் 
புறத்தின் தசைநார்களைக் கட்டுப்படுத்தும் திறமையை மனிதர்கள் 
இழந்து விட்டனர் . செவியைச் சாய்த்து அல்லது திருப்பி எதை 
யும் கேட்கச் செய்ய முடியாது . ஆனால் தாழ்ந்த மிருகங்களான 
நாய்களும் , குரங்குகளும் , மாடுகளும் ஒலிவரும் திசையில் காதைத் 
திருப்பி ஒலிகளைக் கேட்கின்றன (படம் 11 : 1 ) . 


வெளிப்புறக் கேள்விக்குழாய் வாய்க்கால் போலிருந்து , 
மண்டையோட்டில் பொட்டெலும்பு கூம்பு முனைப்பின் வழியாக 
வனைந்து சென்று செவிப்பறைக்கு அதிர்வுகளை அனுப்புகின்றது . 
செவிப்பறை அதனுடைய உள்முடிவை அடைத்து விடுகின்றது . 
செவிப்பறை மெல்லிய சவ்வாகும் . ஒலி அலைகளின் அழுத்தத் 
திற்கு அது துலங்குகின்றது . அதிர்வுறுகின்றது . அது கூம்பு 
வடிவான ஓர் ஒலிபெருக்கியைப் 

போன்றிருக்கின்றது . 
தாழ்ந்த விளிம்பில் 

ஒரு மடிப்பின் மீது திருகு அதனுடைய 
இயங்குகின்றது . 


மையச் செவி 

புறச்செவியையும் மையச்செவியையும் பிரிப்பது செவிப்பறை 
யாகும் . செவிப்பறையோடு இணைக்கப்பட்டுக் காற்று நிரம்பிய 
மையச் செவி வரையில் விரிந்து செல்லுகின்ற மூன்று எலும்புகள் . 
மையச்செவி மூன்று எலும்புகளால் அல்லது கேள்விச் சிற்றெலும்பு 
களைக் ( Auditory ossicles ) கொண்டிருக்கின்றது . செவிப்பறையின் 


கேள்விப் புலன் 


289 


விரைந்த அசைவுகளினால் இயக்கச் சார்பான அதிர்வுகளைச் செய் 
கின்றன . கேள்விச் சிற்றெலும்புகள் நீர்த்தன்மையால் நிரப்பப் 
பட்ட அகச்செவிக்கு அதிர்வுகளை அனுப்புகின்றன. முதலிலிருப்பது 
சுத்தி எலும்பு ( Hammer or malleus ) . இது செவிப்பறையோடு 
இணைக்கப்பட்டிருக்கின்றது . இது பட்டைக் கல்லை ( Incus or 
anvil ) அசைக்கின்றது . பட்டைக்கல் பிறகு அங்கவடியை ( Stapse 
in stirrup ) அசைக்கின்றது . இந்த மூன்று எலும்புகளும் எலும்பு 
களைப் பிணைக்கும் தசைநார்களினால் வலிமையாக இணைக்கப் 
பட்டிருக்கின்றன . அதனால் அவை மூன்றும் பெரும்பாலும் ஓர் 
அலகு போன்று அதிர்வுறுகின்றன . 
3 4 8 9 

10 


1 


11 


/ 


6 7 


5 


படம் 11.1 செவியின் உறுப்புகள் 
1. புறச்செவி 

7. இடைச் செவிக்குழல் 
2. செவிக்குழாய் 

8. அரைவட்ட வாய்க்கால் 
3. மண்டை எலும்பு 

9. அங்கவடி 
4. சுத்தி எலும்பு 

10. நத்தை எலும்பு 
5. செவிப்பறை 

11. நத்தை எலும்பு நரம்பு 
6. வட்டச்சவ்வு சன்னல் 

12. செவிப்புலன் நரம்பு 


திரவப்பொருளால் நிரப்பப்பட்ட அகச்செவியின் முட்டை 
வடிவ சன்னலினுள் அங்கவடி பொருத்தப்பட்டிருக்கின்றது . 
ஒரு 

மெல்லிய சவ்வினால் அடைக்கப்பட்டிருக்கின்றது . 
உடற் - 19 


290 


உடற்கூற்று உளவியல் 


சிற்றெலும்புகளின் நெம்புகோல் முறை குறைந்த செயல்முறை 
அனுகூலத்தையுடையதாக இருக்கின்றது . ஆனால் முட்டை வடிவ 
மான சன்னலின் சிறிய பரப்பும் அங்கவடியும் செவிப்பறையோடு 
ஒத்திட்டுப் பார்க்கும்போது , காற்றுக்கும் அகச் செவியின் மிகுந்த 
தடுப்பாற்றலுள்ள திரவ ஊடுபொருளுக்கும் இடையில் ஒரு நல்ல 
மாற்று மின்னோட்டத்திற்கும் ஏற்படும் புறத்தோற்றத் தடைக்கு 
நிகராக ஓர் ஏற்பாட்டை அளிக்கின்றன . காற்று அழுத்தத்தில் 
சிறிய வேறுபாடுகள் பெரிய செவிப்பறையின்மீது பரவி வழங்கப் 
படுகின்றன . அவை சிறிய முட்டை வடிவ சன்னலின் மீது ஒருமுகப் 
படுத்தப்படுகின்றன . ஏனென்றால் காற்றைவிட திரவப்பொருள் 
அசைவுக்கு அதிகமாக எதிர்ப்பைக் காட்டுகின்றது . தாழ்ந்த 
அலையதிர்வெண்ணின் உரத்த ஒலிகளினால் இந்தப் புலணுணர்சசிச் 
செயல்முறை அதிகமாகப் பாதிக்கப்பட்டு விடாமல் தடுக்கும் 
பொருட்டுச் சிற்றெலும்புகளின் அசைவை இரண்டு தசைநார் 
களின் செயல் கட்டுப்படுத்துகின்றறன . 

செவிப்பறை சவ்வின் நீட்டுத்தசை ( Tensor tempari ) செவிப் 
பறை சவ்வை விரைப்பாக்க சுத்தி எலும்பை ( Ms } leus ) இழுக் 
கின்றன. பிறகு அங்கவடி தசைநார் ( Stapedius ) அங்கவடியை 
இழுத்து முட்டைவடிவ சன்னலில் உரத்த ஒலிகளுக்கு அது அசை 
வதைக் கட்டுப்படுத்துகின்றது . குறிப்பாக அங்கவடி தசை நார்கள் 
உரத்த ஒலிகளுக்கு ஒரு மறிவனை எதிர்வினையில் சுருங்குகின்றன . 
மற வினை ஒலிச்செறிவைக் குறைக்கலாம் .. மையச்செவி ஓர் 
அறையைப் போலிருப்பதால் சூழ்நிலை அழுத்தத்தில் வெளிப்புற 
மாற்றங்களிலிருந்து அடைக்கப்பட்டிருக்கின்றது . 

இடைச் செவிக்குழல் ( Eustachian tube ) வாய் சார்ந்த 
பள்ளத்தின் இறுதியோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது . விழுங்கும் 
செயல்களிலோ அல்லது 

கொட்டாவி விடும் செயல்களிலோ 
வெளிப்புறக் காற்றோடு அழுத்தத்தைச் சமப்படுத்த அது திறக்கப் 
படுகின்றது . செவிப்பறைகளில் உணரப்படுகின்ற எந்த அழுத்த 
மாற்றமும் உயரத்தில் ஒரு மாற்றத்திற்குப் பிறகு விழுங்கினாலோ , 
கொட்டாவி விட்டாலோ அவை திடீரென்று வெடிப்பொலி 
ஏற்படுத்துவதுபோல் காணப்படுவதை விளக்குகின்றது . உயரத் 
தோடு வெளிப்புற காற்று அழுத்தம் மாறுபடுகின்றது . ஆனால் 
இடைச் செவிக்குழல் திறக்கப்பட்டாலன்றி மையச் செவியின் 
அழுத்தம் மாற்றப்படமாட்டாது . மலைமீது ஏறிச் செல்லுகின்ற 
வர்கள் ஓரளவு உயரத்தையடைகின்றபொழுது காது அடைப்பது 
போன்ற உணர்ச்சியும் இறங்கி வருகின்றபோது ஓரளவுக்குக் கீழே 
இறங்கியதும் காது திறக்கப்படுகின்றது போன்ற உணர்ச்சியும் 
இச் செயல்முறைக்கு விளக்கமாக அமைகின்றது . 


கேள்விப் புலன் 


291 


அகச் செவி 

அகச் செவி பெரிதும் நத்தை எலும்பால் (Cochlea ) ஆகியிருக் 
கின்றது . அது நத்தைக் கூடு போன்று சுருண்டு காணப்படு 
கின்றது . நத்தை எலும்பை உள்செவிச்சுருள் என்றும் கூறலாம் . 
உள் செவிச் சுருளில் மூன்று அறைகள் இருக்கின்றன . மேல் அறை 
முட்டை வடிவமான சன்னலில் தொடங்குகின்றது . இதை முன் 
கூட அறை ( Seala vestibali ) என்று கூறப்படுகின்றது . இது 
தாழ்ந்த செவிப்பறையோடு ( Seala tympani ) நத்தை எலும்புக் 
குத் திறப்பு ( Halicotrema ) வழியாக நத்தை எலும்புச் சுருளின் 
( Cochlear coil ) மேல் நுனியில் போக்குவரத்துத் தொடர்பு 
கொள்ளுகின்றது . வட்டமான சன்னலை மூடியுள்ள சவ்வு செவிப் 
பறையின் மற்றொரு முனையில் காணப்படுகின்றது . முன் கூட 
அறையும் செவிப்பறையும் பெரிலிம்ப் ( Perilymph ) என்று கூறப் 
படும் உப்பு கலந்த ஒருவித திரவத்தால் நிரம்பியிருக்கின்றது . 
நத்தை எலும்பின் மூன்றாவது அறை என்று கூறப்படுவது நத்தை 
எலும்புக் குழாய் ( Cochlear duct ) அல்லது ( Scala media ) என்ப 
தாகும் . இந்த அறை செவி நிணநீர் ( Endolymph ) என்ற திரவத் 
தால் நிரம்பியிருக்கின்றது . இதற்கும் மற்ற இரண்டு அறை 
களுக்கும் போக்குவரத்துத் தொடர்பு கிடையாது . 

நத்தை எலும்புக் குழாய் குறுக்குவாட்டில் முக்கோண 
வடிவமுள்ளது . இரெயிஸ்னர் சவ்வு ( Reissneri membrane ) முன் 
கூட அறையிலிருந்து இதைத் தனியே பிரிக்கின்றது . நத்தை 
எலும்புக் குழாயின் அடிப்பகுதி எலும்பு மோடியோலஸ் ( Bony 
modilous ) அமைப்பாகின்றது . தாழ்ந்த செவிப்பறையிலிருந்து 
அடிப்படை சவ்வு பிரித்தலை நிறைவு செய்கின்றது . ஒலி 
அதிர்வுகள் செவிப்பறையிலிருந்து மற்ற சிற்றெலும்புகள் வழியாக 
அங்கவடிக்கு அனுப்பப்படுகின்றன . அங்கவடியின் பாதத்தட்டு 
முட்டை வடிவ சன்னலின் உள்ளும் வெளியிலும் அதிர்வுறு 
கின்றது . முன்கூட அறையின் பெரிலிம்ப்பில் அழுத்த மாற்றங்கள் 
விளைகின்றன . அழுத்த மாற்றங்கள் நத்தை எலும்புக் குழாயின் 
செவி நிணநீர்க்கு மாற்றப்படுகின்றன . இச் செயல்முறை சுருங்கி 
விரியும் இரெயிஸ்னர் சவ்வு வழியாக நடைபெறுகின்றது . நத்தை 
எலும்புக் குழாயில் ( Scala media ) அழுத்த மாற்றங்கள் அடிப் 
படைச் சவ்வு வழியாக தாழ்ந்த செவிப்பறையைப் பாதிக்கச் 
செய்கின்றது . திரவப்பொருள் அமுக்க இயலாததால் தாழ்ந்த 
செவிப்பறையில் அழுத்த மாற்றங்கள் வட்ட சன்னலின் மீது சவ்வு 
உள்ளும் வெளியிலும் புடைக்கின்றது . மிகவும் தாழ்ந்த அலை 
அதிர்வெண்ணைக் கொண்ட ஒலிக்குத் துலங்குவதைத் தவிர , 
பெரிலிம்ப்பில் அழுத்த மாற்றங்களினால் நத்தை எலும்புக்குத் 


29 ) 


உடற்கூற்று உளவியல் 


6 


2 


THATHTH 


7 


9 


10 


12 


11 


14 
படம் 11.2 அகச்செவியின் பகுதிகள் 
1. செவிப்பறை 

8. உயிரணுக் குழு 
2. மையச் செவி 

9. நத்தை எலும்பு உறுப்பு 
3. வட்ட சவ்வு சன்னல் 

10 நத்தை எலும்பு நரம்புக் கிளை 
4. நீள் வட்ட சன்னல் 

11. நத்தைஎலும்பு நரம்பின் உயிரணுக்குழு 
5. முன் கூடம் சார்ந்த ஸ்கேலா 12. மெகதிவுறை வடிவான சவ்வு 

( Scala ) 
16. ரத்த எலும்புக் குழாய் 13. மயிர் போன்ற உயிரணுக்கள் 
7. செவிப்பறை சவ்வு சார்ந்த 14. அடிப்படை சவ்வு 

ஸ்கேலா ( Soals ) 


* 293 
கேள்விப் புலன் 
திறப்பு வழியாக திரவப் பொருளின் அசைவு மிகச் சிறியதாகவே 
இருக்கின்றது . 


நரம்பு இணைப்புகள் 

கேள்வி நரம்பு பின் முதன்மையான நரம்பணுக்கள் நத்தை 
எலும்பினுள் ஒரு நரம்பு மையத்தில் உயிரணு உடல்களைக் கொண் 
டிருக்கின்றன . அவைகளின் வெளி முனைகளில் நத்தை எலும்பு 
உறுப்பின் மயிர் போன்ற உயிரணுக்களோடு அவைகள் தொடர்பு 
கொள்ளுகின்றன. அவைகளின் உள்முனைகளில் நரம்புத்தண்டின் 
மேல்முனையின் ( Medulla ) நத்தை எலும்பின் மையத்தில் 
இரண்டாந்தர நரம்பணுக்களோடு அவைகள் 

கூடுகின்றன . 
கேள்விக் கோட்பாட்டின் முக்கியத்துவம் என்னவென்றால் , 
ஒவ்வொரு நரம்பிழையும் பல மயிர் போன்ற உயிரணுக்களோடு 
இணைகின்றது என்பதாகும் . அவைகளின் குறுக்குத் தொடர்பு 
களில் நரம்பிழைகள் குறிப்பிடத்தக்க அளவு கிளைகளாக ஏற்படு 
கின்றன . நத்தை எலும்பு மையத்திற்கு அப்பால் கேள்விப் 
பரப்புகளின் நரம்பிழைகளுக்கான 

நரம்பிழைகளுக்கான நான்கு முக்கிய சேரும் 
இடங்கள் இருக்கின்றன . 


முதலாவதாக , தாழ்ந்த முகுளத்தின் இடைமாற்று மையமும் 
மறிவினையும் இருக்கின்றன . இரண்டாவதாக , சிறு மூளைக்கு 
ஒத்திசைவான தொடர்புகள் இருக்கின்ான . அவைகளின் சரிநுட்ப 
மான செயல் முறை புலப்படவில்லை . மூன்றாவதாக , தாழ்வான 
கேள்விமறிவினை மையங்களோடு வலிமையான இணைப்புகள் 
கொண்டிருக்கின்றன . இவைகளின் மூலமாக பார்வை மறிவினை 
மையங்களோடு இணைப்புகள் கொண்டிருக்கின்றன . ஒலிக்கு 
இவைகள் எல்லாம் முக்கிய பயிற்சியாக இருக்கின்றன . நான்காவ 
தாக பூத்தண்டின் மைய முண்டுகள் போல் அமைந்த மையத் 
தோடு இணைப்பகள் கொண்டிருக்கின்றன . அவைகள் வழக்கமான 
பூத்தண்டு முறையில் பெருமூளைப்பு ணிக்கு இடைமாற்று மையம் 
போல் பயன்படுகின்றன . புறணியின் கேள்வி விரிவுப் பரப்புகள் 
கேள்விப்புலனுக்குரிய புறணியின் தொங்கும் பகுதியின் மேல்முனை 
வழியாகச் செல்லுகின்றது . மூளையின் தோல் தசைப் பரட்பும் 
இவ்வாறே . விரிவுப் பரப்புகள் குறைந்தது இரண்டாவது இருக்க 
வேண்டும் . அவைகளிடையே செயல்முறை வேறுபாடுகள் இருந் 
தாலும் அவைகள் தெளிவுபடுத்தப்படவில்லை . 


இரண்டு காதுகளும் மூளையின் இரண்டு பக்கங்களில் இணைக் 
கப்பட்டிருக்கின்றன . கேள்விப் புலனுக்குரிய புறணியின் 


2941 


உடற்கூற்று உளவியல் 


தொங்கும் பகுதியை அகற்றுவதின் மூலம் ஒரு காது செவிடா 
வதில்லை . இரண்டு காதுகளிலிருந்து வரும் 

வரும் தொடர்புகளுக் 
கிடையில் செயலெதிர் செயலுக்குப் பெரும் சந்தர்ப்பம் இருக் 
கின்றது . ஒலியுண்டாகுமிடத்தைக் குறிப்பிட்டறிவதில் 
முக்கிய நிகழ்ச்சியாக இது இருப்பதை அறியலாம் . 


குறிப்பிடத்தக்க மற்றொன்று என்னவென்றால் , புறணியைச் 
சார்ந்த விரிவுப் பரப்புகள் காதைத் தூண்டுகின்ற ஒலியின் 
அலையதிர்வெண்ணுக்கு ஏற்ப சில வேற்றுமைகளைக் காட்டு 
கின்றன . இரண்டு விரிவுப் பரப்புகளும் ஒன்றாக இருக்கின்றன . 
காதில் சென்றடையும் ஒலியின் வேற்றுமையான அலையதிர்வெண் 
கள் வேறு பகுதிகளை எழுப்புவதற்கு நடத்திச் செல்லப்படு 
கின்றன . ஆனால் இட அமைவுகளில் வேறுபடுகின்றன . இந்த 
இட அமைவு வேறுபாடு குரல் எடுப்பு வேறுபாட்டில் 
முக்கிய கூறாக இருக்கின்றது . 


கேள்விக்குரிய வாயில்கள் 

கேள்விக்குரிய வாயில்கள் ( Auditory thresholds ) என்பன 
கேள்விப் புலனுக்குரிய வாயில்களேயாகும் . அவைகளைப் பற்றி 
சிறு சிறு குறிப்புகள் மேலே ஆங்காங்கே காட்டிவந்தோம் . 
புலனுணர்ச்சிகளின் பொதுவான வாயில்களைப் 

பற்றியும் 
விவரித்தோம் . இங்கு , கேள்விப் புலனுக்குரிய சில சிறப்பான 
வாயில்களைப் பற்றிக் காண்போம் . 


குரல் எடுப்பின் கீழ்மட்ட வாயில் 

கேள்விப் புலனுணர்ச்சியில் அலையதிர் எல்லைகள் இருக்கின்றன . 
கேட்கப்படுகின்ற உயர் மனிதனாக இருந்தாலும் மிருகமாக இருந் 
தாலும் ஓர் ஒலி அலை அந்த எல்லைக்குக் கீழாக இருந்தாலும் 
உயர்வாக இருந்தாலும் ஒலியுணர்ச்சி ஏற்படுவதில்லை . கேள்விப் 
புலனுக்குரிய சரியான எல்லைகள் பல கூறுகளைச் சார்ந்திருக் 
கின்றன . அவைகளில் மிகவும் முக்கியமான கூறுகள் மனிதனுக்கு 
மனிதன் வேறுபாடுகள் கொண்டிருப்பதும் , ஒலியில் பல்வேறு 
வகையான செறிவுகள் இருப்பதுமாகும் . ஆனால் நாம் இயல்பு 
நிலையிலுள்ள , சரியான கேள்விப் புலனுணர்ச்சியுள்ள மனிதனை 
மட்டும் எடுத்துக்கொண்டு பொருளை விளக்கிக் கூறலாம் . அதே 
போன்று ஒலியின் செறிவு வேறுபாடுகளைக் கொண்டிருந்தாலும் 
செவிக்குப் பழுதில்லாத ஒலிச் செறிவை மட்டும் எடுத்துக் 
கொண்டு நம்முடைய பிரச்சினையை ஆராயலாம் , 


கேள்விப் புலன் 


295 ) 


மனிதனுடைய செவிக்கு ஏற்ற வகையில் மட்டும் அலையதிர்வு 
எல்லைகள் வினாடிக்கு 15 சுழற்சிகளிலிருந்து 20,000 சுழற்சிகள் 
வரையில் இருப்பதாகக் கணக்கிட்டிருக்கின்றனர் . தாழ்ந்த 
அலையதிர்வு கீழ்மட்ட வாயில் ( Ahsolute threshold ) என்பது . 
அதாவது குரல் எடுப்புக்குக் கீழ்மட்ட வாயில் , உயர்ந்த 
அலையதிர்வு மேல் மட்ட வாயில் ( Terminal threshold ) என்பது . 
அதாவது குரல் எடுப்புக்கு மேல்மட்ட வாயில் . 

இதில் தனிச் சிறப்பாகக் கூறவேண்டியது என்னவென்றால் , 
தாழ்ந்த அலையதிர்வு அளவு கோலின் தாழ்ந்த எல்லை முடிவில் 
கேட்கக் கூடிய அளவுக்கு உயர்ந்த செறிவுள்ள தூய்மையான 
தொனியை எழுப்புவது மிகவும் கடினமாகும் . ஆனாலும் எரு 
பரிசோதனையாளர் கீழ்மட்ட வாயிலுக்கான தாழ்ந்த அலையதிர்வு 
வினாடிக்கு ஒரு சுழற்சி என்று கண்டறிந்திருக்கின்றார் . ஒரு 
வினாடிக்கு 4000 சுழற்சிகளில் தூண்டுவதற்குத் தேவையானதை 
விட 140 டெசிபல் அதிக இரைச்சலுள்ள ஓர் ஒலியை 
உபயோகித்தபொழுது அந்த உண்மையை அவர் கண்டறிந்தார் . 
ஹேரிஸ் ( Herris ) என்பவர் . வினாடிக்கு 15 சுழற்சிகளுக்குக் 
கீழான அலையதிர்வுகளில் சிக்கென்ற ஒலிகளின் ஒரு தொடர்ச்சி 
தான் கேட்கப்படுகின்றது . காதிலேயே உருக்குலைந்த அவ்வொலி 
எழுகின்றது . வினாடிக்கு 15 சுழற்சிகளுக்கு மேல் எழுகின்ற 
பொழுது ஒரு தொடர்ச்சியான தொனி கேட்கப்படுகின்றது . 
ஆகையினால் இந்த அலை " திர்வைக் குரல் எடுப்புக்கான கீழ்மட்ட 
வாயிலாகக்கொள்ளுகின்றோம் . மேல்மட்ட வாயிலில் இத்தகைய 
தீர்வுகளை எளிதில் கூறலாம் . அலையதிர்வு அதிகரிப்பதால் சில 
இடங்களில் எதுவும் கேட்பதில்லை . 


. 


குரல் எடுப்பின் வேற்றுமை வாயில் 

குரல் எடுப்புக்கான வேற்றுமை வாயில் ( Difference thres 
hold ) வரையளவான தொனியின் அலையதிர்வையும் அதனுடைய 
செறிவையும் சார்ந்திருக்கின்றது . பொதுவாக , 

வெப்பரின் 
பின்னம் ( Weber fraction ) , வினாடிக்கு 1000 சுழற்சிகளிலிருந்து 
2000 சுழற்சிகள் வரையில் கொண்ட ஒலிகளுக்கு மிகவும் தாழ்ந்த 
தாக இருக்கின்றது என்று கூறலாம் . ஓரளவு உயர்ந்தபட்ச 
செறிவு வரையில் ஒலி அதிகரிக்க அதிகரிக்க வெப்பரின் பின்னம் 
தாழ்ந்து செல்லுகின்றது . அதோடுகூட அதிகபட்ச புள்ளி 
வரையிலும் மென்மையான ஒலிகளைவிட உரச்த ஒலிகளில் 
அலையதிர்வு மாற்றங்களுக்குக் காது மிகவும் கூருணர்ச்சியுள்ள தாக 
இருக்கின்றது . குரல் எடுப்பு பாதுகாப்பாக இல்லை என்றால் 
மென்மையாகப் பாடுவது நலம் . 


296 


உடற்கூற்று உளவியல் 


பல்வேறு அலையதிர்வுகளில் குரல் எடுப்புக்கு வெப்பரின் பின் 
னம் வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டால் அதனுடைய அமைப்பு 
V என்ற எழுத்தின் முதல் பாதியைப் போன்றிருக்கின்றது . 
இதற்கான விவரங்கள் மிதமான செறிவு மட்டத்தைக் குறிப் 
பதாக இருக்கின்றது . 

வெப்பரின் பின்னத்தைவிட 
ஒரு 
நொடிக்கான சுழற்சிகளில் வேற்றுமை வாயிலைக் கவனமாகக் 
காண்போமானால் அலையதிர்வில் தாழ்ந்து செல்லும்போது அது 
செல்லச் செல்ல சிறிதாக இருக்கின்றது . அதாவது தாழ்ந்த 
அலையதிர்வுகளில் வேற்றுமை வாயிலின் அளவு சிறிதாக இருக் 
கின்றது . ஆனால் வரையளவின் பெரிய விகிதத்தை அது குறிப் 
பிடுவதாக இருக்கின்றது . நாம் கொள்ளுகின்ற இசையின் அளவு 
கோல் வெப்பரின் பின்னத்தின் மாறா மதிப்பளவையை மேற் 
கொள்ளுவதாகக் காணப்படுகின்றது . 


பல்வேறு இடைவெளிகள் அலையதிர்வு விகிதங்களாக இருக் 
கின்றன . உதாரணாமக இசைச் சுரத்தின் மேற்பாலை ( Octava ) 
ஒன்றுக்கு இரண்டு 

விகிதமாக 

இருக்கின்றது . அதாவது 
மற்றொன்றைவிட ஒரு மேற்பாலையுள்ள ஒரு தொனி உயர்வாக 
இருந்தால் அதனுடைய அலையதிர்வு இருமடங்காக இருக்கின்றது . 
இந்த விவரம் வெப்பர் பின்னம் நிலையான மதிப்பளவையுள்ள 
தன்று என்று குறிப்பிடுவதால் இசைக்குரிய இடைவெளிகள் ஒரு 
சுரத்தின் மேற்பாலையிலிருந்து மற்றொரு மேற்பாலைக்கு முற்றிலும் 
ஒரே மாதிரியாக இல்லை என்று தோன்றுகின்றது . சில சமயங்களில் 
பியானோக்கள் , ஆணிப்பட்டடையின் ( Keyboard ) உயர்ந்த 
முடிவில் பண்ணசைப்பு படிப்படியாக கூர்மையானதாக இருக் 
கின்றன . வேற்றுமை வாயிலை மிகவும் பொருளுள்ள தாகச் செய்ய 
வேண்டுமானால் ஓரளவு உரத்த ஒரு தொனிக்கு வேற்றுமை 
வாயில் வினாடிக்கு 60 சுழற்சிகள் இருக்கவேண்டும் . இது ஓர் 
அரைச்சுர அலகின் ஐந்தில் ஒரு பகுதி , அண்மையிடத்திலிருக்க 
வேண்டும் . அரைச்சுர அலகு ( Semitone ) என்பது பீயானோவி 
லுள்ள வெள்ளை ஆணிக்கும் அடுத்துள்ள கருப்பு ஆணிக்கும் 
இடையிலுள்ள வேறுபாடாகும் . அரைச்சுர அலகின் பத்தில் 
ஒன்று வினாடிக்கு நானூறு சுழற்சிகளுள்ள தாகும் . இன்றைய 
இசை கால் தொனியின் ஓர் அளவுகோலின் மீது எழுதப்பட்டிருக் 
கின்எறது . இது இசை கேட்பவரின் பிரித்தறியத்தக்க திறமையி 
னுள்ளேயே அடங்கியிருக்கின்றது . 


மிகை ( உரத்த ) ஒலியின் கீழ்மட்ட வாயில் 

கீழ்மட்ட வாயில் ஒலிக்கு அலையதிர்வைச் சார்ந்திருக்கின்றது . 
கேட்கக்கூடிய அலையதிர்வு எல்லைகளுக்கு அப்பால் உரத்த ஒலி 


கேள்விப் புலன் 


* 297 


கிடையாது . 

கேள்விப் புலனுணர்ச்சியை எழுப்பக் கூடிய 
அலையதிர்வு வீச்சின்மீது குறிப்பிடத்தக்கவகையில் வாயில் 
வேறுபடுகின்றது . வினாடிக்கு 2000 சுழற்சிகளுக்கும் 4000 
சுழற்சிகளுக்குமிடையில் வாயில் மிகவும் தாழ்ந்ததாக இருக் 
கின்றது . அதன் பிறகு அலையதிர்வு உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் 
வாயில் மிக உயர்ந்த மட்டத்தை அடைகின்றது . கேட்கின்ற 
வர்கள் இயல்பு நிலையிலுள்ள ஆரோக்கியமான இளைஞர்களாக 
இருந்தாலும் கூருணர்ச்சி மட்டத்தில் குறிப்பிடத்தக்க தனியாள் 
வேறுபாடுகள் இருக்கின்றன . பயிற்சி 

இருக்கின்றன . பயிற்சி பெற்றவர்களிடையே 
வாயில் அளவுகள் மிகவும் நம்பிக்கையானவைகளாக 
இருக்கின்றன . நாளுக்கு நாள் இது பெருகிச் செல்லலாம் . 


ஒரு நொடிக்கு 3000 சுழற்சிகளுள்ள ஓர் ஒலிக்கு செவிப்பறை 
அதிர்வுறுதலின் மூலமாக தூரத்தைக் கவனிப்போமானால் அது ஒரு 
நீரக அணுவின் ( Hydrogen atom ) குறுக்களவைவிடக் குறைவாக 
இருக்கின்றது . அடிப்படை சவ்வு இதைவிடக் குறைவான 
தூரம் அதிர்வுறுகின்றது . 


மிகை ( உரத்த ) ஒலியின் வேற்றுமை வாயில் 

கீழ்மட்ட வாயில் உரத்த ஒலிக்கு அலையதிர்வைச் சார்ந் 
திருக்கின்றது . அதுபோலவே வேற்றுமை வாயில்களும் 
உரத்த ஒலிக்கு அலையதிர்வைச் சார்ந்திருக்கின்றது . வேற்றுமை 
வாயில் அலையதிர்வோடு மாறுபடக்கூடியதாகும் . வரையளவின் 
செறிவோடும் வேற்றுமை வாயில் மாறுபடக்கூடியது . 


வீடுகளில் நடைபெறும் இசை நிகழ்ச்சியை எடுத்துக் 
கொள்வோம் . இசை 

அதனுடைய 

மூல 

மட்டத்தைவிட 
தாழ்ந்த செறிவோடுதான் வீடுகளில் இசைக்கப்படுகின்றது . ஓர் 
இன்னிசைக் கருவி அலையதிர்வு வீச்சில் 80 ம் அதற்கு மேலுமான 
ஒலிச்செறிவின் மூலக்கூறை ( Decibel ) வெளிப்படுத்தலாம் . அதே 
இசை வீடுகளில் மறு ஒலி செய்யப்பட்டால் 50 அல்லது 60 ஒலிச் 
செறிவின் மூலக்கூறை வெளிப்படுத்தப்படுகின்றது . அலையதிர்வின் 
கோடிகள் மைய வீச்சைவிட மிகவும் தாழ்வாக ஒலிக்கின்றன . 
இசை ரசிகர்களுக்கான பரிகாரம் இரண்டில் ஏதேனும் ஒரு 
மாற்றாக இருக்கின்றது . ஒன்று இசை அதனுடைய மூல உரத்த 
மட்டத்தில் வாசிக்கப்படவேண்டும் . அல்லது தாழ்ந்ததாகவும் 
மும்மடங்கு உயர்ந்து எல்லையைத் தொடக்கூடியதாகவும் ஒலிக்க 
வேண்டும் , 


298 


உடற்கூற்று உளவியல் 


ஒலியின் மேல்மட்ட வாயில் ( Terminal threshold ) 

உரத்த ஒலிக்கான மேல்மட்ட வாயில் என்பது காதின் 
அமைப்புகளிலிருந்து வரும் உணர்ச்சியறிவுக்கான ஒரு வாயி 
லாகும் . உயர்ந்த செறிவு மட்டத்தில் காதில் கூச்ச உணர்ச்சி , 
தொடுதல் , குத்தல் ஆகிய உணர்ச்சிகள் உணரப்படுகின்றன . 
இந்த மட்டத்திற்கு மேல் ஏற்படும் கூடுதலான செறிவு கூடுதலான 
உரத்த ஒலியை எழுப்புவதில்லை . மேல்மட்ட வாயிலுக்கு மேல் 
இரைச்சல் ஏற்படுமானால் ஒலியின் மூலம் ஏற்படும் தொடர்பு 
நடைபெறுவதில்லை . இரைச்சலைவிடவும் உரத்த குரல் எழுப்பி 
னாலும் அதை வேறுபடுத்திக் காணமுடிவதில்லை . இரைச்சலிட்டு 
வருகின்ற ஆகாய விமானம் , கொதிகலன் தொழிற்சாலை , டாங்கு 
களின் போக்குவரத்து ஆகியவைகளின் மூலம் ஏற்படும் இரைச்சல் 
குரல் ஒலிகளை அமுக்கி விடுகின்றது . 


சிக்கல் ஒலிகள் 

ஒலி உண்டாக்கும் முறைகளில் மிகவும் எரிச்சலூட்டுகின்ற 
சிதைவு கருவிகளிலுள்ளேயே உண்டாக்கப்படுகின்ற அடிப்படை 
இல்லாத பிற தொனிகளின் அமைப்பாகும் . ஒலி வல்லுநர்கள் 
அந்த அமைப்புகளின் குணப்பண்புகளை வரையறைகளுக்குள் 
அடங்காத எண்ணிக்கைகளில் விவரித்துக் கூறுகின்றனர் . தெளி 
வான ஓர் ஒலியையும் குழப்பமான ஓர் ஒலியையும் வேறுபடுத்திக் 
காணமுடியும் என்பதில் ஐயமில்லை . மனிதர்களின் கேள்விப்புலன் 
எளிய குரல் எடுப்பிலும் உரத்த ஒலியிலும் உள்ள பண்புத் 
தரத்தைப் பிரித்தறியக் கூடியதாகும் . 


கேள்விக் குறைபாடுகள் 

கேள்விச் செயல்முறையில் இடையீடுகள் எந்த இடத்திலும் 
ஏற்படக்கூடும் . பெருமூளைப்புறணி மட்டத்தில் சிரமம் இருக்கும் 
பொழுது விளைவு புலன் காட்சிக்குரிய இயல்புள்ளதாக இருக் 
கின்றது . புறணி மட்டத்திற்குக் கீழ் மற்ற மைய நரம்பு மண்டல 
அமைப்புகளில் உறுப்புச் சிதைவுகள் புலனுணர்ச்சிச் சிரமங் 
களுக்கு இட்டுச் செல்லுகின்றன . ஆனால் நாம் இங்குக் கவனிக்கப் 
போவது மேற்பரப்புச் செயல்முறையோடு சம்பந்தப்பட்டதாகும் . 
ஒவ்வொரு ஒலிக்கும் துலங்குவதைக்கொண்டு புலனுணர்ச்சி 
சிதைவைக் கண்டறிவது மிகவும் சிரமமாகும் . 


புறச்செவி குறைபாடுகள் 

புறச்செவியிலுள்ள குறைபாடுகள் எல்லா அலையதிர்வுகளையும் 
பாதிக்கச் செய்கின்றன . செவியின் புறக்குழாய் அடைக்கப்பட்டு , 


கேள்விப் புலன் 


299 


செவிப்பறைக்கு ஒலி அலைகள் செல்லாமல் தடுக்கப்படுகின்றன . 
செவிப்பறை பழுதுபட்டு அதனுடைய வளையத்தக்க தன்மையை 
அது இழந்துவிடுகின்றது . செவிப்பறையில் ஓட்டைகள் ஏற்பட்டு 
விடுமாயின் ஒலியலைகளுக்குத் துலங்குவதற்கான அசைவை அது 
இழந்துவிடுகின்றது . செவிப்பறையின் குறுக்கே புறச்செவிக்கும் 
மையச் செவிக்குமிடையில் ஓர் அழுத்த வேற்றுமை ஏற்படும் 
பொழுது அகச்செவியின் மையச் செவிக்குழாயில் ஏற்படும் பழுது 
களும் செவிப்பறையின் அசைவைப் பழுதடையச் செய்கின்றன . 


மையச்செவி குறைபாடுகள் 

மையச் செவியின் குறைபாடுகள் தாழ்ந்த அலையதிர்வுகளுக்கு 
மிகப்பெரிய கூருணர்ச்சி இழப்பை ஏற்படுத்துகின்றன . அப்படிப் 
பட்ட குறைபாடுகள் செவிப்பறையிலிருந்து அகச் செவியின் 
திரவப்பொருளுக்குப் பொறிநுட்பமான அசைவை அனுப்பும் செவி 
யின் சிற்றெலும்புகளைப் பாதிக்கின்றன . காதின் சிற்றெலும்பு 
களின் ( Ossicles ) அசைவின் விரிவு உயர்ந்த அலையதிர்வுகளைவிடத் 
தாழ்ந்த அலையதிர்வுகளுக்குப் பெரிதாக இருக்கின்றது . காதின் 
சிற்றெலும்புகளின் குறைபாடு அவைகளின் அசைவைக் கட்டுப் 
படுத்துகின்றது . ஆகையினால் அவைகளின் திறமை தாழ்ந்த 
அலையதிர்வுகளுக்கு மட்டுமே துலங்க முடிகின்றது . சிற்றெலும்பு 
களைப் பிணைக்கும் தசைநார்களும் ( Ligaments) விரிந்து சுருங்கும் 
தன்மையை இழக்கின்றன . அங்கவடியின் 

அங்கவடியின் பாதந்தாங்கியை 
அடைக்கும் சவ்வு அங்கவடியின் அசைவைக் கட்டுப்படுத்தும் 
பொருட்டு கெட்டியாகின்றது . இவைகள் எல்லாம் அனுப்பீட்டு 
முறைச் செவிடுக்கு ( Transmission deafness ) 

உதாரணங் 
களாகும் . இது முதுமையைத் தொடர்ந்து வரும் குறைபாடாகும் . 
இச்செவிடு மிகவும் செறிவாக இருக்குமானால் அறுவைச் சிகிச்சை 
யின் மூலம் குணப்படுத்தலாம் . இரண்டு வகையான கேட்கும் 
உதவிகள் மூலம் குறைபாடுகளைப் போக்கலாம் . ஒன்று ஒலியலையைப் 
பெருக்குகின்றது . அதனுடைய ஒலிபெருக்கி செவியின் புறக் 
குழாயில் ( Auditory meatus ) வைக்கப்படுகின்றது . மற்றொன்று , 
ஒலியதிர்வுகளைப் புறச்செவியின் பின்னுள்ள பொட்டெலும்பின் 
கூம்புமுனைக்கு அனுப்புகின்றது . அதனால் அதிர்வுகள் நத்தை 
எலும்பைச் சென்றடைகின்றது . 


அகச்செவி குறைபாடுகள் 

நரம்பு பழுதடைவ தனால் தான் அகச் செவி குறைபாடுகள் 
ஏற்படுகின்றன . இந்தக் குறைபாடு நரம்புச் செவிடு ( Nerve 


300 


உடற்கூற்று உளவியல் 


dafeness ) என்று கூறப்படுகின்றது . செவிடு என்று நாம் வழக்க 
மாகக் கூறுவதும் இதைத்தான் . முழுச்செவிடு , பகுதிச்செவிடு 
என்று இரண்டு வகையாகவும் கூறுகின்றனர் . பகுதிச்செவிடு பல 
காரணங்களினால் ஏற்படுகின்றது . அந்தச் செவிடின் குணப் பண்பு 
அது ஏற்படும் காரணத்தைப் பொருத்திருக்கின்றது . வயது 
முதிர்ந்த காலத்தில் பெரும்பாலும் நரம்புச் செவிடு ஏற்படு 
கின்றது . 


இந்த நரம்புச் செவிடு குறிப்பிட்ட அலையதிர்வுகளுக்குப் 
பெரிதும் கட்டுப்படுத்தப்படும்பொழுது அதைத் தொனி இடை 
வெளி ( Tonal gap ) என்று கூறுகின்றோம் . அதைத் தொனித் தீவு 
( Tonal island ) என்றும் சிலர் கூறுகின்றனர் . அத்தகைய குறை 
பாடுகள் மிகச் செறிவான ஒலிக்கு இலக்காகும்பொழுது ஏற்படு 
கின்றன . அதைக் காட்சி வைப்புச் செவிடு ( Exposure deafness ) 
என்று கூறுகின்றனர் . அடிப்படைச் சவ்வு ஒரு குறிப்பிட்ட அலை 
யதிர்வு வீச்சின் செறிவான ஒலியினால் அதிகமாக ஒட்டப்படு 
கின்றது . அது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மயிர் உயிரணுக்களைப் 
பழுது அடையச் செய்கின்றது . மிகவும் பொதுவான நரம்புச் 
செவிடு குறை நிரப்புதல் ( Recruitment ) என்னும் அறிகுறியில் 
விளைகின்றது . கேட்பதற்காக வாயில் உயர்த்தப்படுகின்றது . ஆனால் 
ஒலி வாயிலைத் தாண்டிச் செல்லும்பொழுது அது திடீரென்று 
மிகு ஒலியாகத் தோன்றுகின்றது . பழுதுபடாத மயிர் உயிர் 
அணுக்கள் தூண்டப்பட்டபொழுது ஒவ்வொரு நரம்பணுவையும் 
பல எரிக்கின்றன . பல நரம்பணுக்கள் திடீரென்று எரிய ஆரம்பிக் 
கின்றன . ஒலி அதனால் மிகுந்து காணப்படுகின்றது . 


மற்ற செவிக் குறைபாடுகள் 

ஒவ்வொருவரும் காதில் சில சமயங்களில் தொடர்ந்த மணி 
அடிப்பது போன்ற உணர்ச்சியைக் கேட்கலாம் . இதை நிலையாக 
ஒலி கேட்டல் ( Tinnitus ) என்று கூறப்படுகின்றது . இதற்கான 
காரணம் அகச் செவியிலிருக்கின்றது . தொடர்ச்சியான தாழ்ந்த 
தரமான தூண்டல் உரத்த ஒலிகளின் விளைவுகளினால் ஏற்பட்ட 
பகுதியிலிருந்து விளைகின்றது . உரத்த ஒலிகள் சில சமயங்களில் 
தொண்டைப் புண்ணையும் உண்டாக்குகின்றன . 
குறைபாட்டைத் தொடர்ச்சியாகக் கொண்டிருக்கின்றனர் . 


சிலர் இக் 


காதுகள் ஒலி எடுப்புக்கு இணையத்தவறுமானால் இரு கேள்விப் 
புலனுணர்ச்சி ( Diplacusis ) ஏற்படுகின்றது . இரு செவிகளும் . 


கேள்விப் புலன் 


301 


ஒரு தனி தொனியைக் கேட்கலாம் . ஒரு சுரத்தின் மேற்பாலையாக 
குரல் எடுப்பில் வேற்றுமையாகக் கேட்கலாம் . மிகு ஒலி வாயிலில் 
வேற்றுமைகள் இரண்டு காதுகளிலும் பொதுவாகக் காணப்படு 

ஆனால் அவைகள் சிரமங்களைக் கொடுக்கக்கூடிய அளவு 
பெரிதாக இருப்பது அரிதாகும் . இரண்டு காதுகளும் சேர்ந்து 
தாழ்ந்த வாயிலையே கொண்டிருக்கின்றன . 


கின்றன . 


12. கேள்விப்புலன் - உட்செவிச் சுருளின் 

உள்ளாற்றல்கள் 


அவைகளை 


உட்செவிச் சுருளின் உள்ளாற்றல்கள் 

உட்செவிச் சுருளின் உள்ளாற்றல்கள் கேள்வித் துலங்கலின் 
முக்கியமான ஒரு முகப்பாக இருக்கின்றன . கேள்விச் செயல் 
முறை பற்றிய விளக்கத்திற்கு அவைகளைப் பற்றிய அறிவு மிகவும் 
பயனுள்ளதாக இருக்கின்றது . 

ஒலிபெருக்கிகள் 
( Microphonics ) என்றும் கூறுகின்றனர் . உட்செவிச் சுருளின் 
உள்ளாற்றல்கள் (Cochlear potentials ) மின்வலித் துலங்கலாக 
இருக்கின்றன . அவை நத்தை எலும்பின் மீதுள்ள உறுப்பி 
னுள்ளேயே இயக்கப்படுகின்றன . இந்த உள்ளாற்றல்கள் செய 
லுள்ள உள்ளாற்றல்களல்ல . அவைகளின் தோற்றம் நரம்பு 
சாராததாக இருக்கின்றது . ஒலி அலையின் அமைப்பை மிக 
நெருக்கமாக அவைகள் எடுத்து வழங்குகின்றன . 


வேற்றுமையான அலையதிர்வுகளால் தோற்றுவிக்கப்பட்ட 
உட்செவி உள்ளாற்றல்கள் அடிப்படைச் சவ்வின்மீது வேற்றுமை 
யான இடஞ்சார்ந்த படிவங்களைக் கொண்டிருக்கின்றன . தாழ்ந்த 
அலையதிர்வுகள் ஒரு மிகப்பெரிய பரப்பைக் கொண்டிருக்கின்றன . 
உட்செவிச் சுருளின் மேல் நுனி வரையில் செல்லுகின்றன . ஆனால் 
உயர்ந்த அலையதிர்வுகளால் தோற்றுவிக்கப்பட்ட உட்செவி 
உள்ளாற்றல்கள் குட்டையான பரப்பையே கொண்டிருக்கின்றன . 
குறைந்த தூரமே பரவுகின்றன . 


உட்செவிச் சுருளின் உள்ளாற்றல்கள் நரம்புத் துடிப்புகளைக் 
கிளர்ச்சியுறச் செய்வதற்கான பொறுப்பைப் பெற்றிருக்கின்றன . 


தொனியின் செயலெதிர் செயல் 

ஒரு தனி நிமிர்வித அலை ( Sine wave ) ஏதேனும் ஓரளவுக்கு 
உருச்சிதைவு அடைகின்றபொழுது ஒரு தொடர்ந்த தொனிகளை 
தருகின்றது . 

அவைகளின் அலையதிர்வுகள் போரியர் 


கேள்விப் புலன் ...உள்ளாற்றல்கள் 

303 
பாகுபாட்டினால் ( Fourier analysis ) பெறப்பட்ட அடிப்படை 
அலையதிர்வின் முழுப் பண்முகங்களாக இருக்கின்றன . எனவே 
இவ்விதமாக , உருச்சிதைவடைந்த ஓர் ஆயிரம் சுற்று அலை ஒரு 
சிக்கல் அலையை உண்டாக்குகின்றது . அது ஆயிரம் சுற்று 
அடிப்படை அலையதிர்வைப் பெற்றிருப்பதோடு , அடிப்படையின் 
இரண்டு , மூன்று , நான்கு மடங்கு அடிப்படைகளைப் பெற்று 
வினாடிக்கு இரண்டாயிரம் , மூவாயிரம் , நாலாயிரம் சுற்றுகளுள்ள 
அலையதிர்வுகளையுடையதாகின்றது . முதல் சில கம்மிய தொனி 
யுடைய மேற்சுரங்கள் பயிற்சி பெற்ற ஒருவரால் கேட்கக்கூடிய 
அளவு உரக்க ஒலிக்கின்றன . அப்படிப்பட்ட கம்மிய தொனி 
யுள்ள மேற்சுரங்கள் உடல் சார்ந்த பொருள்களால் உண்டாக்கப் 
படுகின்றன . ஆனால் அவைகள் செவிச்செயல் முறையினுள்ளும் 
இயக்கப்படுகின்றன . செறிவு அதிகரிப்பதால் மிகவும் முக்கி 
யத்துவமுள்ள தாகின்றன . செவித் தூண்டலின் செறிவு அதிக 

இருக்கும்பொழுது ஒலியின் வீச்சு பெரியதாகின்றது . 
இதைச் செவிசார்ந்த ஒலிகள் ( Aural harmonics ) என்று கூறுகின் 
றனர் . உடல் சார்ந்த ஒலியில் இவைகளில் சிலவற்றை நாம் 
கேட்பதில்லை . 


மாக 


இரண்டு தூய்மையான தொனிகள் சேர்ந்து ஒலிக்கும் 
பொழுது பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன . அவைகள் அந்த 
இரண்டு ஒலிகளின் செறிவுகளையும் அலையதிர்வுகளையும் சார்ந் 
திருக்கின்றன . ஒரு தொனி மற்றொன்றைவிட மிகவும் செறிவாக 
இருக்கும்பொழுது மிகவும் முக்கியத்துவமான விளைவு ஒன்று 
ஏற்படுகின்றது . அதை நாம் ஒலி பறைத்தல் ( Masking ) என்று 
கூறுகின்றோம் . அதாவது ஒரு தொனி மற்றொன்றை மறைக் 
கின்றது 

என்பதாகும் . அந்த அபாவுக்கு ஒன்றையொன்று 
மறைக்கின்றது என்பது , அந்த இரண்டு தொனிகளின் அலையதிர்வு 
களுக்கு இடையிலுள்ள தொடர்புறவைச் சார்ந்திருக்கின்றது . 


இரண்டு தொனிகளும் ஓரளவுக்குச் சமமான செறிவைக் 
கொண்டிருக்கும்பொழுது துடிப்புகள் ( Beats ) அல்லது சேர்க்கை 
தொனிகள் ( Combination of tones ) ஏற்படலாம் . இந்த 
இரண்டு நிகழ்ச்சிகளும் இயக்கப்படுகின்ற தொனிகளின் அலை 
யதிர்வு தொடர்புறவுகளைச் சார்ந்திருக்கின்றது . 


துடிப்புகள் 

ஒத்த செறிவுள்ள இரண்டு தூய்மையான தொனிகள் ஒலிக் 
கின்றபொழுதும் இரண்டு தூய்மையான தொனிகள் சிறிது 


304 


உடற்கூற்று உளவியல் 


வேற்றுமையான அலையதிர்வுகளோடு ஒலிக்கின்றபொழுதும் 
ஒரு தனி தொனியை ஒருவர் கேட்கலாம் . அத் தொனி அடிக்கடி 
ஓங்கி மங்கி வருகின்றது . அவைகளின் இரண்டு அலைகளும் 
கட்டத்தைவிட்டு வெளியில் செல்லுவதும் உள்ளே வருவதுமாக 
ஓங்கி மங்கி வருவதைக் காணலாம் . இந்த ஏற்ற இறக்கங்கள் , 
அந்த இரண்டு மூலத் தொனிகளின் அலையதிர்வுகளுக் 
கிடையிலுள்ள வேற்றுமைக்கு இணையான ஒரு வீதத்தில் 
இருக்கின்றன . அத் தொனிகள் வினாடிக்கு ஆயிரம் சுற்றுகளும் , 
ஆயிரத்து நான்கு சுற்றுகளும் கொண்டதாக இருந்தால் 
அப்பொழுது ஒரு தொனி ஏறுவதும் வினாடிக்கு நான்கு சுற்று 
குறைவதையும் ஒருவர் கேட்கலாம் . 


அலையதிர்வில் வேற்றுமை அதிகரிக்கின்றபொழுது துடிப்புகள் 
மூன்று கட்டங்களின் வழியாகச் 

வழியாகச் செல்லுகின்றன . அந்தக் 
கட்டங்கள் ஒவ்வொன்றின் எல்லைகளும் வரையளவின் அலை 
யதிர்வையும் செறிவு மட்டத்தையும் சார்ந்திருக்கின்றன . 
முதலில் அலையதிர்வில் சிறிய வேற்றுமைகளோடு ஒரு தனி 
தொனி ஓங்கி மங்கி வருகின்றது . வினாடிக்கு ஆறு சுற்று 
வேற்றுமையில் துடிப்பின் விளைவு பெற்ற அனுபவம் ஓர் இடை 
நிறுத்தமானது , அது மகிழ்ச்சியற்றதாகும் . மேலும் உயர்ந்த 
அலையதிர்வு வேற்றுமையில் , அதாவது வினாடிக்கு முப்பது 
சுற்றுகளில் , இடை நிறுத்தம் கரடு முரடானதாக இருக்கின்றது . 
இது வினாடிக்குச் சில 

நூறு சுற்றுகள் செல்லும் வரையில் 
தொடர்ந்து இருக்கலாம் . 


துடிப்புகளின் தாழ்ந்த எல்லை மாறுபடக்கூடியது . ஆனால் 
வினாடிக்கு ஒரு துடிப்பும் அதற்கு மேலும் இருக்கலாம் . இடை 
நிலையான அலையதிர்வுகளில் ஓர் இடைத் தொனி கேட்கப் 
படலாம் . இரண்டு அடிப்படைகளோடு இடை நிலைத் தொனி 
துடிக்கின்றது . துடிப்புகள் பியானோ வாசிப்பவரால் உபயோகிக் 
கப்படுகின்றன . குரல் எடுப்பு வேற்றுமையைச் சார்ந்திருப் 
பதினால் பெறப்படுவதைவிட இதனால் மிகவும் சரியான 
தொனியைப் பெற முடிகின்றது . 


சேர்க்கைத் தொனிகள் 

இரண்டு அடிப்படைத் தொனிகளின் அலையதிர்வுகளில் 
பொருத்தமான வேற்றுமைகள் இருக்கலாம் . அந்த வேற்றுமை 
களில் 

சேர்க்கைத் தொனிகள் தோன்றுகின்றன . அவை 
களைச் செவி சார்ந்த 

சார்ந்த ஒலிகள் ( Aural harnomies ) என்று 


கேள்விப் புலன் ... உள்ளாற்றல்கள் 


305 


கூறலாம் . சேர்க்கைத் தொனிகள் இரண்டு வகையானவை . 
வேற்றுமைத் தொனிகள் என்றும் கூட்டுத் தொனிகள் ( Summa 
tion tones என்றும் கூறப்படுகின்றன . அவைகள் உயர்ந்த குரல் 
எடுப்பின் மிகவும் தாழ்ந்த தொனிகளாகவோ , தாழ்ந்த குரல் 
எடுப்பின் மிகவும் தாழ்ந்த தொனிகளாகவோ ஒலிக்கின்றன . 
அவை இரண்டு அடிப்படைத் தொனிகளைத் தொடர்ந்து 
செல்லுகின்றன . 


இரண்டு அடிப்படைத் தொனிகளும் வினாடிக்கு ஐம்பது 
சுற்றுகள் இடைவெளி 

கொண்டிருக்கும்பொழுது முதல் 
வேற்றுமைத் தொனி கேட்கப்படுகின்றது . ஒரு தாழ்ந்த அடங்கிய 
இரைச்சல் போன்று ஒலிக்கின்றது . இரண்டு அடிப்படைத் 
தொனிகளின் அலையதிர்வில் வேற்றுமை அதிகரிக்குமானால் 
வேற்றுமைத் தொனியின் குரல் எடுப்பு உயருகின்றது . முதல் 
கூட்டுத் தொனி கேட்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது . 
அது , இரண்டு அடிப்படைத் தொனிகளின் கூட்டுத் தொகையின் 
அலையதிர்வின் ஒரு தொனியைப் போன்ற குரல் எடுப்பையே 
கொண்டிருக்கின்றது . அதனால் அது உயர்வாக ஒலிக்கின்றது . 
சேர்க்கைத் தொனிகள் இரண்டு அடிப்படைத் தொனிகளின் 
எல்லாக் கூட்டல் தொனிகளோடும் , வேற்றுமைத் தொனிக 
ளோடும் ஒத்திசைவாக இருக்கின்றன . அவைகளின் எல்லா முழுப் 
பண் முகப்புகளிலும் எல்லாச் சேர்க்கைகளிலும் ஒத்திசைவாக 
இருக்கின்றன . ஆனால் , இசைக் கருவிகளில் எழும் கம்மிய தொனி 
யுள்ள மேற்சுரம் ( overtone ) போன்றவற்றில் சிலவற்றை நாம் 
வலியுறுத்த வேண்டியிருக்கின்றது . 


ஒருசில சேர்க்கைத் தொனிகள் 

மட்டும் , 

அதாவது 
முதல் வேற்றுமைத் தொனியும் முதல் கூட்டுத் தொனியும் 
பயிற்சி பெற்றவர்களால் மட்டுமே உடனடியாகக் கேட்கப் 
பட முடியும் . உருச் சிதைவு 

உருச் சிதைவு உண்டாக்கும் இந்தச் செவி 
சார்ந்த ஒலிகள் மையச் செவியிலிருந்து எழுவதில்லை . ஆனால் , 
முன்பு அப்படித்தான் நாம் கருதி வந்தோம் . செவி சார்ந்த 
ஒலிகள் அகச் செவியிலிருந்து , 

குறிப்பாக 

உண்மையான 
புகுவாய் உறுப்புகளிலிருந்து எழுகின்றன . 


ஒலி மறைத்தல் 
ஒலிச் 

செறிவில் இணையில்லாத இரண்டு தொனிகளைச் 
செவி கேட்கும்படி செய்கின்றபொழுது , 

ஒலிச் 

செறிவு 
அதிகமாக உள்ள தொனி , குறைந்த செறிவுள்ள தொனியை 
மறைக்கின்றது ( masking ) . தொனிகளின் தோற்றமும் அவை 

உடற் -20 


306 


உடற்கூற்று உளவியல் 


களின் வலிமையின் விளைவும் அந்த இரண்டு தொனிகளுக்கு 
இடையிலுள்ள அலையதிர்வு தொடர்புகளைச் சார்ந்திருக்கின்றன . 
ஒரு தொனியின் மறைத்தலின் விளைவு அளவிடப்படுகின்றது . 
அதாவது , இயல்பான வாயிலுக்குமேல் அதனுடைய வாயில் 
எவ்வளவு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைக் கண்டறிய 
வேண்டும் . 


ஒரு குறிப்பிட்ட தொனி அதேமாதிரியான தொனியின் மீது 
மிகப்பெரிய ஒலி மறைத்தல் விளைவைக் கொண்டிருக்கலாம் . 
ஆனால் ஒரே மாதிரியான இரண்டு தொனிகள் கூடுகின்றன . 
துடிப்புகள் ஏற்படுத்தினால் தொனி மறைத்தல் தோல்வியடை 
கின்றது . ஒரு மறைத்தல் தொனியின் செறிவு அதிகரிக்கின்ற 
பொழுது பாதிக்கப்பட்ட அலையதிர்வின் கட்டு விரிவடைகின்றது . 
அந்த விரிதல் பெரிய அலையதிர்வின் தொனிகளை நோக்கிச் 
செல்லுகின்றது . 


பொதுவாக , உயர்ந்த தொனிகள் தாழ்ந்த தொனிகளை 
ஒலி மறைத்தல் செய்வதில்லை என்று கருதுகின்றோம் . ஆனால் , 
தாழ்ந்த தொனிகள் உயர்ந்த தொனிகளை மிகச் சிறப்பாக ஒலி 
மறைத்தல் செய்கின்றன . இந்த ஒலி மறைத்தல் நிகழ்ச்சி உள் 
செவிச் சுருள் நரம்பு இழைகளில் எழக்கூடியதாக இருக்கலாம் , 
உள்செவிச் சுருளின் உள்ளாற்றல்களில் தோன்றுவதில்லை . 
ஆகையினால் தான் புகுவாய் செயல் முறைகள்தாம் இதற்குக் 
காரணமாக இருக்க முடியும் என்று நம்பப்படுகின்றது . இரைச் 
சலினால் தொனிகளின் மறைத்தலை நாம் உணரும்பொழுது நடை 
முறை முக்கியத்துவம் பெற்ற ஒரு சூழ்நிலை எழுகின்றது . 
பரிசோதனைக்குட்படாத எந்த ஒரு சூழ்நிலையிலும் இரைச்சலின் 
பின்னணிச் சூழல் ஒரு குறிப்பிடத்தக்க கட்டத்தை அடைகின்றது . 
இது இசை , பேச்சு , மற்ற அறிகுறிகள் முதலியவைகளை மறைக் 


கின்றது . 


இரைச்சல் பல அலையதிர்வுகளைக் கொண்டிருக்கின்றது . 
அதனால் பல அலையதிர்வுகளின் தொனிகள் மறைக்கப்படுகின்றன . 
பரிசோதனை முறைப்படி , ‘ வெள்ளை இரைச்சலை எடுத்துக் 
கொண்டு பார்ப்போமானால் இரைச்சல் எல்லா அலையதிர்வுகளையும் 
இணையான அளவு கொண்டிருக்கின்றது . வெள்ளை ஒளியை ( White 
light ) எடுத்துக்கொண்டு ஒத்திட்டும் பார்க்கலாம் . வெள்ளை 
ஒளியில் எல்லா நிறங்களும் இருப்பது போன்று வெள்ளை ஒளியில் 
எல்லா அலையதிர்வுகளும் இருக்கின்றன . 


கேள்விப் புலன் ... உள்ளாற்றல்கள் 


307 


ஒத்தமைதல் 

செவிச் சார்பான ஒத்தமைதல் தற்செயலான ஓர் அனுபவம் 
என்று கூற முடியாது . மனிதர்கள் எல்லாச் சூழ்நிலைகளிலும் ஒலி 
சார்ந்த தூண்டலுக்கு இலக்காகின்றனர் . பல்வேறு வகையான 
இரைச்சல்கள் அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதவை 
களாக இருக்கின்றன . சாலையில் இரைச்சலிட்டுச் செல்லுகின்ற 
வாகனங்கள் எந்நேரமும் நம் செவிகளில் ஒலித்துக்கொண்டிருக் 
கின்றன . அறையிலிருக்கும்பொழுதும் மின் விசிறியின் ஒலி , 
சுவர்க் கடியாரத்தின் ஓடும் ஒலி முதலியவைகளும் நம் செவியில் 
ஒலிக்கின்றன . ஆனால் இவைகளெல்லாம் நம் கவனத்தை அவை 
களின் பால் செலுத்தும்போது தான் கேட்கப்படுகின்றன . அவை 
களின் ஒலி எந்தச் சமயத்திலும் குறைந்துவிடுவதில்லை . என்றாலும் 
முதன் முதலில் கேட்கப்படுகின்ற அளவுக்கு இரைச்சலுடன் 
அவைகள் 

சிறிது நேரத்திற்குப் 

நேரத்திற்குப் பிறகு கேட்கப்படுவதில்லை . 
காரணம் அவைகளின்பால் நாம் நமது கவனத்தைச் செலுத்துவ 
தில்லை . 


ஆனால் கேள்விப் புலனுணர்ச்சித் துறையில் நாம் அடிக்கடி 
கேள்விப்படுகின்ற ஒத்தமைதல் , களைப்பு ஆகிய சில உண்மையான 
நிகழ்ச்சிகள் பரிசோதனைகளின் மூலம் செயல் விளக்கம் செய்து 
காட்டப்படக்கூடியவை என்று உளவியலார் கருதுகின்றனர் . 
ஒரு குறிப்பிட்ட தொனிக்கான வாயில் அதிகரிப்பதை 
அளவிட முடியும் . குறிப்பிட்ட அலையதிர்வு , செறிவு , 
காலத் தொடர்ச்சி ஆகியவைகளைக் 

கொண்ட மற்றொரு 
தொனியை ஒலிக்கச் செய்த பிறகு ஒரு தொனிக்கான வாயில் 
அதிகரிப்பதை அளவிடலாம் . இந்த அதிகரிப்பு களைப்பு விளைவின் 
குறிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் . அலையதிர்வு இரண்டு 
வழிகளில் முக்கியமாக இருக்கின்றது . 


முதலாவதாக , தூண்டுகின்ற அலையதிர்வு அதே சோதனைத் 
தொனிகளின்மீது அல்லது அடுத்துள்ள அலையதிர்வுகளின் மீது 
மிகப்பெரிய களைப்பு விளைவைக் கொண்டிருக்கின்றது . தொனி 
மறைப்பதால் , தூண்டுகின்ற தொனியின் பிற தொனிகளில் 
உதவி முகடுகள் காணப்படுகின்றன . இரண்டாவதாக , உயர்ந்த 
தொனிகளுக்கும் தாழ்ந்த தொனிகளுக்கும் இடையில் விளைவில் 
ஒரு வேற்றுமை இருக்கின்றது . வினாடிக்கு அது நூறு சுற்று 
களுச்குக் கீழும் , வலிமையற்றதும் மிதமானதுமான செறிவுகளைக் 
கொண்ட தொனிகளில் களைப்பைச் செயல் விளக்கம் செய்ய 
முடியாது . உயர்ந்த செறிவு மட்டங்களில் உயர்ந்த அலையதிர்வுகள் 
ஓரளவு பெரிய களைப்புள்ள விளைவைக் காட்டலாம் . 


308 


உடற்கூற்று உளவியல் 


தூண்டுகின்ற தொனியின் காலத் தொடர்ச்சியும் மற்றொரு 
முக்கியமான 

காரணக் கூறாக இருக்கின்றது . மிகக் குறுகிய 
தொனிகளும் சோதனைத் தொனியின் வாயிலை அதிகரிக்கச் 
செய்கின்றன . அரை வினாடிக்குக் குறைந்த காலத்தில் தூண்டு 
கின்ற தொனிகள் அடிக்கடி பரிசோதனையில் உபயோகிக்கப் 
படுகின்றன . 
தூண்டலின் செறிவும் களைப்பு 

விளைவோடு நேரடித் 
தொடர்பு கொண்டிருக்கின்றது . செறிவு அதிகரிக்கின்ற பொழுது 
ஒரு பெரிய அலையதிர்வுகளின் வீச்சு பாதிக்கப்படுகின்றது . இந்தப் 
பரவல் , தூண்டுகின்ற தொனியைவிட உயர்ந்த அலையதிர்வு 
களுக்குச் செல்லுகின்றது . இச் செயல் முறையிலும் களைப்பு 
ஒலி மறைத்தலைப் போன்றிருக்கின்றது . 


கேள்விக் களைப்பிலிருந்து மீளுவது சாதாரணமாக மிகவும் 
விரைவாக நடைபெறுகின்றது . அரை வினாடிக்குக் 

கீழ்த் 
தூண்டலின் எல்லா மட்டங்களிலும் கேள்விக் களைப்பிலிருந்து 
மீளுவது முழுமையாக இருக்கின்றது . தூண்டலின் காலத்தையும் 
செறிவையும் அதிகரிப்பதன் மூலம் மீளும் காலம் அதிகரிக்கப் 
படுகன்றது . உயர்ந்த செறிவுள்ள இரைச்சலுள்ள சூழ்நிலைகளில் 
உள்ள மனிதர்கள் நீண்ட நேரத்திற்கு இருக்க நேர்ந்தால் 
அவர்களின் கூருணர்ச்சி குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து 
போகின்றது . நீர் மூழ்கிக் கப்பல் , விமானம் போன்றவைகளின் 
இரைச்சல் கேள்விப் புலனுணர்ச்சியை இழக்கச் செய்கின்றன . 

இந்தக் களைப்பு விளைவின் நிலையிடம் சிறிது கவர்ச்சியுள்ள 
தாக இருக்கின்றது . இது ஒரு காதைக் குறிப்பிடும் செயல் 
முறையாக இருப்பதால் ஒரு காதைத் தூண்டுவதன் மூலம் 
மற்றொரு காதில் உண்டாக் , முடியாது . இது ஒரு மையச் செயல் 
முறையன்று . உள் செவிச் சுருள் துலங்கலிலும் இதைக் காண 
முடியாது . ஆகையினால் இது ஒரு மேற்பரப்புச் செயல்முறை 
என்று தீர்மானிக்க வேண்டியிருக்கின்றது . புகுவாயில் செயல் 
முறை நடைபெறுவதில்லை . ஏதேனும் நரம்புச் செயல் முறை 
களில் ஒன்றாக இருக்கின்றது . நரம்புச் செவியில் காணப்படுவது 
போன்று , களைப்படைந்த செவி உரத்த ஒலி புதுப்பிப்பதைக் 
காட்டுகின்றது . எனவே , இந்த முடிவுக்குக் கூட்டுச் சான்றாக 
எடுத்துக்கொள்ள வேண்டியிழுக்கின்றது . கேள்விப் புலனில் 
உண்மையான பின் பிம்பம் கிடையாது . தூண்டலின் பின் விளைவு 
ஒலியின் 

ஏதேனும் ஒருவகையைக் கேட்பதன்று . தூண்டல் 
அகற்றப்பட்ட பிறகு புலனுணர்ச்சியின் தொடர்ந்த நீடிப்பு 
இருப்பதில்லை . 


கேள்விப் புலன் ...உள்ளாற்றல்கள் 


309 


தூண்டல் செவிடு 

கேள்வித் தூண்டலில் களைப்புக்கு அப்பால் உள்ளபடி செயல் 
முறையில் ஓர் உண்மையான குறைபாடாக இருக்கின்றது . அது 
தாற்காலிகமான தாகவோ நிரந்தரமான தாகவோ இருக்க 
லாம் . இதைப் பரிசோதிக்கும் பொருட்டுச் கினியா பன்றிகளின் 
மீது பரிசோதனைகள் நடத்தப்பட்டன . ஏனென்றால் அவைகளின் 
கேள்விச் செயல்முறை பரிசோதனைக்கு இணங்கி வரக்கூடியதாக 
இருக்கின்றது . அவைகளின் விளைவுகள் மனிதர்களின் செவிச் 
செயல் முறையோடு ஒத்திருக்கின்றன . செவியின் அமைப்பு 
இரண்டு உயிரிகளிலும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது . 


இந்தப் பரிசோதனைகளில் மிகுந்த செறிவும் , குறிப்பிட்ட 
அலையதிர்வும் கொண்ட தொனி ஒலிக்கப்பட்டது ; ஒரு 
குறிப்பிட்ட காலம்வரையில் ஒலிக்கப்பட்டது . உள் செவிச் 
சுருளில் மின்வலித் துலங்கலில் காணப்படும் இழப்பு அளவிடப் 
பட்டது . பிறகு , உள் செவிச் சுருளின் உருப்பெருக்கித் தேர்வு 
செய்யப்பட்டது . அமைப்புக்கு ஏற்பட்ட சிதைவின் இடமும் 
பரப்பும் உறுதி செய்யப்பட்டன . தாழ்ந்த தொனிகளுக்கு 
ஏற்படும் துலங்கலின் குறைவு அடிப்படைச் சவ்வின்மேல் மூளைப் 
பக்கம் மிகப்பெரியதாக இருக்கின்றது . உயர்ந்த தொனிகளுக்குத் 
துலங்கல் உள் செவிச்சுருளின் அடிமுனைக்கு அருகில் பெரியதாக 
இருக்கின்றது . 

நீண்டகாலத்திற்கு மிகவும் செறிவான ஒலிகளுக்கு இலக்கான 
மனிதர்கள் அல்லது திடீரென்று செறிவான ஒலிகளுக்கு 
இலக்கான மனிதர்கள் நிலையான செவிட்டுக்கு ஆளாகின்றனர் . 
ஆனால் இதில் மிகுந்த தனியாள் வேறுபாடுகளும் உண்டு . அதிகப் 
படியான தூண்டலிலிருந்து நிலையாக ஒலி கேட்டலும்விளையலாம் . 
பல்வேறு செறிவு மட்டங்களில் மனிதர்களிடம் நடத்தப்பட்ட 
சோதனைகளில் தாற்காலிகமான கேள்வி இழப்புகள் உண்டாக்கப் 
பட்டன . இவைகளிலிருந்து பெற்ற சான்று என்னவெனில் 
உயர்ந்த அலையதிர்வு துலங்கல் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது . 
விளைவு மேல்நோக்கி உயர்ந்த அலையதிர்வுகளை அடைவது 
ஒலிமறைத்தல் அல்லது களைப்பு போன்றதாகும் . இந்தச் செயல் 
முறை கேள்வி இழப்பாக இருக்கின்றது . இவ்விதமான கேள்வி 
இழப்பு தாற்காலிகமான தாகும் . 


ஒலியின் இடங்காணல் 

ஒலிவரும் இடத்தைக் கண்டறிதலில் சிக்கலான புலனுணர்ச்சிச் 
செயல் முறையும் புலன்காட்சிச் செயல்முறையும் உள்ளடங்கி 


310 


உடற்கூற்று உளவியல் 


இருக்கின்றன . தூய்மையான தொனியை உபயோகித்து 
எளிமையாக்கப்பட்ட பரிசோதனைச் சூழ்நிலையில் இரண்டு 
கூறுகள் மிக முக்கியமாகக் கருதப்படுகின்றன . இரண்டு செவி 
களிலும் , நிலை வேற்றுமைகளும் செறிவு வேற்றுமைகளும் ஆகும் . 
இந்த இரண்டு கூறுகளின் செல்படுத்தும் திறம் ஒலி அலையின் 
அலையதிர்வைச் சார்ந்திருக்கின்றது . நிலைவேற்றுமைகள் (phase 
differences ) தாழ்ந்த அலையதிர்வுகளில் மிகவும் பயனுடைய 
தாக இருக்கின்றன . செறிவு வேற்றுமைகள் உயர்ந்த அலையதிர்வு 
களில் மிகவும் பயனுடையதாக இருக்கின்றன . தாழ்ந்த 
அலையதிர்வுகளில் குறைபாடுகள் சிறியதாக இருக்கின்றன . ஆனால் , 
படிப்படியாக வினாடிக்கு மூவாயிரம் சுற்றுகள் வரை உயர்ந்து 
செல்லுகின்றன . நாலாயிரம் வரையில் 

சென்று 
படிப்படியாக இறங்குகின்றன . 


பிறகு 


இத் துறையில் திறமை பெற்றவர்கள் இரண்டு தொனிகளின் 
நிலையில் வேற்றுமைகளைக் கண்டுபிடிக்க முடியும் . அந்த இரண்டு 
தொனிகளும் இரு செவிகளுக்கும் வினாடிக்கு 1500 சுற்றுகள் வீதம் 
செலுத்தப்படக்கூடியதாக இருக்கவேண்டும் . இது உயர்ந்த 
அலையதிர்வுகளுக்கு உரியதன்று . ஆனால் தாழ்ந்த தொனிகளைவிட 
உயர்ந்த தொனிகளில் தாம் மிகுந்த சரி நுட்பத்தோடு வேற்று 
மைகளைக் கண்டறிய முடியும் என்று சில சான்றுகள் கூறுகின்றன . 
ஆனால் அது சூழ்நிலையை அளவுக்கு மீறி எளிமையாக்கிக் காட்டப் 
பட்டதாகத் தெரிகின்றது . ஏனென்றால் , பரிசோதனை நடத்தும் 
அறை , ஒலிக்கூடு ( sound cage ) , திறந்தவெளி, தூய்மையான 
தொனிகள் , சிக்கலான தொனிகள் , இரைச்சல் முதலிய பல்வேறு 
நிலைமைகளில் சரிநுட்பமாக இடங்காணலில் பெறும் வேற்றுமை 
கள் இருக்கின்றன . 


ஒலி அழுத்தத்திலுள்ள வேற்றுமைகளின் சரியான அளவுகள் 
இரண்டு 

செவிப்பறைகளிலும் தலையினால் செலுத்தப்பட்ட 
குறிப்பிடத்தக்க ஒலிச் சாயல் இருப்பதாகக் காட்டுகின்றன . 
ஒலியின் மூலம் 

பக்கமாக இருக்கும்பொழுது 
மிகவும் 

பெரியதாக இருக்கின்றது . உயர்ந்த அலையதிர்வு 
களுக்கு இந்த விளைவு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக் 
கின்றது . ஏனென்றால் , நீண்ட அலை நீளத்தையுடைய ( தாழ்ந்த 
அலையதிர்வு ) ஒலியலைகள் குட்டையான அலை நீளத்தைவிட 
( உயர்ந்த அலையதிர்வு ) மூளைகளைச் சுற்றி மிகவும் கூர்மையாக 
வளைய முடியும் . புறச் செவியினால் குறிப்பிடத்தக்க ஒளிச் சாயல் 
செலுத்தப்படுகின்றது . அது பின்பக்கத்திலிருந்து முன் பக்கத்தை 
வேறுபாடு கண்டறியப் பயனுள்ள தாக இருக்கின்றது . கிளிக் , 


கேள்விப் புலன் ...உள்ளாற்றல்கள் 


311 


உசு போன்ற சிக்கலான ஒலிகள் தூய்மையான தொனிகளைவிட 
மிகவும் சரியாக இடங்காண முடிகின்றன . தாழ்ந்த உயர்ந்த 
அலையதிர்வுகள் காணப்படுவதால் எல்லாக் குறிப்புகளையும் 
உபயோகிக்க முடிகின்றது . அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகளில் 
இடங்காட்டும் குறிப்புகள் கேள்விப் புலனுக்கு மட்டுமே உப 
யோகிக்கப்படுவதில்லை . பார்வைக்குரிய குறிப்புகளும் உபயோகப் 
படுத்தப்படுகின்றன . அவை கேள்விப் புலன் குறிப்புகளின் மீது 
உயர்ந்த செல்வாக்கும் பெறுகின்றன . உதாரணமாக , மறைவிடத் 
திலிருந்து ஒலிக்கின்ற ஒரு முரசைவிடப் பார்க்கக்கூடிய இடத்தி 
லிருந்து ஒலிக்கின்ற ஒரு முரசு உரக்க ஒலிப்பதாகக் காணலாம் . 


தலை அசைவுகள் இரண்டு செவிகளிலும் ஒலியை வேறு 
படுத்திக்காட்ட உதவுகின்றன . ஒலிக் குறிப்புகளை மிகைப்படுத் 
திக் காட்டவும் உதவுகின்றன . இடப் பக்கம் , வலப் பக்கம் 
தலையை அசைத்து வேறுபாடுகளைக் காணுவதற்கு மட்டுமன்றி , 
மேலும் கீழும் அசைத்துங்கூட ஒலி வேறுபாடுகளைக் காணலாம் . 
இந்தச் செயல்முறையை அன்றாட வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு 
வழியில் நாம் பின்பற்றுகின்றோம் . இல்லையென்றால் ஒலி வரும் 
இடத்தைக் கண்டறியும் திறமை குறைவாகவே இருக்கும் . 


மேலும் ஒலியின் இடங்காணலில் கற்றல் ஒரு முக்கியப் பங்கைக் 
கொண்டிருக்கின்றது . சரி நுட்பத்தை விருத்தி செய்வதிலும் , புலன் 
காட்சிச் செயல்முறையில் ஒலிக்குறிப்புகளை ஒருமைப்பாடு செய் 
வதிலும் கற்றல் முக்கியப் பங்கு கொண்டிருக்கின்றது . தவிர , ஓர் 
உரத்த ஒலியைப் புலன் காட்சி செய்வதில் இரு செவி வேற்றுமை 
கள் ஏற்படுவதை ஈடு செய்வதற்கு உயிரிக்கு உதவி செய்வதும் 
கற்றலேயாகும் . சாதாரண அறையில் பல பெரிய பரப்புகளி 
லிருந்து எதிரொலிக்கப்பட்ட ஒலிகள் எழும்பொழுது ஒலியை 
இடங்காணல் முறிந்துவிடும் என்று ஒருவர் நினைக்க முடியும் . 
என்றாலும் , அந்தச் சூழ்நிலைகளிலும் ஒலியை நாம் சரி நுட்பமாக 
இடங்காண முடியும் . இந்த அலைகளில் சில மற்றவைகளைவிட 
வலிமையற்றுக் காணப்படுகின்றன . ஆனால் , செறிவில் ஏறத்தாழ 
இணையாக இருக்கின்றவைகள் மிகச் சிலவே . 

அவைகள் 
அடுத்தடுத்து இருக்கின்றன . அவைகள் கலந்து ஒன்றாகின்றன . 
எனவே இந்த இரண்டில் முதலாவது அலைகளினால் ஒலியிடத்தை 
நிர்ணயிக்க முடிகின்றது . 


பேச்சு 

பேச்சும் பேச்சைக்கொண்டு நடைபெறுகின்ற செய்தித் 
தொடர்பும் மிகவும் பரந்த ஒரு துறையாக இப்பொழுது 


312 


உடற்கூற்று உளவியல் 


உருவாகி வருகின்றது . அதைப்பற்றிச் சமூக உளவியலில் மிகவும் 
விரிவாகக் காணலாம் . ஆனால் நாம் இதுகாறும் கூறிவந்த செய்திப் 
பொருள்களோடு தொடர்புடைய கவர்ச்சியான சில பண்புக் 
கூறுகள் இதில் காணப்படுகின்றன . அவைகளைப்பற்றி மட்டும் 
இங்குச் சிறிது காண்போம் . 


சராசரிச் சூழ்நிலைகளில் இயல்பான பேச்சின் அலையதிர்வுச் 
செறிவு நிகழ்ச்சிக் கூறுகள் மேலே நாம் கூறிய சில விவரங்களைப் 
பொருளுள்ள தாகச் செய்வதற்குப் பயன்படக்கூடும் . பேச்சு 
என்பது தொனியையும் இரைச்சலையும் கொண்டதாக இருக் 
கின்றது . அதாவது , பேச்சு ஒழுங்கான இடைவெளிகளுக்கிடையே 
உயிர் எழுத்து ஒலிகளையும் ஒழுங்கற்ற இடைவெளிகளுக்கிடையே 
சீறொலிகளையும் கிளிக் போன்ற மெய் எழுத்து ஒலிகளையும் 
கொண்டிருக்கின்றது . சீறொலிகள் ( sibilants ) உயர்ந்த அலை 
அதிர்வு உறுப்புகளைக் கொண்டிருக்கின்றன . ஒரு வினாடிக்கு 
நூறிலிருந்து பத்தாயிரம் சுற்றுகளுள்ள ஒரு வீச்சு ஏறத்தாழ 
எல்லா அலையதிர்வுகளையும் கம்மிய தொனியுள்ள மேற் சுரத்தை 
யும் கொண்டதாக இருக்கின்றது . ஆனால் , பெரும்பாலான ஒலி 
ஆற்றலின் விளைபொருள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு 
வினாடிக்கு ஆயிரம் சுற்றுகளுக்குக் கீழிருக்கின்றன . 


இதில் இனவேற்றுமைகளும் இருக்கின்றன . பெண்களைவிட 
ஆண்களுக்கு ஒலி ஆற்றல் விளைபொருள் வினாடிக்கு முந்நூறு 
சுற்றுகளிலிருந்து ஐயாயிரம் சுற்றுகள் வரையில் காணப்படு 
கின்றன . பெண்களுக்குச் சற்று அதிகமாக எதிர்த் திசையில் 
வினாடிக்கு ஐயாயிரம் சுற்றுகளுக்கு மேல் காணப்படுகின்றன . 
போக்குவரத்துத் தொடர்புக்கான கருவியின் பெரும் பிரச்சினை 
பெரும் செலவில் அலையதிர்வுகளின் இந்த முழு ஒலிமாலையையும் 
மறு தோற்றம் செய்வதைவிடத் தெளிவுபடுத்துவதில் தானிருக் 
கின்றது . 

செய்திப் போக்குவரத்துக் கருவியில் இயல்பாக 
வினாடிக்கு இருநூறிலிருந்து ஆயிரம் சுற்றுகளுள்ள வீச்சு தான் 
இயல்பாக உபயோகப்படுத்தப்படுகின்றது . 


மின் உடற்கூற்றுப் பதிவு 

கேள்விப்புலன் மண்டலத்தின் எல்லா மட்டத்திலும் செயல் 
ஆற்றல்களைப் பதிவிடுதல் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது . 
இது குட்டையான , பெரும்பாலும் அணுகமுடியாத அடிப்படை 
நரம்பணுக்களிலிருந்து பெருமூளைப் புறணி வரையிலும் நடைபெறு 
கின்றது . பல்வேறு இடங்களில் ஆற்றல்களின் குணப்பண்புகள் 


கேள்விப் புலன் ... உள்ளாற்றல்கள் 


313 


அலை அமைப்பிலும் , வீச்சிலும் , உள்ளடங்கிய தன்மையிலும் , 
அலையதிர்விலும் தூண்டலின் மிகச் சிக்கலான பண்புக் கூறுகளின் 
துலங்கல்களிலும் வேறுபடுகின்றன . கேள்வி நரம்பின் செயல் 
ஆற்றல்கள் காட்டும் குணப்பண்புகள் உள் செவிச்சுருள் ஒலி 
பெருக்கிகளிலிருந்து ( Cochlear microphonics ) முற்றிலும் வேறு 
படுகின்றன . 


ஒரு பெரும் வேற்றுமை என்னவென்றால் ஒரு தனி நரம்பு 
இழையோ அல்லது முழுக் கேள்விக் நரம்போ தூண்டுகின்ற ஒலி 
அலையின் அலையதிர்வைத் தொடர முடிவதில்லை . உள் செவிச் சுருள் 
ஒலிபெருக்கிகள் மிகவும் நெருக்கமாகத் தொடருகின்றன . ஆனால் , 
செயல் ஆற்றல்கள் தொடருவதில்லை . கேள்வி நரம்பில் ஓர் 
அடிப்படை நரம்பணுவின் தனி நரம்பிழையில் தூண்டல் 
வினாடிக்கு நானூறு துடிப்புகளுக்குமேல் தோன்றுகின்றன . இந்த 
வீதம் நீண்ட நேரத்திற்கு நிலைநாட்டப்படவில்லை என்றாலும் இது 
நடைபெறுகின்றது . அதாவது , ஒரு துடிப்பு உள் செவிச்சுருள் 
ஆற்றலில் ஒவ்வோர் ஒலி அலையின் உச்சியிலும் தோன்றுகின்றது . 
உள் செவிச்சுருள் ஆற்றல் எப்பொழுதும் தூண்டல் அலையைத் 
தொடர்ந்து செல்லுகின்றது . சிக்கலான இடத்தில் நரம்பிழை 
தொடர்ந்து செல்லமுடிவதில்லை . அதனுடைய செயல் வேகம் 
திடீரென்று பாதியாகக் குறைந்து போகின்றது . ஆகவே , 
நரம்பிழை 

உள் செவிச்சுருள் ஆற்றலில் ஒவ்வோர் இரண்டு 
அலையின் உச்சியிலும் செயல்படுகின்றது . 


இன்றும் உயர்ந்த அலையதிர்வுகளில் நரம்பிழையானது 
ஒவ்வொரு மூன்று அல்லது நான்கு அலையின் உச்சியிலும் செயல் 
புரிகின்றது . ஒரு வினாடிக்கு இரண்டாயிரம் சுற்றுகளில் ஒரு தனி 
நரம்பிழையில் ஒருங்கு நிகழ்தல் மேற்கொண்டு நடைபெறுவ 
தில்லை . ஆனால் , முழுக் கேள்வி நரம்பில் பல நரம்பிழைகளிலிருந்து 
ஒன்று பதிவு செய்தால் அந்த முழுக் குழுவிலும் ஒழுங்கு முறை 

செயல் நடைபெறுகின்றது என்று தோன்றுகின்றது . 
ஒருங்கு நிகழ்தல் ( synchisnization ) ஒரு வினாடிக்கு நாலாயிரம் 
சுற்றுகள் வரையிலும் உள்ள செயல்முறையிலும் ஏற்படலாம் . 


யான 


துடிப்புகள் மையக் கேள்விப்புலன் செல்வழியில் உயர உயர 
ஒருங்கு நிகழ் துலங்கல்களின் வீதம் குறைசின்றது . நரம்புத் 
தண்டின் மேல் முனையில் ஓர் ஒருங்கு நிகழ்தல் ஒரு வினாடிக்கு 
2500 சுற்றுகள் வரையிலும் காணப்படுகின்றது . தாழ்ந்த கேள்வி 
மறிவினை மையங்களில் ( Inferior colliculi ) வினாடிக்கு ஆயிரத்தி 
லிருந்து ஆயிரத்து ஐந்நூறு சுற்றுகள் வரையிலும் காணப்படு 


314 


உடற்கூற்று உளவியல் 


கின்றன . புறணிக்குச் செல்லும் நரம்பிழைகளில் இன்னும் 
குறைவாகக் காணப்படுகின்றன . புறணியில் ஒருங்கு நிகழ்தல் 
நடைபெறுகின்றது என்பதற்கான சான்று ஏதுமில்லை . 


ஆனால் எல்லா மட்டங்களிலும் அலையதிர்வுகளின் கட்டுப் 
படுத்தப்பட்ட வீச்சுக்கு மிகவும் கூருணர்ச்சியுள்ள நரம்பிழைகள் 
இருப்பதாகத் தெரிகின்றது . 


கேள்விப்புலன் மண்டலத்தின் எல்லா மட்டங்களிலும் 
ஓரளவுக்கு நிலக்கிடக்கையியல் 

அமைப்பு ( Topographical 
organization )) இருக்கின்றது . உள் செவிச் சுருளில் அது 
தோன்றும் இடம் நரம்பணுக்களின் இடச் சீரமைப்பில் எதிரொலிக் 
கின்றது . முதன்மையான நரம்பணுவின் தனி நரம்பிழை 
களிலிருந்து துலங்கலைப் பதிவிடுதல் காட்டுவது என்னவென்றால் 
உள் செவிச் சுருளிலிருந்து எழும் அந்த நரம்பிழைகள் கேட்கக் 
கூடிய எந்த அலையதிர்வின் தொனிகளுக்கும் துலங்கலாம் என்ப 
தாகும் . ஆனால் நுனிக்கோடியிலிருந்து எழுகின்ற நரம்பிழைகள் 
தாழ்ந்த அலையதிர்வின் தொனிகளுக்கு மட்டுமே துலங்குகின்றன . 


கேள்விக் கோட்பாடு 

கேள்விப்புலன் துறையில் இன்று நடைமுறையில் இருந்து 
வரும் கோட்பாடுகள் மிகவும் சிக்கல் வாய்ந்தவைகளாக இருக் 
கின்றன . அவைகளைப்பற்றிப் புரிந்து கொள்ள வேண்டுமானால் 
நரம்பு உடற் கூற்றியல் ( Neuro physiology ) அறிவும் உடல் 
சார்ந்த விதிமுறைகளைப் பற்றிய அறிவும் தேவைப்படுகின்றது . 
ஆனால் அக் கோட்பாடுகளில் சிலவற்றை எளிமையாக்கி , 
சிலவற்றை ஒன்றாக இணைத்து நாம் இங்குக் காண்பதும் ஓரள 
வுக்குப் பயனுள்ளதாக அமையலாம் . 


மற்றத் துறைகளைப்போன்று இத் துறையிலும் பல கோட் 
பாடுகள் எழுந்து கொண்டிருக்கின்றன . ஆராய்ச்சி பல்வேறு 
பகுதிகளைப்பற்றி வலியுறுத்தி வருவதால் சில ஆசிரியர்கள் 
மிகவும் சிக்கல் வாய்ந்த பகுதியின் ஒரு கட்டத்தை மட்டும் தங் 
களுடைய கவனத்திற்குரியதாக்கிக்கொண்டு ஈடுபடுகின்றனர் . 


கேள்வி மண்டலத்தை இரண்டு கட்ட மண்டலமாக எடுத்து 

பக் 
கொண்டு ஆராய்வது வழக்கமாக இருந்துவருகின்றது . முதல் 
கட்டத்தில் , உள் செவிச் சுருள் அமைப்பினால் ஓர் இயந்திரப் 
பாகுபாடு அல்லது செயல்முறைப் பாகுபாடு இருக்கின்றது . 
இரண்டாவது கட்டத்தில் நரம்பு சார்ந்த பாகுபாடு , கேட்டலில் 


கேள்விப் புலன் ...உள்ளாற்றல்கள் 

315 
உள்ளடங்கியுள்ள நரம்பு மண்டலத்தின் எல்லாப் பகுதிகளினாலும் 
ஏற்படுகின்றது . இயந்திரப் பாகுபாடு உள் செவிச் சுருளின் 
தூய்மையான இயந்திர உடைமைகளிலிருந்து எழுகின்றது . அவை 
சிக்கலானவை மட்டுமல்ல . ஆனால் நுட்பமான அமைப்புகளும் 
அசைவுகளும் 

உள்ளடங்கியிருக்கின்றன . ஆகையினால் அவை 
களிடையே ஆராய்ச்சி நடத்துவது மிகவும் கடினமாகும் . 


முடிவில் 


அண்மையில் நடைபெற்ற ஆராய்ச்சிச் 

சான்றுகள் 
காட்டுகின்ற முடிவு என்னவென்றால் அடிப்படைச் சவ்வு 
விறைப்பாக இருப்பதில்லை என்பதாகும் . அதனால் ஒரு பியானோ 
கம்பி செய்வது போன்று அதிர்வதில்லை . அதனுடைய அகலத்தைக் 
குறிப்பிடத்தக்கவாறு மாற்றுவதில்லை . 

அங்கவடி 
குறுகலாக இருக்கின்றது . நுனியில் மிகவும் அகலமாக இருக் 
கின்றது . உள் செவிச் சுருளில் அங்க வடியின் அதிர்வு ஒரு 
பிரயாண அலையை அமைக்கின்றது . அது ஒரு குறிப்பிட்ட 
புள்ளியில் அதிகப்பட்ச இடப்பெயர்ச்சிப் பரப்பை உண்டாக்கு 
கின்றது . அதிகப்பட்ச இடப்பெயர்ச்சிப் பரப்பு ஒலி அலையின் 
அலையதிர்வைச் சார்ந்திருக்கின்றது . இது தாழ்ந்த தொனி 
களுக்கு அங்கவடியிலிருந்து தொலைவிலிருக்கின்றது . உயர்ந்த 
தொனிகளுக்கு அங்கவடிக்கு அண்மையிலிருக்கின்றது . இவ்வாறு 
ஒரு பண்படாத அலையதிர்வுப் பாகுபாடு இருக்கின்றது . உள்செவிச் 
சுருளினால் அது செயல் நிறைவேற்றம் செய்யப்படுகின்றது . 


இந்த அதிகப்பட்ச இடப்பெயர்ச்சி திரும்ப , நத்தை எலும்பு 
மீதுள்ள உறுப்பில் மயிர் போன்ற உயிரணுக்களின் ஓர் அதிகப் 
பட்ச விளைவு உண்டாக்குகின்றது . இந்த வளைவு ஒரு சிறிய 
அளவு மின்வலி ஓட்டத்திற்குப் பொறுப்பாக இருக்கின்றது . இது 
உள்செவிச்சுருளின் ஒலிப்பெருக்கி போன்று பதிவிடும் கருவிகளினால் 
ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது . மேலும் அது நரம்புத் துடிப்பைக் 
கிளர்ச்சியுறச் செய்கின்றது . உள் செவிச் சுருள் மண்டலத்தின் 
இயந்திர உடைமைகளினால் நடைபெறும் இந்த அலையதிர்வுப் 
பாகுபாடு பண்படாததாகும் . குரல் எடுப்பு வேறுபாடு காணு 
வதற்கான சரிநுட்பம் போதியதாக இல்லை . அண்மை வாயில் 
தொனிகளுக்கு இருப்பதைவிட உயர்ந்த தொனிகளுக்கு எடுப் 
போசை குறைவாக இருக்கின்றது . உரத்த ஓசை பல நரம்பு 
இழைகள் கிளர்ச்சியுறுவதைச் சார்ந்திருக்கின்றது . 

நரம்பு மண்டலம் அலையதிர்வுப் பாகுபாட்டில் கூர்மை ஏற்படு 
வதற்கான பொறுப்பைக் கொண்டிருக்கின்றது . இது இயந்திரப் 
பாகுபாட்டிற்கும் குரல் எடுப்பின் புலன்காட்சிக்கும் இடையில் 


316 


உடற்கூற்று உளவியல் 


நடைபெறுகின்றது . இங்குள்ள பிரச்சினை பார்வைக் கூர்மையில் 
ஏற்படுவதைப்போன்றது . இங்குத் துணை இயந்திர நுட்பங் 
களினாலும் புகுவாய்களினாலும் ஒரு முழுப்பாகுபாடு ஏற்படு 
கின்றது . இதற்குப் பொறுப்பான கூறுகள் ஒரே மாதிரியானவை . 
இந்தக் கூறுகள் இன்னும் சரியாக ஆராயப்படவில்லை . ஆனால் 
வேற்றுமையான உடைமைகளோடு கூடிய உயர்ந்த ஒழுங்கு 
முறை நரம்பணுக்கள் உள்ளடங்கியிருக்கின்றன . வேற்றுமையான 
உடைமைகள் என்பவை பல்வேறு வகையான தடைக்கட்டுச் 
செய்யும் மூலப் பொருள்களும் தூண்டல் அகற்றப்பட்டபொழுது 
துலங்குகின்ற மூலப் பொருள்களுமாகும் . 


புறணியின் அலையதிர்வுப் பாகுபாடு இடத்தைத் தனி 
அலகாகக்கொண்டு பார்க்கின்றபோது மிகவும் கூர்மையாக 
இருக்கின்றது . இந்தக் கூர்மை படிப்படியாக விரிவடைதாகத் 
தோன்றுகின்றது . அமைப்பு முறையில் உயர்ந்த கட்டத்திற்கு 
ஒன்று ஏறுவதால் அவ்வாறு நடைபெறுகின்றது . இதோடு 
இணையாக உயர்ந்த மட்டத்திற்கு ஒன்று ஏறுவதால் துடிப்பு 
களின் ஒரு கால நிகழ்வு குறைகின்றது . இவ்விதமாக இடப்பாகு 
பாடும் அலையதிர்வும் நரம்பிழைக் குழுவில் இரண்டும் முக்கியப் 
பங்கேற்கின்றன . அமைப்பு முறையில் சில நிற்றல்களில் ஒன்றி 
லிருந்து மற்றொன்றுக்கு ஒருமாற்றம் ஏற்படுகின்றது.கேள்விப்புலன் 
அமைப்புமுறை மாற்றியமைக்கப்பட்ட ஒரு தொடுபுலன் என்று 
கருதுவதும் பயனுள்ள தாக இருக்கலாம் . இந்த இரண்டு புலன் 
களுமே மயிர்களின் செயல்முறைச் சீர்கேட்டுக்குத் துலங்குகின்றன . 
கேட்டலில் அமைப்புகளிருக்கின்றன . 

அவைகள் 
கூருணர்ச்சியைப் பெரிதும் உயர்த்துகின்றன . 


தூண்டு 


ஆனால் , தொடுபுலனுணர்ச்சியைப் போன்று தூண்டப்பட்ட 
இடத்தை அடையாளம் கண்டறிதல் ஒரு தனிப் புள்ளியின் கிளர்ச் 
சியைச் சார்ந்திருக்கவில்லை . இரண்டு நிகழ்ச்சிகளிலும் பல நரம் 
பிழைகளும் கிளைகளும் உள்ளடங்கியிருக்கின்றன . இடங்காணு 
வதின் சரி நுட்பம் மைய நரம்பு மண்டலத்தைச் சார்ந்திருக் 
கின்றது . பெறுகின்ற அடையாளங்களோடு 

நரம்பு 
மண்டலம் செய்யக்கூடியது என்னவோ அதைப் பொறுத்திருக் 

மைய நரம்பு மண்டலம் சிக்கலான இயக்க அமைப்பு 
முறையைக் கொண்டிருக்கின்றது . அதனால் எல்லா வகைப் புலன் 
சாட்சிகளிலும் குறிப்பிடத்தக்க செயல் முறையைக் கொண்டிருக் 
கலாம் . 


மைய 


கின்றது . 


13. இயைபியல் புலன்கள் - 

சுவைப்புலன் 


இயைபியல் புலன்கள் என்று இங்கு நாம் குறிப்பிடுவது 
இரசாயனப் பொருள்களை உணர்ந்தறிகின்ற புலன்களேயாகும் . 
அவைகளை இரசாயனப் புலன்கள் ( Chemical senses ) என்றும் 
கூறலாம் . இயைபியல் புலன்கள் போதுமான அளவுக்குக் கரைசல் 
பொருள்களினால் எளிதில் தூண்டப்படக் கூடியவைகளாகும் . 
இன்றைய நாகரிக வாழ்க்கையில் இப் புலன்கள் ஒதுக்கப்பட்டவை 
களாகக் கருதப்படுகின்றன . இன்றைய நாகரிகத்தில் நம்முடைய 
வேலைகள் எல்லாம் பார்ப்பது பற்றியும் கேட்பது பற்றியுமாகவே 
இருக்கின்றன . அதனால் தான் நம்முடைய பொழுதுபோக்குக் 
கருவிகளெல்லாம்கூட அவைகளின் அடிப்படையிலேயே உருவாக் 
பட்டிருக்கின்றன . நாம் அன்றாடம் உபயோகித்து வரும் பொழுது 
போக்குக்குப் பொருள்கள் திரைப்படம் , வானொலி , நாடகம் , 
இசை , நாட்டியம் , டெலிவிஷன் முதலியவைகள் பார்க்கக் கூடி 
யவைகளாகவும் , கேட்கக் கூடியவைகளாகவும் உள்ள பொருள் 
களேயாகும் ; கண் , காது சம்பந்தப்பட்டவைகளாகும் . 


சில மனிதர்களின் வேலைகள் தாம் மோப்பத்தைப் பற்றிய 
தாகவும் , சுவையைப் பற்றியதாகவுமிருந்து வருகின்றன . நறு 
மணப் பொருள்களை உற்பத்தி செய்கின்றவர்கள் , விற்பனை செய் 
கின்றவர்கள் , காப்பி , தேயிலை போன்ற பானங்களைச் சுவைப்பவர் 
கள் , திராட்சை ரசம் சுவைப்பவர்கள் , உணவுப் பொருள்களைச் 
சுவைக்காக உண்டாக்குகின்றவர்கள் முதலியவர்கள் மோப்பம் 
பற்றியும் சுவை பற்றியும் அனுபவங்களைப் பெறுகின்றனர் . 
சுவையான உணவைத் தயாரிக்கின்ற சில சமையல்காரர்களும் 
மோப்பம் சுவை பற்றிய புலனுணர்ச்சிகளை அதிகம் பெற்றிருக் 
கின்றனர் . சில சாப்பாட்டு ராமன்கள் சாப்பிடுவதை ஓர் இன்ப 
மாகவும் கலையாகவும் கருதுகின்றனர் . நல்ல சுவை தரும் உணவு 
நறுமணத்தையும் எங்கும் பரப்ப வல்லது . பார்வை இழந்தவர் 
களுக்கும் சுவையும் மோப்பமும் இன்பம் தர வல்லன . சுவையும் 
மோப்பமும் சேர்ந்து செல்லலாம் . 


318 


உடற்கூற்று உளவியல் 


இயைபியல் புலன்களை வேதியியல் புலன்கள் என்றும் கூறு 
கின்றனர் . கரைசலில் பொருள்களினால் போதுமான அளவுக்கு , 
இயல்பாகத் தூண்டப்படுவதில் இப் புலன்கள் 

இப் புலன்கள் வேதியியல் 
புலன்கள் என்று பெயர் பெற்றுள்ளன . அவைகள் சுவைப் புலன் 
( gustation ) , மோப்பப் புலன் ( olfaction ) , பொது வேதியியல் 
புலன் ( Common Chemical sense ) என்பன . இந்தப் பொது 
வேதியியல் புலன் என்பது எளிமையானது . இது கண்கள், மூக்கு , 
தொண்டை முதலிய சவ்வுள்ள 

சவ்வுள்ள பரப்புகளில் கரையப்பட்ட 
உறுத்தல்களினால் தூண்டப்படுகின்ற 

தூண்டப்படுகின்ற புலனாக இருக்கின்றது . 
இதனுடைய புலனுணர்ச்சி செயல்முறை வலியோடு ஒத்துள்ள 
தாகத் தோன்றுகின்றது . எப்படியிருப்பினும் கண்களில் அமோனி 
யாவின் கடுப்புக் குணமும் , வாயில் மிளகின் குணமும் ஒருவரின் 
தோல் தசைவலியிலிருந்து வேறாகத் தானிருக்கின்றன . 

பெரும்பாலான சுவைப் புகுவாய்களெல்லாம் நாக்கில்தான் 
அடங்கியிருக்கின்றன . அவைகளின் 

அடிப்படைச் சுவைக் 
குணங்கள் இனிப்பு , துவர்ப்பு , புளிப்பு , கசப்பு என்பன . மூன்றாவ 
தான , மோப்பப் புலன் மிகவும் சிக்கலான தாகும். பார்வைப்புலன் 
போன்றும் கேள்விப் புலன் போன்றும் தனிப்பட்டதும் வேறு 
பாடுள்ள துமாகும் . இது ஒரு தனிப் புலன் துறையின் வேற்றுமை 
யான பண்புக் கூறுகளைக் கொண்டதன்று . 


வேறு 


பொது வேதியியல் புலன் 

பொது வேதியியல் புலன் மனித உடலின் சளிச் சவ்வின் 
கூருணர்ச்சியைக் குறிப்பதாக இருக்கின்றது . கண்களில் அல்லது 
மூக்கில் அமோனியா ( Ammonia ) , நாக்கில் மிளகு போன்ற 
பொருள்களின் சில வகைகள் கரைவதனால் ஏற்படும் புலனுணர்ச் 
சியைக் குறிக்கின்றது . வலியுணர்ச்சியிலிருந்து 
பட்டது என்று சிலகாலம் 

கருதப்பட்டு 

வந்தது . ஆனால் , 
அண்மைக்கால ஆராய்ச்சிகள் இதில் சாதாரண வலியமைப்பு 
தான் உள்ளடங்கியிருக்கின்றது என்று கூறுகின்றன . இதனுடைய 
புகுவாய்கள் மூன்று நரம்பு முடிவு எல்லைகளாகும் . இதனுடைய 
துடிப்புகள் முத்திற உணர்வு நரம்பு ( trigeminus ) வழியாகப் 
பூத்தண்டின் நரம்பு மையத்திற்குச் செல்லுகின்றன . தலைப் 
பரப்பிலிருந்து வலி நரம்பிழைகளைப் பெறும் அதே பூத்தண்டின் 
அதே நரம்பு மையத்திற்குத்தான் செல்லுகின்றன . இந்த 
வலி புகுவாய்களைத் தூண்டுகின்ற ஆற்றலுக்குப் பொறுப்பான 
வேதியியல் பொருள்களின் பண்புக் கூறுகள் யாவை என்று 
சரியான விளக்கம் கிடைக்கப்பெறவில்லை. 

சில 
தூண்டல்கள் என்ன என்று மட்டும் கூறலாம் . அவை அமோனியா , 


பொதுத் 


இயைபியல் புலன்கள் - சுவைப்புலன் 

319 
வெங்காயம் , பாசிகம் ( chlorine ) முதலியவைகளாகும் . இப் 
பொருள்கள் தனிச் சிறப்பான மணத்தைக் கொண்டிருக்கின்றன . 
ஆனால் , இவைகள் கண்ணிலும் மூக்கிலும் உள்ள வலி 

புகு 
வாய்களை வலிமையாகத் தூண்டவும் செய்கின்றன . அதனால் 
கண்ணிலும் மூக்கிலும் நீர் வடிகின்றது . 


அதேபோன்று மிளகும் இஞ்சியும் போன்ற நறுமணச் சரக்குப் 
பொருள்கள் சுவை புகுவாய்களைத் தூண்டுகின்றன . அத்துடன் 
அவைகள் வாயிலுள்ள வலிப் புகுவாய்களையும் தூண்டுகின்றன . 
பல பொருள்களுக்கான வாயில்களை ஆராய்ச்சிசெய்து பார்த் 
திருக்கிறார்கள் . அவை களிலிருந்து கிடைத்துள்ள உண்மை என்ன 
வென்றால் , கண்ணிலுள்ள வேதியியல் கூருணர்ச்சிப் புகுவாய்கள் 
மோப்பப் புலன் புகுவாய்களைவிடக் குறைவான கூருணர்ச்சி 
களைக் கொண்டிருந்தாலும் மூக்கிலுள்ள கூருணர்ச்சி புகு 
வாய்களைவிட அதிகமான கூருணர்ச்சியுள்ளவைகளாக இருக் 
கின்றன என்பதாகும் . 


பொது வேதியியல் புலனுணர்ச்சிகள் வலியோடு தொடர்பு 
உடையதாக இருக்கின்றன . ஆனால் , வலியின் குணத்தில் தனியாள் 
வேறுபாடுகள் இருக்கின்றன . உபயோகிக்கப்பட்ட தூண்டலோடு 
வாயில்கள் வேறுபடுகின்றன . சில பொருள்கள் மோப்பப் புலன் 
புகுவாய்களுக்குவிட வலிபுகுவாய்களுக்குத் தாழ்ந்த வாயில் 
களைக் கொண்டிருக்கின்றன . போர்களின் போது பலநாடுகள் நச்சுப் 
புகைகளை ( gases ) உபயோகித்து வந்தன . போர் நச்சுப்புகையின் 
விரும்பிய சிறப்புக் குணம் என்னவென்றால் மோப்பப் புலனுக்குக் 
கீழ் அதனுடைய அடர்ந்த நெருக்கம் உயிரிக்கு மிகுந்த அழிவை 
உண்டாக்க வல்லது என்பதாகும் . வலிபுகுவாய்களிலும் அழிவை 
உண்டாக்கக் கூடும் . அழிவை உண்டாக்குகின்ற வரையில் 
அதனுடைய இருப்பைக் கண்டுபிடிக்க முடியாது . அத்தகைய 
குணத்தைக் கொண்ட ஒரு பொருள் கொப்பளம் உண்டாக்கும் 
நச்சுப் புகை அல்லது நச்சு வலி ( lewisite ) என்பதாகும் . இது 
நல்ல சிவப்பு மலர் வண்ணத்தைப் ( geranium ) போன்று மணக்க 
வல்லது . 


வேதியியல் வளிக்கான வாயில்களைப்பற்றி மிகுந்த ஆராய்ச்சி 
கள் நடைபெற்றிருக்கின்றன . சுரங்கத்தில் வேலை செய்கின்றவர் 
களின் பாதுகாப்பை முன்னிட்டு இந்த ஆராய்ச்சிகளைச் சிலர் 
நடத்தியிருக்கின்றனர் . நச்சுப் புகை ( வளி ) யைக் கொண்டு போர் 
நடத்த விரும்பிய நாடுகளும் இந்த ஆராய்ச்சியை நடத்தியிருக் 


கின்றன . 


320 


உடற்கூற்று உளவியல் 


சுவைப் புலன் ( Gustation ) 

சுவைப் புலனுணர்ச்சி பெரிதும் நாக்கிலுள்ள புகுவாய்களால் 
ஏற்படுத்தப்படுகின்றது . இந்தச் சுவைப் புலன் மனிதர்கள் 
அனை வருக்குமே கவர்ச்சியூட்டத்தக்க புலனாகும் . ஏனென்றால் , 
சுவையான உணவு வகைகளை நாம் நன்றாகச் சுவைத்துச் சாப்பிடு 
வதற்கு இப் புலன் உதவுகின்றது . ஆனால் வயதுவந்த காலத்தில் 
நாக்கிலுள்ள சுவைபுகுவாய்கள் கூருணர்ச்சியில் குறைந்து விடு 
வதால் பசி எடுப்பதும் மனிதர்களுக்குக் குறைந்து போகின்றது . 
இது கடுமையான உணவு ஊட்டக் குறைபாட்டுக்கான காரண 
மாக அமைகின்றது . வயது வந்தவர்களிடம் இது அடிக்கடி காணப் 
படுகின்றது . வயது வந்தவர்கள் தங்களுடைய சூழ்நிலைகளின்மீது 
கவனம் செலுத்தாதற்கும் அவர்களின் உடலின் ஆற்றல் குறை 
வதற்கும் இது முக்கியக் காரணமாக இருக்கின்றது . சுவை வாயில் 
கள் இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரட்டிப்படைவதாகத் 
தோன்றுகின்றன . 


சுவை 


புகுவாய்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உணவு 
உற்பத்தியாளர்களுக்கு முக்கியமாக இருக்கின்றன . உதாரணமாக , 
குடி வகைகளை ( beverages ) உற்பத்தி செய்யும் நிறுவனம் 
குழந்தைகளுக்கென்று ஒரு குடி வகையை உற்பத்தி செய்து 
விளம்பரம் செய்கின்றது . ஆனால் அப் பானம் சந்தையில் விற்பனை 
யாகவில்லை . நிறுவனம் காரணத்தை ஆராய்ந்து பார்த்ததில் 
அப் பானம் சிறிது கசப்பாக இருந்தது . பிறகு அது நடுத்தர 
வயதுள்ள மக்களுக்கு என்று விளம்பரம் செய்யப்பட்டது . அதை 
அவர்கள் விரும்பிக் குடித்தார்கள் . கசப்பான பொருளைக் 
குழந்தைகள் விரும்புவதில்லை . 


சற்றுத் தீவிரமாக நோக்குவோமானால் சுவை புகுவாய்கள் 
இனிப்பு , துவர்ப்பு , புளிப்பு , கசப்பு ஆகிய சுவையுணர்ச்சிகளைத் 
தான் உண்டாக்குகின்றன . நாம் சுவை என்று சொல்லுகின்ற 
உணர்ச்சியில் சிக்கலானதும் நுட்பமானதுமான உணர்ச்சிகள் 
உள்ளடங்கியிருக்கின்றன . மோப்பப் புலன் , பொது வேதியியல் 
கூருணர்ச்சி , உடலுணர்ச்சி ஆகியவை அடங்கியிருக்கின்றன . 
பொது வேதியியல் புலனுணர்ச்சிகள் இல்லாதபோது உணவு 
மெதுவான சுவையைத் தருகின்றது . ஒருவருக்குத் தலையில் 
சளியிருக்கும்பொழுது உணவு நன்றாகச் சுவைப்பதில்லை . 
ஏனென்றால் , உணவின் மணத்தை உணரமுடிவதில்லை . உதாரண 
மாக மூக்கைப் பிடித்துக்கொண்டு எதையேனும் சாப்பிடுகின்ற 
போது அதன் சுவையை நாம் உணரமுடிவதில்லை . 


இயைபியல் புலன்கள் - சுவைப்புலன் 


321 


புகுவாய்களும் மைய நரம்புத் தொடர்புகளும் 

சுவைப் புகுவாய்கள் நூற்புக் கதிர் அமைப்புள்ள அணுக் 
களாக இருக்கின்றன . ஒவ்வொன்றும் ஒரு தனி மயிரிழையைக் 
கொண்டிருக்கின்றது . அவை இரண்டு முதல் 

பன்னிரண்டு 
வரையிலுள்ள குழுக்களாக இருக்கின்றன . துணை அணுக்களினால் 
சுவை சூழப்பட்டிருக்கின்றன . அந்த முழு அமைப்பும் ஒரு சுவை 
மொட்டு ( Taste bud) என்று கூறப்படுகின்றது . சுவை மொட்டுள்ள 
அணுக்கள் 

சுவையில் தனித் திறமை வாய்ந்தவைகளாகும் . 
சுவை மொட்டுகள் நாக்கின் மீது அமைந்திருக்கின்றன . குழந்தை 
களின் கன்னங்களின் உள் பரப்புகளில் அவை தோன்றுகின்றன . 
ஆனால் அவர்கள் பெரியவர்களானதும் அவைகள் மறைந்து 
போகின்றன . சுவை மொட்டுகள் நாக்கின் சதைப் பற்றுகளில் 
( Papillae ) மிக அதிகமாகக் காணப்படுகின்றன . நாக்கின் மேற் 
புறத்தில் அவை காணப்படுகின்றன என்று சொல்லலாம் . மைய 
நாக்குப் பகுதியில் சுவை மொட்டுகள் காணப்படுவதில்லை . 
அதனால் அப் பகுதி புலனுணர்ச்சியற்றிருக்கின்றது . ஒவ்வொரு 
மொட்டும் ஒரு மலர் மொட்டு போன்றே 

காணப் 
படுகின்றது . 

ஒவ்வொன்றிலும் சுவையணுக்கள் இருக் 
கின்றன . அவைகளோடு மற்ற அணுக்களும் கலந்து காணப் 
படுகின்றன . ஒருவேளை அவைகள் 

பக்குவப்படாத 
மொட்டுகளாக இருக்கலாம் . 


சுவை 


பல 


சுவை 


சுவையணுவின் ஒவ்வொரு முடிவும் ஒரு மெல்லிய மயிரிழை 
போன்ற செயல் முறையை அனுப்புகின்றது . அது மேற்பரப்புக்கு 
என்று கூறலாம் . மேற்பரப்பில் மாற்றங்கள் நடைபெறுகின்றன . 
அவை நரம்புத் துடிப்பின் செயலுக்கு இட்டுச் செல்லுகின்றன . 
சுவைக் குணங்களின் வேற்றுமைகளுக்கு ஒப்ப அவை அணுக் 
களிடையே அமைப்பு வேற்றுமைகள் தெளிவாகக் கிடையாது . 
ஆகையினால் அணுக்களின் உடற் கூற்றிலுள்ள வேற்றுமைகள் 
சுவைக் குணங்களின் வேற்றுமைகளுக்கடியிலிருப்பதாக நாம் 
ஊகித்துக் கொள்ளுகின்றோம் . சுவை மொட்டுகள் 

ஒரே ஒரு 
சுவைக் குணத்திற்கோ அல்லது பல சுவைக் குணங்களுக்கோ 
கூருணர்ச்சியுள்ள தாக இருக்கலாம் . உள்நோக்கிச் செல்லுகின்ற 
நரம்பிழைகள் சுவை மொட்டுகளைத் தூண்டுகின்றன . அவை 
மூளையிலிருந்து செல்லும் இரண்டு நரம்புகளில் 

மைய நரம்பு 
மண்டலத்திற்குச் செல்லுகின்றன . 


சுவைக்காகச் செயல் புரியும் நரம்பு செல்வழிகள் ஒரு பகுதி 
யாகச் சுவைக்கே தனிச்சிறப்பானவை . ஒரு பகுதி உடல் வளர்ச்சி 
யோடு பங்கு கொள்கின்றன . சுவை நரம்பிழைகள் நாக்கிலிருந்து 

உடற் - 21 


322 


உடற்கூற்று உளவியல் 


மைய 


முகுளத்தில் ( Bralin stem ) அவைகளின் சொந்த அடிப்படை 
நரம்பு மையத்திற்குச் செல்லுகின்றன . இங்கிருந்து எழுகின்ற 
இரண்டாவது வரிசை முறை நரம்பிழைகள் இரண்டாவது வரிசை 
முறை உடல் உணர்ச்சி நரம்பிழைகளைப் பூத்தண்டு ( Thalamus ) 
வழியாக அடைகின்றன . பூத்தண்டிலிருந்து செல்லும் மூன்றாவது 
வரிசை முறை நரம்பிழைகள் புறணிக்குச் செல்லுகின்றன . இவை 
களுங்கூட உடல் உணர்ச்சி நரம்பிழைகளோடு உடலமைப்புப்படி 
கலக்கின்றன . பெரும்பாலான முதல் வரிசை சுவை நரம்பிழைகள் 
மூளையிலிருந்து செல்லும் ஏழாவது ( அதாவது முன் நாக்கு ) 
ஒன்பதாவது 

( பின் நாக்கு ) நரம்புகளில் எடுத்துச் செல்லப் 
படுகின்றன . முகுளத்தை அடைந்த பிறகு அவைகள் ஒரு 
பரப்பை அமைக்கின்றன . அந்தப் பரப்பின் நரம்பு மையத்தினால் 
கிளர்ச்சி மேலே அனுப்பப்படுகின்றது . 
இரண்டாவது வரிசை முறை நரம்பிழைகள் முகுளத்தின் 
உடல் உணர்ச்சிப் 

பரப்பைச் 

( Medial lemriscus } 
சேருகின்றன . பிறகு பூத்தண்டின் வில்போல் வளைந்த அணு 
மையத்தில் ( Arcuate nucleus ) முகத்திற்குப் பிரதிநிதியாக 
உள்ள இரண்டாவது 

வரிசை முறை 

உடல் உணர்ச்சி நரம் 
பிழைகளோடு சேர்ந்து முடிகின்றன . மூன்றாவது வரிசை முறை 
நரம்பிழைகள் பின் மையப் புறணி முகட்டின் இரண்டாவது 
பரப்பின் மீது முகத்திலிருந்து உடல் உணர்ச்சியோடு புறத்தெறி 
கின்றன . அவைகள் முன் மைய இயக்கப் பரப்பின் பகுதிக்கு 
அருகிலிருக்கின்றன . சுருங்கி விரியும் தசை நார்களைக் கட்டுப் 
படுத்தும் பரப்பு இந்த முன் மைய இயக்கப் பரப்பாகும் . வாயோடு 
தொடர்பு கொண்டு செயல் புரிகின்ற புறணியைச் சார்ந்த இட 
எல்லைகள் இவ்விதம் குழுக்களாகக் காணப்படுகின்றன . ஒன்றாக 
இணைந்து காணப்படுவதில்லை . இது எல்லா வேறுபட்ட செயல் 
முறைகளையும் ஓரினப்படுத்துவதற்கு எளிதாக இருக்கின்றது . 
தூண்டல் பண்புகள் 

சுவைப் புலனுக்கான தூண்டல்கள் புகுவாய்களின் மீது 
எவ்வாறு செயல்படுகின்றன என்று அவ்வளவு விளக்கமாகவும் 
தெளிவாகவும் கூறமுடியாது . இரண்டு அடிப்படை குணங் 
களுக்கான தூண்டலின் இயல்பு தெளிவாகின்றது . அதாவது 
உவர்ப்பு , புளிப்பு ஆகிய சுவைகள் கரைசல் சார்ந்த மின் வெளி 
யணுக்களால் ( lons ) தூண்டப்படுகின்றன . அல்லது கரைசலில் 
மின்வலி ஏற்றப்பட்ட அணுக்களாலோ அணுத் திரள்களாலோ 
( Molecules ) தூண்டப்படுகின்றன . ஆனால் இனிப்பு , கசப்பு 
கியவைகளின் தூண்டல் பொருள்கள் தெளிவாக இல்லை . 


இயைபியல் புலன்கள் - சுவைப்புலன் 


323 


கரைசல்களுக்குப் புகுவாய்கள் எவ்வாறு எதிர்வினைபுரிகின்றன 
என்றும் நரம்புத் துடிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்றும் புலப் 
படவில்லை . ஆனால் விளைவுள்ள தூண்டல்களின் உதாரணங்களை 
நாம் தரமுடியும் . 


எப்படியிருப்பினும் ஒன்றை மட்டும் நாம் கூற முடியும் . ஒரு 
பொருள் நீரில் போதுமான அளவுக்குக் கரைந்தால் ஒழிய அது 
எந்த விதமான சுவையையும் தர முடியாது . அது போலவே 
உமிழ் நீரில் கரைந்தால்தான் ஒரு பொருளின் சுவையை நாம் 
கண்டறிய முடியும் . சுவையை ஏற்படுத்தவல்ல தூண்டல்களைப் 
பொருள் தரத்தக்க முறையில் நாம் கூற வேண்டுமானால் தனிப் 
பட்ட சுவையின் குணங்களோடு அவைகளை இணைத்துப் பார்க்க 
வேண்டும் . 


சுவைக் 


முக்கியமான சுவைக் குணங்கள் நான்கு இருக்கின்றன என்று 
நாம் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுள்ளோம் . அவை , உவர்ப்பு , 
புளிப்பு , இனிப்பு , கசப்பு என்பன . மற்ற சுவைக் குணங்கள் 
எல்லாம் இந்த நான்கு முதன்மையான சுவைக் குணங்கள் 
வெவ்வேறு படித்தரங்களில் கலக்கப்பட்டவைகளாகும் . இந்த 
நான்கு அடிப்படையான 

குணங்களும் தனிப்பட்ட 
குணங்களாகவே கருதப்படுகின்றன . 

உவர்ப்புச் சுவைக்குக் குறிப்பிடத்தக்க தூண்டல் உவர்மம் 
வண்ணத் தூளாகும் ( Sodium chloride ). உணவிலே சேர்த்துக் 
கொள்ளும் சாதாரண உப்பு ( NaCl ) இந்த வகையைச் சேர்ந்த 
தாகும் . உடன்பாடானதும் எதிர்மறையானதுமான உப்பின் 
கரைசல் சார்ந்த மின் வெளியணுக்கள் உவர்ப்புச் சுவைக்கு 
முக்கியமாக இருக்கின்றன . ஓர் உடன்பாடான கரைசல் சார்ந்த 
மின் வெளியணுக்கள் உவர்ப்புச் சுவைக்கு முக்கியமாக இருக் 
கின்றன . ஓர் உடன்பாடான கரைசல் சார்ந்த மின் வெளி 
யணுவை உடன்பாடான வெளியணு ( Cation ) ( Nat ) என்றும் 
ஓர் எதிர்மறையான கரைசல் சார்ந்த மின் வெளியணுவை எதிர் 
மறை வெளியணு ( Anion ) என்றும் கூறப்படுகின்றது ( CI - ) . மற்ற 
எதிர்மறை வெளியணுக்கள் உடன்பாடான வெளியணுக்களோடு 
சேர்ந்து ( Na 504 ) உவர்ப்புச் சுவையளிக்கின்றன . மற்ற 
உடன்பாடான வெளியணுக்கள் எதிர்மறை வெளியணுக்களோடு 
கலந்து ( CI ) வேறுபட்ட உவர்ப்புச் சுவை ( Kcl ) அளிக்கின்றன . 
இதனுடைய சுவையில் குணமும் சுவையும் வேறுபட்டிருக்கலாம் . 
ஆனால் சம அளவான இரண்டு வகையான வெளியணுக்களும் 
கொண்ட கலவைதான் மிகுந்த விளைவுள்ள தூண்டலாகும் . 
மற்ற உப்புகளெல்லாம் குறைவானதும் 

மிகையானதுமான 


3A 

உடற்கூற்று உளவியல் 
உவர்ப்புச் சுவையளிக்கின்றன . உப்பின் திட்பம் அதிகமாக 
இருக்குமானால் உவர்ப்புச் சுவை கசப்புச் சுவையாகிவிடலாம் . 
உப்பு உவர்ப்பாக இருக்கின்றதா அல்லது கசப்பாக இருக் 
கின்றதா என்பது உப்பு அணுத் திறனின் அளவைப் பொறுத் 
திருக்கின்றது . பெரிய உப்பு வகை ( Sodium acetate) பெரும் 
பாலும் கசப்புச் சுவையான தாகும் . 

புளிப்புச் சுவைக்குக் குறிப்பிடத்தக்க தூண்டல் அமிலமாகும் 
( Acid ) . உதாரணமாக நீரகமும் பாசிகமும் உள்ளடங்கிய 
அமிலத்தைக் ( Hydrochloric acid ) கூறலாம் . நீரக வெளியணு 
( H - ion ) மிகவும் விளைவை உண்டாக்கத்தக்க தூண்டலாகும் . 
விளைவுகளை , மாற்றுவதில் மற்ற கூறுகளும் கலந்தாலும் நீரக 
வெளியணுதான் முக்கியமானதாக இருக்கின்றது . ஆனாலும் 
நீரக வெளியணுவின் செறிவைத் தெரிந்திருந்தாலும் புளிப்புச் 
சுவையின் படித்தரத்தை முன் கூட்டி அறிவிக்க முடியாது . 
மேலும் எல்லா அமிலங்களும் புளிப்புச் சுவையுடையதல்ல . 
மேலும் நீரக வெளியணுவின் விளைவை உமிழ் நீரின் சக்தியான 
தாக்குதலைத் தடுக்கும் செயலினால் மாற்ற முடியும் . உமிழ் நீரில் 
நீரக வெளியணு சம நிலைப்படுத்தும் பொருள்கள் கலந்திருக் 
அமிலம் நீரக 

வெளியணுவை 
விடுகின்றதோ அவ்வளவு புளிப்புச் சுவையுள்ள தாகின்றது . 

இனிப்புச் சுவையின் குறிப்பிடத்தக்க தூண்டல் பொதுவாக 
நாம் உபயோகித்து வரும் சர்க்கரையாகும் . கருப்பு வெல்லத் 
தையும் ( Sucrose ) கூறலாம் . மிகவும் இனிப்புச் சுவையுள்ள 
பொருள்கள் கரியகச் சேர்க்கைப் பொருள்களாகும் (Organic 
Compounds) . அவை கரைசல் சார்ந்த மின்வெளியணுக்களில் 
உடைபடுவதில்லை . பெரும்பாலான சர்க்கரைகள் இனிப்புச் சுவை 
யுடையதாகத்தானிருக்கின்றன . ஆனால் அவைகளின் அணுத் 
திரள்களின் கரிப்பொருள் சங்கிலி மிக நீண்டதாக இல்லாமலிருக்க 
வேண்டும் . நீரழிவு நோயுள்ளவர்கள் வெல்லத்தையொத்த 
( Saccharin ) . ஒரு பொருளை அடிக்கடி உபயோகிக்கின்றனர் . 
அமைப்பு முறையில் இது கருப்பு வெல்லத்திலிருந்து முற்றிலும் 
வேறுபட்டிருக்கின்றது . என்றாலும் இது மிகவும் இனிப்புள்ளது . 
சாதாரண சர்க்கரையைவிட எழுநூறு மடங்கு இனிப்புள்ளது . 
இது நீரில் மிகச் சாதாரணமாகவே கரைகின்றது . 


கின்றன . 


ஓர் 


எவ்வளவு 


எல்லா அடிப்படை சுவைகளிலும் கசப்பு மிகவும் அரிதாகவே 
ஆராயப்பட்டிருக்கின்றது . கசப்புச் சுவைக்கு மிகவும் குறிப் 
பிடத்தக்க தூண்டல் கொயினா ( Quinine ) என்ற பொருளாகும் . 
காபின் ( Caffeine ) ஒரு குறிப்பிடத்தக்க கசப்புப் பொருளாகக் 


இயைபியல் புலன்கள் - சுவைப்புலன் 

325 
கருதப்படுகின்றது . இது கொயினாவின் கசப்பில் பாதியளவே 
என்றாலும் இதுவும் கசப்பானதே . வேறு எத்தனையோ பொருள் 
கள் கசப்புச் சுவைக் குணத்தைக்கொண்டதாக இருக்கின்றன . 
கசப்புச் சுவைகரைசல் சார்ந்த மின் வெளியணுவைச் சார்ந் 
திருக்கவில்லை . ஆனால் வெளியணு உலோகங்கள் 

கரைசலில் 
கசப்பாக இருக்கின்றன . செறிவான உள்ள சில உப்புகள் கசப்புச் 
சுவையுடையவைகளாகும் . சில சர்க்கரைகளும் பெரும் அணுத்திர 
ளுள்ளவை . செறிவான அமைப்பில் கசப்புச் சுவையுள்ளவைகளாக 
இருக்கின்றன . சில அமிலங்கள் புளிப்பானவை என்று கண்டோம் . 
மருந்துக்காக உபயோகிக்கப்படும் மஞ்சள் நிற அமிலம் ( Picric 
acid ) மிகுந்த கசப்பானது . 


சுவையின் குறிப்பிடத்தக்க செய்திகள் 

சுவைப் புகுவாய்கள் தட்பவெப்பத்தால் பாதிக்கப்படு 
கின்றன . தட்பவெப்பம் புகுவாய்களின் கூருணர்க்சியைப் பாதிக்கச் 
செய்கின்றது . ஆகையினால் அவைகளின் உட்பொழிவு வடிவமும் 
சுவையும் அறியப்படுகின்றன . மேலும் சில புகுவாய்கள் 
தட்பவெப்பத்திற்கும் சுவைக்கும் துலங்குகின்றன . ஒரு சுவைக்கு 
ஒத்தமைதலானது மற்றொரு சுவைக்குக் கூருணர்ச்சியை 
அதிகரிக்கவோ குறைக்கவோ 

முரண்பாட்டு 
விளைவுகள் அல்லது ஈடு செய்யும் விளைவுகள் நடைபெறுகின்றன . 
மற்ற புலன்களைப் போலன்றி இந்த அடிப்படைக் குணங்கள் 
ஒன்றோடு ஒன்று கலந்து புதிய சுவையைத் தருவதில்லை.இச்சுவைக் 
குணங்களிடையே மிகுந்த குறைந்த அளவு கலப்பே 

நடை 
பெறுகின்றது . 


செய்கின்றது . 


சுவை வாயில்கள் 

சுவைக்கான வாயில்கள் தூண்டப்பட்ட நாக்கின் பரப்புக்கு 
ஏற்ப வேறுபடுகின்றன . எனவே நான்கு சுவைக் குணங்களுக்கும் 
வாயில் அளவுகள் வேறுபடுகின்றன . அவைகளின் கூருணர்ச்சியை 
ஒத்திட்டுப் பார்ப்பதும் அளவிடுவதும் கவர்ச்சிகரமான 
செயலேயாகும் . 


நான்கு சுவைக் குணங்கள் இருப்பதாக ஊகித்துக்கொண்டு 
அதற்கான சான்றுகளைத் தேடிப் பார்ப்போம் . உள்நோக்கிப் 
பார்த்தலின் மூலம் ஒருவகையான சான்று நமக்குக் கிடைக்கலாம் . 
பல்வேறுபட்ட கரைசல் பொருள்களிலிருந்து பெறப்பட்ட சுவை 
அனுபவங்களை விவரிக்கும்படி பரிசோதிக்கப்படுபவர்கள் கேட்கப் 
பட்டால் அவர்கள் நாம் மேலே காட்டிய நான்கு சுவைக் 
குணங்களைப்பற்றியும் விவரிக்க முடியும் . நாமே இதைப் 


326 


உடற்கூற்று உளவியல் 


பரிசோதித்துப் பார்க்கலாம் . எலுமிச்சை புளிப்பாகவும் , வாழைப் 
பழம் இனிப்பாகவும் , ஊறுகாய் உவர்ப்பாகவும் , கருப்பு காப்பி 
கசப்பாகவும் இருப்பதை நாம் உணரமுடிகின்றது . 


செய்து 


மற்றொருவகையான சான்றும் நமக்குக் கிடைக்கின்றது . 
நாக்கின் பரப்பின்மீது சுவைக் குணங்கள் பரவியிருப்பதும் நமக்குத் 
தெரிகின்றது . 

நாக்கின் நுனி இனிப்புச் சுவைக்கு மிகவும் 
கூருணர்ச்சியுள்ளதாக இருக்கின்றது . வாயில்கள் மற்ற 
பரப்புகளைவிட இந்தந் பரப்பில் தாழ்ந்திருக்கின்றன . அடி நாக்கு 
கசப்புச்சுவைக்கு மிகவும் கூருணர்ச்சியுள்ளதாக இருக்கின்றது . 
நாக்கின் பக்கங்கள் புளிப்புச் சுவைக்குக் கூருணர்க்சியுள்ளதாக 
இருக்கின்றது . நாக்கின் பக்கங்கள் மிகவும் தாழ்ந்த வாயில்களைக் 
காட்டுகின்றன . உவர்ப்புச் சுவைக்கு நாக்கின் நுனி கூருணர்ச்சி 
யுள்ள தாக இருக்கின்றது . 

இந்தச் சுவைக் குணங்களை மற்ற பரப்புகளிலும் தூண்டலின் 
மூலம் எழுப்பிக் காட்டமுடியும் . ஆனால் வாயில்கள் உயர்ந்திருக் 
கின்றன . உவர்ப்புச்சுவை ஒரு பரப்பில் எளிதாக உணரப்படுவது 
போலவே மற்ற பரப்புகளிலும் உணரப்படலாம் . இத்துறையில் 
மேற்கொண்டு சான்றுகள் தேவைப்படுமானால் திமிரத்தைக் 
( Cocaine ) 051 600 

நாக்கை 

உணர்ச்சியிழக்கச் 
( Narcotizing ) பெறலாம் . 

சுவையுணர்ச்சிகள் மறைந்து 
போகின்றபோது ஒரு வரிசைமுறையில் செயல்படுகின்றன . 
முதலில் கசப்புச்சுவை நாக்கிலிருந்து மறைகின்றது . பிறகு 
இனிப்பும் , அதன்பிறகு உவர்ப்பும் கடைசியில் புளிப்பும் மறைந்து 
போகின்றன . 

இந்தச் சுவைகளின் இடையுறவுகள் மிகவும் சிக்கலானது . 
ஆனால் இந்தச் சுமையமைப்புகள் முற்றிலும் சுதந்திரமானவைகள் 
அல்ல என்பதற்கும் சில சான்றுகள் கிடைக்கின்றன . செயப் 
ஆற்றல்களைப் பதிவு செய்யும் ஒரு பரிசோதனை பூனையைக் 
கொண்டு நடத்தப்பட்டது . பூனையின் ஒன்பதாவது நரம்பின் 
தனி நரம்பிழையிலிருந்து பதிவு செய்யப்பட்டது . நாவிற்கினிய 
பொருள்களைத் தூண்டலாகக் 

கொள்ளப்பட்டது . மூன்று 
நரம்பிழைகள் 

தான் காணப்பட்டன . அமிலத் 
தூண்டல்கள் உபயோகிக்கின்ற பொழுதுமட்டும் துலங்குகின்ற 
வைகள் , அமிலத்திற்கும் உவர்மம் வண்ணத் தூளுக்கும் (Sodium 
chloride ) துலங்குகின்றவைகள் , அமிலத்திற்கும் கொயினாவுக்கும் 
துலங்குகின்றவைகள் என மூன்றுவகை நரம்பிழைகள் தோன்றிய 
தாகப் பதிவு செய்யப்பட்டது . பூனை சர்க்கரைக்குச் சில துலங்கல் 
செய்தது . அதிலிருந்து பெறப்படுவது என்னவெனில் பூனைகள் 


வகையான 


இயைபியல் புலன்கள் - சுவைப்புலன் 

327. 
கற்கண்டை விரும்புவதில்லை என்பதாகும் . ஆனால் நாய்கள் 
கற்கண்டை விரும்புகின்றன . எனவே அவைகளின் நரம்பிழைகள் 
சர்க்கரைக்குத் துலங்குகின்றன . 


இந்தப் பரிசோதனையின் முடிவுகள் விளக்குவது 

என்ன 
வென்றால் புலனுணர்ச்சிக் குணம் ஒரு குறிப்பிட்ட நரம்பிழைக் 
குழுவின் கிளர்ச்சியை மட்டும் சார்ந்திருக்கவில்லை என்றும் முழு 
சுவை மண்டலத்தினுள் கிளர்ச்சியின் ஒரு வடிவத்தையும் சார்ந் 
திருக்கின்றது என்பதாகும் . சுவை மண்டலத்திடையே இடை 
யுறவுகள் இருப்பதை செயல் விளக்கம் செய்து காட்டவும் முடியும் . 
கருப்புச் சர்க்கரையின் ஒரு நொய்மையான கரைசலை நாக்கின் 
வலது பக்கத்தில் வைக்கின்ற பொழுது நாக்கின் இடது பக்கத்தில் 
புளிப்பு வாயிலில் மாற்றம் ஏற்படுகின்றது . மறுபக்கத்தில் கருப்புச் 
சர்க்கரை 

கரைசலைப் பயன்படுத்தும் பொழுது முதலிலிருந்து 
நொய்மையான புளிப்பு உடனே புலன் காட்சிக்குள்ளதாக 
மாறுகின்றது . 


மாறுபட்ட தன்மை 

இதுவரையிலும் நாம் பார்த்த அளவில் சுவையின் அனுபவங் 
கள் நாம் நினைப்பதுபோல் எளிமையானவைகளாகத் தெரிய 
வில்லை . சுவையின் குறிப்பிடத்தக்க செய்திகள் மாறுபட்ட 
தன்மை , ( Conrtrast ) ஒன்றாதல் ( Fusion ) சரி ஈடு செய்தல் 
( Compensation ) எந்த ஒரு சாதாரண சாப்பாட்டிலும் அனுபவ 
வாயிலாக அறியலாம் . ஒரே சமயத்திலோ அல்லது ஒன்றன்பின் 
ஒன்றாகவோ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சுவையுள்ள 
பொருள்களை வாயில் போடுகின்றபோது சுவை மாறுபட்ட 
தன்மை நிகழ்கின்றது . உதாரணமாகச் சர்க்கரையின் இனிப்புச் 
சுவையை உப்பு சிறிது அதிகரிக்கச் செய்கின்றது . அதே போன்று 
உப்பின் உவர்ப்புச் சுவையைச் சர்க்கரை சிறிது அதிகரிக்கச் செய் 
கின்றது . பொதுவாக முரண்பாடான சுவையுள்ள உவர்ப்பும் 
இனிப்பும் ஒன்றையொன்று அதிகரிக்கச் செய்கின்றது . 


சுவை 


பரிசோதனைச் சூழ்நிலையில் உப்போ அல்லது சர்க்கரையோ 
ஒன்றையொன்று 

அதிகரிக்கச் செய்வதோடல்லாமல் 
இரண்டு சுவைகளையும் அதிகரிக்கச் செய்வதையும் காணலாம் . 
கொயினா இனிப்பைத் தவிர மற்ற எல்லா சுவைக் குணங்களிலும் 
கூருணர்ச்சியை அதிகரிக்கச் செய்கின்றது . நீரக பாசிக அமிலம் 
இனிப்பை அதிகரிக்கச் செய்வதைத் தவிர வேறு விளைவுகளை 
உண்டாக்குவதில்லை . 


328 


உடற்கூற்று உளவியல் 


சி ஈடு செய்தல் 

சில சுவைகள் , ஒன்றின் வாயிலை மற்றொன்று உயர்த்துவதாக 
இருக்கின்றன . குறிப்பாக உவர்ப்பும் புளிப்பும் அவ்விதக் குணங் 
களையுடையவை . உதாரணமாக , உப்பிலே தோய்த்த திராட்சைப் 
பழம் அல்லது உப்பு கலந்த பீர் ( Beer ) என்ற பானமும் உவர்ப்புச் 
சுவையும் தருவதில்லை ; புளிப்புச் சுவையும் தருவதில்லை . இவை 
ஒன்றையொன்று சுவை ஈடு செய்து கொள்ளுகின்றன . இப்படிப் 
பட்ட சரி ஈடு செய்தலுக்கு இயல்பான வாயில்களுக்கு மேல் 
தூண்டல் செறிவுகள் தேவைப்படுகின்றன . 


ஒன்றாதல் 

சுவைகள் ஒன்றாதல் மிகவும் குறைவாகும் . ஓரளவுக்கு 
சுவைகள் கலந்தாலும் குறிப்பாக மோப்பத்தைத் தவிர்த்தோ 
மானால் பல்வேறு பகுதிப் பொருள்களை சாதாரணமாகப் பாகுபாடு 
செய்யமுடியும் . உதாரணமாக இனிப்பு , கசப்பு உவர்ப்பு ஆகிய 
சுவைகள் கொக்கோவில் சிறந்த கலவையாக இருக்கின்றன . 
ஆனால் பயிற்சியின் மூலமாக பகுதிப் பொருள்களைச் சுவைக்க 
முடியும் . பயிற்சி பெற்ற பரிசோதனையாளர்கள் ஒரு கலவையில் 
உள்ள ஒவ்வொரு சுவையின் படித்தரத்தைக் கண்டுபிடிக்க 
முடியும் . 


ஒத்தமைதல் 

ஒத்தமைதல் புலனுணர்ச்சித் துறையில் மிகவும் பரவியுள்ள 
நிகழ்ச்சியாகும் . அதனால் அதைப்பற்றி முன்பே ஓரளவு கூறி 
யுள்ளோம் . மற்ற புலன்களைப் போலவே சுவைப்புலனும் 
தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற தூண்டலினால் கூருணர்ச்சியை 
இழக்கின்றது . பரிசோதனைச் சூழ்நிலையில் சுவை ஒத்தமைதல் 
நாக்கின் ஒரு குறிப்பிட்ட பரப்பில் ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு 
முழுமையாக இருப்பதாகக் காட்டலாம் . தூண்டல் தட்பவெப் 
பத்தில் ஒத்தமைதல் மிகவும் விரைவாக இருக்கின்றன . இங்கு 
ஒத்தமைதலுக்குப் புகுவாய்கள் தான் காரணமாக இருக்கின்றன 
வேயன்றி மைய நரம்பு மண்டலம் ஒத்தமைதல் செய்யவில்லை . 
ஏனென்றால் தூண்டல் தட்பவெப்பந்தான் புகுவாயைப் பாதிக்கச் 
செய்கின்றதே தவிர மைய நரம்பு மண்டலமன்று . 

மேலும் எந்த ஒரு சுவைப் பண்பிற்கும் தூண்டல் எவ்வளவு 
வலிமையுள்ள தாக இருக்கின்றதோ அவ்வளவுக்கு ஒத்தமைதலின் 
காலம் நீளமாக இருக்கின்றது . அதேபோன்று இயல்பான 
கூருணர்ச்சியைப் பெறுவதற்கு நீண்டகாலம் தேவைப்படுகின்றது . 
அதாவது கரைசல்கள் 

வலிமையுள்ளதாக இருந்தால் முழு 


இயைபியல் புலன்கள் - சுவைப்புலன் 


329 


ஒத்தமைதல் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளுகின்றது . அதிலிருந்து 
மீளுவதற்கு அதைவிடச் சற்று அதிக நேரம் பிடிக்கின்றது . 
உதாரணமாக , ஐந்து சதவிகித உப்புக் கரைசலை ஒருவர் சில வினாடி 
களில் நாக்கின் ஒரு சிறு பரப்பில் ஒத்தமைத்துக் கொள்ளலாம் . 
ஆனால் பதினைந்து அல்லது இருபது சதவிகித உப்புக் கரைசலை 
நாக்கின் ஒரு பரப்பில் ஒத்தமைத்துக்கொள்ள அதிக நேரம் பிடிக் 
கின்றது . அதிலிருந்து மீண்டு இயல்பான கூருணர்ச்சி நிலைக்கு 
வர இன்னும் சற்று அதிகநேரம் பிடிக்கின்றது . 


பெரிய பரப்புகளுக்கு முழு ஒத்தமைதல் இயல்பான நிகழ்ச்சி 
களில் ஏற்படுவதில்லை . எல்லா சுவைக் குணங்களுக்கும் வாய் 
முழுவதிலும் முழு ஒத்தமைதல் பெறுவது முடியும் என்று 
பரிசோதனை மூலம் கண்டறிந்திருக்கின்றார்கள் . சுவை ஒத்த 
மைதலை சுவை மாறுபாட்டால் தடுக்க முடியும் . அல்லது இரண்டு 
எதிரான சுவைக் குணங்கள் உள்ளடங்கியிருக்கும் பொழுது 
ஒன்றுக்கொன்று சுவைப் பரிமாற்றம் ஏற்படலாம் . எதிரான 
விளைவில் சுவை ஒத்தமைதல் நடைபெறுவதை சுவை ஈடுசெய்தல் 
( Taste compensation ) என்று கூறலாம் . ஒரு சுவைக் குணத்திற்கு 
ஒத்தமைதல் நடைபெறும் பொழுது மற்றொரு சுவைக் 
குணத்திற்கு 

வாயிலை எழுப்புகின்றது . இது மிகவும் 
அரிதாகவே நடைபெறுகின்றது . ஆனால் ஒரு சிக்கலான சுவைக் 
குணங்கள் ஒத்தமைதலை மற்றொரு வேறுபட்ட சுவைக் குணங் 
களால் தடுக்கப்படுகின்றது . உணவில் இரு மாறுபட்ட சுவை 
யுள்ள பண்டங்களைச் சேர்த்து சாப்பிடுரின்றவர்களையும் நாம் 
காணலாம் . 


சுவை 


எழுச்சி 

சுவையின் உணர்ச்சி சார்ந்த பகுதிப் பொருள் செறிவோடு 
மிகவும் தொடர்புடையதாக இருக்கின்றது . சுவைக் குணங்கள் 
வலிமையில்லாமலிருக்கும் பொழுது பலருக்கு எல்லாச் சுவைக் 
குணங்களுமே இனிமையாக இருக்கின்றன . காப்பியிலுள்ள 
இலேசான கசப்பு இனிமையாக இருக்கின்றது . இலேசாகப் 
புளிக்கின்ற எலுமிச்சையும் 

எலுமிச்சையும் திராட்சையும் இனிமையாகவே 
இருப்பதாக நினைக்கின்றோம் . தேவையான அளவு உப்பை 
எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் . பாகற்காயிலுள்ள 
கசப்புச் சுவை பலருக்கும் விருப்பானதாக இருக்கின்றது . 


ஆனால் எல்லாச் 

சுவைக் குணங்களும் அளவுக்கு மீறிச் 
செல்லும்போது இனிமையற்றதாகக் காணப்படுகின்றன . இனிப் 
பான பண்டம்கூட அளவுக்கு மிஞ்சிய இனிப்பாக இருந்தால் 


330 


உடற்கூற்று உளவியல் 


வெறுத்து ஒதுக்குகின்றோம் . ஆனால் இந்த அளவுக்கு மிஞ்சிய 
சுவைக் குணத்தை விரும்புவதும் வெறுத்து ஒதுக்குவதும் அவரவர் 
களுடைய வயதைப் பொருத்திருக்கின்றது . மேலும் தனியாள் 
வேறுபாடுகளும் இருக்கின்றன . குழந்தைகள் சிறிது கசப்பாக 
இருப்பதையும் வெறுத்து ஒதுக்குகின்றனர் . இனிப்பு எவ்வளவு 
அதிகமாக இருந்தாலும் விரும்பிச் சாப்பிடுகின்றனர் . வயது 
வந்தவர்கள் புளிப்பையும் கசப்பையும் விரும்புகின்றனர் . 
செறிவான இனிப்பை ஒதுக்குகின்றனர் . உப்பையும் ஒதுக்கு 
கின்றனர் . 


தட்பவெப்பத்தின் விளைவுகள் 

நாம் சாப்பிடுகின்ற பல்வேறு பொருள்களின் சுவைகளிலும் 
தட்பவெப்ப நிலை முக்கிய விளைவைக் கொண்டிருக்கின்றது . 
மிகுந்த வெப்பமும் மிகுந்த குளிர்ச்சியும் எல்லா அடிப்படை 
சுவைக் குணங்களின் கூருணர்ச்சியைக் குறைத்து விடுகின்றது . 
ஆனால் புளிப்புச்சுவை இதற்கு விதிவிலக்காக இருக்கின்றது . 


சுவை 


இனிப்பை எவ்வளவு தான் அதிகமாக ஐஸ்கிரீமில் சேர்த் 
தாலும் இனிப்புச்சுவை அவ்வளவாகத் தெரியாது . ஆனால் அதன் 
குளிர்ச்சி குறையக் குறைய இனிப்புச் சுவை அதிகரிப்பதைக் 
காணலாம் . அதேபோன்று மிகுந்த சூடாக இருக்கின்ற காப்பியில் 
அதிக அளவு சர்க்கரையைச் சேர்த்தாலும் அது அவ்வளவு 
இனிப்பாக இருக்காது . சூடு சற்று குறைந்ததும் காப்பி மிகவும் 
இனிப்பாக இருப்பதைக் காணலாம் . சுவையின் வெப்பம் உடலின் 
வெப்பத்தினருகில் வரும்போது 

மிகவும் கூருணர்ச்சி 
யுள்ளதாக இருக்கின்றது . அதாவது 37 ° C சென்டிகிரேடிலும் 
98.6 ° F பேரன்கிட்டிலும் சுவை மிகவும் கூருணர்ச்சியுள்ள தாக 
இருக்கின்றது . இந்த தட்பவெப்ப நிலையில் நான்கு அடிப்படை 
சுவைக் குணங்களும் தட்பவெப்ப மாற்றத்திற்கு ஏற்ப வேற்றுமை 
யாக எதிர்வினை புரிகின்றன . ஆனால் புளிப்புச் சுவை நிலையாக 
இருக்கின்றது . வெப்பநிலை உயர உயர உவர்ப்பும் கசப்பும் 
கூருணர்ச்சியில் குறைகின்றன . இனிப்பு உடல் தட்பவெப்பத்தில் 
மிகவும் கூருணர்ச்சியாக இருக்கின்றது . மிகவும் குளிர்ந்திருக்கும் 
பொழுது இனிப்பு சுவை தருவதில்லை . வடிசாறு ( Soup ) உப்பு 
கலந்ததாக இருந்து சூடாக இருக்கும்பொழுது உப்புச்சுவை 
தெரிவதில்லை . ஆனால் சூடு குறைகின்ற பொழுது வடிசாறு மிகவும் 
உப்புச் சுவையுள்ள தாக இருக்கின்றது . தட்பவெப்பம் குறைகின்ற 
பொழுது உவர்ப்புச் சுவைக்குக் கூருணர்ச்சி உயருகின்றது . 
எனவேதான் உணவுவகைகளில் சிலவற்றை சூடாகவும் 

சில 


இயைபியல் புவன்கள் - சுவைப்புலன் 

331 
வற்றைக் குளிர்ச்சியாகவும் , சிலவற்றை மிகவும் குளிர்ச்சியாகவும் 
சாப்பிடுகின்றோம் . 

தட்பவெப்பத்திற்கு ஏற்ப நமக்கு 
இனிமை தருகின்றது . 


சுவை 


மற்ற 


குறைபாடுகள் 

புலனுணர்ச்சிகளில் குறைபாடு இருப்பதுபோலவே 
சுவைப்புலனுணர்ச்சியிலும் குறைபாடுகள் இருக்கின்றன . சுவைப் 
புலனுணர்ச்சியில் 

தனியாள் வேறுபாடுகள் இருக்கின்றன 
என்று மேலே பார்த்தோம் . ஆனாலும் சுவைக்கு சூடு அல்லது 
பகுதி சுவைக் குருடு ( Apeusia ) என்று கூறும்படியான ஒரு குறை 
பாட்டை நாம் எதிர்நோக்கவில்லை . மற்ற குறைபாடுகள் 
எல்லாம் உளவியல் செயல் முறைகள் தான் என்று கொண்டாலுங் 
கூட இங்கு நாம் அதைக் காணவில்லை . சுவை மண்டலத்தோடு 
நாம் நெருங்கித் தொடர்பு கொண்டு அதில் அதிகமாக மூழ்கி 
விடுவதனால் ஒருவேளை அதிலுள்ள குறைபாட்டை நாம் காண 
முடியவில்லைபோலும் அல்லது மோப்பத்துறையில் மனிதர்கள் , 
முன்னேறியுள்ள தின் அறிகுறியாக உணவுக்கு அவர்கள் நறுமணச் 
சுவையூட்டிவிடுவதால் சுவைத்துறையில் உள்ள குறைபாட்டைக் 
காணமுடியாமல் போய்விடுகின்றது 

என்றும் கூறலாம் . 
செயற்கைச் சேர்மமான ( Synthetic ) பொருள்களைக்கொண்டு 
பரிசோதனை நடத்திப் பார்த்துப் பகுதிச்சுவை குருடு பற்றி 
கண்டறியலாம் . அத்துறை இன்னும் சரியாக வளரவில்லை . 


14 , மோப்பப் புலன் 


மோப்பப் புலன் மற்ற எல்லாப் புலன்களைப் போன்று முக்கிய 
மாகக் கருதப்படவில்லை . மனிதர்கள் இதற்கு அவ்வளவு 
முக்கியத்துவம் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தருவதில்லை 
என்று நாம் காணலாம் . மனிதர்கள் இப் புலனை முற்றும் புறக் 
கணித்துவிட்டார்கள் என்று நாம் கருதத் தேவையில்லை . ஆனால் 
இப் புலன் சம்பந்தப்பட்டமட்டில் அவர்கள் சகிப்புத் தன்மையை 
வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று மட்டிலும் கூறலாம் . 
ஆனால் மற்றெல்லாப் புலன்களையும்விட மோப்பப் புலன் மிகவும் 
சிக்கலானது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளுவதில் நமக்குத் 
தடை ஏதுமில்லை . அதனால் தான் மேலும் இத்துறையில் 
ஏராளமான ஆராய்ச்சிகள் அன்றாடம் நடைபெற்றுக் கொண் 
டிருந்தாலும் மோப்பப் புலன் சார்ந்த ஒரு சிறு பிரச்சினைகளுக்குக் 
கூட நாம் சரியான தீர்வு காண முடியவில்லை. 


ஆனால் சுவைப் புலன் துறைக்கு மோப்பப் புலன் துறையின் 
பங்கு நாம் பாராட்டக்கூடியதாக இருக்கின்றது . உணவின் 
சுவையை நாம் மிகவும் இரசித்து , உண்டு மகிழ்ந்திருப்பதற் 
கெல்லாம் உணவுக்கு ஏற்பட்ட நறுமணந்தான் காரணமாக 
இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட முடியாது . உணவின் 
நறுமணம் உண்பதற்கு நம்மைத் தூண்டுகின்றது என்று கூறலாம் . 


இது தவிர , வேறு பல துறைகளிலும் நம்முடைய அன்றாட 
வாழ்க்கையில் மணம் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்றது 
என்பதையும் காணலாம் . மணத்தை நுகரும் நல்ல புலனுணர்ச்சி 
மனிதர்களுக்கு ஒரு முக்கிய பாதுகாப்பு முறையாக இருக்கின்றது . 
எனவே நாம் அதை நச்சுப் புகை , நெருபு போன்ற ஆபத்தை 
விளைவிக்கும் நிலைகளிலிருந்து 

நிலைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள உபயோ 
கிக்கலாம் .. 

தீப்பற்றி எரிதல் , வீடுகள் தீப்பற்றிக் 
கொள்ளுதல் , வாகனங்கள் தீ விபத்துக்குள்ளாதல் முதலியவை 
களை மோப்பப் புலனைக் கொண்டு , கண்ணால் பார்க்காமலேயே 
கண்டறிந்து ஆபத்தை விலக்கலாம் . 


துணி 


மோப்பப் புலன் 


333 


உணவின் நறுமணச் சுவையின் பெரும்பகுதி மோப்பத்தைச் 
சார்ந்ததாகத்தானிருக்கின்றது . சளிப் பிடித்திருக்கும்பொழுது 
மோப்பப் புலன் வழி அடைக்கப்படுகின்றது . அப்பொழுது 
உணவு கவர்ச்சியின்றியிருக்கின்றது . நம்முடைய உணவு சுவை 
யாக இருப்பதற்கு மூன்றில் இரண்டு பங்கு மோப்பத்தினால் தான் 
என்று கூறலாம் . தூண்டல் திட்பங்களால் அளவிடப்பட்டதி 
லிருந்து , சுவையைவிட மணம் பத்தாயிரம் மடங்கு மிகவும் 
கூருணர்ச்சியுள்ளதாக இருக்கின்றது என்று தெரிகின்றது . 
மோப்பப் புலன் வேறொரு வழியிலும் முக்கியமானதாக 
இருக்கின்றது . அது 

ஒரு புறப்பொறியாக (( Exteroceptor ) 
சுவையிலிருந்து சுதந்தரமாகச் செயல்படுகின்றது . மணம் ஒரு 
புறப் பொறியாக இருந்து அல்லது தூரத்துப் புகுவாயாக இருந்து 
சூழ்நிலையை ஆராய்வதில் பார்வைப் புலன் ‘ கேள்விப் புலன் 
உடல் உணர்ச்சி ஆகியவைகளுடன் சேருகின்றது . 


மணம் அல்லது மோப்பம் நான்கு கால் மிருகங்களைப் போன்று 
மனிதனுக்கு அவ்வளவு முக்கியமானதாக இருக்கவில்லை . பெரும் 
பாலான மணங்களை எழுப்புகின்ற தரையிலிருந்து மனிதனுடைய 
மூக்கு தூரத்திலிருக்கின்றது . ஆனால் நான்கு கால் மிருகங்களுக்கு 
அவைகளுடைய மூக்குகள் தரைக்கு மிக அண்மையிலிருக்கின்றன . 
அதனால் அவைகள் மனதிற்கு மிக அதிகமான கூருணர்ச்சி 
யுள்ளவைகளாக இருக்கின்றன . எப்படியிருப்பினும் அகவயமாக 
நோக்குகின்றபோது மணத்திற்கு எதிர்வினை மிருகங்களுக்கு 
எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது . 


மனிதன் தன்னுடைய மோப்ப உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் 
அளிக்கின்ற காரணத்தினால்தான் நறுமணங்களை உற்பத்தி 
செய்யும் தொழிற்சாலைகளைக் கண்டுபிடித்தான் . அவைகளின் 
பொருட்டு இலட்சக்கணக்கான ரூபாய்களைச் செலவிடுகிறான் . 
இன்று நறுமணங்களை விரும்பி விலை 

கொடுத்து வாங்காத 
ஆண்களும் பெண்களும் உலகில் இல்லை என்றே கூறலாம் . 
தங்களுடைய உடலுக்கு நறுமணத்தை ஏற்றவும் தங்களுடைய 
உடலிலுள்ள வாடையைப் போக்கவும் மனிதர்கள் நறுமணங்களை 
வாங்கி உபயோகிக்கின்றனர் . தாங்கள் வாழும் சுற்றுப்புறங் 
களிலுள்ள இடங்களிலும் காற்றில் நறுமணத் தைலங்களைச் சிறு 
துளிகளாகத் தூவிவிடுகின்றனர் . தங்களுடைய உடைகளிலும் 
வேறு சில உடமைகளிலும் நறுமணத் தைலத்தைத் தெளித்து 
விட்டுக் கொள்ளுகின்றனர் . நண்பர்களுக்கும் காதலர்களுக்கும் 
சிலர் நறுமணத் தைலப் புட்டிகளைப் பரிசாக வழங்குகின்றனர் . 
நறுமணத் தைலம் , நறுமணப் புகை , நறுமணச் சந்தனம் 


334 


உடற்கூற்று உளவியல் 


இவ்வாறு எதை எடுத்தாலும் மணம் கமழச் செய்து கொள்ளு 
கின்றனர். 

இவைகள் எல்லாம் எதைக் காட்டுகின்றன ? 
மனிதர்கள் தங்களுடைய மோப்பப் புலனுக்குக் கொடுத்திருக்கும் 
முக்கியத்துவம் என்ன என்பது இவைகளின் மூலம் புலப்பட 
வில்லையா ? 


மனிதர்கள் இவ்வாறு தங்களுடைய மோப்பப் புலனுக்கு 
முக்கியத்துவம் கொடுத்து வந்தாலும் அண்மைக் காலத்தில் 
பயனுடைய மோப்பப் புலன் கோட்பாட்டைக் கண்டுபிடித்தனர் . 
மோப்பப் புலன் புகுவாய்கள் மிகவும் கூருணர்ச்சியுடையவை . 
தூண்டல் திட்பங்களைக் கட்டுப்படுத்தல் மிகவும் அரிது . அதே 
போன்று புகுவாய்களிலிருந்து பதிவிடுதலும் மிகவும் கடினமாகும் . 
மிருகங்களின் மீது நடத்துகிற அறுவை ஆராய்ச்சிகளும் அவ்வளவு 
வெற்றிகரமாக இல்லை . மோப்பப் புகுவாய்களை இடங் காணல் 
மிகவும் கடினமான செயலாகும் . முன்பு நடைபெற்ற ஆராய்ச்சி 
களில் எல்லாம் பல்வேறு பொருள்களுக்கான வாயில்களின் 
பட்டியல் வரிசைதான் தரப்பட்டது . அண்மையில் தான் முகர்வு 
அணுத் திரள் களின் உடல் வடிவத்தின் மீது நடத்தப்பட்ட 
பரிசோதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படைக் குணங்களின் 
பட்டியல் தோற்றுவிக்கப்பட்டது . இந்த அணுத் திரள்கள் 
மோப்பப் புலன் புகுவாய்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பது 
பற்றிய விளக்கமும் கிடைக்கப்பெற்றது . சுவை , உடல் உணர்ச்சி 
ஆகியவைகளைப்பற்றி எவ்வளவு விவரங்கள் கிடைத்துள்ளனவோ 
அவ்வளவு மோப்பப் புலனில் உள்ள புகுவாய் செயல் முறைகளைப் 
பற்றியும் நாம் விவரங்களைப் பெற முடிகின்றது . 


முடிவுகளைக் 


புகுவாய்களும் மைய நரம்புத் தொடர்புகளும் 

மோப்பப் புலன் புகுவாய்கள் மூக்கின் உயர்ந்த உட்குழிவு 
களில் ( Nasal cavities ) இட அமைதி பெற்றுள்ளன . இருமுனை 
நரம்பணுக்களின் மீது தனித் திறமை பெற்ற மயிர் போன்ற 
கொண்டவைகளாக அவைகள் 

இருக்கின்றன. 
இருமுனை உயிரணுக்கள் மஞ்சளும் காவி நிறமுமான துளை 
உயிரணுக்களால் சூழப்பட்டிருக்கின்றன . 

இந்த 

முழு 
அமைப்பையும் மோப்பப் புகுவாய் உயிரணு இழை மூலம் 
( Olfactory epi : helium ) 

கூறலாம் . இந்த மோப்பப் 
புகுவாய் உயிரணு இழை மூலம் மூக்கின் இரு துளைகளின் இடைப் 
பகுதியின் ( Nasal septum ) இரு புறங்களிலும் இட அமைதி 
பெற்றிருக்கின்றது . இது மோப்பப் புலன் வழிகள் இரண்டையும் 
முற்றிலும் தனியாகப் 

பிரிக்கின்றது . ஒவ்வொரு மூக்குத் 
துழைக்கு ஒரு செல் வழியாக்கப்படுகின்றது . இந்த இரண்டு 


என்று 


மோப்பப் புலன் 


335 


மோப்பக் கூருணர்ச்சி பரப்புகளும் மோப்பப் புலன் நெடிப்பு 
( Olfactory cleft ) என்று கூறப்படுகின்றன . ஒவ்வொன்றும் இரு 
துழையின் இடைப் பகுதியின் ( Nasal septum ) இரு புறங்களிலும் 
2.5 சென்டி மீட்டர் தூரத்தை அடைத்தக்கொண்டிருக்கின்றன 
( படம் 14. 1 ) . 


2 


3 


4 
5 
6 


7 


படம் 14.1 மோப்ப வழிகள் 
1. மோப்ப நரம்பு 
2. மூக்கின் சுருள் எலும்பு 
3. மூக்கின் உட்குழிவு 
4. கெட்டியான மேல் வாய் 
5. நாக்கு 
6. நாவினைச் சார்ந்த நரம்பு 
7. தொண்டையின் சுவை சார்ந்த நரம்பு 


மோப்பப் புலன் வெடிப்பு , மூக்கு வழிகளின் கூறையில் இட 
அமைதி பெற்றிருக்கின்றது . மூக்கின் சுருள் எலும்புகளுக்கு ( Turbi 
rate bones ) மேல் அது அமைந்திருக்கின்றது . இழுக்கப்பட்ட காற்று 
மோப்பப் புகுவாய் உயிரணு இழை மூலத்தை சுருள் எலும்பு 
களால் உண்டாக்கப்பட்ட சுருண்டு சுருண்டு வீசுகின்ற காற் 
றோட்டத்தின் மூலமாகச் சென்றடைகின்றது . முக்கியமாக வலிமை 


116 


உடற்கூற்று உளவியல் 


யாகக் காற்றை உரிஞ்சுகின்ற பொழுது இது நடைபெறுகின்றது . 
வெளியே தள்ளப்பட்ட காற்று , வாய்க்கும் தொண்டைக்குமுள்ள 
நுழைவு வழிக்குப் ( Nasopharynx ) பின் வழியாக மோப்பப் 
புகுவாய் உயிரணு இழை மூலத்தைத் தூண்டுகின்றது . மோப்பப் 
புகுவாய் உயிரணு இழை மூலம் சளியால் மூடப்பட்டிருக் 


2 


படம் 14-2 . மோப்பப் புலன் மொட்டின் 

நரம்பு வழிகளின் பொது அமைப்பு 
1. மோப்பப் புலன் மொட்டின் நரம்பு நார்கள் 
2. நரம்புகளின் திரள் முடி 
3. சவ்வடைப்பு உயிரணுக்கள் 
4. சவ்வடைப்பு நரம்பணுக்களின் காம்பிழை 
5. பக்கக்கிளை மோப்பப் புலன் பரப்பு 

6. மோப்பப் புலன் குழிவுக் கண்ணரை 
கின்றது . 

இரு முனை நரம்பணுக்களின் மோப்பப் புலனுணர்ச்சி 
மயிர் முனைகளை இது நனையச்செய்கின்றது . வாடை ஆவி ( Odorous 
rapur ) மோப்பப் புகுவாய்களின் மயிர் போன்ற முனைகளைச் 


மோப்பப் புலன் 


337 


சென்றடைய சளியில் கரைய வேண்டும் . ஏனென்றால் மயிர்கள் 
அவைகளை மூடியுள்ள 

சளியின் பரப்பை உண்மையான 
உருவத்துடன் அடைகின்றன . 


மேலும் மோப்பப் புகுவாய் உயிரணுக்கள் அவைகளின் 
வெளி முனைகளில் மயிர்களைக் கொண்டிருக்கின்றன . அவைகளில் 
சில நீளமாக இருக்கின்றன . சளியின் வழியாக 

வழியாக நீட்டவும் 
செய்யலாம் . மற்றவைகள் குட்டையானவை . அதனால் எப் 
பொழுதும் சளியால் மூடப்பட்டிருக்கின்றன . 

இலட்சக் 
கணக்கான மோப்ப நரம்பு இழைகள் இருபது கற்றைகளாக 
மண்டையோட்டின் எலும்புத்தரை ( Bony floor ) வழியாக மேல் 
நோக்கி ஓடுகின்றன . நரம்பிழைகள் மோப்பக் குமிழ்களில் 
( Olfactry bulbs ) முடிகின்றன . இந்த மோப்பக் குமிழ்கள் 
என்பவை மோப்பப் பரப்புகளின் ( Olfactory tracts ) முனைகளின் 
மீதுள்ள வீக்கங்களாக ( Swellings ) இருக்கின்றன . இந்த 
மோப்பப் பரப்புகள் மூளையின் அடிப் பகுதியில் இட அமைதி 
பெற்றிருக்கின்றன . குட்டையான இரு முனை நரம்பணுக்கள் 
தான் உண்மையான மோப்ப நரம்புகளாகும் . மூளையோடு 
தொடர்பு கொள்ளும் முதல் நரம்பாக ( Cranial nerve I ) 
அமைகின்றன . மோப்பக் குமிழ்களும் மோப்பப் பரப்புகளும் 
மூளையின் பகுதிகளாக இருக்கின்றன ( படம் . 14.2 ) . 


இரு முனை உயிரணுக்கள் நாடி நரம்புகளின் திரள்முடி 
( Glomerali ) என்றழைக்கப்படும் மோப்பக் குமிழ்களில் சிக்கலான 
கூடல் வாய்களில் முடிகின்றன . மோப்பப் பரப்புகளில் செல் 
வழிகள் திரள்முடியிலிருந்து பெருமூளைப் புறணியின் அடிப் 
பரப்பிலுள்ள மோப்பப் பரப்பின் முடிவிடத் ( Prepyriform area) 
திற்குச் செல்லுகின்றன . 

மோப்பப் பரப்பின் முடிவிடத்தை 
அடிப்படைப் புலன் இயக்க எல்லை என்றும் கூறலாம் . இந்த 
மோப்பப் பரப்பின் முடிவிடம் புறணியின் மிகப் பழமையான 
பகுதியாகும் . மோப்பப் புலனும் மிகப் பழமையானது என்று 
காட்டுகின்றது . ஏனென்றால் பூத்தண்டையோ ( Thalamus ) 
அல்லது தொடர்புடைய மையங்களையோ கிளர்ச்சிக்காக நம்பி 
யிருக்காத புலன் உட்பொழிவை இது தான் கொண்டிருக்கின்றது . 
மோப்பக் குமிழ்களிலிருந்து செல்லும் மற்ற செல்வழிகள் மோப்பப் 
பரப்பு வழியாகக் கார்ப்பஸ் கலோசத்தின் ( Corpus Collosum ) 
கீழ் உள்ள ஒரு சுற்று வளையத்தைச் சென்றடைகின்றன . இந்த 
செல்வழிகள் இரண்டாந்தரமானவை . 

எனவே 

மோப்பக் 
கூருணர்ச்சி இவைகளைச் சார்ந்திருப்பதில்லை . 

உடற் - 22 


138 


உடற்கூற்று உளவியல் 


சில 


தாண்டல் 

மோப்பப் புலனுக்கு ஏற்ற தூண்டல் ஆவியுருவான நிலையி 
லுள்ள 

வேதியியல் முறைப்படி உருவாக்கப்பட்ட 
பொருள்களாகும் . மூலப் பொருள்களுள் பாசிகம் ( Chlorine ) 
இளம்பச்சை மஞ்சள் நிறமான கனிப் பொருள் ( Fluorine ) , 
சோரியம் ( Bromine ) , கறையம் ( Iodine ) எரியம் ( Phosphorus ) . 
உள்ளியம் அல்லது அரிதார நஞ்சு ( Arsenic ) உயிரகம் 
( Oxygen) முதலியவை அவைகளின் 

இயல்ப ன நிலையில் 
ஆவியுருவாக இருக்கின்றன . 

கரியகச் . சேர்க்கைப் 
பொருள்கள் ( Organic compounds ) ஆவியுருவானவைகளாக 
இருக்கின்றன . மோப்பப் புலன் அமைப்பின் தனிச் சிறப்புப் 
பண்புகளில் ஒன்று என்ன வென்றால் ஒருவர் தான் பெறுகின்ற 
தூண்டலின் அளவை மாற்ற முடியும் என்பதாகும் . 


பல 


ஒருவர் ஒரு புட்டியை ( Bottle ) உங்களிடம் கொடுத்து 
இதை முகர்ந்து பார் என்று சொன்னால் நீங்கள் 

அதை 
மூக்கினருகில் வைத்து மூச்சை இழுக்கலாம் . ஒரு ஆழ்ந்த மூச்சு 
எடுத்த பிறகு அந்தத் தூண்டலை அறிந்து கொள்ளும் சாத்தியக் 
கூறை நீங்கள் அதிகரித்துக் 

அதிகரித்துக் கொள்ளலாம் . அதன்படி நாம் 
மூச்சு வாங்கும்பொழுதெல்லாம் மணத்தையறியும் செயல் 
முறையிலிருக்கின்றோம் . ஆனால் அதனைத் தொடர்ந்து வரும் 
புலனுணர்ச்சிகளை நாம் அடிக்கடி அறிவதில்லை . ஒரு மணத்தின் 
பண்பு வழக்கத்திற்கு மாறாக இருந்தால் மட்டும் நாம் அதனுடைய 
இருப்பைக் கவனிக்க விரும்புகின்றோம் . மூச்சு வாங்குதலும் 
மூச்சு இழுத்தலும் 
இழுத்தலும் மூக்கின் 

மூலமாக 

நடைபெறுகின்றது . 
மணங்களை நுகர்வதற்கு அவைகள் தான் பொது வழிகளாக 
இருக்கின்றன . ஆனால் புகுவாய் மோப்பப் புலனுக்காக உடலியல் 
பாக மூச்சு விடலோடு தொடர்புடையதாக இருக்கின்றது . 
இதன் பொருள் என்னவென்றால் ஆவியுருவான பொருள்களைப் 
புலன் காட்சிச் செய்வதற்கு வேறு முறைகளும் இருக்கின்றன 
என்பதாகும் . 


உதாரணமாக , ஒருவர் தன் மூக்கைப் பிடித்துக்கொண்டு 
நாற்றத்தை உணரலாம் . அதாவது வாயின் மூலமாகக் காற்றை 
இழுத்து நாற்றத்தை உணரலாம் . மேலும் தூண்டலை உள்ளே 
இழுத்து நீண்ட நேரம் ஆன பிறகும் மோப்பப் புலன் தூண்டல் 
புகுவாயோடு தொடர்பு கொள்ள முடியும் . தூண்டல் பொருள் 
அகற்றப்பட்ட பிறகும் புலனுணர்ச்சி சிறிது நேரத்திற்குத் 
தொடர்ந்து இருக்கலாம் . மூச்சை உள்ளே இழுக்கும்பொழுது 
தான் பொதுவாக மோப்பப் புலன் ஏற்படுகின்றது . ஏனென்றால் 


மோப்பப் புலன் 


339 


தூண்டலின் பெரும் பரும அளவு இந்த வழியில் தான் புகுவாயை 
அடைகின்றது . எப்படியிருப்பினும் , புலனுணர்ச்சி ஏற்படுவதற்கு 
முன்பு மூக்கின் உட்குழிவிலிருந்து தூண்டல் புகுவாயைச் 
சென்றடைந்தாக வேண்டும் . 


நவச்சார ஆவியுள்ள ( Ammonia ) புட்டியை எடுத்து மூச்சை 
நிறுத்திக்கொண்டு மூக்கினடியில் பிடிக்கவும் . மோப்பப் புலன் 
ஏற்படுவதில்லை . பிறகு பரிசோதனை நடைபெற்ற இடத்திலிருந்து 
அகன்று செல்லவும் . பிறகு மூச்சை இழுக்கவும் . நவச்சார ஆவி 
உணரப்படுகின் " து . இப் பரிசோதனை விளக்கும் பொருள் என்ன 
வென்றால் , புலனுணர்ச்சி இருந்திருக்க வேண்டுமானால் ஆவி 
யுருவான வேதியியல் பொருள் புகுவாய்க்குக் கொண்டு 
சென்றிருக்க வேண்டும் . மணம் ஒரு தூரத்துப் புலனாக இல்லை 
பார்வை போன்றோ கேள்விபோன்றோ தூரத்திலிருந்தே புலன் . 
காட்சி செய்ய முடியாது . ஆனால் தூண்டல் புகுவாயோடு உடல் 
சார்ந்த தொடர்புகொள்ள வேண்டும் . 


ஆனால் ஒரே அமைப்பைக் கொண்ட பொருள்கள் வேற்றுமை 
யான மணத்தைக் கொண்டிருக்கின்றன . அமைப்பில் முற்றிலும் 
வேறாக இருக்கின்ற பொருள்கள் ஒரே மாதிரியான மணத்தை 
வெளியிடுகின்றன . ஒரு பொருள் ஆவியுருவானதாக இருக்க 
வேண்டுமானால் மூன்று குணங்களை அது கொண்டிருக்க வே டும் . 
முதலாவதாக , குறிப்பிடத்தக்க ஆவி அமுக்கத்தைக் கொண் 
டிருக்க வேண்டும் . இரண்டாவதாச , இலேசாகத் தண்ணீரில் 
கரையக் கூடியதாக இருக்க வேண்டும் . மூன்றாவதாக , இலேசாக 
கொழுப்பில் கரையக்கூடியதாக இருக்க வேண்டும் . புகுவாய் 
களைத் தூண்டுகின்ற கூறுகளும் வேற்றுமையான மணங்களின் 
விரிந்த வரிசையமைப்புக்குப் பொருப்பான கூறுகளும் இன்னும் 
சரியாக அறியப்படவில்லை . 


மோப்பப் புலனுணர்ச்சியின் குணங்கள் 

மோப்பப் புலனுக்குரிய குணங்கள் மிகவும் சிக்கலானவை . 
நீங்கள் அனுபவப்பட்ட பல்வேறுபட்ட எல்லா மணங்களையும் 
எதிரொலிக்கச் செய்து பார்ப்பீர்களானால் அவைகளிலுள்ள 
சிக்கல்கள் தெரியவரும் . நம்மில் ஒவ்வொருவரும் அன்றாடம் 
பல்வேறுபட்ட மணங்களை முகர்ந்திருக்கின்றோம் . 
யெல்லாம் கூட்டிப் பார்த்தால் ஆயிரக்கணக்கான மணங்களை 
நாம் முகர்ந்திருப்பதாக உணரலாம் . இதற்காக நாம் ஒரு கரியகச் 
சேர்க்கைப் பரிசோதனைச்சாலைக்குச் செல்ல வேண்டியதில்லை . 
ஏனென்றால் அங்கு ஆயிரக்கணக்கான மணங்களைக் காணலாம் .. 


அவைகளை 


340 


உடற்கூற்று உளவியல் 


சற்றுத் தீவிரமாகக் கூறுவோமானால் பார்வை குணங்களைப் 
போன்றோ, சுவைக் குணங்களைப் போன்றே மணத்தின் வகை 
களைத் தெளிவாக இன்னும் வகைப்படுத்தவில்லை என்று கூறலாம் . 


மோப்பப் புலனுணர்ச்சியின் குணங்களுக்கு ஒரு ஒழுங்கு 
முறை கொண்டு வருவதற்குப் பல முயற்சிகள் எடுத்துக்கொள்ளப் 
பட்டிருக்கின்றன . அவைகளில் அடிக்கடி எடுத்தாளப்படுவது 
நான்காகும் . இவைகள் எல்லாம் வழக்கமாக உள்நோக்கிப் 
பார்க்கும் முறையைச் சார்ந்தவைகளாகும் . பத்தொன்பதாம் 
நூற்றாண்டின் இறுதியில் , அதாவது 1895 ஆம் ஆண்டில் டச்சு 
நாட்டைச் சார்ந்த உடற் கூற்றியல் வல்லுநரான வார்டி மேக்கர் 
( Zwaardemaker ) என்பவர் ஒன்பது வகுப்புகளைக் கொண்ட ஒரு 
முறையை வெளியிட்டார் . ஹென்னிங் ( Henning ) என்ற ஒரு 
ஜெர்மானிய உடற் கூற்றியலார் 1916 ஆம் ஆண்டில் ஆறு வகுப்பு 
களைக் கொண்ட ஒரு முறையைத் தீர்மானித்தார் . மூன்றாவதாக , 
1927 ஆம் ஆண்டில் அமெரிக்க நாட்டைச் சார்ந்த குரூக்கர் 
( Crocker ) என்பவரும் ஹெண்டர்சன் ( Henderson ) என்பவரும் 
நான்கு வகுப்புகளைக் கொண்ட 

ஒரு முறையை அறிமுகப் 
படுத்தினார்கள் . நான்காவதாக , அமெரிக்காவைச் சார்ந்த 
அமூரி ( Amore ) என்பவர் 1964 ஆம் ஆண்டில் ஏழு வகுப்புகளைக் 
கொண்ட ஒரு முறையை வெளியிட்டார் . ( கொடுக்கப்பட்டுள்ள 
பட்டியலில் அவைகளின் விவரங்களைக் காணலாம் . ) 


தூண்டல் குணத்தின் ஒவ்வொரு வகைக்கும் உதாரணப் 
பொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . ஆனால் இவைகளில் 
பட்டியலின் கடைசியில் கொடுக்கப்பட்டுள்ள வகுப்புகளுக்குத் 
தான் அறிவியல் சோதனைச் சான்றுகள் ஓரளவு கிடைத்திருக் 
கின்றன. மற்றவைகள் அறிவியல் சோதனையின் மீது நிலை 
நாட்டப்பட்டவைகள் அல்ல . உள்நோக்கு முறை ( Introspective ) 
யின்மீது எழுப்பப்பட்ட ஊகங்கள் இந்த முதல் மூன்று வகுப்பு 
களுக்கு அடிப்படையாக இருக்கின்றன என்பதால் அவைகளை 
நாம் முற்றிலும் புறக்கணித்துவிட முடியாது . மணங்களிடையே 
யுள்ள தொடர்புறவுகளை ஏதேனும் ஒரு தொழில் நுட்பத்தைக் 
கொண்டு கண்டுபிடிக்கலாம் . மூன்று தொழில் நுட்பங்களை 
இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் உபயோகித்து வருகின்றனர் . 
அவைகள் யாவை என்று இங்குக் காண்போம் . 


பகுதியான முகவுணர்வு இழப்புப் பற்றி 

பற்றி நடைபெற்ற 
ஆராய்ச்சிகள் , எந்தப் பொருள்கள் அவைகளினுடைய சிறப்புத் 
தன்மைகளினால் தொடர்பு கொண்டு ஒரே தனியாளினால் ஒன்று 


மோப்பப் புலன் 

341 
பட்டியல் : மோப்பப புலனுணர்ச்சிக் குணங்களின் வகையமைப்பு முறை 
ஆசிரியர் மணங்களின் வகுப்புகள் 

ஒவ்வொரு வகுப்பின் 
உதாரணங்கள் 


மண 


1. ஆவியான 

பழம் , புளிங்காடி ஈதர் . 
வார்டி மேக்கர் . 

2 . 
( Zwaardomaker ) 

ஈறுண மருந்துப் சூடம் , நாரத்தையும் ஆரஞ்சும் 
பொருள் 

கலந்த பழம் 
3 . நறுமணப் 

பிசின் 

வனிலா அவரை 
போன்ற 
நறுஞ்சுவையுடைய கத்தூரி 
5. வெள்ளைப் பூண்டு வெங்காயம் 

போன் 
6. எரிந்தது போன்ற கரியகக் , காடி எலும்பு நெய் 

வடிம மூலப்பொருள் 
7. நெய்க்காடியின் காரம் வலிய பாலாடைக்கட்டி 

போன்ற 
8. வெறுப்பூட்டுகின்ற இரவில் மலரும் செடியினம் 
9. குமட்டல் உணர்ச்சி 

சாக்கடை 
போன்ற 
1. பூப்போன்ற 

கருஞ்சிவப்பு மலர்ச் செடி வரை 
ஹென்னிங் முள்ள 

செடியிலுள்ள படிக உருவ 
( Henning ) 

மணப்பொருள் வகை . 
2. பழச்சுவையுடைய பழங்கள் 
3. அழுகியது போன்ற 

ஹைடிரஜன் சல்பைடு 
4 . கார நறுமணம் கிராம்பு , இலவங்கம் 

வாய்ந்த 
5. மரப்பிசினிப் போன்ற கர்ப்பூரத் தைலம் 
6 . எரிந்தது போன்ற தார் . எலும்பு நெய் வடிம மூலப் 

பொருள் 
1. நறுமணம் 

நாரத்தையும் ஆரஞ்சும் கலந்த 
குரூக்கர் ( Crooker ) 

பழவகை 
ஹெண்டர்சன் 2. அமிலம் 

சூடம் போன்ற தாவரக்கலவை 
( Henderson) 

தைலம் 
3 . எரிந்தது போன்ற புதர்ச் செடி வகையின் பிசினி 

லிருந்து கிடைக்கும் மருந்து 
4. நெய் காடியின் காரம் நீர்க்கரிமத் தொடமம் . 


போன்ற 


அமூரி 

(Amoore ) 


1. சூடம் போன்ற 

சூடம் , அந்துருண்டை 
2. கத்தூரி போன்ற சமையலுக்கும் மருந்துக்கும் 

பயன்படும் ஒருவகை வாசனைச் 

செடியின் தேவர் எண்ணெய் 
3. மரவடை சார்ந்த ரோசாப் பூக்கள் 

மலர்களுக்குரிய 
4. புதினா வகைக் கீறை 

வாசனைத் தைலம் தரும் செடி 
வகையில் தயாரித்த கல்கண்டு 


போன்ற 


5. ஆவியைப் போன்ற 

காய்ந்த சுத்தமான நெகிழ்ச்சிப் 

பொருள் 
உறைப் புளிக்காடி 


காரமான 

. 
பான . 


7. அழுகிய 


கெட்டுப் போன முட்டை 


342 


உடற்கூற்று உளவியல் 


எல்லாம் சுவாசிக்கப்படுகின்றது அல்லது சுவாசிக்காமல் விடப் 
படுகின்றது என்பதைக் கண்டுபிடிக்கும் நோக்கில் செலுத்தப் 
பட்டன . இது முதலாவது தொழில் நுட்பமாகும் . இரண் 
டாவதாக , தேர்ந்தெடுப்புக்குரிய ஒத்தமைதல் என்பது . இதில் 
ஒத்தமைதல் ஒரு வாசனைக்கு உண்டாக்கப்பட்டிருக்கின்றது 
மிக அதிகமான எண்ணிக்கையுள்ள பொருள்களிடையே எவ்வித 
மான தொடர்புறவு நிலவுகின்றது என்று காண்பதற்கு மற்ற 
பொருள்களின் மீது ஏற்படுத்தப்பட்ட விளைவு அளவிடப்பட்டது . 
மூன்றாவதாக , கூருணர்ச்சியில் தனியாள் வேறுபாடுகளின் 
புள்ளியியல் பாகுபாடு என்பதாகும் . தொடர்புடைய குழுக் 
களைச் சார்ந்த பொருள்களின் வாயில்கள் எப்பொழுதும் உயர் 
வாக இருக்கின்றதா அல்லது தாழ்வாக இருக்கின்றதா என்று 
நிர்ணயிப்பதற்காகும் . ஆனால் எந்தவிதமான முடிவுகளையும் 
எடுப்பதற்குத் தேவையான எண்ணிக்கையுள்ள பொருள்களின் 
புள்ளி விவரங்கள் இன்னும் ஆராய்ச்சியாளர்களுக்குக் கிடைக்க 
வில்லை . எனவே போதுமான அளவுக்கு மணங்களின் வகைப்பாடு 
நடைபெறவில்லை என்று நாம் கூற வேண்டியிருக்கின்றது . 


வாயில்கள் 


பொதுவாக 


பொருளுக்குப் பொருள் அவைகளினுடைய வாயில்கள் மற்ற 
பொருள்களினின்றும் மிக அதிகமான அளவுக்கு வேறுபடுகின்றது . 
பொருள்களின் வாசனைகளுக்கான கீழ்மட்ட வாயில்களையும் 
வேற்றுமை வாயில்களைக் கண்டுபிடிப்பது உபயோகப்படுத்துகின்ற 
முறையைப் பொருத்திருக்கின்றது . 

மோப்பப் 
புலனுணர்ச்சி புள்ளி விவரங்கள் எல்லாம் நம்பத் தகுந்தவைகளாக 
இல்லை . உதாரணமாக ஒரு சிறிதளவு நறுமணத்தைலம் நீண்ட 
தூரத்திற்கு மணத்தைப் பரப்பலாம் . ஆனால் ஒரு எலுமிச்சைச் 
சாற்றின் வாசனையை அறிய வேண்டுமானால் 
உரிஞ்சல் செய்ய வேண்டும் . 


பலமான 


ஓர் 


சுவைப் புலனுணர்ச்சிக்கும் மோப்பப் புலனுணர்ச்சிக்கும் 
உள்ள வாயில்களை நாம் ஒத்திட்டுப் பார்க்க 

முடியாது . 
ஏனென்றால் எத்தனை அணுத் திரள்கள் புகுவாயை அடைகின்றன 
என்று காண முடியாது . ஆனால் மோப்பப் புலனுணர்ச்சி மிகவும் 
மென்மையானதொன்றாகும் . மிகவும் நறுமணமுள்ள 
பொருளின் கீழ் மட்ட வாயில் ஒரு கன மீட்டர் காற்றின் 
பத்தாயிரத்தில் நான்கு ( 0.00004 ) மில்லி கிராம் என்று பெறப் 
பட்டது . இது எப்படிப்பட்டது என்றால் , ஐம்பது நூறாயிரங் 
கோடியில் ஒரு அணுத் 
ஒரு அணுத் திரள் என் 

எறு 

கணக்கிடப்பட்டிருக் 


மோப்பப் புலன் 

343 
கின்றது . ஆனால் ஒரு 20 சிசி உரிஞ்சல் அந்தப் பொருளில் பத்து 
நூறாயிரங் கோடி அணுத் திரள்களைக் கொண்டதாக இருக் 
கின்றது . 


ஒத்தமைதல் 
மோப்பப் புலனுணர்ச்சியின் 

ஒத்தமைதல் நம்முடைய 
அன்றாட வாழ்க்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது . 
அதற்கு ஏராளமான உதாரணங்களைக் 

காட்டலாம் . 
பூந்தோட்டத்தில் நுழைகின்றபோது அற்புதமான நறுமணத்தில் 
நாம் திளைத்துப் போயிருக்கலாம் . ஆனால் அங்கு நீண்ட நேரத் 
திற்குத் தங்கியிருந்தால் நறுமணத்தின் குணம் படிப்படியாகக் 
குறைந்து வருவதைக் காணலாம் . மீன் சந்தையில் நீங்கள் 
நுழைகின்ற பொழுது மீனின் நாற்றம் உங்களைத் திக்குமுக்காடச் 
செய்யலாம் . ஆனால் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மீனை விலை 
பேசி வாங்கிக்கொண்டு வெளியில் வருவதற்குள் அந்த நாற்றம் 
மறைந்து போயிருக்கக் காணலாம் . அந்த நாற்றம் எங்கே 
போயிற்று ? எங்கும் போகவில்லை . உங்களுடைய மோப்பப் 
புலனுணர்ச்சி உங்களைத் திக்குமுக்காடச் செய்த மீனின் 
நாற்றத்தை ஒத்தமைதல் செய்துகொண்டுவிட்டது . 

சாப்பாடு தயாராகிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் 
உங்கள் வீட்டினருகில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் . அங்கு 
தயாராகிக் கொண்டிருக்கின்ற சாப்பாட்டுப் பொருள்களின் நறுஞ் 
சுவை மணம் உங்கள் மோப்பப் புலனுணர்ச்சி உறுப்புகளைத் 
தாக்குகின்றன . உங்களுடைய நாக்கில் ஒருவேளை நீர் சுரக்கவும் 
செய்யலாம் இன்றைக்கு என்ன சமையல் என்று கேட்டுக் 
கொண்டே சமையல் அறையினுள்ளும் சென்று எட்டிப் பார்த்து 
விட்டு வரலாம் . ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு நீங்கள் அதே 
நறுமணத்தைப் பரப்பிய உணவுப் பொருள்களைச் சாப்பிடும் 
பொழுது அந்த நறுமணத்தை நீங்கள் உணருவதில்லை . காரணம் 
உங்கள் மோப்பப் புலனுணர்ச்சி அந்த வாசனையை ஒத்தமைதல் 
செய்துகொண்டுவிட்டது . 


புலனுணர்ச்சி 


இவைகளெல்லாம் காட்டுவது என்னவென்றால் மோப்பப் 
ஒத்தமை தலை மிக 

விரைவாகச் செய்கின்றது 
என்பதாகும் . ஒத்தமைதல் நடைபெறுகின்ற விரைவு ஒத்தமை 
கின்ற வாசனையின் செறிவைச் சார்ந்திருக்கின்றது . மிகவும் 
வெளிறிய வாசனைகள் ஒரு சிலமணித்துளிகளிலேயே ஒத்தமை 
கின்றன . ஓரளவு 

வலிமையான வாசனைகள் 

ஒத்தமைதல் 
செய்வதற்குப் பத்து மணித்துளிகளாவது எடுத்துக் கொள்ளு 


344 


உடற்கூற்று உளவியல் 


கின்றன . ஒத்தமைதல் எல்லாம் அல்லது ஒன்றுமில்லை என்ற 
கோட்பாட்டுக்குள் அடங்கியதன்று . அது தெரிந்தெடுப்பதற் 
குரியதாக இருக்கின்றது . ஒரு பொருளுக்கு ஒத்தமைதல் நடை 
பெறுவதானது மற்றொரு பொருளுக்கான வாயில்களைப் 
வழிகளில் பாதிக்கின்றன . 


பல 


ஒரு தனி மணத்திற்கு ஒத்தமைதல் செய்வதானது ஆபத் 
தாகும் . உதாரணமாக , சுரங்கத்தில் வேலை செய்கின்றவர்கள் 
மணங்களில்லாத வெடி நீரகக் கரிய வளி வாயு ( Methane gas ) 
படிப்படியாக அதிகரித்து வருவதைக் 

கண்டுபிடிக்கத் தவறி 
விடுவார்களானால் ஆபத்திற்குள்ளாக நேரிடும் . இன்றைய 
நாகரிக இல்லங்களில் எங்கும் வாயு அடுப்பு ( Gas owen ) உபயோ 
கத்திலிருந்து வருகின்றது . வாயு ஏதேனும் ஓரிடத்தில் கசிவு 
ஏற்பட்டு அறை முழுவதும் படிப்படியாகக் காற்றில் புகுந்து பரவி 
வருவதை அருகிலேயே இருப்பவர்கள் உணர 

முடியாமல் 
போகலாம் . ஏனென்றால் அவர்களின் மோப்பப் புலனுணர்ச்சிப் 
புகுவாய்கள் ஒத்தமைதல் செய்து கொள்ளுவதால் அதை உணர 
முடிவதில்லை . 


என்று 


சிறிது நேரத்திற்கு வாசனைத் தூண்டல்கள் இல்லாதிருத்தல் 
பல்வேறுபட்ட மணங்களுக்குப் பத்து முதல் நாற்பது சதவிகிதம் 
வரையில் கூருணர்ச்சி அதிகரிக்கும் விளைவுகளை ஏற்படுத்துகின்றது . 
ஆனால் இந்த விளைவு உபயோகப்படுத்துகின்ற வாசனையைப் 
பொருத்து இருக்கின்றது . ஒரு மணத்திற்கு ஒத்தமைதல் நடை 
பெறுவதானது மற்றொரு மணத்தின் மீது எத்தகைய விளைவை 
ஏற்படுத்தும் 

கூறுவது கடினமேயாகும் . ஆனாலும் 
அச் செயல்முறை மற்றொரு மணத்தின் வாயிலை உயர்த்தவும் 
செய்யலாம் , தாழ்த்தவும் செய்யலாம் என்பது ஒரு கருத்தாக 
இருந்து வருகின்றது . இரண்டாவது மணத்திற்கான குணத்தில் 
ஏதேனும் ஒரு 

மாற்றத்தையும் அது ஏற்படுத்த 
உதாரணமாக , நீரகக் கரியம் அடங்கிய மயக்க மருந்து 
( Trimethyaurine ) முதலில் உறிஞ்சப்படுகின்றபோது மீன் 
நாற்றம் போன்றிருக்கின்றது . பிறகு அது 

நவரச ஆவி 
( Ammonia ) போன்று வாசனை தருகின்றது . ஒரு வாசனையின் 
குணத்தில் இந்த மாற்றம் ஏற்படுகின்றபொழுது முதலில் சில 
புகுவாய்களின் வகைகள் களைப்படைந்துவிட்டதாகக் கொள்ள 
வேண்டியிருக்கின்றது . மோப்பப் 

புலனுணர்ச்சியில் பின் 
பிம்பங்கள் கிடையாது . 

சிக்கலான மணங்களில் 

ஏற்படும் 
ஒத்தமைதல் விளைவுகளை வேதியியல் கோட்பாட்டைக் கொண்டு 


வல்லது . 


மோப்பப் புலன் 


345 


-- 


அறிவுக்குப் பொருத்தமான விளக்கம் தர முடியும் . ஆனால் 
அத் துறையில் இன்னும் முயற்சிகள் தொடங்கப்பெறவில்லை . 


மோப்பவுணர்விழப்பு 

மோப்பவுணர்விழப்பு ( Anosmia ) என்பதை மோப்பக் குருடு 
என்றும் கூறலாம் . முழுமையான மோப்பவுணர்விழப்பு மிகவும் 
அரிதாகும் . ஆனால் சில மனிதர்களிடம் இதைக் காணலாம் . 
அவர்கள் எதையுமே நுகர முடியாது . இக் குறைபாடு மரபுவழி 
யாகவுமிருக்கலாம் . கடுமையான சளி போன்ற நிலைமைகளில் 
மூக்கின் துவாரங்கள் நீண்ட நாட்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கு 
மானாலும் நீண்ட நாட்களுக்கு மூக்குத் துவாரத்தில் அரிப்பு 
ஏற்பட்டிருந்தாலும் மோப்பக் குருடு ஏற்படலாம் . முகத்தின் 
மீதும் தலையின் மீதும் ஏற்படுகின்ற அடியினாலும் சில சமயங்களில் 
மோப்பவுணர்வு இழக்கப்படலாம் . 


ஆனால் மோப்பக் குருடர்களையும் மோப்பவுணர்ச்சி கொள்ளச் 
செய்யலாம் . குருதியோட்டத்தில் பொருள்களை ஊசியின் மூலம் 
அனுப்பி உணர்ச்சி கொள்ளச் செய்யலாம். புகுவாய்களின் செயல் 
முறைகள் நல்ல நிலையிலிருப்பதை அது காட்டுகின்றது . ஆனால் 
பகுதி மோப்பக் குருடு தான் நமக்கு மிகுந்த செய்திப் பொருளாக 
இருக்கின்றது . 


செய்து 


பகுதி மோப்பக் குருடுக்குப் பொதுவான காரணங்களில் 
ஒன்று பல்வேறு வகைகளில் புகையிலையை உபயோகிப்பதாகும் . 
புகையிலை மோப்பப் புலனுணர்ச்சியை 

மழுங்கச் 
விடுகின்றது . சுவைப் புலனுணர்ச்சிகூடப் புகையிலையினால் மழுங்கி 
விடுகின்றது . மேலும் மோப்பப் 

புலனுணர்ச்சியைக் 

களைப் 
படையச் செய்து பகுதி மோப்பக் குருடை உண்டாக்கலாம் . 
ஆனால் எந்த வகையான மோப்பக் குருடும் மிக அரிதாகவே 
சோர்வூட்டுகின்றது . இந்தக் குறைபாட்டினால் எந்தவிதமான 
தீங்கும் மனிதர்களுக்கு ஏற்படுவதில்லை . இது இல்லாமலேயே 
மனிதர்கள் வாழ முடியும் . மோப்பப் புலனுணர்ச்சியைச் சில 
மிருகங்கள் உணவைத் தேடுவதற்கும் , இனவிருத்திக்கும் , உயிர் 
வாழ்வதற்கும் , விரோதிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்ளு 
வதற்கும் 

உபயோகிக்கின்றன . அம் மிருகங்களிடம் ஏற்படும் 
பகுதி மோப்பக் குருடு பற்றிய விவரங்கள் நமக்குக் கிடைக்கப் 
பெறவில்லை . அத்தகைய செய்திகள் மோப்பப் புலனுணர்ச்சியின் 
பரிணாமத்தைப் பற்றியும் மிருகங்கள் மோப்பப் புலன் மூலம் உயிர் 
வாழ்வது பற்றியும் தெரிந்துகொள்ள வழி செய்யலாம் . 


346 


உடற்கூற்று உளவியல் 


மோப்பப் புலனுணர்ச்சிக் 

குறைபாட்டு நிலைமைகள் 
கூருணர்ச்சியை அதிகரிக்கவும் செய்யலாம் . குறைக்கவும் 
செய்யலாம் . மோப்பப் புலனுணர்ச்சி இயல்பு கடந்த நிலையில் 
செயல்படுவது வாயிலை அதிகரிக்கச் செய்வதாகவோ குறைக்கச் 
செய்வதாகவோ இருக்கலாம் . கர்ப்பம் மாதவிலக்கு போன்ற 
குறிப்பிட்ட நிலைமைகளில் பல்வேறு தூண்டல்களுக்கான 
கூருணர்ச்சி அதிகரிக்கின்றது . மேலும் , சில மருந்துப் பொருள்கள் 
மோப்பப் புலன் கூருணர்ச்சியை அதிகரிக்கச் செய்கின்றன. 


கோட்பாடுகள் 

மற்ற புலன் துறைகளில் உள்ளது போன்றே மோப்பப் 
புலனுணர்ச்சித் துறையிலும் கோட்பாடுகள் பல இருக்கின்றன . 
ஆனால் அவைகளுக்கான சான்றுகள் தான் காணப்பெறுவதில்லை . 
பெரும்பாலான கோட்பாடுகளெல்லாம் தூண்டலுக்குப் புகுவாய் 
கள் எவ்வாறு எதிர்வினை செய்கின்றன என்பது பற்றியேதான் 
இருக்கின்றன . மற்ற புலனுணர்ச்சித் துறைகளில் இது சம்பந்த 
மான பிரச்சினைகள் காரண காரிய முறைப்படி தீர்த்துவைக்கப் 
பட்டிருக்கின்றன . உதாரனமாக , கேள்ளிப்புலன் துறையில் பல 
கோட்பாடுகள் இருந்தாலும் தூண்டல்களின் இயல்பு பற்றியும் 
புகுவாய்களின் செயல் பற்றியும் கேள்விப் புலனுணர்ச்சித் 
துறையில் பலரிடையே கருத்தொற்றுமை ஏற்பட்டிருக்கின்றது . 
அதே போன்று நிறப்பார்வை பற்றியும் கருத்தொற்றுமை 
நிலவுகின்றது என்றாலும் ஒருசில வேறுபாடுகளுக்குக் காரணம் 
புகுவாய்களின் உடற் கூற்றியல் பற்றி முழுமையாகப் புரிந்து 
கொள்ள முடியாததாகும் . இதே நிலைமைதான் மோப்பப் 
புலனுணர்ச்சிக் கோட்டாடுகளிடையிலும் நிலவி வருகின்றது , 


புகுவாய்கள் 

எவ்வாறு இயங்குகின்றன என்பதுபற்றி 
வெவ்வேறு கருத்துகள் நிலவி வருகின்றன . புகுவாய்களின் இயல்பு 
பற்றியும் தூண்டல்களின் சிறப்புக் குணங்கள் பற்றியும் சரியான 
முறையில் புரிந்துகொண்டால் ஒழிய மோப்பப் புலனுணர்ச்சித் 
துறையில் ஒரு விரிவான கோட்பாட்டை நாம் வெளிப்படுத்த 
முடியாது . அதனால் தான்போலும் இத் துறையில் ஏராளமான 
கோட்பாடுகள் நிலவி வருகின்றன . 


15 . 


உடல் உணர்ச்சிகள் - அமுக்கமும் 

தட்பவெப்பமும் 


மனிதர்கள் தங்கள் உடலிலேயே சில புலனுணர்ச்சிகளைப் 
பெறுகின்றனர் . அமுக்கம் , தட்பவெப்பம் , வலி முதலியவை உடல் 
முழுவதிலும் தோல் , தசை , உள் உறுப்புகள் , திசுக்கள் ஆகியவை 
களிலிருந்து வருகின்றன . இந்தப் புலனுணர்ச்சிகளை மொத்தமாக 
உடல் உணர்ச்சிகள் ( Somesthesis ) என்று கூறலாம் . உயிரிகளின் 
நடத்தையில் சில்லறை புலன்கள் மிகவும் முக்கியத்துவம் 
வாய்ந்தவை என்ற அபிப்பிராயமும் நிலவுகின்றது . நம்முடைய 
நடத்தைக்கு அப் புலன்கள் என்ன வழியில் பங்கு கொண்டு 
உதவுகின்றன என்று நாம் இங்கு கவனிப்போம் . உடல் உணர்ச்சி 
களில் குறிப்பாக அமுக்கமும் தட்பவெப்பமும் பற்றி சற்று 
விரிவாக ஆராயலாம் . உடல் உணர்ச்சிகள் அமுக்கம் , வலி , சூடு , 
குளிர் என்பன தோலிலும் ஆழ்ந்த திசுக்களிலும் உட்கிடப்புறுப்பு 
களிலும் உணரப்படுகின்றன . தசையியக்கம் ( Kinesthesis ) இதில் 
சேர்க்கப்படவில்லை . தசையியக்கப்புலன் என்பது தசைநார்கள் , 
தசைநாண்கள் ( Tendors ) மூட்டுகள் ( Joints ) ஆகியவைகளின் 
உணர்ச்சியைக் குறிப்பிடுகின்றது . 


உடல் உணர்ச்சிப்புலன்கள் மூன்று முக்கியமான செயல்முறை 
களைக் கொண்டிருக்கின்றன . முதலாவதாக , அவைகள் வெளி 
யுலகத்தைப் பற்றிய செய்திகள் பலவற்றை நமக்குக் கொடுத் 
துதவுகின்றன . அச் செய்திகள் நாம் பார்வை மூலமும் கேள்வி 
மூலமும் பெறப்படும் செய்திகளிலிருந்து 

வேறுபடுகின்றன . 
இரண்டாவதாக , உலகத்தைப்பற்றி நமக்கு மிசவும் பயனுடைய 
செய்திகளை நமக்குத் தருகின்றன . அச்செய்திகள் தன்னைப் 
பற்றியும் தன்னுடைய உருவத்தைப் பற்றியும் 

தெரிந்து 
கொள்ளப் பயன்படுகின்றன . மூன்றாவதாக , அப்புலன்கள் நம் 
முடைய பல உந்துகளிலும் ( Drives ) ஊக்கிகளிலும் ( Motives ) 
முக்கியமான இணைப்பாக இருக்கின்றன . மற்ற புலன்களின் மூலம் 
நாம் பெறுகின்ற செய்திகளுக்கும் அறிவுக்கும் உணர்ச்சிப் 
புலன்கள் குறை நிறப்பும் பணியைச் செய்கின்றன . 


348 


உடற்கூற்று உளவியல் 


உதாரணமாக ஒரு பரப்பின் அமைப்பு , ஒரு பட்டுத்துணியின் 
மென்மை , கம்பளிக் கோட்டின் மொரமொரப்பு , ஒரு பொருளின் 
மென்மையான தன்மை அல்லது கடினம் முதலியவை பார்த்தோ 
அல்லது கேட்டோ தெரிந்து கொள்ளக்கூடியதல்ல . தொட்டுப் 
பார்த்து அல்லது தடவிப் பார்த்து அறியக்கூடியவை . தொட்டுப் 
பார்த்துப் புலனுணர்ச்சியைப் 

பெருக்கிக் கொண்டவர்கள் 
பெரும்பாலும் குருடர்களாகவும் செவிடர்களாகவுமிருக்கின்றனர் . 
எனவே உடல் உணர்ச்சிகள் உயிரிகளின் நடத்தையில் முக்கிய 
பங்கேற்கின்றன . 

இங்குக் கூறப்பட்ட நான்கு உடல் உணர்ச்சிகளும் தனித் 
தனியானவை . அவைகள் . 

ஒன்றுக்கொன்று தொடர்பு 
கொண்டிருக்கவில்லை என்ற முறையில் தான் நாம் மேலே கூறிச் 
செல்லப் போகின்றோம் . இக் கருத்து பொதுமக்கள் கருத்துக்கு 
முரண்பட்டதாக இருக்கின்றது . அறிவியல் கருத்துக்கூட பல 
ஆண்டுகளுக்கு முன்பு அதே கருத்தைத்தான் கொண்டிருந்தது . 
பொது உடல் புலனுணர்ச்சி ஒரு தனிப்புலனாகும் . வலி ஒரு தனிப் 
புலலுணர்ச்சியன்று என்றும் கருதப்பட்டது .. ஆனால் மற்ற 
புலன்களின் அதிகப்படியான தூண்டலினால் வலி ஏற்படுவதில்லை . 
மிகவும் செறிவான அழுத்தப்புலனுணர்ச்சிகள் வலி தருவதாக 
இல்லை . அவைகள் செறிவான அமுக்கமாக இருக்கின்றன . ஆனால் 
மிகவும் செறிவான அமுக்கத்தைத் தருகின்ற தூண்டல் வலிப்புகு 
வாய்களையும் தூண்டச் செய்யலாம் . நமக்குக் கிடைக்கின்ற 
சான்றுகள் வலி ஒரு தனிப்புலன் என்பதை உறுதிப்படுத்துவ 
தோடு அமுக்கம் , சூடு , குளிர் ஆகியவைகளும் தனிப்புலன்கள் 
என்பதையும் காட்டுகின்றன . 


உடலுணர்ச்சியின் குணங்கள் 

உடலுணர்ச்சியின் அடிப்படைக் குணங்கள் அமுக்கம் , குளிர் , 
வெப்பம் அல்லது சூடு , வலி என்பன . இவைகள் உடலுணர்ச்சிக் 
குணங்களில் குறைக்கப்பட முடியாதவைகளாகும் . ஆனால் , இக் 
குணங்கள் வெவ்வேறு படித்தரங்களில் இணைந்து சிக்கலான 
உணர்ச்சிகளை உண்டாக்க முடியும் . இவைகளின் மொத்த 
சான்றுகளும் நமக்குத் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த நான்கு 
அடிப்படைக் குணங்களும் ஒவ்வொரு தனிப் புலனுணர்ச்சிப் 
பண்பைப் பிரதிபலிக்கின்றன . அதாவது 

அமுக்கப் புலன் ,, 
சுடு புலன் , குளிர் புலன் , வலிபுலன் என்பன அவை . 


கூருணர்ச்சி உடலெங்கும் பரவலாகத்தானிருக்கின்றது . 
அதாவது நம்முடைய தோல் அதனுடைய பரப்பு முழுவதிலும் 


உடல் உணர்ச்சிகள் ... தட்பவெப்பமும் 


349 


கூருணர்ச்சியைச் சமமாகப் பெற்றிருக்கவில்லை . உதாரணமாக , 
அமுக்கத்திற்கு அதிகப்பட்ச கூருணர்ச்சியைக் கொண்டிருக்கும் 
தோல் பரப்புகள் விரல் நுனிகளாகும் . அவை வெப்பத்திற்கோ , 
குளிருக்கோ , வலிக்கோ , மிகவும் தாழ்ந்த வாயிலைக் 
காட்டுவதில்லை , 


உணர்விழப்பு நரம்பினால் தான் ஏற்படுகின்றது . உணர்விழப்பு 
ஏற்படுவதால் நான்கு தொடு புலனுணர்ச்சிகளும் வெவ்வேறு 
காலத்தில் மறைகின்றன . வெவ்வேறு முறையில் மறைகின்றன . 
நான்கு தொடுபுலனுணர்ச்சிகளும் நம்பத் தகுந்த வகையில் 
வெவ்வேறு கிளர்ச்சிக்காலங்களைக் கொண்டிருக்கின்றன . 


வலிப்புலனுணர்ச்சி கடுமையாக இருந்தால் தண்டுவடத்தில் 
அறுவைச்சிகிச்சை நடத்தப்படுகின்றது . வலித்துடிப்புகள் மேல் 
மையங்களுக்கு தண்டுவடத்தின் பரப்புகள் வழியாகச் செல்லு 
கின்றன . எனவே தண்டுவடட் பரப்புகளைத் துண்டிப்பதின் மூலம் 
கடுமையான வலியைம் போக்கலாம் . சில சமயங்களில் அமுக்கம் , 
குளிர் , சூடு ஆகிய புலனுணர்ச்சிகளின் தொந்தரவு இல்லாம 
லேயே வலியைப் போக்க முடியும் . 


பல்வேறு நோய் நிலைமைகளில் ஒரு புலனுணர்ச்சித்துறை 
நல்ல நிலைமையிலிருக்கும் பொழுது மற்றொரு புலனுணர்ச்சித் 
துறை இழக்கப்படலாம் . வலி மட்டிலும் இழக்கப்பட்டிருக்கலாம் . 
அல்லது குளிர் புலன் மட்டிலும் இழக்கப்பட்டிருக்கலாம் . அல்லது 
அமுக்கப் புலனோ, சுடு புலனோ, இழக்கப்பட்டிருக்கலாம் . தண்டு 
வடத்தில் ஏற்படுகின்ற ஒரு நோய் தட்ப , வெப்ப , வலியுணர்வு 
அழிவு நோய் ( Syringomyelia ) என்பதாகும் . வலிப் புலன் 
இழப்பிலிருந்து அடிக்கடி இந் நோய் விளைகின்றது . 


புகுவாய்கள் அமுக்கம் 

அமுக்கப் புலனுணர்ச்சிக்குப்பலவகையான தனித்திறமை 
பெற்ற முனைகள் பயன்படுகின்றன. 

பயன்படுகின்றன . அவைகளில் பெரும் 
பாலானவை தோல் பரப்புக்கருகாமையில் இட அமைவு பெற்றி 
ருக்கின்றன . ஆனால் அவைகளில் சில தோலுக்கடியில் ஆழத்தில் 
உள் உறுப்புகள் மூட்டுகள் தசைநார்களின் இணைப்புத் திசுக்கள் 
ஆகியவைகளில் இட அமைவு பெற்றிருக்கின்றன . ஒவ்வொரு புகு 
வாய்க்கும் பொருத்தமான தூண்டல் ஒருவகையான இயந்திர 
உருத்திரிபாக இருக்கின்றது . அதாவது புகுவாயின் உருத்திரிபு 
முறைதான் அமுக்கத்திற்குத் தூண்டலாகத் தோன்றுகின்றது . 
மயிரின் அடியைக் கூடைபோன்ற முனைகள் வட்டமிட்டிருக்கின்றது . 


150 


உடற்கூற்று உளவியல் 


மயிரின் அசைவுக்கு அவை உருணர்ச்சியுள்ளவைகளாக 
இருக்கின்றன . ஒரு கூர்மையான பொருளைக் கொண்டு உங்கள் 
தோலின் மீதுள்ள ஒரு மயிரை வளைப்பதின் மூலம் இதை நீங்கள் 
கண்டறியலாம் . யைஸ்னர் குருதிக் கூறுகள் ( Meissners Corpus 
cles ) தோலின் மீது மயிரில்லாத பரப்புகளில் காணப்படுகின்றன . 
இவைகள் தொடுதலுக்கு மிகவும் கூருணர்ச்சியுள்ளவைகளாக 
இருக்கின்றன . விரல் நுனியால் தொட்டாலும் கூட உடனே 
உணரமுடியும் . இது நமக்குக் கூறும் உண்மை என்னவென்றால் 
அவைகள் தனித் திறமை பெற்ற அமுக்கப் புலனுணர்ச்சிப் 
புகுவாய்கள் என்பதாகும் . அவைகள் தோல் சார்ந்த அடுக்குப் 
புகுவாய்களாகும் . உடல் முழுவதிலும் மேல்தோலில் ( Epidermis ) 
தன்னுரிமையான நரம்பு முனைகள் காணப்படுகின்றன . சற்று 
அதிகமான தொடு புலனுணர்ச்சிப் பரப்புகளில் அவைகள் அதிக 
மாகவோ குறைவாகவோ தனித்திறமை பெற்ற தொட்டறியக் 
கூடிய வட்டுகளாகின்றன . இந்த தன்னுரிமையான நரம்பு 
முனைகளும் தொட்டறியக்கூடிய வட்டுகளும் வலியுணர்ச்சிக்குப் 
பயன்படுவதில்லை . ஏனென்றால் அவைகள் , தோலின் மேற் 
புறத்தில் இட அமைதி பெற்றுள்ளன . அவைகள் தோலின் மேற் 
பரப்பில் இட அமைதி பெற்றிரும்பதனாலேயே அவைகள் அமுக்கப் 
புகுவாய்கள் 

காட்டுகின்றன . 

அவைகள் தோலின் 
குறைவான அமுக்கப் புலனுணர்ச்சிப் பரப்புகளில் காணப் 
படுகின்றன . அந்த இடங்களில் மிகுந்த தனித்திறமை பெற்ற 
புகுவாய்கள் காணப்படுவதில்லை . 


என்று 


ஆனால் பாசினின் 

புகுவாய்கள் ( Paeinin Corpuscles ) 
ஆழமான அமுக்கப் புகுவாய்களாகும் . அவைகள் மேல் 
தோலுக்கு அடியில் இட அமைவு பெற்றிருக்கின்றன . மிகவும் 
முழுமையான தோல் உருத்திரிபுக்கு மட்டுமே துலங்குகின்றன . 
இந்தப் புகுவாய்கள் குடல் தாங்கிகளிலும் ( Mesenteries ) காணப் 
படுகின்றன . வயிற்றுக்குக் கீழ் இணைப்புச் சவ்வுகளிலிருந்து குடல் 
தொங்கிக் கொண்டிருக்கின்றது . மெல்லிய இணைப்புச் சவ்வுகள் 
தான் 

குடல் தாங்கிகளாகும் . அப் புகுவாய்கள் செறிமானச் 
செயல் முறையின்போது குடல்கள் வயிறு ஆகியவைகளின் 
அசைவுகளுக்குக் கூருணர்ச்சியுள்ளவைகளாக இருக்கின்றன . 
குழிவான உள் உறுப்புகளின் சுவர்களில் பாசினின் புகுவாய்கள் 
காணப்படுகின்றன . அதாவது சிறுநீர்ப்பை , பெருங்குடல் 
( Colon ) ஆகியவைகளின் சுவர்களில் காணப்படுகின்றன . சிறு 
நீர் கழிக்கும்போதும் , மலம் கழிக்கும்போதும் தொடர்ந்து 
கிவ றன்ற புலனுணர்ச்சிக்கானவைகளாகும் . 


உடல் உணர்ச்சிகள் ...தட்பவெப்பமும் 


5i 


தோலின் அமைப்பு 

தோலின் அமைப்பு என்று நாம் இங்குக் குறிப்பிடுவது நரம்பு 
உடலமைப்பும் உடற் கூற்றியலும் பற்றிய தாகும் . புகுவாய்கள் 
என்ற தூண்டலைப் பற்றி மேலே கண்டோம் . அக் கருத்துகளைக் 
கொண்டு பார்க்கும்போது உடல் முழுவதும் அமுக்கப் புகுவாய் 
மிகவும் தாராளமாக நிறைந்திருக்கின்றன . தோலின் மேற் 
பரப்பில் மட்டு . பன்றி , தோலின் ஆழத்திலும் நிறைந்திருக் 
கின்றன . பல்வேறு உடல் பள்ளங்களின் உள் உறைகளிலும் நிரம்பி 
யிருக்கின்றன . புகுவாய்கள் ஒரு தனி வகையைச் சேர்ந்தவை 
களல்ல . அவை 

இருக்கின்றன . 

எறன . தோலின் 
படத்தில் அதனுடைய திசுக்களைக் 

காணலாம் . 

தோலின் 
அடியிலுள்ள திசுக்கள் மிகவும் சிக்கலானவை . அவைகளிலுள்ள 
பல அமைப்பு களின் செயல் முறைகள் இன்னும் தெளிவான 
முறையில் ஆராயப்படவில்லை . மயிர் உள்ள பகுதிகளில் தோல் 
சார்ந்த அமுக்கம் நன்கு அறியப்பட்ட புகுவாய்களைக் கொண்டிருக் 
கின்றது . உடல் பரப்பின் பெரும் பகுதிகள் மயிர் உள்ள பகுதிகள் 
தான் ( படம் 15. 1 ) . 


பல வகைகளாக 


தோல் இரண்டு அடுக்குகளைக் ( Layers ) கொண்டிருக்கின்றது . 
கெட்டியான வெளி மேல் தோல் ( Epidermis ) என்றும் மொத்த 
மான சவ்வுள்ள உள் தோல் ( Dermis ) என்றும் அவை கூறப்படு 
கின்றன . இந்த இரண்டு அடுக்குகளுக்கும் கீழ் , தோலின் கீழான 
(Subentaneous ) கொழுப்பின் பிரித்துவைக்கும் அடுக்கு ஒன்று இருக் 
கின்றது . இந்த அடுக்கு ஆண்களை விடப் பெண்களுக்கு மொத்த 
மாக இருக்கின்றது . மேல் தோலின் உச்சி அடுக்கு இறந்துபோன 
உயிரணுக்களாலாகியது . ஏனென்றால் உயிருள்ள அணுக்கள் 
காற்று , நீர் , தட்ப வெப்பம் , வெளிச் சூழ்நிலையின் அமுக்கம் 
ஆகியவைகளுக்கு வெளிப்படுத்திக் கொண்டு உயிரோடிருக்க 
முடியாது . இந்த இறந்துபோன அணுக்கள் தொடர்ச்சியாக 
உரித்தெடுக்கப்படுகின்றன . உங்கள் கையின் தோலின் மீது உங்கள் 
நகத்தைக் கொண்டு கீறினால் வெண்மையான கீற்று ஏற்படுவதைக் 
காணலாம் . இது இறந்துபோன உயிரணுக்களால் ஆகியது . மேல் 
தோலின் இறந்துபோன வெளி அடுக்குத் தொடர்ந்து மேல் 
தோலின் உள் அடுக்கிலுள்ள உயிருள்ள அணுக்களால் மாற்றி 
யமைக்கப்படுகின்றன . 


சில ஆழ்ந்து செல்லாத புகுவாய்கள் மேல் தோலின் உள் 
அடுக்கில் காணப்படுகின்றன . பெரும்பாலான தோல் புகுவாய்கள் 
உள் தோலில் காணப்படுகின்றன . அவைகளின் விறைப்பான மேற் 
பரப்பு உள்ள உள்ளங்கையின் ரேகைக்கும் விரல் ரேகைக்கும் 


352 


உடற்கூற்று உளவியல் 


காரணமாக அமைகின்றது . மைஸ்னர் புகுவாய்களும் ( Meissner s 
corpuscles ) கூடை போன்ற முனைகளும் ( Basket endings ) தொடு 
புலனுக்குக் காரணமாக அமைகின்றன . கிரவுஸ் முனைக் குமிழ்கள் 
( Krause end bulbs ) குளிர் புகுவாய்களாகும் . ஆனால் ரூவினி 


1 


2 


3 


5 


6 


7 


8 


9 


10 


11 


12 


20 


13 


-14 


CUT 


8 . 
page398 
80000008 


படம் 15.1 . தோல் பரப்பில் நரம்புகளின் அமைப்பும் மயிரும் 

1. மயிரைச் சுற்றி நரம்பின் முடிவு 
2. கிரவுஸின் முனை குமிழ் 
3. மயிர்ப்பை நெய்மச் சுரப்பி 
4. மயிர் 
5. குருதிக்கணம் 
6. மென்மையான தசைநார் 
1. தொட்டறியக்கூடிய வட்டு 
8. மேந்தோல் 
9. அடித்தோல் 
10. இரவ்வினி ஓடிவு 
11. வியர்வைச் சுரப்பிக் குழாய் 
12. தோலின் கீழான கொழுப்பு 

13 பை சினியன் குருதிக்கணம் 
முனைகள் ( Ruffini endings ) சுடு புகுவாய்களாக இருக்கின்றன . 
பாசினின் புகுவாய்கள் ( Pacinin corpuscles ) ஆழ்ந்த அமுக்கப் 
புகுவாய்களாகும் . 

இவைகள் தோலின் கீழான கொழுப்பு 


உடல் உணர்ச்சிகள் ... தட்பவெப்பமும் 


353 


அடுக்கின் பரப்பில் காணப்படுகின்றன . 

படத்தில் காட்டப் 
பட்டுள்ளன ( படம் 15.1 ) . புகுவாய்களின் அமைப்பு ஒவ்வொரு 
வகைக்கும் உயர்வுபடுத்திக் காட்டப்பட்டிருக்கின்றது . 
புகுவாய்கள் கலந்து அடையாளம் காண முடியாத உறையிடப் 
பட்ட அமைப்புள்ள நரம்பு முனைகளாக காணப்படுகின்றன . 
உடலின் சில பகுதிகள் தன் விருப்பமான நரம்பு முனைகளாக 
இருக்கின்றன . 


பாசினின் புகுவாய்கள் உறையிடப்பட்ட முனைகளில் மிகப் 
பெரியவைகளாக இருக்கின்றன . சாதாரண கண்ணுக்கும் புலப் 
படக்கூடியவை களாக இருக்கின்றன . அவைகளினுடைய அளவு 
ஆராய்ந்து பார்ப்பதற்கும் ஏற்றதாக இருக்கின்றது . அமுக்கத்தின் 
உடல் சார்ந்த சக்தி எவ்வாறு நரம்பு துடிப்புகளாக மாற்றப் 
படுகின்றது என்றும் ஆராய முடிகின்றது . உறையிடப்பட்ட 
முனைகள் ஒரு வெங்காயத்தைப் போன்று காணப்படுகின்றன . 


உருச் சிதைந்த பாசினின் புகுவாய் பரவிச் செல்லாத ஒரு 
இயக்க ஆற்றலை அமைக்கின்றது . அது முனைகளில் ஓடுகின்றது . 
இந்த இயக்க ஆற்றல் உணர்ச்சி நரம்பணு திரும்பத் திரும்ப 
எரிவதற்கான காரணமாக இருக்கின்றது . நரம்பு முனையைச் 
சுற்றியுள்ள வெங்காய அமைப்புள்ள புகுவாய் இயக்க ஆற்றலை 
பழுதுபடுத்தாது எரிக்கப்பட்டு அதனுடைய கீழ் அடி அடுக்குக்கு 
அனுப்பப்படுகின்றது . ஆனால் , எப்படியிருப்பினும் அந்தப் 
புகுவாயோ , நரம்பணு அழிக்கப்படுமானால் ஓர் இயக்க ஆற்றலை 
உண்டாக்க முடியாது . புகுவாய் நரம்பு முளையின் பெரிய பரப்பின் 
மீது அமுக்கத்தைப் பரப்ப உதவுகின்றது . இச் செயல்முறை 
இயக்க ஆற்றலின் அளவை அதிகரிக்கச் செய்கின்றது . பல 
முனைகள் நரம்பு முனைகளின்மீது ஒரே சமயத்தில் தூண்டப் 
பட்டால் அதிகரிக்கப்பட்ட விளைவு ஏற்படுகின்றது . அதாவது 
அவைகள் ஒரு தனிப் புள்ளியில் உள்ள அமுக்கத்தின் மீது அதிகரிக் 
கப்பட்ட துதுலங்கலைக் காட்டுகின்றது . 

பக் காட்டுகின்றது . அந்தப் புகுவாய் இந்த 
மாதிரியே தூண்டலைப் பரப்பலாம் . புகுவாயின்மீது ஏற்படும் 
பெரிய அமுக்கம் ஒரு பெரிய இயக்க ஆற்றலாக விளைகின்றது . 


உடலின் பரப்பிலுள்ள பல்வேறு புள்ளிகளில் அமுக்க 
உணர்ச்சியைச் சோதித்துப் பார்க்கலாம் . பல்வேறு தொடர்பு 
பரப்புகளின் மீது பழுவேற்றப்பட்ட ஊசிகளைக் கொண்டு 
சோதனையைச் செய்யலாம் . அந்த ஊசியைக் கவராய அளவி 
( Aesthesio meter ) என்று கூறுகின்றோம் . கவராய அளவி 

உடற் -23 


354 


உடற்கூற்று உளவியல் 


தோலின்மீது இலேசாக வைக்கப்படுகின்றது . பரிசோதிக்கப்படு 
பவர் ஒரு அமுக்க உணர்ச்சியை உணர்ந்து கூறுகின்ற வரையில் 
பழு ஏற்றப்படுகின்றது . பழைய முறை என்னவென்றால் 
பன்றியின் உடல் மயிர் உபயோகிப்பதாகும் . அந்த மயிரின் 
மொத்தம் செல்லச் செல்ல அதிகரிக்க வேண்டும் . அம் மயிர் 
வளைகின்ற வரையில் தோலின் மீது அமுகப்படவேண்டும் . ஒரு 
மெல்லிய மயிரின் அமுக்கத்திற்கு ஒருவர் தன்னுடைய 
உணர்ச்சியை வெளிப்படுத்துவாரானால் அது , வாயிலைப் பற்றி 
நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமைகின்றது . உடலின் சில பகுதிகள் 
மற்ற பகுதிகளை விட மிகவும் கூருணர்ச்சியுள்ளவைகளாக இருக் 
கின்றன . உதாரணமாக நாக்கு மிகவும் தாழ்ந்த கீழ் மட்ட 
வாயிலாக ( Lowest absolute threshold ) இருக்கின்றது . வால் 
நுனியும் மிகவும் கூருணர்ச்சியுள்ளதாகும் . இத்தப் பகுதிகள் 
உயர்ந்த வாயில்களைக் கொண்டுள்ள உடலின் பகுதிகளை விட 
மிகவும் தனித் திறமை வாய்ந்த புகுவாய்களைக் கொண்டிருக் 


கின் றன . 


இருமுளை வாயில் 

இரு முனை வாயிலைக் கொண்டு அமுக்கத்திற்கான கூருணர்ச் 
சியைச் சோதனையிடலாம் . இரண்டு முனைகளுக்கிடையில் உள்ள 
மிகக் குறைந்த தூரம் அறியப்படுகின்றது . பரிசோதிக்கப்படுபவர் 
மிகக் குறைந்த தூரத்தைக் கொண்ட இரு முனைகளின் வேறுபாடு 
களைக் கண்டறிய முடிகின்றது . எனவே இது ஒரு வேற்றுமை 
வாயிலாகும் . கீழ் மட்ட வாயிலன்று . எப்படியிருப்பினும் இது 
கூருணர்ச்சியைச் சுட்டிக் காட்ட வேண்டும் . ஏனென்றால் சோதிக் 
கப்பட்ட பரப்பில் இது அமுக்கப் புகுவாய் செறிவோடு நெருக்க 
மான தொடர்பு கொண்டிருக்கின்றது . ஒரு சதுர சென்டி 
மீட்டருக்குத் தோலின் மீது எத்தனை புகுவாய்கள் இருக்கின்றன 
என்பதைக் கூறுகின்றது . இரண்டு முனைகளினால் அருகிலுள்ள 
இரண்டு புகுவாய்கள் தூண்டப்பட்டால் ஏற்படுகின்ற உணர்ச்சி 
ஒரு தனி முனையாகும் . இரண்டு வேறுபட்ட முனைகளைக் கண்டறிய 
தூண்டப்பட்ட புகுவாய்கள் தூண்டப் படாத புகுவாய்களால் 
பிரிக்கப்பட வேண்டும் . தோலின் ஒரு பரப்பில் அதிகமான 
அமுக்கப் புகுவாய்களிருந்தால் அவைகள் மிக நெருக்கமாக 
அமைக்கப்பட்டிருக்கின்றன . இரண்டின் முனைகள் நெருக்கமாக 
இருக்குமானால் பரிசோதிக்கப் படுபவர் அவைகளை இரண்டு தனி 
முனைகளாகக் கருதுகின்றார் . தோலின்மீது ஏற்படுகின்ற அமுக்க 
உணர்ச்சியின் விரிவு தூண்டலின் விரிவோடு தொடர்புள்ள தாக 
இருக்கின்றது . 


உடல் உணர்ச்சிகள் ... தட்பவெப்பமும் 


355 


நரம்புடலமைப்பு 
அமுக்க மண்டலத்தின் நரம்பு 

நரம்பு இழைகள் உள்நோக்கிச் 
செல்லுகின்ற 

நரம்பில் 

பெரியவைகளாக இருக்கின்றன . 
அவைகள் நரம்பிழைகளோடு மூளையின் எல்லா தோல் தசைப் 
பரப்புப் புலன்களுக்காகவும் , ஒரு குறிப்பிட்ட உடல் பரப்பிலிருந்து 
தண்டு வடத்திற்குச் செல்லுகின்றன . தண்டு வடத்தில் 
அவைகள் ஒரே பொறி பற்றிய புலனனுபவப் பண்புகளுக்கேற்ப 
( Sense modalities ) பரப்புகளில் பிரிக்கப்படுகின்றன . தலைக்குக் 
கீழிருந்து அமுக்க நரம்பிழைகள் எதிர்ப்பக்கத்தில் தண்டுவடத்தின் 
பின் பகுதியில் மேலே செல்லுகின்றன . அதாவது பூத்தண்டின் 
( Thalamus ) இரண்டு பின் பகுதி நரம்பு மையங்களுக்குச் 
செல்லுகின்றன . நரம்பிழைகள் தலையிலிருந்து முகத்திற்கு 
மூளையிலிருந்து செல்லும் ஐந்தாவது நரம்பில் ( Cranial ncrve - V ) 
பெரிதும் எடுத்துச் செல்லப்படுகின்றன . பிறகு அதே பூத்தண்டு 
நரம்பு மையத்தில் முடிகின்றன . இங்கு புதிய நரம்பிழைகள் 
எழுகின்றன . அவை தோல் தசைப் புலனுக்குரிய புறணிப் பகுதி 
யின் ( Parictal lobe ) புறணி முகட்டின் பின் மையப் பகுதிக்கு 
( Post - central gyrus ) விரிகின்றன . தோல் தசைப் புலனுக்குரிய 
புறணிப் பகுதி பெருமூளைப் புறணியின் உடலுணர்ச்சிக் கூறுகளை 
ஏற்கும் பெரிய பரப்பாகும் . இந்தப் பரப்பில் உடலுணர்ச்சித் 
துடிப்புகள் மறுபடியும் ஒரு முறை ஒரு நிலக்கிடக்கைக்குரிய 
வடிவத்தில் பிரிக்கப்படுகின்றன . 


இந்தப் புறணித் துண்டின்மீது தலைகீழான உடல் விம்பத்தின் 
ஒருவகை பரப்பப்படுகின்றது . முகம் அடியிலும் பிறப்புறுப்பு 
களும் பாதமும் மேலும் காணப்படுகின்றன . உதாரணமாக , 
கைப்பரப்பின் மின்வலித் தூண்டல் புலனுணர்ச்சி எழச் செய்து 
கையின் எதிர்ப்புறத்தில் இட அமைதி பெறுகின்றது . ஆனாலும் 
இங்கும் குறிப்பிட்ட புலன்களின் செயல் முறை முழுவதும் இழக் 
கப்படவில்லை . ஏனென்றால் புறணி பழுதடையும்போது வேறு 
பட்ட புலன்கள் தேர்ந்தெடுப்புக்கு உள்ளாக்கப்பட்டுத் தொந்தர 
வுக்குள்ளாகலாம் . ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் அதனுடைய 
நரம்பிழைகளை எல்லைக் கோட்டில் பரப்பும் வழி மிகவும் கவர்ச்சி 
கரமாக இருக்கின்றது . படத்தில் ( படம் 15.1 ) மனி தனின் 
பெரும்பாலான தோலின் நரம்பு உயிரணுக்கள் காட்டப் 
பட்டிருக்கின்றது . தோலின் நரம்பின் உயிரணு ( Dermatomes ) 
என்பதை வரையறை செய்யலாம் . தோலின் நரம்பு உயிரணு 
என்பது தண்டுவடத்தின் ஒரு தனி பின்பகுதி அடிப் பகுதியினால் 
உள்நோக்கிச் செல்லுகின்ற நரம்பிழைகள் வழங்கப்பட்ட தோல் 
பரப்பாகும் . எனவே ஒவ்வொரு தண்டுவட நரம்புக்கும் ஒரு 


356 


உடற்கூற்று உளவியல் 


தோலின் நரம்பு உயிரணுவைக் கொண்டிருக்கின்றோம் . ஆனால் 
முதல் கழுத்து நரம்பு இதற்கு விதிவிலக்காகும் . மொத்தத்தில் 
எட்டு கழுத்து நரம்புகளும் ( Cervial ) பன்னிரண்டு மார்புக்கூடு 
நரம்புகளும் ( Thoravic ) ஏழு இடுப்பு நரம்புகளும் ( Lumber ) 
நான்கு முதுகு நரம்புகளும் ( Sacral ) ஒரு குத நரம்பும் ( Coccy 
geal ) இருக்கின்றன . தோலின் நரம்பு உயிரணு என்பது தண்டு 
வட அடிப்படைக்கு இட்ட பெயராகும் . பிறழ்வு உளவியலில் 
முக்கியமான கட்டளை விதிகளில் ஒன்று என்னவென்றால் ஒரு 
குறிப்பிட்ட மயக்க நிகழ்ச்சி உறுப்புக்குரியதா அல்லது உணர்ச்சி 
அதிர்ச்சிக்குரியதா ( Hysterial ) என்பதை முடிவு செய்வதாகும் . 
அது இந்த தோலின் நரம்பு உயிரணுவைச் சார்ந்திருக்கின்றது . 
ஆனால் பெரும்பாலும் உறுப்புக்குரிய ( Organic ) மயக்கம் தோலின் 
நரம்பு உயிரணு 

எல்லைக் கோட்டில் அடக்கப்படுகின்றது . 
உணர்ச்சி அதிர்ச்சிக்குரிய மயக்கம் அப்படியன்று . 
முழுக் கையும் அல்லது முழுப் பாதமும் உள்ளடங்கிய தாக 
இருக்கின்றது . 


இடங் காணல் 

இடங்காணல் என்பது அமுக்கத்தின் ஒரு முக்கியமான பண்புக் 
கூறாகும் . ஏனென்றால் அமுக்கமும் முக்கியமாக இடப் புலன் 
சம்பந்தப்பட்டதாகும் . இது பார்வையைப் போன்றது . இந்த 
இரண்டு புலன்களிலும் இடத்தின் வடிவமைப்பு முக்கிய பண்புக் 
கூறாக இருக்கின்றது . தசையியக்கப் புலனோடும் , பார்வைப் 
புலனோடும் அமுக்கங்களின் இடங்காணல் , இடம் , நிலை , 
ஆகியவைகளின் கருத்து வளர்ச்சிக்கு அடிப்படையாக 
இருக்கின்றது . சரிநுட்பமாக இடங்காணல் பரப்புக்கு ஏற்பவும் 
உபயோகிக்கும் முறைக்கு ஏற்பவும் வேறுபடுகின்றது . 


தோல் பரப்பின் மீது அமுக்கத் தூண்டலை இடங் காணும் 
திறமை புகுவாய்களின் 

நெருக்கத்தையும் சுட்டிக்காட்ட 
வேண்டும் . தோலின் பரப்பின் மீது எவ்வளவுக்குப் புகுவாய்கள் 
நெருக்கமாக இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு அதிகமான 
நரம்பிழைகள் அந்தப் பரப்பில் அமுக்கப் புகுவாய்களிலிருந்து 
மைய நரம்பு மண்டலத்தையடைகின்றன . உதாரணமாக 
விரல் நுனியைக் கூறலாம் . உடலின் 

அந்தப் பகுதிக்கு 
புறணியின் பிதுக்கப் பரப்பு மிக அதிகமாக ஈடுபாடு கொண்ட 
தாக இருக்கின்றது . இதைச் சற்று எளிமைப்படுத்திக் கூறுவோ 
மானால் அந்தப் பரப்பில் மூளையானது தனியான புகுவாய் 
உட்பொழிவுகளைக் கொண்டிருக்கின்றது . ஆகையினால் தூண்டப் 
பட்ட புள்ளியைத் தெளிவாக இடங்காண முடிகின்றது . 


உடல் உணர்ச்சிகள் ... தட்பவெப்பமும் 


357 


இத் துறையில் நடைபெற்ற பரிசோதனை முடிவுகள் கூறுவது 
என்னவென்றால் எங்கு கீழ்மட்ட வாயிலும் , இரு முனை அமுக்க 
வாயிலும் மிகத் தாழ்வாக இருக்கின்றனவோ அங்கு இடங் 
காணல் மிகவும் கூர்மையாக இருக்கின்றது என்பதாகும் . உடல் 
பரப்பின் மீது அமுக்கப் புலனுணர்ச்சிகளின் 

சரிநுட்பமான 
இடங்காணலுக்கு மாறாக உட்கிட உறுப்புகள் சார்ந்த இடங் 
காணல் மிகவும் அரிதாக இருக்கின்றது . உட்கிட உறுப்புகள் 
சார்ந்த ( Visceral ) புலனுணர்ச்சிகள் 

செறிவற்றவைகளாக 
உணரப்படுகின்றன . உட்கிட உறுப்புக்களிலுள்ள சில அமுக்கப் 
புகுவாய் களினால் பகுதியாக 

உண்டாக்கப்படுகின்றன . 
ஆனால் சிறுநீர்ப் பையின் இடங்காணல் மிகவும் சரிநுட்பமாக 
இருக்கின்றது . 


உட்கிட உறுப்புகள் சார்ந்த இடங்காணல் அரிதாக அல்லது 
குறைபாடுடைய தாக இருப்பதற்குக் காரணம் மற்ற புலன் அதை 
உறுதிப்படுத்தாது தான் என்பது கருதப்படுகின்றது . தோலின் 
மீதுள்ள அமுக்கத் 

தூண்டல்கள் பார்வை மூலமாகவோ 
தொடுதல் மூலமாகவோ உறுதிப்படுத்தப்படலாம் . இதுவே 
அடிக்கடி போதுமான தாகக் கருதப்படுகின்றது . ஏனென்றால் 
அறிவான் ( Subject ) தோல் தூண்டலில் சிறிய வேற்றுமைகளைத் 
தூண்டப்பட்ட புள்ளியில் சிறிய வேற்றுமைகளோடு ஒப்பிட்டுப் 
பார்க்கக் கற்றுக் கொள்ளுகின்றார் . உண்மையில் அமுக்கத் 
தூண்டல் வயிற்றுக்கோ சிறு குடலுக்கோ உபயோகிக்கப்படுவதை 
ஒருவர் பார்க்க முடியாது . ஆனால் 

அமுக்கத்தின் தனிவை 
சிறுநீர்ப் பையில் ஒருவர் உணர முடியும் . சிறுநீர் கழித்தலினால் 
அது விளைகின்றது . 


ஒத்தமைதல் 

ஒத்தமைதல் என்றும் செயல் முறையின் ஒரு பாதி 
புகுவாயின் 

செயல் முறையினாலும் மறுபாதி தூண்டலின் 
செயல் முறையினாலும் நடைபெறுகின்றது . உடலின் 

ஒரு 
பகுதியின் தொடர்ச்சியான அமுக்கத் தூண்டல் உணர்ச்சியில் 
படிப்படியாகக் குறைகின்றது . சில சமயங்களில் ஒத்தமைதல் 
முழுமையடைகின்றது . அதனால் உணர்ச்சி உணரப்படுவதில்லை. 
இலேசான அமுக்கப் புலனுணர்ச்சிகளில் இது மிகவும் உண்மை 
யாக இருக்கின்றது . பொதுவாக கண் கண்ணாடி அணிந்திருப்பதும் 
விரல்களில் மோதிரம் அணிந்திருப்பதும் நாளா வட்டத்தில் 
உணரப்படுவதில்லை , தொடக்கத்தில் உணரப்பட்டாலும் பிறகு 
அவைகள் இருப்பது 

இருப்பது நமக்குத் தெரிவதில்லை . சிலர் கண் 


358 


உடற்கூற்று உளவியல் 


கண்ணாடியை அணிந்து கொண்டிருக்கும்போதே அதைத் தேடு 
கின்றனர் . அதாவது அந்த அளவுக்கு அதனுடைய அமுக்கப் 
புலனுணர்ச்சி அவர்களால் அறியப்படவில்லை என்பதாகும் . 


ஒரு நிலையான அமுக்கம் பெரிய பரப்பின் மீது ஏற்படுத்தப் 
படுமானால் ஒத்தமைதல் மிக வேகமாக நடைபெறுகின்றது . 
ஏனென்றால் அமுக்கத்தின் சிதைவும் தோலின் சிதைவும் ஓர் அலகு 
பரப்புக்குக் குறைவாக இருக்கின்றது . ஒரு சிறிய பரப்பின் மீதோ 
அல்லது பெரிய பரப்பின் மீதோ ஒரு வலிமையான தூண்டல் 
ஏற்படுத்தப்படுமானால் ஒத்தமைதல் மிகவும் மெதுவாக நடை 
பெறுகின்றது . அதிக நேரம் எடுத்துக் கொள்ளுகின்றது . 
ஒரு வலிமையான அமுக்கத் தூண்டல் அதனடியிலுள்ள திசுக் 
களைத் தொடர்ந்து நெருக்கி அழுத்திக் கொண்டிருக்கின்றது . 
இவ்விதமாக தூண்டல் ஆற்றலில் புகுவாய்கள் தொடர்ச்சியாக 
மாற்றங்களுக்கு முன்னிலைப்படுத்திக் 

கொண்டிருக்கின்றன . 
அதனால் ஒத்தமைதலுக்குச் சந்தர்ப்பமில்லாமல் போகின்றது . 
தோல் அதனுடைய மூல அமைப்பைப் பெறுவதற்கு முன்பு ஒரு 
அமுக்கத் தூண்டல் அகற்றப்பட்ட பிறகு ஒத்தமைதல் நடை 
பெறுவதற்கு நெடு நேரம் பிடிக்கின்றது . அதனால் அமுக்க 
முனைகளின் சிதைவு தூண்டல் அகற்றப்பட்ட பிறகும் தொடர்ந்து 
மாறுகின்றது . புகுவாய்கள் தொடர்ந்து எரிகின்றள . அதனால் 
ஓர் உடன்பாடான பின் புலனுணர்ச்சி போன்ற ஓர் அமுக்கப் 
புலனுணர்ச்சி ஏற்படுகின்றது . அதன் 

விளைவாக, கண் 
கண்ணாடியையோ , மோதிரத்தையோ , கைக் கடியாரத்தையோ 
அகற்றிய பிறகும் அவைகளை நாம் அணிந்து கொண்டிருப்பது 
போன்ற ஓர் உணர்ச்சி 

இருந்து கொண்டிருக்கின்றது . 
ஏனென்றால் தோல் இன்னும் சிறிது நேரத்திற்குச் சிதைவுற்றிருப்ப 
தாகத் தெரிகின்றது . 

இதன் 

காரணமாகத்தான் கைக் 
கடியாரமும் , மோதிரமும் கையில் இல்லாமலிருந்தாலும் இருப்ப 
தாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் . 


தட்ப வெப்பநிலை 

தட்ப வெப்பநிலை பற்றி விவாதிக்கும் நாம் வெது வெதுப்பு 
குளிர் ஆகிய இரண்டையும் சேர்த்தே விவாதிக்கின்றோம் . 
ஏனென்றால் தூண்டலில் ஒத்த தன்மைகளிருக்கின்றன . அதே 
போன்று சரியான பரிசோதனைக் கட்டுப்பாட்டிலும் ஒத்த 
தன்மைகளிருக்கின்றன . இக் கருத்தை நாம் நிலையாக மனதில் 
கொள்ளவேண்டும் . ஆனால் எப்படியிருப்பினும் இந்த இரண்டு 
புலனுணர்ச்சிகளும் வேறு வேறானவைகளாகும் . மேலும் மாறு 


உடல் உணர்ச்சிகள்.... தட்பவெப்பமும் 


359 


பட்டவை . நம்முடைய விளக்கத்திற்கான வசதியை முன்னிட்டுத் 
தான் அவைகளை நாம் ஒன்றாக வைத்து விவாதிக்கின்றோம் . 


வெதுவெதுப்பு ( Warmth ) சில சமயங்களில் சங்கடம் தரத் 
தக்க கருத்துச் சொல்லாக 

இருக்கின்றது . வெதுவெதுப்பு 
என்பது தான் புலன் துறைக்கு ஏற்றதாக இருக்கின்றது . ஆனால் 
சூடு ( Heat ) என்ற சொல்லும் இத்துடன் குழப்பிக்கொள்ளப் 
படுகின்றது . இந்த இரண்டு கருத்துச் சொற்களும் ஒன்றுக் 
கொன்று மாற்றி உபயோகித்துக் கொள்ளக் கூடியவைகளல்ல . 
ஏனென்ஜுல் சூடு என்பது வெதுவெதுப்பைவிட மிகவும் சிக்கலான 
புலன் காட்சியாக இருக்கின்றது . ஆனால் சூடு , வெது வெதுப்புப் 
புகுவாய்களும் வலிப் புகுவாய்களும் உடனிகழும் தூண்டலி 
லிருந்து தான் விளைகின்றது . எனவே வெதுவெதுப்பு இல்லாமல் 
சூடு கிடையாது . வலி இல்லாமல் சூடு கிடையாது . மேலும் 
வெது வெதுப்பின் மீது நடத்தப்படுகின்ற பரிசோதனையில் குளிர் 
புலனும் உள்ளடங்கியிருக்கின்றது . 


. 


தூண்டல் 

குளிர் , வெதுவெதுப்பு ஆகிய இரண்டு புலனுணர்ச்சி 
களுக்கும் கீழ்மட்ட தட்ப வெப்பந்தான் பொருத்தமான 
தூண்டலாக இருக்கின்றது . நடைபெற்ற சில ஆராய்ச்சிகளில் 
தோலுக்கடியில் தட்ப வெப்பம் அளவிடப்பட்டது . காணப் 
பட்ட உண்மை என்னவென்றால் குளிர் நரம்பிழைகளில் செயல் 
ஆற்றல்கள் சரியான புகுவாய் தட்ப வெப்பத்தினால் கட்டுப் 
படுத்தப்படுகின்றன . தட்ப வெப்ப மாற்றத்தினால் 

அன்று . 
தோலின் குருதிக் குழாய்களில் எதிர்வினைகள் ஒரு வெதுவெதுப்பு 
தூண்டலுக்கு மாறுகின்றது . அதாவது வாயிலை குளிருக்கும் 
குளிராயிருந்தால் வாயிலை வெதுவெதுப்புக்கும் மாறுகின்றது . 


ஒரு வெதுவெதுப்புத் தூண்டலுக்குத் துலங்கும் முகத்தான் 
தோல் பரப்புக்கு அருகிலுள்ள குருதிக் குழாய்கள் பரப்பைக் 
குளிர்ப்படுத்தும் பொருட்டு விரிகின்றன . அடுத்துவரும் வெது 
வெதுப்புத் தூண்டல்களுக்கான வாயில் உயருகின்றது . குளிர் 
தூண்டல்களுக்கான வாயில் தாழ்கின்றது . ஒரு குளிர் தூண்ட 
லுக்குத் துலங்குகையில் அதே குருதிக் குழாய்கள் உடல் சூட்டைப் 
பாதுகாக்கும் பொருட்டுச் சுருங்குகின்றன . அதன் மூலம் அடுத்து 
வரும் குளிர் தூண்டல்களுக்கு வாயில் உயருகின்றது . அதே சமயத் 
தில் வெதுவெதுப்புத் தூண்டல்களுக்கு வாயில் தாழ்கின்றது . 
தோலின் தட்ப வெப்பத்தில் வெதுவெதுப்பு உணர்ச்சியோ 


360 


உடற்கூற்று உளவியல் 


அல்லது குளிர் உணர்ச்சியோ உணரப்படாமலிருப்பதை உடற் 
கூற்றுப் பூஜ்யப் புள்ளி ( Physiological zero point ) என்று கூறப் 
படுகின்றது . தோலில் குருதிக் குழாய் எதிர்வினைகளின் விளைவாக 
உடற் கூற்றுப் பூஜ்யம் புடை பெயர்கின்றது . புகுவாய்களில் 
ஒத்தமைதல் நடைபெறுவதாலும் இது ஏற்படுகின்றது . குளிர் 
புலனுணர்ச்சிக்குப் பொருத்தமான தூண்டல் தோல் பரப்பிலுள்ள 
தட்ப வெப்பமாகும் . அது 35 ° C டிகிரியிலிருந்து 39 ° C வரையிலும் 
செல்லலாம் . வெதுவெதுப்புக்குப் பொருத்தமான 

தூண்டல் 
34 ° C டிகிரிக்கும் 35 ° C க்கும் இடையிலுள்ள தட்ப வெப்பமாகும் . 
அல்லது இதற்கு மேலும் செல்லலாம் . 


இந்த தட்ப வெப்பங்கள் ஒன்றின் மேல் ஒன்று ஏறிச் 
செல்லலாம் . ஏனென்றால் உடற் கூற்றுப் பூஜ்யப் புள்ளியில் 
மாற்றம் ஏற்படுவதால் அவ்வாறு நடைபெறலாம் . ஆனால் நாம் 
என்ன தட்ப வெப்பத்தோடு தொடங்குகின்றோமோ அதைச் 
சார்ந்திருக்கின்றது பொருத்தமான தூண்டல் தட்ப வெப்பம் . 
சூடு என்பது வெதுவெதுப்பும் வலியும் சேர்ந்த ஒரு புல 
னுணர்ச்சியோ அது போலவே கடுமையான குளிரும் வலியும் 
குளிரும் சேர்ந்த ஒரு புலனுணர்ச்சியாகும் . 


தோலின் படம் 

தோலின் மீதுள்ள குளிர் புள்ளிகளையும் வெதுவெதுப்புப் 
புள்ளிகளையும் படம் போட்டுக் காட்ட முடியும் . சிறிய தூண்டல் 
முனைகளைக் கொண்டு புள்ளிகளைக் 

காணலாம் . அமுக்கப் 
புலனுணர்ச்சிக்கு உபயோகப்படுத்திய புள்ளியிடும் தூண்டல் 
களைப் போன்று இங்கும் உபயோகிக்கலாம் . 

அவை ஒரு 
நம்பிக்கையான பரவலைக் காட்டுகின்றன . ஆனால் மிகுந்த 
அமுக்கப் புலனுணர்ச்சிப் புள்ளிகளைப் போன்று நிலையானவை 
களல்ல . வெதுவெதுப்புக்கும் , குளிருக்கும் ஆன புகுவாய்கள் 
தோலின் மிக ஆழத்திலிருக்கின்றன . அதாவது மேலேயுள்ள 
அமுக்கப் புகுவாய்களுக்குக் கீழிருக்கின்றன . அதன் காரணமாக 
இடங்காணல் சிரமமாகும் . 


மேலும் , தட்ப வெப்ப மாற்றங்கள் இயந்திரச் சார்பான 
அமுக்கச் சிதைவைவிட தோலின் வழியாக மிகவும் பரவலாக 
பரவுகின்றன . பரிசோதனைகளின் மூலம் நாம் அறிவது என்ன 
வென்றால் வெதுவெதுப்பைவிட குளிர் மிகவும் கூருணர்ச்சியுள்ள 
தாகும் . அதாவது ஒரு சதுர செண்டி மீட்டரில் குளிர் புள்ளிகள் 
அதிகமாக 

இருக்கின்றன . குளிருக்குக் கூருணர்ச்சியுள்ள 
உடலின் பரப்புகள் என்பவை வெதுவெதுப்புக் கூருணர்ச்சி 


உடல் உணர்ச்சிகள் ... தட்பவெப்பமும் 


361 


யுள்ளவைகளாக இருக்கின்றன . இதற்குச் சில விதிவிலக்குகள் 
இருக்கலாம் . ஆனால் பொதுவாக இந்த இரண்டு வகையான 
தூண்டல்களுக்கும் நம்முடைய முகம் மிகவும் கூருணர்ச்சியுள்ள 
பரப்புகளைக் கொண்டிருக்கின்றது . 


புகுவாய்கள் 


நரம்பு உடலமைப்பையும் உடற்கூற்றியலையும் பற்றி இங்கு 
நாம் சிறிது காண்போம் . வெதுவெதுப்புக்கும் , குளிருக்கும் 
உள்ள - குவாய்களைப் பற்றி அவ்வளவு உறுதியாக நாம் அறிய 
முடியவில்லை . அவை நரம்பிழைகளில் தன் விருப்ப நரம்பு 
முனைகளாக இருக்கின்றன என்பது கருத்தாக இருக்கின்றது . 
எனவே கிடைத்துள்ள விவரங்களைக் கொண்டு தட்ப வெப்பப் 
புலனுணர்ச்சிப் புகுவாய்களை இங்கு விளக்குவோம் . 


புகுவாய்களைப் பற்றி நடைபெற்ற பரிசோதனை களிலிருந்து 
குளிர் புகுவாய்கள் தோலின் மேல் பரப்புக்குக் கீழ் 0.1 மில்லி 
மீட்டரிலிருக்கின்றன என்று தெரிகின்றது . வெதுவெதுப்புப் 
புகுவாய்கள் தோலின் மேற்பரப்புக்கு 0.3 மில்லி மீட்டர் கீழ் 
மிகவும் செறிவற்றுப் பரவியிருக்கின்றன . பரிசோதனைகளின் 
மூலம் ஒவ்வொரு 

புகுவாய்களும் 

அதனுடைய 
ஆழத்தில் கீழ்மட்ட தட்ப வெப்பத்திற்குத் துலங்குகின்றன என்று 
தெரிகின்றது . நாய் , பூனை ஆகியவைகளின் நாக்குகளின் மீது 
குளிர் , வெதுவெதுப்புத் தூண்டல்களை உபயோகித்துப் பார்த்த 
போது புகுவாயின் ஆழத்தைப் பற்றிய புள்ளி விவரம் ஒத்துச் 
செல்லுவதாகத் தெரிகின்றது . 


வகையான 


குளிர் , வெதுவெதுப்பு தூண்டல்களுக்கான புகுவாய்கள் 
தனித் திறமை பெற்றவைகளாகவும் தனித் திறமை பெறாதவை 
களாகவுமிருக்கின்றன . கிரவுஸ் முனைக் 

குமிழ்கள் குளிர் 
புகுவாய்களாக உதவுகின்றவைகள் சரியான ஆழத்தில் ( 0.1 
மில்லி மீட்டர் ) இருப்பதாகக் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன . 
இந்தப் புகுவாய்கள் சளிச் சவ்வுப் பரப்பில் கண்டுபிடிக்கப் 
பட்டிருக்கின்றன . மற்றும் முகம் போன்ற குளிருக்குக் கூருணர்ச்சி 
யுள்ள பரப்புகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன . 

நடை 
பெற்ற ஒரு பரிசோதனையில் திசுக்கள் அகற்றப்பட்டன . படம் 
போடப்பட்டுக் குளிர் புள்ளிகள் காட்டப்பட்டன . பிறகு உருப் 
பெருக்கியின் கீழ் ஆராயப்பட்டது . கிரவுஸ் முனைக் குமிழ்கள் 
குளிர் புள்ளிகளுக்கருகில் காணப்பட்டன . மற்ற புள்ளிகள் 
அதாவது குளிருக்குக் கூருணர்ச்சி கொள்ளாத புள்ளிகள் சற்று 


362 


உடற்கூற்று உளவியல் 


அப்பாலிருந்தன . இப் பரிசோதனை மற்ற பகுதிகளில் திருப்பிச் 
செய்து பார்க்கப்பட்டன . 

வெதுவெதுப்புப் புகுவாய்களாக உதவும் ருவினி ( Ruffini ) 
முனைகள் 0.3 மில்லி மீட்டர் ஆழத்திலிருக்கின்றன . இவைகள் 
உடலின் வெதுவெதுப்புக் கூருணர்ச்சிப் பகுதிகளில் மிகவும் 
அதிகமாகக் காணப்படுகின்றன . வெதுவெதுப்புப் புள்ளிகளைப் 
படமிட்டுக் காட்டி , உருப்பெருக்கியினால் அவைகளுக்குக் கீழ் 
தோலை ஆராய்ந்து பார்க்கப்பட்டது . முன் தோலும் மற்ற வெது 
வெதுப்புக் கூருணர்ச்சிப் பகுதிகளும் இதே போன்று ஆராயப் 
பட்டன . ஆனால் குளிர் புள்ளிகளைப் போன்று 

அவ்வளவு 
தெளிவான முடிவுகள் இங்குக் கிடைக்கப்பெறவில்லை . ஆனால் 
ருவினி முனைகள் காணப்பட்டபொழுது அவை தோலின் மேல் 
வெது வெதுப்புத் தூண்டல்களுக்குக் கூருணர்ச்சி கொள்ளும் 
புள்ளிகளுக்கு அருகில் காணப்பட்டன . 

இதுவரையில் நாம் விவரித்து வந்த கிரவுஸ் முனைக் குமிழ்கள் 
குளிர் புகுவாய்கள் என்றும் , ருவினி முனைகள் வெதுவெதுப்புப் 
புகுவாய்கள் என்றும் காட்டப்பட்டன . ஆனால் அவைகள் குளிர் , 
வெதுவெதுப்பு முனைகளாக மட்டுமிருக்கவில்லை . சில சளிச் 
சவ்வில்லாத பரப்புகளில் அதாவது உள்ளங்கை , கை போன்ற 
பரப்புகளில் பல உறையிடப்பட்ட முனைகள் காணப்படுகின்றன . 
வெளிக் காது போன்ற மற்ற பரப்புகளில் தன் விருப்ப நரம்பு 
முனைகள் இருக்கின்றன . இந்தப் பரப்புகள் குளிருக்கும் வெது 
வெதுப்புக்கும் கூருணர்ச்சியுள்ளவைகளாக இருக்கின்றன . ஆனால் 
தனித் திறமை பெற்ற புகுவாய்களைக் கொண்ட பரப்புகளைவிடக் 
குறைவான கூருணர்ச்சியையே கொண்டிருக்கின்றன . பரப்புக்கு 
அருகிலுள்ள தன் விருப்ப முனைகள் குளிர் புகுவாய்களாகும் . 
தோலுக்கு அடியிலுள்ள தன் விருப்ப முனைகள் வெதுவெதுப்புப் 
புதவாய்களாகும் . தன் விருப்ப நரம்பு முனைகள் அடுக்குகளாக 
ஒழுங்குப்படுத்தப்பட்டிருக்கலாம் . மிகவும் மேலே உள்ளவைகள் 
அமுக்கத்திற்கும் ஆழத்திலுள்ளவை குளிருக்கும் இன்னும் 
ஆழத்திலுள்ளவை வெதுவெதுப்புக்கும் மிக ஆழத்திலுள்ளவை 
வலிக்கும் 

ஒழுங்குப்படுத்தப்பட்டிருக்கின்றன . எப்படி 
யிருப்பினும் நரம்பு முனைகளிலிருந்து வரும் உட்பொழிவின் 
வடிவந்தான் எல்லா நான்கு உணர்ச்சிகளின் குணங்களை நிர்ண 
யிக்கின்றன என்று சில கோட்பாடுகள் கூறுகின்றன . 


உளவியல் பரும அளவு 

உளவியல் பரும் அளவு என்பது தட்ப வெப்ப நிகழ்ச்சிகளைக் 
குறிப்பிடுவதாகும் . ஒவ்வொரு புலனிலும் ஒரு தோல் சார்ந்த 


உடல் உணர்ச்சிகள்... தட்பவெப்பமும் 


363 


குணம் 


வெது 


என்று 


குணமிருக்கின்றது . குளிர்ச்சிக் குணம் குளிர் புலனுக்கும் வெது 
வெதுப்புக் 

வெதுப்பு புலனுக்கும் 
இருக்கின்றது . தட்ப வெப்பப் புலன்கள் உட்கிட உறுப்புக்களில் 
இயல்பான நிகழ்ச்சி முறையில் எழுப்பப்படுவதில்லை . நாகரிக 
மனிதன் சூடான உணவையும் குளிர்ச்சியான உணவையும் 
உபயோகிக்கின்றான் . ஆனால் , பழங்கால மனிதன் இந்த 
உணவுகளின் இனிமையான சுவையை அறிந்தானில்லை . வெது 
வெதுப்பும் குளிரும் வாயினால் வெளியிடப்படலாம் . உட்கிட 
உறுப்புச் சார்ந்த வெது வெதுப்பும் குளிரும் அவைகளின் 
தோல் சார்ந்த சரி எதிர்ப் பகுதிகளின் குணத்தை விடத் தாழ் 
வாக இருக்கின்றன . செறிவை குளிர் , வெதுவெதுப்பு ஆகியவை 
களின் பரும அளவை உடனடியாகக் காணலாம் . 


பொதுவாக இயல்பான தோல் தட்ப வெப்பத்திற்கு 
மேலான தட்ப வெப்பங்கள் வெதுவெதுப்புப் புலணுணர்ச்சிகளைக் 
கொடுக்கின்றன . இந்தப் புலணுணர்ச்சிகள் தூண்டலின் தட்ப 
வெப்பம் அதிகரிக்கும் பொழுது மிகச் செறிவானவைகளா 
கின்றன . மாறாக , இயல்பான தோல் தட்ப வெப்பங்களுக்குக் 
குறைவான தட்ப வெப்பங்கள் 

குளிர் புலனுணர்ச்சிகளைத் 
தருகின்றன . தட்ப வெப்பம் கீழிறங்க இறங்க குளிர் புலனுணர்ச்சி 
மிகவும் செறிவடைகின்றது . எப்படியிருப்பினும் இந்தத் தொடர் 
புறவுகளை இரண்டு முக்கிய நிகழ்ச்சிகள் மாற்றியமைக்கின்றறன . 
மேல் மட்டத் தூண்டல்களின் ( Terminal limens ) விளைவால் 
முதல் கட்டுப்பாடு விதிக்கப்படுகின்றது . அவ்விதமான புள்ளியில் 
தூண்டல் தட்பவெப்பம் வலியை 

எழுப்புகின்றது . 
உதாரணமாக , வெதுவெதுப்புப் புலன் 50 ° C டிகிரியிலிருக்கும் 
பொழுது அது 
அது வலியாக 

மாறுகின்றது . குளிர் புலனுக்கு 
விளைவை உண்டாக்குகின்ற மேல்மட்ட வாயில் 18 ° C டிகிரியாக 
இருக்கின்றது . 


தட்பவெப்ப புலன்கன் , வலியோடு கலந்திருப்பவை , இந்தப் 
புள்ளிகளுக்கு மேலோ அல்லது கீழோ தூண்டல் தட்ப 
வெப்பங்களோடு எழுப்பப்பட முடியும் . ஆனால் , புகுவாய்கள் 
70 ° C டிகிரிக்கு மேலும் - 10 ° C டிகிரிக்குக் கீழும் துலங்கு 
வதற்குத் தவறி விடுகின்றன . என்பதற்கான சில குறிப்புக்கள் 
நமக்குக் கிடைக்கின்றன . தட்ப வெப்பத்தின் இந்த இரு இறுதி 
முனைகள் நெருங்கி வருவதற்கு முன்பே திசுக்கள் பழுதடை 
கின்றன . அதனால் துலங்கல் ஏற்படுவதில்லை . 


இரண்டாவது கட்டுப்பாடு வெதுவெதுப்பினாலும் குளிர்ச்சி 
யினாலும் போதிய தூண்டல் ஏற்படுத்த முடியாதபோது விதிக்கப் 


364 


உடற்கூற்று உளவியல் 


படுகின்றது . அதாவது அந்த தட்பவெப்பம் போதிய தூண்டலின் 
வீச்சிக்குள்ளிருப்பதில்லை . தோலின் தட்ப வெப்பத்திற்குக் கீழான 
தட்பவெப்பத்தைக் கொண்ட தூண்டலினால் வெதுவெதுப்பை 
எழுப்புதல் என்பதும் தோலின் தட்பவெப்பத்திற்கு மேலான 
ஒரு தூண்டலினால் குளிர் உணர்ச்சியை எழுப்புதல் என்பது 
இதன் பொருளாகும் . இந்த விளைவுகளைத்தான் முரண்பாடுள்ளது 
போலத் தோன்றும் . குளிரும் வெது வெதுப்பும் ( Paradoxical cold 
and warmth ) என்று கூறுகின்றோம் . முரண்பாடுள்ளது போலத் 
தோன்றும் குளிர் இந்த இரண்டில் மிகவும் எளிதாக அடிக்கடி 
உணரப்படுகின்றது . வெது வெதுப்புப் புள்ளிகளின் பரப்புக்களைப் 
படமிட்டுக் காட்டுகின்றபோது இது அடிக்கடி நிகழ்கின்றது . 
முரண்பாடுள்ளது போலத் தோன்றும் குளிர் 43° C டிகிரிக்கும் 
50 ° C டிகிரிக்கும் இடையில் நிகழ்கின்றது . ஏனென்றால் , குளிர் 
புகுவாய்கள் போதிய அளவு 

தூண்டப்படவில்லை . 
முரண்பாடுள்ளது போலத் தோன்றும் 

வெதுப்பு 
25 ° C டிகிரிக்கும் 31 ° C டிகிரிக்கும் இடையில் நடைபெறுகின்றது . 
அதாவது 

வெதுப்புப் புகுவாய்கள் போதிய அளவு 
தூண்டப்படாத பொழுது நடைபெறுகின்றது . 


வெது 


வெது 


போன்று , 


இந்த இரண்டு புலன்களுக்கும் கீழ்மட்ட வாயிலைப் பற்றிய 
கருத்து ஒன்றுபட்டதாக இல்லை . ஏனென்றால் , பரிசோதனை முறை 
களிலுள்ள வேற்றுமை ஒரு காரணமாகச் சொல்லலாம் . மற்றொரு 
காரணம் என்னவென்றால் பார்வைப் 

புலனைப் 
ஒத்தமைதலின் விளைவுகள் இங்குக் குறிப்பிடத்தக்கவைகளாக 
இருக்கின்றன . உதாரணமாக வேலையில் செயல் ஆற்றல்களின் 
மீது சில குளிர் நரம்பிழைகள் உடற்கூற்றுப் பூஜ்யப் புள்ளிக்குக் 
கீழ் 0.1 ° C டிகிரிக்குத் துலங்குவதாகக் கண்டறியப்பட்டிருக் 
கின்றது . ஆனால் மற்றவைகள் உயர்ந்த தட்பவெப்ப டிகிரிக்குத் 
தான் துலங்குகின்றன . 


முழு 

உடலுக்கு தட்பவெப்ப மாற்றத்தைப் பற்றிய 
ஆராய்ச்சி காட்டுவது என்னவென்றால் ஒரு மணித்துளிக்கு 0.2 ° C 
டிகிரிக்குக் குறைவாக ஏற்புடுகின்ற ஒரு அதிகரிப்பும் வெது 
வெதுப்பு உணர்ச்சிகளை எழுப்புவதில் விளைவுள்ளதாக இருக் 
கின்றது . சிறு பரப்புகளுக்கு வெது வெதுப்புக்கான கீழ் மட்ட 
வாயில் இதைவிடக் குறைவாக இருக்கின்றது . குளிர் புலன் 
உணர்ச்சிக்கும் கீழ்மட்ட வாயில் இதே முறையிலிருக்கின்றது . 


இங்கு நாம் காட்டிய விரவங்கள் செயல் ஆற்றல்களிலிருந்து 
பெறப்பட்ட புள்ளி விவரங்களோடு ஒத்துச் செல்லுவதாக 


உடல் உணர்ச்சிகள்... தட்பவெப்பமும் 


365 


இருக்கின்றது . வேற்றுமைத் தூண்டல் உடல் பகுதிகளோடு 
குறிப்பிடத்தக்க அளவு வேறுபடுகின்றது . வேற்றுமைத் தூண்டல் 
வரையளவான தட்பவெப்பத்தைச் சார்ந்திருக்கின்றது . தட்ப 
வெப்பப் புலன்களுக்கு வெப்பரின் விதி ( Weber s law ) ஒப்புக் 
கொள்ளத்தக்கதாக இல்லை . தோல் சார்ந்த மற்ற புலன்களைப் 
போன்று சிறிய அளவுள்ள வெதுவெதுப்பு அல்லது குளிர் 
தூண்டல்களைக் 

கொண்டு தோலை ஆராய்ந்து பார்த்ததின் 
விளைவாகப் புள்ளிகள் ( Spots ) கண்டுபிடிக்கப் பட்டன . 
அப் புள்ளிகள் தோலில் இட அமைவு பெற்றிருக்கின்றன . வெது 
வெதுப்புப் புள்ளிகள் ( Warm spots ) என்றும் , குளிர் புள்ளிகள் 
( Cold spots ) என்று அவைகளை நாம் கூறுகின்றோம் . இப்புள்ளிகளை 
இடங்காணல் நம்பிக்கை தருவதாகத்தானிருக்கிறது . அதிலும் 
குளிர் புள்ளிகளை வெதுவெதுப்புப் புள்ளிகளை விடச் சரியாகக் 
கண்டறிய முடியும் . இப் புள்ளிகள் ஒரு தனிப் புகுவாயைத் 
தூண்டுவதனால் காணப்படுவதை விடத் தூண்டலின் வடிவத்தி 
லிருந்து தான் பெரும்பாலும் வெளிப்படுகின்றன . 


ஓர் உளவியல் பரும அளவின் விரிவும் குறிப்பிடத்தக்கதாகத் 
தானிருக்கின்றது . தோலின் பெரிய பரப்புகளுக்கும் சிறிய 
பரப்புகளுக்கும் தூண்டலின் விளைவுகள் வேறுபடுகின்றன . தட்ப 
வெப்ப ஒழுங்கமைப்புச் செயல் முறையின் திறமை அதற்குக் 
காரணமாக இருக்கின்றது . 


ஒத்தமைதல் 

குளிர் , வெதுவெதுப்புத் துலங்கல்களுக்குக் காட்டப்பட்ட 
தட்ப வெப்ப எண்கள் எல்லாம் மாறக்கூடியவைகளாகும் . அவை 
நிலையானவைகள் அல்ல . ஏனென்றால் புகுவாய்களில் ஒத்தமைதல் 
ஏற்படுகின்றது . குருதிக் குழாய்கள் சுருங்குகின்றன . அல்லது 
விரிகின்றன . ஆனால் ஒத்தமைதலின் விளைவுகள் சிறிய பரப்பு 
களுக்கும் , பெரிய பரப்புகளுக்கும் முழு உடலுக்கும் ஓரளவு 
வேறுபடுகின்றது . முழு 

உடலிலும் தட்ப 

வெப்பத்திற்கு 
ஒத்தமைதல் நடைபெறுகின்றது . உடற் கூற்றுப் பூஜ்யப் 
புள்ளியின் ஒரு சில டிகிரிகளுக்குள் உள்ள தட்ப வெப்பத்திற்கு 
ஒத்தமைதல் நடைபெறுகின்றது . உடற் கூற்று பூஜ்யப் புள்ளி 
( Physiological zero point ) தட்ப வெப்பத்தின் குறுகலான 
வீச்சாகும் . அது கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவில் உணரப் 
படுவதில்லை . குளிராகவோ , வெதுவெதுப்பாகவோ 

அது 
உணரப்படுவதில்லை . அது ஒவ்வொரு பரப்பிலும் ஒவ்வொரு 
விதமாக உணரப்படுகின்றது . ஒவ்வொரு பரப்பிலும் உணரப் 
படுகின்ற வெவ்வேறுவிதமான உணர்ச்சியானது வெளி தட்ப 


366 


உடற்கூற்று உளவியல் 


வெப்பம் , வெப்ப அலை பரவுதல் , பயிற்சி , ஆரோக்கியம் 
ஆகியவைகளைச் சார்ந்திருக்கின்றது . முழு உடலுக்கும் தூண்டலில் 
உடற் கூற்றுப் பூஜ்யப் புள்ளியிலிருந்து ஏதேனும் விரிவான 
விலகுதல் இருக்குமானால் , அது பகுதியான ஒத்தமைதலையோ 
உணர்ச்சியற்ற நிலையையோ உண்டாக்குகின்றது . பெரிய 
பரப்புகளின் மீது மிகுந்த தட்ப வெப்பத்தினால் உடற் கூற்றுத் 
துலங்கல்கள் ஏற்படுமாறு செய்தால் அது கட்டு மீறியதாக 
இருக்கின்றது . உதாரணமாக மிகுந்த குளிரினால் நடுக்கமும் , 
மிகுந்த வெப்பத்தினால் வியர்த்தலும் ஏற்படுகின்றன . 


சிறிய தூண்டல்களுக்கு ஒத்தமைதல் முழுமையாகின்றது . 
தூண்டலின் பரப்புக்கு ஏற்ப ஒத்தமைதலுக்கான 

காலம் 
அதிகரிக்கின்றது . ஒத்தமைதலின் குணப்பண்புகளில் குளிருக்கும் 
வெது வெதுப்புக்குமிடையில் பெருத்த வேறுபாடு கிடையாது . 
உதாரணமாக , வெதுவெதுப்புத் தூண்டல்களுக்குச் சிறிய பரப்பு 
களின்மீது ஒத்தமைதல் பன்னிரண்டிலிருந்து முப்பத்தைந்து 
வினாடிகளுக்குள் நடைபெறுகின்றது . குளிர் தூண்டல்களுக்குச் 
சிறிய பரப்புகளின்மீது ஒத்தமைதல் இருபதிலிருந்து ஐம்பது 
வினாடிகளுக்குள் நடைபெறுகின்றது . வேறுபாட்டியல்பு புள்ளிக்குப் 
புள்ளி பெரிதாகவுமிருக்கலாம் . அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 
உள்ள புகுவாய்களின் கூருணர்ச்சியைச் சார்ந்திருக்கிறது . மித 
அளவான பரப்புகளின் ஒத்தமைதல் இந்த இரண்டுக்கும் இடையி 
லுள்ள காலத்தை எடுத்துக்கொள்ளுகின்றது . 


ஒரு மாறாத தட்பவெப்பத்தைக் கொண்ட நீரில் கைவிரலை 
விட்டால் முழு ஒத்தமைதல் 25 ° C டிகிரிக்கும் 35 ° C டிகிரிக்கு 
மிடையில் தான் ஏற்படுகிறது . ஆனால் பெரும்பாலும் முழு 
ஒத்தமைதல் 10 • C 

டிகிரிக்கும் 40 ° C டிகிரிக்கும் இடையில் 
நடைபெறுகின்றது . இத்தகைய ஒத்தமைத்தல் உடற் கூற்று 
பூஜ்யப் புள்ளி அகற்சியில் விளைகின்றது . அதனால் முன்பு 
குளிராக உணரப்பட்ட தட்ப வெப்பம் ஒத்தமைதலுக்குப் 
பின் மேலும் 

தாழ்ந்த தட்பவெப்பம் வெதுவெதுப் 
உணரப்படுகிறது . உதாரணமாக , 

10 ° C டிகிரியில் 
ஒத்தமைதல் நடைபெற்றிருக்குமானால் 12 ° C வெதுவெதுப்பாக 
உணரப்படுகின்றது . அதேபோன்று 38 ° C டிகிரிக்கு ஒத்தமைதல் 
நடைபெற்றிருக்குமானால் 36 ° C டிகிரி குளிர்ச்சியாக உணரப் 
படுகின்றது . இதே போன்று மற்ற தட்ப 

தட்ப வெப்பங்களுக்கு 
ஏற்படுகின்ற ஒத்தமை தலையும் கூறலாம் . 


பாக 


தூண்டலினால் ஏற்படுகின்ற மற்றொரு பின் விளைவும் உண்டு . 
அதாவது பின் புலனுணர்ச்சியின் இருப்பு என்பதாகும் . குளிர் , 


உடல் உணர்ச்சிகள் ... தட்பவெப்பமும் 


367 


வெது வெதுப்பு ஆகியவைகளின் பின் புலனுணர்ச்சிகள் உடன் 
பாடானவைகளாக இருக்கின்றன . ஒரு புள்ளியில் காணப்பட்ட 
புலனுணர்ச்சியின் செறிவுக்கும் இந்தப் புலனுணர்ச்சிகளின் காலத் 
தொடர்ச்சிக்கும் மூலத் தூண்டலை ஒரு வினாடி நிலையாக 
வைத்திருக்கும் பொழுது 

நேரடித் 

தொடர்புறவு 
இருக்கின்றது . புகுவாய்களின் தட்ப வெப்பம் 

மெதுவாக 
மாறுவதால் பின்புலணர்ச்சிகள் புகுவாய்களில் தூண்டலைத் 
தொடரக் கடமைப்பட்டிருக்கின்றன . 


மற்ற உடலுணர்ச்சிகளைப் போன்று தட்பவெப்பப் புலன்கள் 
அவ்வளவு விரிவாக ஆராயப்படவில்லை . அதனால் அவைகளைப் 
பற்றி நாம் அவ்வளவு தெளிவான விளக்கத்தைப் பெற முடிய 
வில்லை . தட்பவெப்பப் புலன்கள் சில புலன் காட்சி நிகழ்ச்சி 
களிலும் காணப்படுகின்றண . அதாவது ஈரம் , உடல் தட்ப 
வெப்பத்தை ஒழுங்கமைத்தல் முதலியன . சூட்டின் புலன் காட்சி , 
எரியும் சூட்டின் புலன் காட்சி , மிகுந்த குளிர்ச்சியின் புலன் காட்சி 
ஆகியவைகள் எல்லாம் ஒரு தட்பவெப்பப் புலனோடு வலியையும் 
கூடுதலாகக் கொண்டிருக்கின்றன . சூட்டின் புலன் காட்சி குளிர், 
வெதுவெதுப்புப் புகுவாய்களின் உடனடித் தூண்டலினால் 
அடிக்கடி பெறப்படுகின்றது . 


தசைநார் , உட்கிட உறுப்புகளின் கூருணர்ச்சிகள் பற்றி 
மிகவும் தெளிவான விளக்கங்கள் நமக்குக் கிடைக்கப்பெறவில்லை . 
தசைநார்சுளில் , தட்பவெப்ப புலனுணர்ச்சிப் புகுவாய்கள் 
இருப்பதாகத் தெரியவில்லை . உட்கிட உறுப்புகளின் கூருணர்ச்சி 
வாய்க்கு மட்டும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது . தட்ப வெப்ப 
கூருணர்ச்சி ஒரு தடுப்புச் செயல் முறையாக உதவலாம் . சூடான 
அல்லது குளிர்ச்சியான பொருள்களை விழுங்கும் பொழுது வாந்தி 
எடுப்பதிலிருந்து ஈடு செய்யலாம் . 


16. தசைநார் புகுவாய் புலன்கள் 

- 
தசையியக்கப் புலன் , 
காதின்முன் கூடப்புலன் 


தசைநார் புகுவாய் புலன்களைப்பற்றி ( Proprioceptors ) 
ஒருசில இடங்களில் குறிப்பிட்டிருந்தோம் . ஆனால் இங்கு 
அவைகளைப்பற்றிச் சற்று விரிவாக ஆராய்வோம் . தசைநார் 
புகுவாய்கள் புகுவாய்களில் 

முக்கியமான வகையைச் 
சேர்ந்ததாகும் . தசைநார் புகுவாய்களையும் புலன் உறுப்பு 
களாகவே 

கருதப்படுகின்றது . அவைகள் தசைநார்களிலும் , 
தசைநாண்களிலும் , மூட்டுகளிலும் இட அமைவு பெற்றிருக் 
கின்றன . கேள்விப் புலன்சாராத உட்காதின் திருக்குமறுக்கான 
துளையிலும் ( Non auditory labyrinth ) அதாவது 

அகச் 
செவியிலும் அவைகள் 

அவைகள் காணப்படுகின்றன . அவைகள் பெரும் 
பாலும் உடல் அசைவுக்குத் துலங்குகின்றன . தசை நார் , தசை 
நாண் , மூட்டு ஆகிய புலன்களை ஒட்டு மொத்தமாக தசையியக்கப் 
புலன் ( Kinesthesis ) என்று கூறுகின்றோம் . 


இப் புலன்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய 
வைகளாக இருக்கின்றன . ஏனென்றால் பெரும்பாலும் இவைகள் 
ஒன்றாகவே தூண்டப்படுகின்றன . அசைவுகளைக் கட்டுப்படுத்து 
வதில் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கின்றன . கேள்விப் புலன் 
சாராத அகச்செவியில் புகுவாய்களைச் சார்ந்திருக்கின்ற புலன்களை 
உட்காதின் திருக்கு மறுக்கான துளைப்புலன்கள் ( Labyrinthine 
senses ) என்று கூறுகின்றனர் . காதின் முன்கூடப்புலன்கள் 
( Vestibular senses ) என்றும் கூறலாம் . புகுவாய்களின் தனித் 
திறமை பெற்ற புலன்கள் என்று இவைகளைக் கூறுகின்றனர் . முன் 
கூடப்புலன்கள் தலையின் அசைவுகளுக்கும் நிலைக்கும் துலங்கு 
கின்றன . சமநிலையின் மறிவினை எதிர் வினைகள் , ஒருமுகப்பாடு , 
கண் அசைவுகள் ஆகியவைகளைத் தொடங்கிவைப்பதோடு , 
அவைகள் மயக்கம் , கிறுகிறுப்பு போன்ற புலனுணர்ச்சிகளுக்கும் 
மறைமுகமாகப் பொருப்பேற்கின்றன . இயக்கச் சமநிலையிலும் , 
நிலையான சமநிலையிலும் மிகவும் முக்கியமாக இவைகள் கருதப் 
படுகின்றன . 


தசைநார் புகுவாய் ...காதின்முன் கூடப்புலன் 


369 


ஆனால் பொது தசைநார் புகுவாய் புலன் தசையியக்கப் 
புலனாகும் . தசையியக்கப் புகுவாய்கள் தசைநார்களில் தசைநார் 
இசைப்பை ( Muscle tone ) நீட்டு மறிவினை வழியாக ஒழுங்கு 
படுத்துகின்றன . இந்தப் புகுவாய்கள் சமலையையும் ஒருமுகப் 
பாட்டையும் ஒழுங்குபடுத்துவதற்குப் பெருமூளைக்குத் துடிப்புகளை 
அனுப்புகின்றன . ஆனால் இவைகள் நேரடியாக விழிப்பான 
புலனுணர்ச்சிகளை எழுப்புவதில்லை . மற்ற 

தசையியக்கப் 
புகுவாய்கள் மூட்டுகளிலும் , தசை நாண்களிலும் தசைநாரின் 
இணைப்புத் திசுக்களிலும் பெருமூளைப் புறணிக்குத் துடிப்புகளை 
அனுப்புகின்றன . இச் செயல் முறையால் கைகளின் அசைவுப் 
புலனுணர்ச்சிகள் விளைகின்றன . 


புகுவாய் உட்பொழிவுகள் இரண்டு அடைவுகளாக ( Sets ) 
இருக்கின்றன . அவை உடலின் பல்வேறு பகுதிகளின் இருக்கைக் 
கும் அசைவுக்கும் கூருணர்ச்சியுள்ளவைகளாக இருக்கின்றன . 
அத்தகைய உட்பொழிவுகளை மொத்தமாக தசை நார்களின் 
புகுவாய் புலன்கள் ( Proprioception ) என்று கூறுகின்றோம் . ஓர் 
அடைவைச் சார்ந்த தசை நாரின் புலன் சார்ந்த புகுவாய்கள் 
தசை நார்களிலும் தசை நாண்களிலும் மூட்டுகளிலும் காணப் 
படுகின்றன . அவைகள் தசை நார் விரைப்புக்குத் துலங்கு 
கின்றன . கைகளின் 

அசைவு , இருக்கை ஆகியவைகளுக்கும் 
துலங்குகின்றன . இந்தப் புகுவாய்களைத்தான் தசையியக்கப் 
புலன் என்று வகைப்படுத்தியுள்ளனர் . 


மற்றொரு அடைவைச் சார்ந்த புகுவாய்கள் அகச் செவியில் 
காணப்படுகின்றன . அந்தக் குறிப்பிட்ட இடத்தை காதின் முன் 
கூடம் அல்லது காது டையப் புழை ( Vestibule என்று கூறலாம் . 
காதின் முன் கூடப் புலன்கள் தலையின் இருக்கைக்கும் அசைவுக்கும் 
துலங்குகின்றன . விழிப்பான புலனுணர்ச்சிகள் பெரும்பாலான 
தசை நார் புலன் சார்ந்த உட்பொழிவுகளின் நேரடி விளைவுகளாக 
இல்லை . தசை நார்களின் புகுவாய் புலன்களுக்கு மறிவினைத் 
துலங்கல்கள் புலனுணர்ச்சி உட்பொழிவில் விளைகின்றன . மேலும் 
இயல்பான நடத்தைக்குத் தசை நார் புகுவாய் புலன்களினால் 
மறிவினைகள் சரி செய்யப்படுகின்றன . இவைகளன்றி ஒருமுகப் 
படுத்தப்பட்ட அசைவைச் 

செய்ய 

முடியாது . மறிவினை 
நடத்தையில் காதின் முன் கூடப் புலன் உள்ளடங்கியிருக்கின்றது . 
இந்த மறிவினை நடத்தை தசை நார் இசைவிப்பை நிலை நாட்டு 
வதற்கு அடிப்படையாக இருக்கின்றது . உடலின் சமநிலையைப் 
பாதிக்கக்கூடிய அசைவுகள் ஏற்படும் பொழுது சமநிலையைப் பாது 
காப்பதற்கான இணக்கத்தை உண்டாக்க அடிப்படையாக 

உடற் - 24 


310 


உடற்கூற்று உளவியல் 


இருக்கின்றது . அல்லது தலையைச் சுற்றுவதினால் ஏற்படும் சமநிலை 
இழப்பைச் சரிக்கட்டுவதற்கு அடிப்படையாக இருக்கின்றது . 
தலையை விரைவாகத் திருப்புதல் காதின் முன்கூடப் புலன்கள் 
மூலமாக மறிவினை இயக்கத்தை ஏற்படுத்துகின்றது . 


இயல்பான வாழ்க்கையில் இந்த மறிவினை இணக்கங்கள் 
நம்மை நல்ல நிலையில் நிறுத்துகின்றன . ஆனால் சில சமயங்களில் 
நம்மை மிகவும் துன்பகரமான நிலைமைகளில் நிறுத்துகின்றன . 
உதாரணமாக , கடல் குமட்டல் நோய் ( Seasickners ) காதின் 
முன் கூடப் புலன் செயல் முறைகளின் தூண்டலினால் ஏற்படும் 
ஒரு விளைவாகும் . தற்காலிகமாக அது நம்மைப் பழுதுபடச் 
செய்கின்றது . அகச் செவியில் ஏற்படுகின்ற ஒரு கோளாறு தான் 
மயக்கத்தை உண்டாக்கி நோய்க்கு இலக்காக்குகின்றது . 


தசையியக்கப் புலன் 

தசையியக்கப் புலன் ( Kinesthesis ) என்பது மைய உடல் , 
கழுத்து , கை கால் ஆகியவைகளில் உணரப்படுகின்ற இருக்கை , 
அசைவுப் புலனுணர்ச்சிகளாகும் . தசையியக்கப் புலன் என்பது 
அசைவு இருக்கை ஆகியவைகளின் புலன் காட்சியில் உள்ளடங்கி 
யுள்ள புலன்களின் ஒரு குழு என்றும் வரையறை செய்யலாம் . 
தசையியக்கப் புலனின் புகுவாய்கள் தசை நார்களிலும் , தசை 
நாண்களிலும் மூட்டுகளிலும் இட அமைவு பெற்றிருக்கின்றன . 
இந்தப் புலன்களில் குறைந்தது நான்கு வகையான புகுவாய்களா 
வது 

உள்ளடங்கியிருக்க வேண்டுமென்று நம்பப்படுகின்றது . 
அவைகளில் ஏற்படுகின்ற தூண்டல்களும் வேறுபட்டிருக்கின்றன .. 


மூட்டுணர்ச்சி 
கை 

கால் இருக்கை , அசைவு ஆகியவைகளின் விழிப்பு 
உணர்ச்சிகளைக் கொடுக்கவல்ல புகுவாய்கள் பெரும்பாலும் 
மூட்டுகளில் காணப்படுகின்றன . கை கால் இருக்கை அசைவு 
ஆகியவைகளின் சில புலனுணர்ச்சிகள் தசை நாண்களையும் , தசை 
நார்களையும் மூடியுள்ள இணைப்புத் திசுக்களிலிருந்து வருகின்றன . 
உதாரணமாக , நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு வலது 
கையை மேசையின் மீது வைத்து உங்களுடைய இடது கையினால் 
ஆள்காட்டி விரலைப் பிடியுங்கள் . பிறகு முன்னும் பின்னும் 
வளையுங்கள் . ஏற்படுவது அசைவுப் புலனுணர்ச்சிகளாகும் . அது 
வலது கையின் ஆள்காட்டி விரலின் மூட்டுகளிலிருந்து முக்கியமாக 
வருகின்றது . இதில் மூட்டுப் புகுவாய்கள் உள்ளடங்கியில்லாத 
தால் தோலிலும் தசை நார்களிலும் உள்ள புகுவாய்களைச் 


தசைநார் புகுவாய் ... காதின்முன் கூடப்புலன் 


371 


செயலிழக்கச் செய்யும் அந்த இடம் சார்ந்த உணர்ச்சி நீக்கம் 
இருக்கைப் புலனைச் சிறிது பழுதடையச் செய்கின்றது . 

மூட்டுப் புகுவாய்களும் மற்ற புகுவாய்களும் கை கால்களின் 
இருக்கை , அசைவு புலன்களுக்கு உடனுதவியளிக்கின்றன . இந்தப் 
புகுவாய்கள் அமுக்கப் புகுவாய்களின் 

ஒரு 

வகை போன்று 
தோன்றுகின்றது . ஆனால் உடலின் மற்றப் பகுதிகளில் உள்ள 
அமுக்கப் புகுவாய்களைப் போலன்றி உடல் ஒரே இருக்கையில் 
அதிக நேரம் இருக்கும்பொழுது அல்லது தொடர்ச்சியான 
தூண்டல் இருக்கும்பொழுது 

இவைகள் 

மிகவும் குறைந்த 
அளவில் தான் ஒத்தமைதல் செய்கின்றன . மூட்டுகளில் பெரும் 
பாலான அமுக்கப் புகுவாய்கள் பாசினின் புகுவாய்களாகும் . 

இந்தப் பாசினின் புகுவாய்களைப் பற்றி முன்பே கூறியிருக் 
கின்றோம் . அவைகளின் கிளர்ச்சிகள் பெருமூளைப் புறணியைச் 
சென்றடையும் செல்வழிகளைப் பற்றியும் கூறியுள்ளோம் . இந்தச் 
செல்வழி தண்டுவடத்தின் உள்நோக்கிச் செல்லுகின்ற நரம்புத் 
தண்டுகளோடு பங்கு கொண்டு , அசைவின் மறிவினைக் கட்டுப் 
பாட்டை உண்டாக்கும் பொருட்டுப் பெருமூளைக்குச் செல்லும் 
செல்வழிகளோடு சேருகின்றன . உள்நோக்கிச் 

செல்லுகின்ற 
நரம்புத் தண்டின் இயக்கப் புலன் வழிகளின் முக்கியத்துவம் 
சிப்லிஸ் அல்லது கிரந்தி ( Syphillis ) நோயினால் தசையியக்கப் 
புலன் அழிந்துபோன நோயாளிகளிடம் காணலாம் . மூட்டுப் புல 
னுணர்ச்சிகளை அவர்கள் இழந்து விடுகின்றனர் . கை கால்களின் 
இருக்கைப் புலனுணர்ச்சியறிவும் அவர்களுக்கு இல்லை . நடக்க 
வேண்டுமென்றால் அவர்கள் தங்கள் பாதங்களைக் 

கவனித்து 
வைக்க வேண்டியிருக்கின்றது . என்ன தான் கவனமாகப் பார்த்து 
பாதத்தை வைத்து நடந்தாலும் அவர்களுடைய நடையில் 
ஒருமுகப்பாடு மிகவும் குறைவாகவே இருக்கின்றது . அவர்கள் 
காலைத் தூக்கி வீசுகின்றனர் . ஒவ்வொரு அடிக்கும் பாதம் 
தரையில் அடிப்பட்டு , திடீர் திடீர் என்று விழுகின்றது . ஏனென்றால் 
தசையியக்கப் புலன் உட்பொழிவு ஏற்படுவதில்லை . மூட்டுப் 
புகுவாய்களிலிருந்து பெருமூளைப் புறணிக்குச் செல்வழிகள் மிக 
நீளமாக இருக்கின்றன . உட்பொழிவைக் கொண்டு செல்லுதலில் 
நீண்ட செயல்முறை உள்ளடங்கியிருக்கின்றது . கூடல்வாய்களில் 
தாமதம் ஏற்படுகின்றது . 

எனவே இத்தகைய ஓர் உட்பொழிவு பிரித்து வகைப் 
படுத்தும் மணி போன்று மெதுவாக , தன்னிச்சையான அசைவு 
களைக் கொண்டுள்ளவைகளை வழிகாட்டவும் இயக்கவும் முடியும் . 
இந்த உட்பொழிவு மிகவும் விரைவான ஓர் அசைவுக்கு முன்னும் 


372 


உடற்கூற்று உளவியல் 


பின்னும் , நடைபெறும்பொழுதும் உடல் இருக்கையைப் பற்றிய 
விவரம் தெரிவிக்க முடியும் . எப்படியிருப்பினும் ஓர் அசைவு 
தொடங்கப்பட்டவுடன் விரைந்து அந்த அசைவைச் சரி செய் 
வதற்கு இந்தச் செல்வழிகளைத் திருத்தம் செய்ய முடியாது . 


உதாரணமாக , வளைகோல் பந்தாட்டத்தில் ( Hockey ) 
பந்தாட்ட வீரர் தன்னுடைய கோலைப் பந்தின்மீது வீசுகின்றார் . 
கோலை வீசும் அசைவு தொடங்கப்பட்டபொழுது அந்த அடி 
பந்தை இலக்குத் தவறிச் செலுத்தும் என்பதை பந்தாட்ட வீரர் 
உடனே அறியலாம் . ஆனால் அந்தச் சமயத்தில் அசைவைச் சரி 
செய்வதற்கு எடுத்துக்கொள்ளும் எந்த முயற்சியும் விளைவை 
இன்னும் மோசமாக்குகின்றது . ஏனென்றால் அசைவைப் பற்றிய 
திட்டம் உயர்ந்த நரம்பு மையங்களில் அமைக்கப்பட்டுவிட்டது . 
அவைகள் தாழ்ந்த நரம்பு மையங்களில் ஒரு தொடர்ச்சியான 
மறிவினை எதிர்வினைகளைச் செயல்படுத்துகின்றன . இந்த மறிவினை 
எதிர்வினைகள் தானாகவே ஒரு முறை தொடங்கிவிடப்பட்ட 
அசைவுகளின் ஒரு விரைவான வரிசை முறையைக் கட்டுப்படுத்து 
கின்றன . அசைவு அல்லது வீச்சு நடந்து கொண்டிருக்கின்ற 
பொழுது அதைச் சிறிது மாற்றியமைக்க உட்பொழிவை 
உபயோகப்படுத்த முடியாது . அடுத்த அசைவு அல்லது வீச்சின் 
போது சரி செய்யலாம் . 


தசை நாண் 


ஒரு 


தசைநாண் என்பதை தசைத் தளை என்றும் கூறலாம் . தசை 
நாண் என்பது இணைப்புத் திசுக்களாகும் . ஒரு தசை நாரையும் 

எலும்பையும் அல்லது மற்றொரு தசை நாரையும் 
இணைப்பதற்கு அத் திசுக்கள் உபயோகமாகின்றன . தசைநாணில் 
ஒரு வகையான முடிவு காணப்படுகின்றது . படத்தில் தசைநாண் 
உறுப்பின் இட அமைவைக் காணலாம் ( படம் ) . 

தசைநாண் 
உறுப்பு தசை நாண் உள்ளேயே ஒரு கட்டினுள் பதிக்கப்பட்டு 
ஒரு பெரிய அரைவட்ட நரம்பிழையினால் நரம்பு வலுவூட்டப்பட் 
டிருக்கின்றது . இந்தப் புகுவாய்கள் இறுக்கத்தினால் தூண்டப் 
படுகின்றன . ஆகையினால் அவைகள் தசைநார் சுருங்கும்பொழுது 
துலங்குகின்றன . அப்பொழுது இணைக்கப்பட்டுள்ள தசைநாண் 
மீது இறுக்கம் விழுமாறு செய்கின்றன . இந்தப் புகுவாய்களுக் 

வாயில் உயர்வாக இருக்கின்றது . தசைநார் கற்றையின் 
புகுவாய்களைவிட நூறு மடங்கு அதிகமாக இருக்கின்றது . 


ஒரு தசை நாரின் தசைநாண் ஒரு மெண்மையான சுத்தி 
யினால் அடிக்கப்பட்டால் தசை நார் மிக விரைவான சுருக்கத் 


தசை நார் புகுவாய் ...காதின் முன்கூடப் புலன் 


373 


தோடு எதிர்வினை புரிகின்றது . இச் செயல் முறையைத் தசை 
நாண் குலுக்கல் ( Tendon reflex ) என்று கூறுகின்றோம் . ஒருவரை 
ஓர் உயரமான மேசையின்மீது உட்கார வைத்து , காலை நன்றாக 
ஆடும்படி தொங்கவிடச் செய்து கால்மூட்டுச் சில்லுக்குரிய தசை 
நாணில் ( Palellar tendon ) ஒரு மென்மையான சுத்தி கொண்டு 
அடித்தால் தொடையின் தசை நார் ( Quadriceps ) மிக விரை 
வாகச் சுருங்குகின்றது . காலின் ஓர் உதைக்கும் அசை ஏற்படு 
கின்றது . இச் செயல் முறையை முழங்கால் குலுக்கல் மறிவினை 
( Knee jerk reflex ) என்று கூறுகின்றோம் . விரைவான சுருக்கம் 
நீட்டுகின்ற தசை நாருக்கு ஏற்படுகின்ற துலங்கலாக இருக் 
அது தசை நாரோடு இணைக்கப்பட்டுள்ள 

தசை 
நாணைத் தட்டுவ தால் ஏற்படுகின்றது . 


கின்றது . 


நாண் 


இவைகளைப் போன்ற தசை நாண் குலுக்கல்கள் எளிதில் 
வளையத் தக்க தசை நார்களிலும் நீட்டுத் தசைநார்களிலும் தசை 
நாண்களை அடித்து உடல் முழுவதிலும் தூண்ட முடியும் . தசை 
குலுக்கல் என்பது ஒரு 

மறிவினை . நீட்டுதலுக்குக் 
கூருணர்ச்சியுள்ள தசை நார்களிலுள்ள புகுவாய்களினால் அம் மறி 
வினை தூண்டப்படுகின்றது . தசைநாணை அடிப்பதினால் அதனோடு 
ணைக்கப்பட்டுள்ள தசை நார் விரைவாக நீளுகின்றது . அதே 
தசை நார் சுருங்குவதாலும் துலங்குகின்றது . அதுவும் 
மறிவினையாகும் . எனவே தசை நாண் குலுக்கல் ஒரு மறிவினையாக 
இருக்கின்றது . 


மறிவினைகளைப் 

பற்றி 

முன்பே கூறப்பட்டிருக்கின்றது . 
மறிவினை கள் ஐந்து பண்புக் கூறுகளால் ஆகியிருக்கின்றது . அவை , 
புகுவாய்கள் , புலனுணர்ச்சி 

நரம்பணுக்கள் , இயைபு நரம் 
பணுக்கள் , இயக்க நரம்பணுக்கள் , இயக்குவாய்கள் என்பன . 
தசை நாண் குலுக்கல் மற்ற மறிவினை களைவிட , தூண்டலுக்கும் 
துலங்கலுக்குமிடையில் மிகக் குறைந்த காலத்தையே எடுத்துக் 
கொள்ளுகின்றது . ஏனென்றால் இதில் ஒரு சில கூடல் பாய்களே 
(Synapses) உள்ளடங்கியிருக்கின்றன . இத்துறையில் நடைபெற்ற 
ஆராய்ச்சிகளிலிருந்து நாம் அறிவது என்னவெனில் தசை நாண் 
குலுக்கலில் இயைபு நரம்பணுக்கள் உள்ளடங்கியிருக்கவில்லை 
என்பதாகும் . இது ஒரு ஒரேஅடை கூடல்வாய் மறிவினை 
யாகும் ( Monosynaptic reflex ) . ஏனென்றால் இச் செயல் 
முறையில் புலனுணர்ச்சி நரம்பணுக்களுக்கும் 

இயக்க நரம் 
பணுக்களுக்கும் இடையில் ஒரு அடை கூடல் வாய்கள் தானிருக் 
கின்றது . புலனுணர்ச்சி நரம்பணுக்கள் இயக்க நரம்பணுக்க 
ளோடு நேரடியாக இயைபுத் தொடர்பு கொண்டிருக்கின்றன . 


374 


உடற்கூற்று உளவியல் 


அதனால் நான்கு மறிவினை பண்புக் கூறுகள் தான் 

கூறுகள் தான் இதில் 
உள்ளடங்கியிருக்கின்றன் . இயைபு நரம்பணுக்கள் தசை நாண் 
குலுக்கலில் சம்பந்தப்படவில்லை . எனவே இது தசையியக்கப் 
புலன் சார்பான விவரங்களைத் தரும் ஒரு வடிவமாக இருக் 


கின்றது . 


நீட்டு மறிவினை 

நீட்டு மறிவினை என்பது ஒரு தசை நாரின் மறிவினை சுருக்க 
மாகும் . வலிமையான இழுப்பிலிருந்து மிகவும் படிப்படியான 
விரிவியல்புக்கு நீட்டுத் தசை நார்களின் மறிவினைச் சுருக்கம் 
நீட்டு மறிவினை என்று கூறப்படுகின்றது . தசை நாண் குலுக்கலில் 
உள்ளடங்கியுள்ள அதே பண்புக் கூறுகள் தான் நீட்டு மறிவினை 
யிலும் உள்ளடங்கியிருக்கின்றன . அதே 

புகுவாய்களும் , 
புலனுணர்ச்சி நரம்பணுக்களும் , இயக்க நரம்பணுக்களும் , இயக்கு 
வாய்களும் உள்ளடங்கியிருக்கின்றன . நீட்டுத் தசை நார்கள் ஒரு 
கையோ , காலோ வளைவதினால் நீளுகின்றன . வலிமையான 
இழுப்பின் மூலம் ஒரு கையோ, காலோ நீட்டப்படும் பொழுது 
நீட்டுத் தசை நார்கள் சுருங்குவதின் மூலம் எதிர்வினை புரிந்து 
கையையோ காலையோ நேராக்குகின்றது . 


நீட்டுதல் ஏற்படுவது படிப்படியாக இருப்பதால் நீட்டு 
புகுவாய்கள் அவைகளின் வாயில்களை அடைகின்றன . அதனால் 
சில புகுவாய்கள் எரிய ஆரம்பிக்கின்றன . ஆகவே உறுப்பை 
நேராக்கும் சுருங்கும் துலங்கல் , மேலும் மேலும் தசை நார் 
இழைகளின் குழுக்கள் துலங்குவதால் மென்மையாகவும் மெது 
வாகவும் நடைபெறுகின்றது . 


உதாரணமாக , உடல் பளுவினால் முழங்கால்கள் வளைகின்றன . 
தொடைத் தசை நாரின் தசை நாண் முழங்கால் சில்லின் மீது 
நீளுகின்றது . தசை நார் சுருங்கி நீளுதலுக்கு எதிர்வினை 
புரிகின்றது . இச் செயல் முறை காலை நேராக்குகின்றது . நிற்கும் 
பாங்கில் இயல்பான மாற்றம் ஏற்படுமானால் பல்வேறு நீட்டு தசை 
களின் மீது நீளுதலின் அளவு மாறுகின்றது . உதாரணமாக , 
நீங்கள் உங்களுடைய உடலின் பளுவை இடது காலிலிருந்து 
வலது காலுக்கு மாற்றுவீர்களானால் வலது காலின் நீட்டுத் தசை 
நார்கள் மிகவும் அதிகமாக நீட்டப்படுகின்றன . நிற்கும் பாங்கில் 
ஏற்பட்டுள்ள மாற்றத்தை ஈடு செய்யும் பொருட்டு அவைகளின் 
சுருக்கம் அதிகரிக்கின்றது . ஆகவே நீட்டு மறிவினைகள் இயல் 
பான தோற்றப்பாங்கின் இணக்கங்களுக்கு முக்கியமாக இருக் 
கின்றன . 


தசைநார் புகுவாய் ...காதின் முன்கூடப் புலன் 


375 


தசை நார்களைப் பற்றி ஏற்கெனவே முந்திய ஓர் அத்தி 
யாயத்தில் விளக்கியுள்ளோம் . தசை நார்கள் எப்பொழுதும் ஒரு 
படித்தரத்திற்கு நீட்டப்படுகின்றன . ஆகையினால் பகுதியாக , 
துலங்குவதில் சுருங்குகின்றன . தசை நார் இசைவிப்பை எழச் 
செய்கின்றது . ஆரோக்கியமான 

தசை நாரின் 

பகுதியான 
சுருக்கம் இருக்கையில் வேறுபடுகின்றது . எளிதில் வளையத்தக்க 
தசை நார்கள் ( Flexor muscles ) நேரான தோற்றப் பாங்குக்குத் 
தேவையில்லை . ஏனென்றால் அவைகள் கை கால்களை நீட்டு 
வதற்குப் பதிலாக வளையச் செய்கின்றன . அவைகள் நீட்டுத் 
தசை நார்களைவிட உயர்ந்த வாயில்களை நீளுதலுக்குப் பெற்றிருக் 
கின்றன . அதனால் குறைந்த இசைப்புக் கூறைப் ( Tone ) பெற் 
றிருக்கின்றன . மெதுவாக நீளுவதற்கான மறிவினைச் சுருக் 
கத்தைக் கொண்டிருக்கவில்லை . 


தசை நாரின் புகுவாய் அமைப்பு 

தசை நாரின் புகுவாய் அமைப்பு ( Muscle spindle ) என்பது 
தனித் திறமை பெற்ற தசை நார் உயிரணுக்களாகும் . நீட்டு 
மறிவினையைக் கிளர்ச்சியுறச் செய்யும் புகுவாய்கள் இந்த தனித் 
திறமைபெற்ற தசைநார் உயிரணுக்களில் தானிருக்கின்றன . தனித் 
திறமை பெற்ற இந்த புலனுணர்ச்சித் தசை நார் உயிரணுக்கள் 
தசை நாரின் இரு கோடிகளிலுமுள்ள தசை நாண்களைச் 
சென்றடையும் இணைப்புத் திசுக்களோடு இணைக்கப்பட்டிருக் 
கின்றன . ஆகையினால் நீட்டுப் புலனுணர்ச்சித் தசை நாரின் 
புகுவாய் அமைப்புகள் தசை நாரின் மற்ற இழைகளோடு சமமாக 
இருக்கவில்லை. மற்ற தசை நாரின் இழைகள் சுருங்கினால் புகுவாய் 
அமைப்பு இழைகளின் நீட்டு குறைகின்றது . ஏனென்றால் புகுவாய் 
அமைப்பு இழைகள் தசை நாரின் இரு முனைகளிலும் மறைமுகமாக 
இணைக்கப்பட்டிருக்கின்றன . அதனால் தசை நார் குட்டையாக்கப் 
படுகின்றது . அதன் விளைவாக நீட்டு மறிவினைத் தூண்டல் 
முடிவுறுகின்றது . 


தசை நார்களுக்குச் சில நீட்டுத் தூண்டல் இயல்பாகவே 
இருக்கின்றபடியால் தசை நார் 

அமைப்புப் புகுவாய்கள் 
தொடர்ச்சியாக ஒருசில இயக்க நரம்பணுக்களைக் கிளர்ச்சியுறச் 
செய்து தசை நாரிழைகளைச் சுருங்கச் செய்கின்றன . தசை நார் 
ஓய்வாக இருக்கும்பொழுதுகூட இது நடைபெறுகின்றது . 


( தசை நாண்மீது ஏற்படும் இழுப்புக்குத் துலங்கும் ) உயர்ந்த வாயில் 

புகுவாய் 

இந்த உயர்ந்த வாயில் புகுவாய் ( Golgi tendon organ ) 
என்பது மற்றொரு புகுவாய் செயல் முறையாகும் . இந்தப் 


376 


உடற்கூற்று உளவியல் 


புகுவாய் தசை நாரின் தசை நாணில் இட அமைவு பெற்றிருக் 
கின்றது . தசை நார் சுருக்கத்திலிருந்து விளைகின்ற இழுப்பி 
லிருந்து ஏற்படும் நீளுதலினால் இது தூண்டப்படுகின்றது . தசை 
நாணின்மீது ஏற்படும் 

ஏற்படும் ஒரு வெளி இழுப்பிலிருந்து ஏற்படும் 
நீளுதலினாலும் இது தூண்டப்படுகின்றது . 


உயர்ந்த வாயில் புகுவாய் தசை நார் இழைகளோடு தொடர் 
வரிசையிலிருக்கின்றது . தசைநாணின் மீது ஏற்படும் இழுப்புக்குத் 
துலங்குகின்றது . உயர்ந்த வாயில் புகுவாய் , தசை நாரின் 
புகுவாய் அமைப்பிலுள்ள புகுவாய்களைவிட மிகவும் உயர்ந்த 
வாயிலைக் கொண்டிருக்கின்றது . மேலும் , உயர்ந்த வாயில் 
புகுவாயில் ஏற்படும் தூண்டல் தசை நாரின் இழைகளின் 
மறிவினை தடையில் 

முடிகின்றது . தடை மறிவினை தசை 
தூண்டலிலிருந்து விளைகின் 

றது . இதில் இடை 
நரம்பணுக்களும் சேர்ந்திருக்கின்றன . 

புலனுணர்ச்சி 

நரம் 
பணுக்கள் ரென்சா உயிரணுக்களை ( Renshaw cells ) கிளர்ச்சி 
யுறச் செய்கின்றன . இவை இயக்க நரம்பணுக்களைத் தடை 
செய்கின்றன. ஆகையினால் செல்வழி நீளமாக இருக்கின்றது . 
தசை செய்யும் துலங்கல் நீட்டுமறிவினைக் கிளர்ச்சியைவிட 
மெதுவாக ஏற்படுகின்றது . 


நாண் 


அமைதியான காலப் பகுதி 

தசை நார் செயல் முறைகளில் அமைதியான காலக்கூறு 
அல்லது காலப்பகுதி ( Silent period ) என்று ஒன்று இருக்கின்றது . 
தசை நாண் குலுக்கல் மறிவினை தூண்டப்படுகின்றபொழுது 
தசை நார் தடையின் ஓர் அமைதியான காலப்பகுதி ஏற்படு 
கின்றது . இது சுருக்கத்தைத் தொடர்ந்து வருகின்றது . நீட்டு 
தலுக்குத் துலங்குவதில் ஒரே காலத்தில் நிகழுகின்ற ஒரு 
வலிமையான சுருக்கத்திற்குப் பிறகு இயல்பான இசைவிப்பைப் 
பெறுவதற்கு முன்பு ஒரு வினாடிக் காலம் தசை நார் முற்றிலும் 
தளர்வுறுகின்றது . இதைத்தான் அமைதியான காலப்பகுதி 
என்று கூறுகின்றனர் . அமைதியான காலப் பகுதிக்கு மூன்று 
காரணங்கள் இருப்பதாகக் கூறப்படுகின்றது . 


( 1 ) தசை நார் சுருங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அது 
திடீரென்று குட்டையாகின்றது . தசை நாரின் புகுவாய்களின் 
அமைப்பின் மீது நீட்டு தல் நீங்குகின்றது . தசை நாரின் புகு 
வாய்கள் மறிவினைக் கிளர்ச்சியூட்டும் தசை நார் உயிரணுக்களை 
நிறுத்துகின்றன . ஆகையினால் தசை நார் ஓய்வு பெறுகின்றது . 
( 2 ) உயர்ந்த வாயில் புகுவாய்கள் தசை நாண்களின் மீது 


தசை நார் புகுவாய் ... காதின் முன்கூடப் புலன் 


377 


திடீரென்று ஏற்படும் இரு வழி இழுப்பினால் தூண்டப்படுகின்றன . 
இந்த இரு வழி இழுப்புகள் நீட்டு துலங்கலிலிருந்தும் தசை நார் 
சுருக்கத்திலிருந்தும் வருகின்றன . உயர்ந்த வாயில் முடிவுகள் 
மறிவினைகளின் மூலம் இயக்க நரம்பணுக்களைத் தடை செய் 
கின்றன . இந்தச் செயல் முறையும்கூட தசை நாரை ஓய்வுறச் 
செய்கின்றது . எழுச்சியூட்டும் செல்வழிகளைவிட தடை செய்யும் 
செல்வழிகள் நீளமாக இருக்கின்றன . அதனால் தடைக்கு நீண்ட 
நேரம் பிடிக்கின்றது . ( 3 ) இயக்க நரம்பணுக்கள் எதிர் திசையில் 
தொடக்கத்திற்குச் செல்லும் நரம்பிழையின் கிளைகளைக் கொண் 
டிருக்கின்றன . அவை தடை செய்யும் பண்புள்ளவை . எதிர் 
திசையில் தொடக்கத்திற்குச் செல்லும் நரம்பிழைகள் ( Recur 
rent collaterals ) நரம்பணுவில் உள்ள ஆக்சனின் ( Axon ) ஒரு 
கிளையாகும் . அது உயிரணு உடல் நோக்கித் திரும்பிச் செல் 
கின்றது . ரென்சா உயிரணுக்கள் ஒருவகையான வட்ட மறிவினை 
யாகும் ( Circular reflex ) . அவை இயக்க உயிரணுக்களைத் தடை 
செய்கின்றன . இயக்க நரம்பணுக்கள் 

எரிகின்றபொழுது 
அவைகள் மறுபடியும் எரியாமல் அவைகளே தடை செய்கின்றன . 
இது ஒரு சிறிது வினாடி நேரத்திற்காகும் . அமைதியான காலப் 
பகுதியின்போது தசை நார் உயிரணுக்களுக்குச் செல்லும் இயக்க 
உயிரணுக்கள் தடை செய்யப்படுகின்றன . அதனால் தசை நார் 
ஓய்வுபெறுகின்றது . 


மடக்குக் கத்தி மறிவினை 

உயர்ந்த வாயில் புகுவாய்களின் பங்கையும் தசை நார் 
கதிரின் ( Muscle spindle ) பங்கையும் மூளையின் உயர்ந்த பகுதிகள் 
அகற்றப்பட்ட ஒரு மிருகத்தின் மடக்குக் கத்தி மறிவினையில் 
( Clasp - knife reflex ) காணலாம் . மூளையின் உயர்ந்த பகுதிகள் 
என்பது பெருமூளையும் முகுளத்தின் மேற்பகுதியுமாகும் . இந்த 
இரண்டு பகுதிகளையும் 

பகுதிகளையும் வெட்டி எடுக்கப்பட்ட மிருகத்தில் 
மடக்குக் கத்தி மறிவினையைக் காணலாப் . மூளையின் இந்தப் 
பகுதிகள் மறைமுகமாக நீட்டுத் தசைகளின் இயக்க நரம்பணுக் 
களின்மீது ஒரு நிலையான தடுப்புச் செல்வாக்கைச் செலுத்து 
கின்றன . தடை செய்யும் மூளைப் பகுதிகள் அகற்றப்பட்ட 
பொழுது நீட்டுத் தசை நீட்டு மறிவினைகள் மிகைப்படுத்தப் 
படுகின்றன . மிருகத்தின் கை கால்கள் விறைப்பாக நீட்டப் 
படுகின்றன . நீட்டுத் தசையின் இசைவிப்பு அதிகரிக்கின்றது . 

மூளை வெட்டப்பட்ட ஒரு மிருகத்தின் ஒரு கையையோ , 
காலையோ மடக்குவதற்கு ஒருவர் முயற்சி செய்வாரானால் தசை 
நார் கதிர்கள் நீட்டப்படுகின்றன . நீட்டு மறிவினை கள் ( Stretch 


378 


உடற்கூற்று உளவியல் 


reflexes ) மேலும் தூண்டப்படுகின்றன . விளை தலை எதிர்க்கும் 
முகத்தான் நீட்டு தசைகள் அவைகளின் சுருக்கத்தை அதிகரிக் 
கின்றன . ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு மேல் கை மீதோ காலின் 
மீதோ அமுக்கம் அதிகரிக்கின்றபொழுது வளைதலுக்குக் காட்டப் 
பட்ட எதிர்ப்பு கரைந்துபோகின்றது . கால் அல்லது கை 
உடனே வளைகின்றது . இச் செயல் முறையை எதிர்க்கின்ற நீட்டு 
தசைகளின் ஒரு நீட்டல் எதிர்வினை ( Lorgthening reaction ) 
என்று கூறப்படுகின்றது . இந்த நீட்டல் எதிர்வினை , எதிர்க்கின்ற 
நீட்டு தசை நார்களின் தசை நாண் மீது ஏற்படுகின்ற அதிகப் 
படியான இழுப்பினால் ஏற்படுகின்றது . நீட்டு தசை வளை தலைத் 
தடுக்க தசை நாண் மீது ஒரு வழியில் இழுப்பை ஏற்படுத்து 
கின்றது . பரிசோதனையாளர் 

தசை நாணின் 

மறுபுறத்தில் 
கையில் வளைவை ஏற்படுத்த முயன்று இழுப்பை உபயோகிக் 
கின்றார் . எனவே நீட்டு தசையின் தசைநாண்மீது இந்த இரு 
வழி இழுப்பு உயர்ந்த வாயில் புகுவாய்களின் உயர்ந்த வாயிலை 
மிஞ்சுகின்றது . இது நீட்டு தசை இயக்க நரம்பணுவைத் தடுக்க 
ஒரு மறிவினையை எரிக்கின்றது . அதனால் நீட்டுத் தசை நார்கள் 
ஓய்வு பெறுகின்றன . இது நீட்டு தசை நார் நீளுவதற்கு 
அனுமதிக்கின்றது . கை வளைவதையும் அனுமதிக்கின்றது . நீட்டு 
தசை ஓய்வு பெறுகின்றபொழுது தசை நாண் மீதுள்ள இழுப்பு 
மறைகின்றது . உயர்ந்த வாயில் புகுவாய்கள் நீட்டு தசை 
சுருக்கத்தைத் தடை செய்ய மேலும் தாண்டுவதில்லை . 


ஆனால் அதே சமயத்தில் கையை வளைத்தலானது நீட்டு தசை 
நார்களை மேலும் நீட்டுகின்றது . தசை நார் கதிர்களில் உள்ள 
புகுவாய்கள் நீட்டு மறிவினையை மறுபடியும் தூண்டுகின்றன , 
அதனால் நீட்டு தசை நார்கள் சுருங்குதலின் எதிர்வினையில் 
( Slortaning reaction ) மறுபடியும் சுருங்குகின்றன . வளை தலுக்கு 
எதிர்ப்பு மறுபடியும் தோன்றுகின்றது . கை தன்னுடைய புதிய 
இருப்பில் வளை தலை எதிர்க்கின்றது . கை வளைந்த நிலைக்கு 
வருகின்ற வரையில் இந்தப் பரிசோதனையைத் திரும்பத் திரும்பச் 
செய்யலாம் . வளை தலுக்குள்ள எதிர்ப்பு மறைதலின் தொடக்கம் 
மடக்குக் கத்தி மறிவினை ( Clasp - knife reflex ) என்று கூறப் 
படுகின்றது . ஏனென்றால் கை , காலின் செயல் ஒரு சுருள் உள்ள 
பைக் கத்தியை மடக்குவதில் உள்ள எதிர்ப்பைப் போன்றிருக் 
கின்றது . கை அல்லது கத்தி முதலில் எதிர்த்து நிற்கின்றது . 
பிறகு வளை தலுக்கு உதவி செய்கின்றது . எதிர்த்து நிற்றல் தசை 
நார் கதிர்களின் நீட்டு மறிவினைத் தூண்டலினால் ஏற்படுத்தப் 
படுகின்றது . 


தசை நார் புகுவாய் ... காதின் முன்கூடப் புலன் 


379 


தசை நார் கதிர் அமைப்பு 

தசை நாண் குலுக்கலைத் தூண்டும் புகுவாய்கள் தசை நார் 
கதிர்களிலிருக்கின்றன . நீட்டு மறிவினைகளைத் தூண்டும் புகுவாய் 
களும் அங்கு இருக்கின்றன . தசை நார் கதிர்கள் மடக்குக் கத்தி 
மறிவினையில் தொடக்க நீட்டு தசை எதிர்ப்பை அளிக்கின்றது . 
தசை நார் கதிர்களின் அமைப்புப் பற்றிய ஆராய்ச்சி காட்டுவது 
என்னவென்றால் அவைகள் மற்ற முக்கியப் புலனுணர்ச்சி , இயக்கச் 
செயல் முறைகளையும் கொண்டிருக்கின்றன என்பதாகும் . 

தசை நார் கதிரிலுள்ள உயிரணு ஒரு விரிவான புலனுணர்ச்சி 
பரப்போடு மெல்லியதாக இருக்கின்றது . உயிரணுவின் நீண்ட 
பட்டை நாருள்ள முடிவுப் பகுதிகள் இயக்கச் செயல் முறையுள்ள 
தாக இருக்கின்றன . முடிவுப் பரப்புகள் மற்ற தசை நார் 
உயிரணுக்களை ஒத்திருக்கின்றன . மிகவும் மையமாயுள்ள 
புலனுணர்ச்சிப் பரப்பு அணு மையங்கள் நிறைந்துள்ள ஓர் 
அணுப் பையைக் கொண்டதாக 

கொண்டதாக இருக்கின்றது . 

இருக்கின்றது . அணுப்பை 
( Nuclear bag ) தசை நார் கற்றையின் புகுவாய்களால் ( Annulos 
piral endings ) சூழப்பட்டிருக்கின்றது . இவைகளை முதல்நிலைப் 
புகுவாய்கள் என்றும் கூறுகின்றனர் . 

இந்தப் புகுவாய்கள் நீட்டு மறிவினைக்குப் பொருப்பாக 
இருக்கின்றன . புலனுணர்ச்சிப் பரப்பின் மீதுள்ள இழுப்புக்கு 
அவை துலங்குகின்றன . முழு தசை நாரின் நீட்டுதலினால் தசை 
நார் கதிர் நீட்டப்படுகின்றது . அப்பொழுது இது நடை 
பெறுகின்றது . புலனுணர்ச்சிப் பரப்பின் அண்மைக் குழாய் 
( Myotube) பகுதி தசை நார் கதிர் புகுவாய்களைக் ( Flower - spray 
endings ) கொண்டிருக்கின்றது . இந்தப் புகுவாய்கள் 
கூடுவாய் மறிவினையில் மற்ற தசை நாரிழைகளைத் தடை 
செய்கின்றன . தசை நார் கதிர் புகுவாய்களை இரண்டாம் நிலைப் 
புகுவாய்கள் என்றும் கூறுகின்றனர் . 

சூழ்ந்துள்ள தசை நார் உயிரணுக்கள் சுருங்குகின்றபொழுது 
அண்மைக் குழாய் 

உயிரணுக்களின்மீது வெளி அமுக்கம் 
ஏற்படுகின்றது . அதனால் இரண்டாம் நிலை புகுவாய்கள் தூண்டப் 
படுகின்றன என்று சில ஆராய்ச்சிச் சான்றுகள் கூறுகின்றன . 
இரண்டாம் நிலை புகுவாய்கள் முதல் நிலைப் புகுவாய்களைவிடக் 
குறைவான முக்கியத்துவமே கொண்டிருக்கின்றன . 
உயர்ந்த வாயில் , தசை நார் கற்றை , தசைநார் கதிர் புகுவாய்களின் 

பங்குகள் 
இயல்பாக ஒருமுகப்படுத்தப்பட்ட 

நடத்தையில் இந்த 
மூன்று புகுவாய்களுக்கும் மூன்று பங்குகள் இருப்பதாகத் 


380 


உடற்கூற்று உளவியல் 


தெரிகின்றது . தசை நாணின்மீது உயர்ந்த வாயில் புகுவாய்கள் 
மொத்த இறுக்கத்தையும் பதிவு செய்கின்றன . இந்த இறுக்கம் 
கை , கால் அசைவிலிருந்து வெளி இழுப்பினால் ஏற்பட்டதாகவு 
மிருக்கலாம் . அல்லது தசைநாரின் சுருக்கத்திலிருந்து விளையும் 
ஒரு இழுப்பினால் ஏற்பட்டதாகவுமிருக்கலாம் . உயர்ந்த வாயில் 
புகுவாய்கள் ( Golgi tendon endings ) தசை நார் சுருக்கத்தைத் 
தடை செய்கின்றன . அதன் மூலம் தசை நாணின்மீதுள்ள 
இறுக்கத்தை விடுவிக்கின்றன . தசை நார் அமைப்பின் மீதுள்ள 
இழுப்பு வலிமையுள்ள தாகி தசை நாருக்கு இடர் ஏற்படுவதாக 
இருக்கின்றபொழுதும் அதே போன்று தசை நாணுக்கும் அது 
இணைக்கப்பட்டுள்ள எலும்புக்கும் இடர் ஏற்படுவதாக இருக்கின்ற 
பொழுதும் இது ஏற்படுகின்றது . 


இரண்டாவதான தசை நார் கற்றையின் புகுவாய்கள் 
( Annulospiral endings ) தசை நார் கதிரின் புலனுணர்ச்சிப் 
பகுதியின் நீளத்திற்கு ஏற்ப எதிர்வினை புரிகின்றன . தசை நார் 
நீட்டுதல்கள் தசை நார் கதிரை நீட்டுகின்றபொழுது நீட்டு தசை 
நார்கள் அவைகளின் நீளத்திற்கு ஏற்ப சுருங்குகின்றன . இந்தச் 
செயல் முறையானது ஒரே அடை கூடல்வாய் நீட்டு மறிவினைகளை 
எரிக்கின்றது . இவை நீட்டுத் தசை இசைவிப்புக்கும் தோற்றப் 
பாங்கு இணக்கங்களுக்கும் பொருப்பாக இருக்கின்றன . இந்தத் 
தசை நார் கற்றையின் புகுவாய்கள் தசைநார் கதிர் சுருங்குகின்ற 
பொழுதும் கிளர்ச்சியூட்டப்படுகின்றன . 


மூன்றாவதான தசை நார் கதிர் புகுவாய்கள் ( Flower - spray 
endings ) நீர்த் 

நீர்த் தன்மை நிறைந்துள்ள அண்மைக் குழாய் 
( Myotube ) பரப்பின் 

மீதுள்ள 

அழுத்தத்தினால் தூண்டப் 
படுவதாகத் தோன்றுகின்றது . அண்மைக் குழாய் பரப்பின் 
மீதுள்ள இந்த அழுத்தம் அதைச் சூழ்ந்துள்ள தசை நாரிழை 
களினால் ஒரு சமயம் ஏற்படுத்தப்படலாம் . அவைகள் 
பட்டுள்ள செயல் முறைகளான சுருக்கம் , குட்டையாதல் , 
விரிவடைதல் போன்ற செயல்கள் நடைபெறும் பொழுது 
அழுத்தம் ஏற்பட முடியும் என்று நம்பப்படுகின்றது . 


தசைநார் கதிர் இயக்க நரம்பிழைகள் 
தசைநார் கதிர் , 

இயக்க நரம்புகளின் முனைக் கோடிப் 
பரப்புகளின் வழியாகக் கிளர்ச்சியூட்டப்படுகின்ற பொழுது அது 
சுருங்குகின்றது , இயக்க நரம்புகளின் முனைக் கோடிப் பரப்புகள் 
தான் தசைநார் கதிர் இயக்க நரம்பிழைகள் ( Gamma efferent 
fibres) என் 

று 

அழைக்கப்படுகின்றன . தசை நார் கதிர் 


தசைநார் புகுவாய் ... காதின் முன்கூடப் புலன் 

381 
அதனுடைய முனைகளில் சுருங்குகின்றது . இச் செயல் மைய 
புலனுணர்ச்சிப் பரப்பின்மீது ஓர் இழுப்பை ஏற்படுத்துகின்றது . 
புலனுணர்ச்சிப் பரப்பின் மீது எந்த ஒரு சக்தியாலும் இழுப்பு 
ஏற்படும் பொழுது தசை நார் கற்றையின் புகுவாய்கள் ( Annulos 
piral endings ) எரிகின்றன . இது தசை நாரில் மற்ற இழை 
களைக் கிளர்ச்சியுறச் செய்கின்றது . 


நீட்டு மறிவினை ஒரு தசைநார் சுருக்கமாக இருக்கின்றது . 
இது , தசைநார் கதிரின் புலனுணர்ச்சிப் பகுதியின் நீளத்திற்கு 
ஏற்ப துலங்குகின்றது . விறைப்பு தசைநார் ( Isotonic muscle ) 
சுருங்கும்பொழுது முழுத் தசை நாரும் குட்டையாகின்றது . 
தசை நார் கதிர் இயக்க நரம்பிழைகள் , தசை நார் குட்டை 
யாகின்றபொழுது தசை நார் கதிர் சுருக்கத்தைக் கிளர்ச்சியுறச் 
செய்தால் புலனுணர்ச்சிப் பரப்பின் மீது இழுப்பைத் தொடர்ந்து 
செயல்படுத்துகின்றன . தசைநார் கற்றையின் புகுவாய்கள் 
கிளர்ச்சியடைகின்றன . அவைகளின் உட்பொழிவினால் 

தசை 
நார் சுருக்கம் வலிமை பெறச் செய்யட்படுகின்றது . தசைநார் 
கதிரின் சுருக்கம் தசைநார் கற்றையின் புகுவாய்களில் 
விறைப்பை ஏற்படுத்துகின்றது . மேலும் தசைநார் குட்டை 
யாவ தால் தசை நார் கதிரும் குட்டையாகின்றது . அதனால் தசை 
நாரின் விறைப்பு மாறாக சுருக்கத்தையும் தசைநார் கதிரின் 
சுருக்கம் தொடர்ந்து செயல்படுத்துகின்றது . தசை நார் கதிர் 
இயக்க நரம்பிழைகள் வழியாகவும் தசை நார் கதிரின் சுருக்கம் 
( தசை நாரின் ) நீளம் குறையாத ( Isometric ) சுருக்கத்தைத் 
தொடர்ந்து செயல்படுத்தவும் முடியும் . 


புல 


தசை நார் கற்றையின் புகுவாய்களின்மீது விறைப்பை 
அதிகரிப்பதின் மூலம் மறிவினைத் தசை நார் சுருக்கம் தன் விருப்பச் 
சுருக்கத்தை ஏற்படுத்துகின்றது . தசைநாரின் நீளம் இதனால் 
குறைவதில்லை . எனவே , பொதுவாக தசை நார் கதிர் இயக்கச் 
செயல் முறை ஒரு ஒரு தலையான செயல் முறை நடவடிக்கையாக 
இருக்கின்றது . இல்லையென்றால் நீட்டு மறிவினையின் 
னுணர்ச்சியை ஒழுங்குபடுத்தும் கட்டுப்பாட்டை அச் செயல் 
முறை பெறுகின்றது . தசை நார் கதிர் இயக்கங்கள் ( Gamma 
efferents ) தசை நார் கதிர்களைக் 

கிளர்ச்சியுறச் செய்கின்ற 
பொழுது தசை நார் கற்றையின் பகுவாய்களும் அதிகமாகக் 
கிளர்ச்சியுறுகின்றன . அப்பொழுது தசை நாரின் சுருக்கமும் 
பெரிதாகின்றது . 

எனவே தசை நார் கதிர் இயக்க நரம்பிழை 
களின் பங்கு என்று நாம் இங்குக் கூறுவது பெரும்பாலும் தசை 
நார் கதிரின் சுருக்கமேயாகும் . 


182 


உடற்கூற்று உளவியல் 


பரிமாற்ற நரம்பு மண்டலம் 

இதை , மைய நரம்பு மண்டலத்தில் நடைபெறும் கிளர்ச்சி 
ஏற்பாடுகள் என்று கூறுகின்றனர் . பரிமாற்ற நரம்பு மண்டலம் 
( Reciprocel innervation ) என்பது ஒரு நரம்பு செயல் முறை 
யாகும் . இச் செயல் முறையில் கொடுக்கப்பட்ட ஓர் அசைவைச் 
செயல்படுத்தும் தசைநார்கள் ( Agomistic muscles ) சுருங்கு 
வதால் எதிரிடையான தசைநார் தளர்ச்சியடைய அனுமதிக் 
கின்றது . உதாரணமாக , எளிதில் வளையத்தக்க எதிரிடையான 
தசை நார் ஒரு கையை வளையச் செய்கின்ற பொழுது ஒரு நீட்டுத் 
தசைநார் தளர்ச்சியடைய வேண்டும் . நீட்டும் எதிர்வினையைச் 
செய்யக்கூடாது . 

ஏனென்றால் எதிரிடையான நீட்டு தசைகள் 
( Antagomistic extensors) , முழங்காலை மடக்குவதற்கு எளிதில் 
வளையத்தக்க தசை நார்கள் சுருங்கும் பொழுது நீட்டுமறிவினை 
யோடு எதிர்வினை செய்யுமானால் அசைவு ஏற்படுவது மிகவும் 
கடினமாகும் . சில சமயங்களில் அசைவு நடைபெறாது . 


நார் 


எளிதில் வளையத் தக்க இயக்க நரம்பணுக்கள் கிளர்ச்சி 
யூட்டப்பட்ட பொழுது எளிதில் வளையத் தக்க 

தசை 
கதிருக்குச் செல்லும் தசை நார் இயக்க நரம்பிழைகளும் கிளர்ச்சி 
யூட்டப்படுகின்றன . இதனால் தசை நார் கற்றையின் புகுவாய் 
களில் விறைப்பு தொடர்ந்து இருந்து வருகின்றது . இந்தச் 
செயல் முறை அல்லது உட்பொழிவு எளிதில் வளையத்தக்க தசை 
நார் சுருக்கத்தை வலிமை பெறச் செய்கின்றது . இதே தசைநார் 
கற்றையின் புகுவாய் உட்பொழிவு எளிதில் வளையத்தக்க தசை 
நார் கதிர்களிலிருந்து வந்து எளிதில் வளையத்தக்க எதிரிடையான 
இயக்க நரம்பணுக்களைத் தடை செய்கின்றது . எதிரிடையான 
நீட்டுத் தசைகள் தளர்ச்சியடைந்து எளிதில் வளைய ஏற்பாடு 
செய்கின்றன . இதே போன்ற பரிமாற்றத் தொடர்புகள் தசை 
நார் கதிர் புகுவாய்களுக்கும் , உயர்ந்த வாயில் புகுவாய்களுக்கும் 
நடைபெறுகின்றன . 


இந்த உட்பொழிவுகள் இயக்க நரம்பணுக்களைத் தடை செய் 
கின்றன . தூண்டப்பட்ட தசை நார்களுக்குச் செல்லாவண்னம் 
செய்யப்படுகின்றன . அப்பொழுது அவைகள் எதிரிடையான 
தசை நார்களின் இயக்க நரம்பணுக்களை சிளர்ச்சியடையச் செய் 
கின் நன . எந்த ஒரு தசைநார் கதிர் 

கதிர் புகுவாய்களின் உட் 
பொழிவும் ஒரு தசைநாரிலிருந்து தான் வருகின்றது . அது தசை 
நாரைத் தடை செய்து , அதனுடைய எதிரிடையான தசை 
நார்களைக் கிளர்ச்சியடையச் செய்கின்றது . மேலும் தசைநாரி 
லிருந்து வருகின்ற எந்த தசை நார் கற்றையின் புகுவாய்களின் 


தசை நார் புகுவாய் ... காதின் முன்கூடப் புலன் 


383 


கின்றது . 


உட்பொழிவும் தசைநாரைக் கிளர்ச்சியடையச் செய்து 
அதனுடைய எதிரிடையான தசைநார்களைத் தடை செய் 

இதன் விளைவாக ஒரு தசைநார் தளர்ச்சியடைகின்ற 
பொழுது அதனுடைய எதிரிடையான தசுை நார் சுருங்குகின்றது . 
அதேபோன்று ஒரு தசைநார் சுருங்குகின்ற பொழுது அதனுடைய 
எதிரிடையான தசைநார் தளர்ச்சியடைகின்றது . ஆனால் இந்த 
இரண்டு வகையான தசை நார்களும் செயல்முறைகள் ஏதும் 
இல்லாதபொழுது சுருங்கவும் செய்யலாம் , தளர்ச்சியடையவும் 
செய்யலாம் . 


தோற்றப்பாங்கும் அசைவும் 

நம்முடைய எந்த ஓர் அசைவிலும் தோற்றப்பாங்கிலும் 
தசை நார்களும் தசைநார் இழைகளும் எண்ணற்றவை ஈடுபடு 
கின்றன . அவைகள் கூட்டுறவாகச் செயல்பட்டு அசைவையும் 
தோற்றப்பாங்கைபும் தொடர்ந்து நிலை நிறுத்துகின்றன . 
உதாரணமாக நாம் நடந்து செல்லுகின்றபோதும் ஒரு காலை 
மடக்குகின்ற பொழுதும் எதிரிடையான ( மற்றொரு ) கால் மறி 
வினையாக உடனே நீட்டப்படுகின்றது . இதன் மூலம் தோற்றப் 
பாங்கும் சமநிலையும் நிலை நிறுத்தப்பட்டு அசைவுகள் நடைபெற 
ஏதுவாக்கப்படுகின்றது . ஒரு காலை நீட்டும்போது ஒரு காலை 
மடக்குகின்றோம் . இது மாறிமாறி நடைபெறுகின்றது . 


நடைபெறுகின்ற அசைவும் தோற்றப்பாங்கும் எவ்வளவு 
எளிதான தாக இருந்தாலும் ஓர் அசைவு மென்மையாக நடை 
பெறுவதற்கு அவைகளிடையே நடைபெறும் கூட்டுறவு எவ்வளவு 
நேர்த்தியான தாக இருக்கின்றது என்பதை நாம் அன்றாடம் உணர 
முடிகின்றது . அசைவுகள் மென்மையாக மட்டுமின்றி , காலம் 
தவறாமல் , சரியான திசையில் தேவையான அளவு ஆற்றலுடன் 
நடைபெறுகின்றது . இவைகளை நாம் கூர்ந்து கவனிக்கும் 
பொழுது தசையியக்கப் புலன்கள் ( Kinesthetie senses ) உண் 
மையில் மாபெரும் வேலையைச் செய்கின்றது என்று தெரிகின்றது . 
தசையியக்க அமைப்பு நாம் நினைப்பது போன்று அவ்வளவு 
எளிதானதன்று . அது பல மறிவினைகனையும் 

நரம்பு 
மண்டல அமைப்புகளையும் உள்ளடக்கிக் கொண்டிருக்கின்றது . 


ை 


மைய 


இயல்பாக நடைபெறுகின்ற ஓய்வும் , தளர்ந்த ஒரு தோற்றப் 
பாங்கும் தசையியக்க ஓட்ட மண்டலத்தின் செல்வாக்கைப் பெற் 
றிருக்கின்றன . இத் துறையில் நடைபெற்றுள்ள ஆராய்ச்சிகள் 
மிகவும் சுவையான முடிவுகளை வெளியிடுகின்றன . உதாரணமாக , 


384 


உடற்கூற்று உளவியல் 


தசையியக்கப் புலன் தூரமும் இடமும் பார்வைத் தூரத்தி 
லிருந்தும் பார்வை இடத்திலிருந்தும் மிகவும் வேற்றுமையுள் 
ளதாக இருக்கின்றன . இதை நாம் உணர்ந்து தசையியக்கப் 
புலனின் திறமையைப் பாராட்டுவதில்லை . தசையியக்கப் 
புலன் மூலம் தூரத்தைத் தீர்மானிப்பதைவிட மிகவிம் நீளமாக 
இருப்பது போன்று தோன்றுகின்றது . 


உதாரணமாக , ஒர் அங்குலத்தைப் பார்வைக்குரிய வரை 
யளவாக உபயோகித்து தசையியக்கப் புலன் மூலம் தீர்மானிக் 
கும்போது அது ஐம்பது சதவிகிதம் அதிக நீளமுள்ள தாகத் 
தோன்றுகின்றது . தசையியக்கப் புலன் தூரத்தின் தீர்ப்பு அது 
எடுத்துச் செல்லும் பழுவின் செல்வாக்கைப் பொருத்திருக் 
கின்றது . பழு அதிகமாக இருக்குமானால் தூரம் குறைவாகத் 
தோன்றுகின்றது . 


அசைவுகளைக் கட்டுப்படுத்துவதில் தசையியக்கப் புலனின் 
முக்கியத்துவம் மிகச் சிறப்பான தாகும் . ஆனால் அது ஆற்றும் 
சரியான பங்கு என்ன என்பது தெளிவாக இல்லை . தசையியக்கப் 
புலனின் எதிர்வினைக் கால ஆராய்ச்சிகள் சில விவரங்களை நமக்கு 
அளிக்கின்றன . செயலின்றி , கையைக் கீழே விடுவதற்கான 
எதிர்வினைக் காலம் 120 மில்லி வினாடியிலிருந்து 130 மில்லி வினாடி 
வரை ஏற்படுவதாகக் கூறுகின்றனர் . எளிய எதிர்வினைக்காலத்தை 
விட இது மிகவும் விரைவானது என்று கருதப்படுகின்றது . 
கேள்விப் புலன் எதிர்வினைக் காலம் 150 மில்லி வினாடியாக இருக் 
கிறது . ஆனால் இவைகளெல்லாம் அசைவுகளைத் தன்னிச்சையாக 
கட்டுப்படுத்துவதற்குப் போதுமான அளவு விரைவாக இல்லை . 


பரிமாற்ற அசைவுகளின் அதிகப்படியான வீதம் வினாடிக்கு 
எட்டிலிருந்து பத்து வரையிலும் என்று தோன்றுகின்றது . இது 
தட்டும் ( Tapping ) செயலிலும் பேசுவதிலும் காணும் வீத 
மாகும் . வினாடிக்கு எட்டு தட்டுதல் வீதம் நடைபெறும் செயலில் 
பதினாறு கை அசைவு மாற்றங்கள் உண்மையில் தேவைப்படு 
கின்றன . தசையியக்கப்புலன் எதிர்வினைக்காலம் இதில் அறுபது 
மில்லி வினாடிகளாகும் . 


அசைவுகளைக் கட்டுப்படுத்துவதில் தசையியக்கப் புலன் 
செய்வது என்னவென்றால் மெதுவான அசைவுகளைக் கையாளு 
வதும் , அவைகளைச் சரிப்படுத்துவதுமாகும் . பயிற்சித் திறமை 
யுள்ள கற்றல் அசைவுகளில் இது மிகவும் அவசியமாகின்றது . ஓரு 
முக்கியமான நிகழ்ச்சி என்னவென்றால் ஒரு கையோ , காலோ 
அது தொடங்குமிடத்தை முன்கூட்டியே அறிவிப்பதாகும் . 


தசைநார் புகுவாய் ...காதின் முன்கூடப் புலன் 


385 


அசைவு ஏற்படுவதற்கு முன்பே அதைப்பற்றிய எல்லாச் செய்தி 
களும் நமக்கு அறிவிக்கப்படுகின்றது . வழியைப் பின்பற்றும் 
இடு பணியில் தவறில்லாத அசைவுகளின் வீதம் வெளிப்படுத்தும் 
உண்மை என்னவென்றால் அசைவுகள் விரைவான அசைவுகளாக 
இருக்கவேண்டும் என்பதும் , விரைவான அசைவுகள் தொடக்க 
துடிப்புகளைச் சார்ந்திருக்கின்றன என்பதுமாகும் . 


ஆனால் விரைவான அசைவுகள் நடைபெற்றுக் கொண் 
டிருக்கும் 

பொழுது அவைகளைச் சரிப்படுத்த முடியாது . 
ஏனென்றால் அவைகள் ஏற்கெனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டன . 
அசைவின் புறணி அமைப்பு முக்கியமாக வலியுறுத்தப்படுகின்றது . 
ஆனால் மிக அண்மையில் நடைபெற்ற ஆராய்ச்சி முடிவுகளின்படி 
பார்வையின் மூலம் பெறும் செய்தியை செம்மைப்படுத்தி , பின் 
பற்றல் நடவடிக்கையைப் பெரிதும் சீராக்கலாம் என்பதாகும் . 
சில பயிற்சித் திறமைமிக்க கற்றல்கள் மிகவும் குறைந்த செய் 
திக்கும் துலங்குதல் ஏற்படுவதால் கற்றல் நடைபெறுகின்றது . 
இயக்கப் பயிற்சித் திறமைகளின் கற்றலில் தசையியக்கப் புலன் 
பிரச்சினை சிறிதும் கிடையாது . அவைகளில் முழு புலன் காட்சி 
சார்ந்த அமைப்பு உள்ளடங்கியிருக்கின்றது . 


பொருள்களை எடுப்பதற்கோ , தொடுவதற்கோ நாம் கையை 
நீட்டுகின்றோம் . நீட்டும்பொழுது எவ்வளவு சரிநுட்பமாக நமது 
கை அப் பொருளைச் சென்றடைகின்றது . அதன் பொருட்டு 
அசைவைக் கட்டுப்படுத்த வேண்டும் . பொதுவாக , முன்னால் 
அண்மையிலுள்ள பொருளை மிகவும் சரிநுட்பமாக நேரடியாகச் 
சென்றடைய முடியும் . ஆனால் தொடங்குகின்ற இடத்திலிருந்து 
பொருள் உள்ள இடம் தூரமாக இருந்தால் சரி நுட்பமும் 
குறைந்து செல்லுகிறது . அதாவது தூரத்திலுள்ள பொருளைச் 
சென்றடையும்போது நமது 

சரியாகக் 

குறிப்பிட்ட 
இடத்தைச் சென்றடைவது 

சென்றடைவது கடினமாகும் . அசைவும் பரந்து 
செல்லலாம் . இதில் தனியாள் வேறுபாடுகளும் உண்டு . ஆனால் 
சரிநுட்பமும் விரைவும் மிகவும் உயர்ந்த இணைப்புத் தொடர்பாடு 
கொண்டிருக்கின்றன . 


கை 


மேலும் தோற்றப் பாங்கை நிலை நிறுத்துவதில் தசையியக்கப் 
புலன் முக்கிய பங்கேற்கின்றது . முக்கியமானதொரு புலனுணர்ச் 
சியைக் குறிப்பிடுவோமானால் , நம்முடைய உடலின் ஒவ்வொரு 
பகுதியும் இருக்குமிடத்தைப் பற்றிய செய்தியைத் தருவதாகும் . 
ஒவ்வொரு உறுப்பும் என்ன செய்கிறது என்ற செய்தியும் நமக்குக் 
கிடைக்கின்றது . பல்வேறுபட்ட அசைவுகளின் நிலைமைகளில் 

உடற் -25 


386 


உடற்கூற்று உளவியல் 


தோற்றப்பாங்கை நிலைநிறுத்துவதற்கு இச் செய்திகள் அடிப் 
படையாக இருக்கின்றன . தோற்றப்பாங்கின் பல முக்கியமான 
செயல்முறைகள் மறிவினைத் தன்மையுடையவைகளாக இருக் 
கின்றன . அவைகளைப் புரிந்து கொள்ள வேண்டியது உடற்கூற்று 
உளவியல் மாணவனின் கடமையாகின்றது . ஏனென்றால் அவை 
கள் எல்லாவற்றிற்கும் அடியிலுள்ள ஆதாரமாக இருக்கின்றன . 
அவைகள் இல்லையென்றால் இயல்பான அசைவு , தோற்றப்பாங்கு , 
நடத்தை முதலியவைகள் இருக்க முடியாது . 


மறிவினைகளைப் பற்றி மற்றோர் அத்தியாயத்தில் விரிவாகக் 
காணப்போகின்றோம் . ஆனால் தசையியக்கப் புலன் சம்பந்தப் 
பட்ட சில மறிவினை களை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய 
தும் 

அவசியமாகின்றது . ஏனென்றால் தசையியக்கப் புல 
னுணர்ச்சியாகத் தூண்டப்பட்ட மறிவினைகள் தசையியக்கப் 
புலனுணர்ச்சிச் செயல்முறைகளை முதன்மையாகக் கொண்டிருக் 
கின்றன . மறிவினை நடத்தையை ஆராய்வதற்கு நடத்தப்பட்ட 
பரிசோதனைகளெல்லாம் நான்கு கால் மிருகங்களான பூனைகள், 
நாய்கள் ஆகியவைகளின்மீது நடத்தப்பட்டிருக்கின்றன . அந்தப் 
பரிசோதனையின் முடிவுகள் எல்லாம் மனிதர்களுக்குப் 
பொருந்துவனவாக இல்லை . சில மறிவினைகள் மனிதர்களின் 
நடத்தை வடிவத்தை ஒத்திருக்கலாம் . இதிலுள்ள முக்கியப் 
பிரச்சினை என்னவென்றால் பூனைகளும் நாய்களும் நான்கு கால் 
களின் மீது நிற்கின்றன . மனிதர்கள் இரண்டு கால்களின்மீது 
நிற்கின்றனர் . உயரத்திலிருந்து விடப்பட்டால் மிகவும் சிறந்த 
சரியான மறிவினைகள் ஏற்படுவதில்லை . இடறி விழுந்தால் 
எவ்வாறு நாம் சமநிலையை மீண்டும் பெறுகின்றோம் அல்லது 
நிலைநாட்டுகிறோம் என்பதற்குப் பூனையின்மீது நடத்தப்பட்ட 
பரிசோதனைகள் நமக்குப் பயன்படாமலில்லை . 


மறிவினை நடத்தையின் ஒரு முக்கிய கொள்கை நெறி 
பரிமாற்ற நரம்பு மண்டலத்திலிருக்கின்றது . இதைப் பற்றி 
ஏற்கனவே விளக்கமாகக் கூறப்பட்டிருக்கின்றது . பரிமாற்ற நரம்பு 
மண்டலம் தசையியக்கப் புலன் சார்பாகக் கட்டுப்படுத்தப்பட் 
டிருக்கின்றது . எதிரிடையான தசைநார்களில் மறிவினைத் தளர்ச் 
சியைத் தூண்டும்போது அசைவைச்செயல்படுத்தும் தசைநார்கள் 
( Agonistic muscles ) சுருங்குகின்றன . இந்த ஓர் அமைப்பு 
இல்லையென்றால் ஓர் உயிரி முற்றிலும் அசைய முடியாது . 
ஏனென்றால் ஒரு காலின் எல்லா தசை நார்களும் ஒரே சமயத்தில் 
சுருங்க முடியாது . எனவேதான் பரிமாற்ற நரம்பு மண்டலம் 
நாம் அடியெடுத்து வைப்பதிலும் நடப்பதிலும் மிகவும் முக்கிய 


தசைநார் புகுவாய் ... காதின் முன்கூடப் புலன் 


387 


மாகக் கருதப்படுகின்றது . தசையியக்கப் புலன் சார்ந்த கட்டுப் 
பாட்டு மறிவினை தோற்றப் பாங்கை நிலைநாட்டுவதற்கு மிகவும் 
அவசியமாகின்றது . அதை நீட்டு மறிவினை (Stretch reflex ) 
என்றும் கூறலாம் . 


தசைநார் நீட்டுதல் தான் இதில் தூண்டலாக இருக்கின்றது .. 
மறிவினைத் துலங்கல் , நீட்டப்பட்ட தசைநாரில் ஏற்படும் விறைப் 
பாகும் . இது தான் அடிப்படை தோற்றப்பாங்கு மறிவினையாகும் . 
இது பூமியின் ஈர்ப்புச் சக்தியை எதிர்த்து நிற்கின்றது . குறுக்குப் 
பக்கத்தில் விரியும் மறிவினையும் முக்கியமாகக் கருதப்படுகின்றது . 
அதாவது , உடலின் ஒரு பகுதியில் ஒரு காலின் தசையியக்கப் 
புலன் தூண்டல்கள் எதிர்புறத்தில் மற்றொரு காலின் மறிவினையை 
எழச் செய்கின்றது . இவ்விதமாக பூமியின் ஈர்ப்புச் சக்திக்கு 
எதிராக சமநிலையைப் பாதுகாக்கப்படுகின்றது . 

உயிரி 
தன்னுடைய ஒரு காலில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக்கொண்டு 
தன்னுடைய மற்றொரு காலை வளைக்கின்றது . இல்லை என்றால் 
அது தன்னுடைய சமநிலையை இழந்துவிடும் . கீழே விழ நேரிடும் . 
நீங்கள் நடந்து செல்லுகின்றபோது நீங்கள் உங்களுடைய 
பின் கால்களில் சமநிலையைக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய 
கைகளையும் இலயத்தோடு வீசுகின்றீர்கள் . இரண்டு கைகளின் 
வீச்சும் உங்களுடைய உடம்பின் சமநிலையைப் பேணுவ 
தற்காகும் . 


ஓர் 


தசையியக்க மறிவினைகள் இவைகள் மட்டுமின்றி வேறு 
சிலவும் இருக்கின்றன . நீட்டு கழுத்து மறிவினைகள் ( Tonic neck 
reflexes ) என்பவைகள் கழுத்து தசை நார்களிலிருந்து எழு 
கின்றன . தலை திடீரென்று திருப்பப்பட்டுப் பல்வேறு வழிகளில் 
திரும்பும்பொழுது நீட்டு கழுத்து மறிவினைகள் எழுகின்றன .. 
கழுத்து மறிவினைகள் கழுத்துத் தசைநார்களிலுள்ள புகுவாய் 
களால் தோற்றுவிக்கப்படுகின்றன . ஆனால் அவைகளினுடைய 
விளைவுகள் உடல் முழுவதும் உணரப்படுகின்றன முழு உடலின் 
சமநிலையும் இந்த விளைவுகளில் 

உள்ளடங்கியிருக்கின்றது . 
இவைகள் மற்ற மறிவினைகளோடும் தொடர்பு கொண்டிருக் 


கின்றன . 


இந்த மறிவினைகள் எல்லாம் ஒரு முழு சிக்கல் நிறைந்த 
கூட்டுறவுச் செயல்முறையாக இருக்கின்றன . அவைகள் எல்லாம் 
நேர்த்தியான முறையில் ஒருங்கிணைந்து மிகவும் மென்மையாகச் 
செயல்படுகின்றன . அந்தச் செயல்முறைகளில் எதையும் நாம் 
அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று கூற முடியாது . 


388 


உடற்கூற்று உளவியல் 


ஆழப்புலன் காட்சியிலும் ( Depth perception ) தசையியக்கப் 
புலன் பங்கு கொண்டிருக்கின்றது . ஒரு கட்டுப்பாட்டுக்குள் 
உள்ள தூரத்தில் உள்ள பொருள்களின் செய்திகளை அளிக்கின்றது . 
தூரப்புலன் காட்சியில் ஆழப்புலன் காட்சியின் செல்வாக்கு 
காணப்படுகின்றது . ஆழத்தையும் தூரத்தையும் தீர்மானிக்கும் 
திறமை பிறக்கும்போதே கிடையாது . ஆழத்தைக் காண்பதற்கு 
நாம் கற்றுக் கொள்ளுகின்றோம் . 


இலயம் அல்லது சந்தத்தில் ( Rhythm ) தசையியக்கப் 
புலனுணர்ச்சி முக்கியமாகக் கருதப்படுகின்றது . இலயம் இரண்டு 
முற்றிலும் வேறுபட்ட துறைகளில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின் 
றது . ஒன்று , அசைவுகளின் பயனுறுத்திறம் , இரண்டு அழகுக்கலை . 
இயற்கையான இலயங்கள் உடலின் அசைவுகளுக்கு உயயோகப் 
படுத்தப்படலாம் . மிகக் குறைந்த முயற்சியோடு வேலை செய்வ 
தற்கு இலயம் மிகவும் பயனுள்ள தாக இருக்கின்றது . உதாரண 
மாக , நாம் விரும்பிய இலயத்தோடு நடக்கும்போது களைப்பு 
ஏற்படுவதில்லை . வேலை செய்யும்போதும் அப்படியே . இந்தப் 
பண்புக்கூறு தசையியக்கப் புலனின் அடியில் காணப்படு 
கின்றது . 


இலயம் அழகுக் கலையின் வெளிப்பாட்டின் அடிப்படையாக 
இருக்கின்றது . மனிதர்களுக்கு மட்டுமின்றி மிருகங்களுக்கும் 
இது பொருந்தக் கூடியதாகும் . உலகம் முழுவதுப் பரவி, 
பல்வேறு 

பண்பாடுகளை மனிதர்கள் கொண்டிருந்தாலும் 
தங்களுடைய மகிழ்ச்சிக்காக மனிதர்கள் பல்வேறு வழிகளில் 
இலயங்களை உண்டாக்குகின்றனர் . ஒருவகையான இலயத்தைக் 
கொண்ட அசைவு முதிராத நிலைக்குரிய நடனத்தை ஒத்திருக் 

இத்தகைய இலயத்தை மனிதக் குரங்குகளிடமும் 
காணலாம் . இலயத்தை நாம் உயர்வாக மதிக்கின்றோம் . 
எல்லாவிதமான 

நடனங்களிலும் இசைக் கச்சேரிகளிலும் 
இலயத்தை நாம் பாராட்டி நம்முடைய இரசிப்புத் தன்மையை 
வெளிப்படுத்துகின்றோம் . 


கின்றது . 


வயது 


பொதுவாகப் பார்க்கின்றபொழுது எல்லா மனிதர்களுமே 
இலயத்தை அனுபவிப்பதாகத் தோன்றுகின்றது . 
வேறுபாடு , கல்வித்தரம் , உத்தியோக உயர்வு தாழ்வு என்ற 
வேறுபாடுகள் இலயத்தை அனுபவிப்பதில் 

கிடையாது . 
குழந்தைகள் நடக்கும்போதும் , ஓடும்போதும் எதையேனும் 
செய்யும்போதும் இலயத்துடன் அசைகின்றனர் . இது இயல் 
பாகவே ஏற்படுகின்றது . 


தசைநார் புகுவாய் ... காதின் முன்கூடப் புலன் 


389 


போட்டி விளையாட்டுகள் , கேளிக்கை , களியாட்டம் 
முதலியவைகளில் மக்களின் மகிழ்ச்சியைத் தூண்டக்கூடிய 
பண்புக்கூறு இலயத்தோடுள்ள அசைவுகளில் உள்ள அடிப்படை 
களிப்புதான் . குழந்தைகள் இயல்பாக இலயமான அசைவுகளில் 
அதிகமாக ஈடுபடுவதைப் பெரியோர்கள் விரும்புவதில்லை . 
பொறுப்பற்ற போக்கு என்று கருதுகின்றனர் . எனவே சமூகம் 
அத்தகைய செயல்களிடம் வெறுப்புக் காட்டுகின்றது . இந்த 
இலயம் தசையியக்கப் புலனில்தான் அடிப்படையை கொண்டிருக் 
கின்றது . எனவே இது ஒரு தசையியக்கப் புலனுணர்ச்சியாகும் . 


காதின் முன்கூடப் புலன் 

காதின் முன்கூடப் புலனைப் பற்றிக் ( Vestibular sense ) 
கூறுவதற்கு முன்பு அதுனுடைய இட அமைவைப் பற்றியும் நாம் 
சிறிது கூறவேண்டும் . செவியைப் பற்றி ஏற்கனவே விவரித் 
துள்ளோம் . அகச் செவியானது ஒரு விசித்திரமானதும் சிக்கல் 
நிறைந்ததுமான அமைப்பாக இருக்கின்றது . அது உட்செவியின் 
திருக்குமறுக்கான துளை ( Labyrinth ) என்றும் கூறப்படு 
கின்றது . 

மண்டையோட்டின் செப்பை எலும்பில் 
( Temporal bone ) பதிக்கப்பட்டிருக்கின்றது . நாம் காணுகின்ற 
வெளிச் செவிக்கு ஏறத்தாழ இணையான மட்டத்திலிருக்கின்றது . 
இது இரண்டு பெரும் பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டிருக்கின்றது . 
அவை கேள்வி சார்ந்த உட்செவி ( Auditory laPyrinth) என்றும் 
கேள்வி சாராத உட்செவி ( Non - auditory labyrith ) என்றும் 
கூறப்படுகின்றன . 
முதல் பகுதியான கேள்வி சார்ந்த 

உட்செவி கேள்விப் 
புலனுணர்ச்சியில் செயல்படுகின்றது . இதைப் பற்றி முன்பே 
விளக்கியுள்ளோம் . இரண்டாவது பகுதியான கேள்வி சாராத 
உட்செவி தோற்றப்பாங்கு , சமநிலை ஆகியவைகளில் செயல் 
படுகின்றது . இவைகளைப் பற்றி மேலே பார்த்தோம் . இங்கும் 
அதைப் பற்றிக் கவனிப்போம் . ( படம் 16.1 ) . 


உட்செவி , திருக்குமறுக்கான துளை என்ற பெயரையும் 
கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தோம் . ஏனென்றால் 
அது வளைந்து வளைந்து செல்லுகின்றது . மண்டையோட்டில் 
சிக்கல் வழி போன்ற பள்ளமாக இருக்கின்றது . உட்செவியின் 
இரண்டு பகுதிகளும் பெரிலிம்ப் ( Perilymph ) என்ற உப்பு கலந்த 
திரவத்தால் சூழப்பட்டிருக்கின்றன . கேள்வி சாராத உட்செவி 
செவி நிண நீரால் ( Endolymph ) நிரம்பியிருக்கின்றது . எனவே 
அந்த குழு அமைப்பும் திரவத்தால் சூழப்பட்டிருக்கின்றது . 


390 


உடற்கூற்று உளவியல் 


உட்செவியின் சுவர்கள் ஒரு மெல்லிய சவ்வு அமைப்பைக் 
கொண்டிருக்கின்றன . இந்த அமைப்பின் கேள்வி சாராத பகுதி 
அமைப்பு முறையிலும் செயல் முறையிலும் இரண்டு வகையான 
புகுவாய்களைக் கொண்டிருக்கின்றது . அவை ( 1 ) அரைவட்ட 
வாய்க்கால்கள் ( Semicircular canals ) என்றும் ( 2 ) ஒலிப் 
புலனில்லா அகச் செவியின் பை போன்ற பகுதியான சாகுலஸ் 
( Sacculus ) என்ற பகுதியும் அதே போன்ற அமைப்பைக் கொண்ட 
அகச் செவியின் பை போன்ற பகுதியான உட்ரிகுலஸ் ( Utriculus ) 


9 


10 


11 


12 13 


16 


15 


6 . 


படம் 16.1 அகச் செவியின் உறுப்புகள் 
1. நோக்கு இலக்கு 
2 , 3 , 4, 5. அரைவட்ட வாய்க்கால்கள் 
6, 7 , 8 , 11 , 12 , 13 , 15, கேள்விப் புலன் 

செயல் முறை அமைப்புகள் 
9, 10 , 14 , 16. காதின் முன்கூடப் புலன் 

நரம்பு செல்லும் பகுதிகள் 


என்ற பகுதியும் காணப்படுகின்றன . இந்த இரண்டு பகுதி 
களும் ஒன்று போலக் காணப்படுகின்றன . இரண்டையும் பை 
போன்ற , உறுப்புகள் ( Sacs ) என்று மொத்தமாகக் கூறப்படு 


தசைநார் புகுவாய்... காதின் முன்கூடப் புலன 


391 


கின்றது . இவை முக்கியமாக தலையின் நிலைமைக்குத் துலங்கு 
கின்றன . தலையின் நேரான அசைவுக்கும் துலங்குகின்றன . 


அரைவட்ட வாய்க்கால்கள் மூன்று வளையங்களைக் கொண்ட 
அமைப்புகளைக் கொண்டதாக இருக்கின்றன . 

அவை தலையின் 
மூன்று 

வெவ்வேறு மட்டத்தில் காணப்படுகின்றன . எனவே 
மூன்று அரைவட்ட வாய்க்கால்கள் இருக்கின்றன என்று கூறலாம் . 
இந்த மூன்றும் ஒரு பொது திறப்பு வாயை குமிழ் போன்ற பகுதி 
( Ampulla ) யினருகில் கொண்டிருக்கின்றன . இந்தக் குமிழ் 
போன்ற பகுதி ஒரு முனையில் ஒவ்வொரு வாய்க்காலின் மீதும் 
விரிவடைகின்றது . இந்த மூன்று வாய்க்கால்களும் உட்ரிகுலஸ் 
என்ற உறுப்போடு தொடர்பு கொண்டிருக்கின்றன . 
தொடர்ந்து மற்றொரு உறுப்பான சாகுலஸ் என்ற பகுதியோடு 
தொடர்பு கொண்டிருக்கின்றது . 


அரைவட்ட வாய்க்கால்கள் 

இதைப் பற்றி மேலே சிறிது பார்த்தோம் . இந்த அரை 
வட்ட வாய்க்கால்கள் மூன்று மட்டத்தில் வெவ்வேறு இடத்தில் 
கிடக்கின்றன . 

அவை ஒன்றுக்கொன்று நேர்க்கோணத்தில் 
காணப்படுகின்றன . ஒன்று தளமட்டமாகவும் ( Horizontal ) 
ஒன்று முன்னால் நேர் செங்குத்தாகவும் ( Anterior vertical ) ஒன்று 
பின்பக்கத்தில் நேர் செங்குத்தாகவும் ( Posterior vertical ) 
காணப்படுகின்றன . தளமட்டமாக உள்ள வாய்க்கால் 30 • 
டிகிரியில் சாய்வாக இருக்கின்றது . முன்னால் நேர் செங்குத் 
தாகவும் பின்பக்கத்தில் நேர் செங்குத்தாகவும் உள்ள வாய்க் 
கால்கள் ஒன்றுக்கொன்று நேர்க்கோணத்திலிருக்கின்றன . இதன் 
விளைவாக முன்னால் நேர் செங்குத்தாக உள்ள வாய்க்கால் 
தலையின் ஒரு பக்கத்தில் பின்பக்கத்தில் நேர் செங்குத்தாக உள்ள 
வாய்க்காலோடு இணையாக இருக்கின்றது . தலையின் மறுபக்கத் 
திலும் இதே போன்று அமைந்திருக்கின்றது . 


குமிழ் போன்ற வீக்கம் அல்லது அம்புல்லா 

ஒவ்வொரு அரைவட்ட வாய்க்காலின் ஒரு முனையிலும் 
குமிழ் போன்ற வீக்கம் ஒன்று காணப்படுகின்றது . அதை குமிழ் 
போன்ற வீக்கம் அல்லது 

அம்புல்லா ( Ampulla ) என்று 
கூறுகின்றோம் . அம்புல்லாவின் 

உட்புறம் 

புலனுணர்ச்சி 
உயிரணுக்கள் முகடு போன்று காணப்படுகின்றன . அவைகள் 
புகுவாய் உயிரணுக்கள் அல்லது கிரிஸ்டா ( Crista ) என்று கூறப் 
படுகின்றன . இந்த கிரிஸ்டா என்று கூறப்படும் புகுவாய் 


392 


உடற்கூற்று உளவியல் 


உயிரணுக்கள் மயிர் போன்ற உயிரணு முனைகளைக் கொண்டிருக் 
கின்றன . இவை கப்புலா ( Cupula ) என்று கூறப்படும் பசை 
போன்ற பிண்டப் பொருளினுள் ( Gelatinousmass ) செல்லு 
கின்றன . கப்புலாவும் கிரிஸ்டாவும் சேர்ந்து அம்புல்லாவின் 
பெரும்பாலான உள் இடப் பகுதியை அடைத்துக்கொண்டிருக் 
கின்றன . இதனால் அரைவட்ட வாய்க்காலின் 

மூலமாக 
திரவத்தின் எந்த ஓர் ஓட்டமும் கப்புலாவைத் தள்ளுகின்றது . 
அதனால் மயிர் போன்ற உயிரணுக்கள் வளைகின்றன . இதன் 
விளைவாக எட்டாவது நரம்பின் நரம்பிழைகள் தூண்டப் 
படுகின்றன . 


தலை சுழற்சி 

இந்த உயிரணுக்கள் அல்லது புகுவாய்கள் போதுமான 
தூண்டல் கோணமுடமையின் விரைவுபடுத்தலாகும் . 
விரைவாகச் சுழலுவதால் ஏற்படுகின்றது . தலை சுழலுவதின் 
மட்டம் என்னவாக இருந்தாலும் விரைபடுத்தலினால் ஒரு 
நிலையிலுள்ள ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட அரைவட்ட 
வாய்க்கால்களோ வலிமையாகத் தூண்டப்படுகின்றன . சுழலும் 
மட்டத்திற்கு மிக அருகிலுள்ள வாய்க்கால் எப்பொழுதும் மிக 
வலிமையாகத் தூண்டப்படுகின்றது . 


இந்த உறுப்புகளில் போதிய 

தூண்டல் 

இல்லாமலு 
மிருக்கலாம் . வெளிச் செவிக் குழாயில் சூடான அல்லது 
குளிர்ந்த நீரை ஓடச் செய்வதின் மூலம் பற்றாக் குறையான 
தூண்டலை உண்டாக்கலாம் . செவியினுள் மெழுகு போன்ற 
பொருள் சேர்ந்திருப்பதை எடுக்கும்பொழுது பலர் இந்தவிதமான 
அனுபவத்தை உணர்ந்திருக்கலாம் . வெளி வாய்க்காலில் சூடான 
நீர் செலுத்துகின்றபோது தலை சுற்றச் செய்யும் . அதனால் சிறிது 
நேரத்திற்கு நேரான வழியில் நடந்து செல்ல 

முடியாது . 
சிறுவர்கள் சுற்றுதலை விரும்பி அனுபவிக்கின்றனர் . 
விரைவாகச் சுழன்று சுழன்று மயக்கத்தை அவர்கள் வரவழைத்து 
விளையாடுகின்றனர் . இந்த ஒரு வழியில் அரைவட்ட வாய்க் 
கால்களைப் போதுமான அளவு தூண்டும் முயற்சியேயாகும் . 


தலை 


தலையை விரைவாகச் சுற்றுதலினால் கண்களின் நுட்பமான 
அநிச்சைச் 

செயல் (Nystagmus ) ஏற்படுகின்றது . அதை 
இழப்பை ஈடு செய்யும் கண் அசைவு மறிவினைகள் என்றும் 
கூறுகின்றனர் . பரிசோதனையாளரின் கண்கள் முன்னும் பின்னும் 
அசைகின்றன . விரைவான சுழற்சி வலது பக்கமிருக்குமானால் 


தசைநார் புகுவாய்.. காதின் முன்கூடப் புலன் 


393 


கண் அசைவின் மெதுவானபகுதி இடது பக்கம் செல்லும் . கண்ணை 
ஒரு நிலையான பார்வைப் புள்ளியில் நிலைநிறுத்த இது உதவு 
கின்றது . கண் அசைவின் முன் பின் விரைவான பகுதி வலது 
பக்கமிருக்கும்போது கண் முடிந்த அளவு இடது பக்கம் சென்ற 
பிறகு பார்வையைப் பதிக்க ஒரு புதிய புள்ளியைத் தேர்ந்தெடுக் 
கின்றது . விரைவாகச் சுற்றுதலைத் திடீரென்று நிறுத்தினால் 
கண்களின் பின் சுழற்சி அநிச்சைச் செயல் ( Postrotational 
nystagmus ) ஏற்படுகின்றது . பரிசோதனையாளர் எதிர்த் 
திசையில் சுழலத் தொடங்குவதைப் போன்ற தூண்டல் இது . 
ஆகையினால் சுழலும் மெதுவான பகுதி வலது பக்கத்திற்கும் 
விரைவான பகுதி இடது பக்கத்திற்கும் அமைகின்றது . 

விரைவான சுழற்சியினால் ஏற்படும் இந்த , கண்களின் 
நுட்பமான அநிச்சைச் செயல் நடனம் ஆடுகின்றவர்களுக்கு 
மிகவும் துன்பகரமான அனுபவமாக இருக்கின்றது . அதனால் 
அவர்கள் இதைப் புறகணிக்கும் பொருட்டு அவர்கள் தங்கள் 
தலைகளைச் சுழற்சிக்கு எதிர் திசையில் அடிக்கடி வேகமாகத் 
திரும்புகின்றனர் . அரைவட்ட வாய்க்கால்கள் இதனால் தூண்டப் 
படுவது தவிர்க்கப்பட்டு நிலையான பார்வைக்குரிய குறிப்பை 
நிலைநாட்டப்படுகின்றது . 
மேலும் 

அசைவும் பார்வைக்குரிய இடப்பரப்பு 
மாற்றமும் ஒவ்வொரு சுழற்சிக்கான ஒரு விரைவான அசைவுக்கும் 
வரையறை செய்யப்படுகின்றன . சுழற்சி நீட்டுத் தசை இசைவிப் 
பையும் கூட மாற்றுகின்றது . செயலில் ஈடுபட்டுள்ளவர் எத் 
திசையில் சுழலுகின்றாரோ அத் திசை நோக்கி அவருடைய 
கால்களின் நீட்டுத் தசைகள் சுருங்குகின்றன . அத் திசையில் 
ஏற்படும் பழுவின் 
பழுவின் பெயர்ச்சிக்கு 

பெயர்ச்சிக்கு எதிராக அது சமநிலையை 
ஏற்படுத்துகின்றது . சுழன்று கொண்டிருப்பவர் திடீரென்று 
சுழற்சியை நிறுத்துகின்ற பொழுது அவருடைய அனுபவம் , அவர் 
எதிர்திசையில் சுழன்று கொண்டிருந்ததைப் போன்றிருக்கின்றது . 
அதனால் தான் அவர் நின்ற பிறகு சுழன்ற திசையில் விழுலதைப் 
போன்றிருக்கின்றார் . அவர் வலது பக்கம் சுழன்று கொண்டி 
ருந்தால் அவருடைய மறிவினைகள் எல்லாம் இடதுபக்க சுழற்சிக்கு 
இப்பொழுது ( நின்ற பிறகு ) துலங்குகின்றன . இங்கு கூறப்பட்ட 
தலைசுழற்சி எடுத்துக்காட்டுகள் எல்லாம் தூண்டலின் விளைவுகளே 
யாகும் . 


தலை 


நரம்புச் செயல் முறைகள் 

அரைவட்ட வாய்க்கால்களின் தூண்டலுக்கு நரம்பிழைகள் 
துலங்குகின்றன . துலங்குகின்ற நரம்பிழைகள் 

எட்டாவது 


394 


உடற்கூற்று உளவியல் 


தரம்பு வழியாகச் சென்று நரம்புத் தண்டின் மேல் முனையிலுள்ள 
காதின் முன்கூடப்புலனின் நான்கு அணு மையங்களை அடை 
கின்றன . இங்கு அவைகள் தலை அசைவுக்கும் தலை நிலைமைக்கும் 
மறிவினைத் துலங்கல்களைத் தொடங்குகின்றன . காதின் முன் 
கூடப்புலன் மண்டலங்களோடு மைய நரம்பு மண்டலத் தொடர் 
புகள் மிகவும் சிக்கல் நிறைந்தவைகளாகும் . மேலும் அவை வழக் 
கத்திற்கு மாறானவைகளாகவுமிருக்கின்றன . எல்லாப் புகுவாய் 
களும் மூளைக்குச் செல்லும் எட்டாவது நரம்பான ஒலி சார்ந்த 
நரம்பின் ( Acoustic nerve ) கிளைகளால் தூண்டப்படுகின்றன . 
இந்தக் கிளை நரம்புகள் மொத்தமாக , காதின் முன் கூடப் புலன் 
கிளைகள் ( Vestibular branch ) என்று கூறப்படுகின்றன . 


காதின் முன்கூடப் புலன் நரம்பு ஒவ்வொரு அரைவட்ட 
வாய்க்காலுக்கும் ஒரு கிளையை அனுப்புகின்றது . ஒரு நரம்பை 
உட்ரிகுலஸுக்கும் ( Utriculas ) இரண்டு நரம்புகளை சாகுலஸுக்கும் 
(Sacculus ) அனுப்புகின்றது . இந்த நரம்புகளில் உள்நோக்கிச் 
செல்லுகின்ற நரம்பிழைகள் நரம்புத் தண்டின் மேல் முனையிலுள்ள 
முன் கூடப்புலன் அணு மையத்திற்குச் செல்லுகின்றன . அங்கே 
அவைகள் கூடுகின்றன , காதின் முன்கூடப்புலன் அணு மையத்தி 
லிருந்து செல்லுகின்ற தொடர்புகளெல்லாம் பெரும்பாலும் . 
சிறு மூளைக்கும் , தண்டுவடத்திற்கும் , மைய மூளைக்கும் ஆகும் . 
சிறு மூளை பெரும்பாலும் அசைவின் சக்தியை மென்மையாக்கி , 
கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் செயலுடையதாக இருப்பதால் 
காதின் முன்கூடப்புலன் அதனுடன் தொடர்பு கொண்டிருக் 


கின்றது . 


காதின் முன்கூடப்புலன் அணு மையங்கள் அசைவு முறை 
களோடு நேரடித் தொடர்பு கொண்டிருக்கின்றன . உயர்ந்த 
தொடர்புகள் எல்லாம் பெரும்பாலும் மூளைக்குச் செல்லும் 
மூன்றாவது , நான்காவது , ஆறாவது நரம்பு அணு மையங்களோடு 
ஏற்படுகின்றன . பெரிதும் கண் அசைவுகளோடு சம்பந்தப்பட்ட 
நரம்பு அணு மையங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன . 


காதின் முன் கூடப்புலனைப்பற்றி இவ்வளவு தூரம் நாம் 
விளக்கி வந்திருக்கின்றோம் என்றாலும் அதற்கு என்று சொந்த 
மாகப் புலனுணர்ச்சிகள் கிடையாது . அதனுடைய புகுவாய்களைத் 
தூண்டும்போது அதற்கென்று தனிப்பட்ட புலனுணர்ச்சிகள் 
கிடையாது . புகுவாய்கள் தூண்டப்பட்டபோது புலனுணர்ச்சிகளை 
ஒருவர் உணர முடியும் என்பது உண்மை என்றாலுங்கூட, 
புலனுணர்ச்சிகள் மற்ற புகுவாய்களிலிருந்து எழுகின்றன . ஆகை 
யினால் தான் தோல் நீட்டப்படுகின்றது , தசை நார் இழுக்கப்படு 


தசைநார் புகுவாய் ...காதின் முன்கூடப் புலன் 


395 


கின்றது . இதுபோன்று வேறு உணர்ச்சிகளும் அதே சமயத்தில் 
தோன்றுகின்றன . சாதாரண திசுக்களிலுள்ள ஆழப்புகுவாய்கள் 
மறிவினை விளைவுகளினால் தூண்டப்படுகின்றன . இந்த மறிவினை 
விளைவுகள் காதின் முன் கூடப் புலனால் தூண்டப்பட்டதாகும் . 
ஆகையினால் காதின் முன் கூடப்புலனுணர்ச்சி என்று ஒன்று 
கிடையாது என்று முடிவாகக் கூறலாம் . ஏனென்றால் இந்த 
மண்டலத்திற்கு புறணி சார்ந்த விரிவுகள் கிடையாது . ஆனால் 
பூனைகளின்மீது நடத்தப்பட்ட பரிசோதனை கள் புறணி சார்ந்த 
ஆற்றல்களைப் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகக் காட்டப்படு 
கின்றன . காதின் முன்கூடப்புலன் புகுவாய்களின் தூண்டல் 
மூளையிலிருந்து பதிவாகியிருக்கின்றது . 


வாயில்கள் 

காதின் முன் கூடப்புலன் தூண்டலின் வாயில்களைச் சரி 
நுட்பமாகச் சொல்ல முடியாது . ஏனென்றால் தனியாள் வேறு 
பாடுகள் இதில் பெரும் அளவுக்குக் காணப்படுகின்றன . மேலும் 
பல்வேறு வகையான புகுவாய்கள் ஏராளமாகக் காணக் கிடக் 
கின்றள . அவைகள் எந்த அசைவினாலும் தூண்டப்படுகின்றன . 
மூன்றாவதாக , ஒரே சமயத்தில் நிகழுகின்ற புலனுணர்ச்சிகளும் 
எழுப்பப்படுகின்றன . அவைகள் எல்லாம் காதின் முன்கூடப் 
புலனில் தோன்றுபவையல்ல . அவைகளுக்கு வாயில்கள் காதின் 
முன் கூடப் புலன் புகுவாய்களைவிடத் தாழ்வாக இருக்கின்றன . 
தோலின்மீது ஏற்படும் தொடுபுலனுணர்ச்சி , ஆழ்தொடு 
புலனுணர்ச்சி , தசையியக்கப் புலனுணர்ச்சி ஆகியவைகள் உடல் 
செயலுக்கு விரைவுபடுத்தப்படுகின்ற பொழுது திசுக்களை இழுப் 
பதினால் எழுப்பப்படுகின்றன . இந்தப் புலனுணர்ச்சிகளெல்லாம் 
பொருள்களோடு நாம் தொடர்பு கொள்ளுகின்ற புள்ளிகளில் 
தெளிவாக அறியப்படுகின்றன . அதாவது உட்காரும்போதும் , 
சாயும்போதும் படுக்கும்போதும் உடல் பகுதிகள் பொருள் 
களோடு சமாதித் தொடர்பு கொள்ளுகின்றன . 

எனவே 
இப் புலனுணர்ச்சிகள் உணரப்படுகின்றன . 


இத் துறையில் நாம் பரிசோதனைகள் நடத்தினால் வாயில்களும் 
காதின் முன் கூடப்புலன் நடவடிக்கை சுட்டிக்காட்டும் 
செய்தியைச் சார்ந்திருப்பதாகத்தான் தெரிகின்றது . பல சுட்டிக் 
காட்டல்கள் தோன்ற முடியும் . அவைகளில் மிகவும் முக்கிய 

அசைவின் புலன்காட்சி , கண்களின் நுட்பமான 
அநிச்சைச் செயல் , மெல்லிய ஒளியின் திரிபுக்காட்சியான அசைவு 
( Oculogyral illusion ) ஆகியவைகள் . சுழற்சிக்கான வாயில்கள் 


மானவை 


396 


உடற்கூற்று உளவியல் 


அரைவட்ட வாய்க்கால்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றன . 
அவை வினாடிக்கு 2 ° டிகிரியிலிருந்து 5 ° டிகிரி வரையில் சுழலு 
கின்றன . நேர்க் கோட்டில் செல்லும் விரைவுக்கான வாயில்களைப் 
பெறுவது மிகவும் கடினமாகும் . அவைகள் சாகுலஸ் , உட்ரிகுலஸ் 
ஆகியவைகளைப் பெரிதும் தூண்டுகின்றன . 


பின் விளைவுகள் 

காதின் முன் கூடப்புலன் புகுவாய்களின் தூண்டலினால் 
ஏற்படும் பின் விளைவுகள் தெளிவாக இல்லை . அவை நம்மைத் 
தடுமாற வைக்கின்றன . சில பின் விளைவுகள் முக்கியமானவை 
களாக இருக்கின்றன . அவை அடிட்படைத் தூண்டல் விளைவு 
களில் தலையிடுகின்றன . சிலவற்றை முன்பே விவரித்துள்ளோம் . 
உதாரணமாக , ஒருவரை வலது பக்கமாகச் சுழலச் செய்தோ 
மானால் அடிப்படையான துலங்கல் ஒரு எதிரிடையான துலங்கலைத் 
தொடர்ந்து வருகின்றது . இந்த எதிரிடையான துலங்கலில் 
கண்களின் நுட்பமான அநிச்சைச் செயல் நேர்மாறாகின்றது . 
அதனால் அசைவின் புலன் காட்சியும் கூட நேர்மாறாகின்றது . 
இவ்விதமான விளைவுகள் பார்வை 

சார்ந்த குறிப்புகளினால் 
வலிமையாகத் தூண்டப்படுகின்றன . அதனால் பரிசோதிக்கப்படு 
பவரின் 

கண்கள் மூடப்பட வேண்டும் . அப்பொழுது தான் 
தூய்மையான முன்கூடப்புலன் துலங்கல்களை நாம் அறிய 
முடியும் . 


இவைகளெல்லாம் பின் விம்பங்களாக இருக்கின்றன . ஆனால் 
உண்மையான தூண்டல்களின் விளைவுகளாக நாம் எடுத்துக் 
கொள்ளுகின்றோம் . இதில் நாம் முன்பே காட்டியுள்ள கப்புலா 
( Cupula ) அளவுமீறிச் சென்று நிற்கும் நிலைக்குத் திரும்பி 
வருவதற்கு முன்பு வேறுவழியில் வளைகின்றது . தொடக்கவிரைவு 
படுத்தலினால் வளைவு ஏற்பட்ட பிறகு நிலைக்குத் திரும்பி வர 
வேண்டும் . ஆனால் அவ்வாறு நடைபெறுவதற்குப் பதிலாக வேறு 
விதமாக நடைபெறுகின்றது . தொடக்க விரைவுபடுத்தலுக்குப் 
பிறகு சுழற்சி ஒரு நிலையான வேகத்தில் அரைவட்ட வாய்க்கால் 
களைத் தூண்டுவதில்லை . கண்களை மூடிக்கொண்டுள்ள மனிதர் 
தான் அசைந்து கொண்டிருக்கவில்லை என்று கூறக்கூடும் . 


தூண்டல் 


சுழற்சியை விரைவாக நிறுத்துவதினால் காதின் முன்கூடப் 
புலன் 

ஏற்படுத்தப்படுகின்றது . எவ்வாறெனில் 
திடீரென்று சுழற்சியை நிறுத்துவதினால் எதிர்மறையான விரைவு 
படுத்தல் ஏற்படுகின்றது . 

உடன்பாடான 

விரைவு 
படுத்தல் ஏற்படுகின்ற செயல்முறையைப்போன்று இதிலும் 


தசை நார் புகுவாய் - காதின் முன்கூடப் புலன் 


391 


கப்புலாவை வளையச் செய்கின்றது . ஆனால் எதிர்திசையில் 
வளையச் செய்கின்றது . எனவே அடிப்படை விளைவுகளும் 
இரண்டாந்தர விளைவுகளும் இறுதியில் எதிரிடையாக இருக் 
கின்றன என்று தெரிகின்றது . 


ஒத்தமைதல் 

மற்ற புலனுணர்ச்சிகளின் ஒத்தமைதலை ஆராய்ந்தமாதிரியே 
காதின் முன்கூடப் புலனுணர்ச்சியிலும் இச் செயல்முறையை 
அறிய முயன்று பார்க்கலாம் ; இதன் மீது சில விவாதங்களும் 
நடைபெற்றிருக்கின்றன . அவைகள் கசப்பானவைகளாகவே 
தெரிகின்றன . காதின் முன்கூடப் புலனுணர்ச்சியில் ஒத்தமைதல் 
நடைபெறுகின்றதா ? அதனுடைய இயல்பு என்ன ? இது சிறிது 
சந்தேகத்திற்குரிய செயலாகவே இருக்கின்றது . பல சந்தர்ப்பங் 
களில் அசைவுக்கு இயல்பான இருப்பிடம் அல்லது வழக்கமான 
ஓர் அமைவு ஏற்படுகின்றதா என்பது நிச்சயமில்லை . ஆனால் 
அவைகளுக்கான காரணங்கள் தெளிவில்லாமலிருந்தாலும் சில 
சூழ்நிலைகளில் ஒத்தமைதலின் சிறு குறிப்புச் செய்திகள் பெரும் 
மாற்றங்கனைக் காட்டவில்லை . 

பரிசோதனைகள் பல இத்துறையில் நடத்தப்பட்டிருக்கின்றன . 
அவைகளில் வெளிப்படும் உண்மை என்னவென்றால் கண்களின் 
நுட்பமான அநிச்சைச் செயலை அகற்ற முடியும் என்பதாகும் . 
சுழற்சிக்கான ஒத்தமைதல் அல்லது இயல்பான அமைவு பல 
நாட்கள் பல தொடர்ச்சியான முயற்சிகளைப் பரிசோதனையில் 
திருப்பித் திருப்பிச் செய்து வந்ததின் விளைவாக ஏற்படுத்திக் 
காட்ட முடியும் என்று நம்புகின்றனர் . இங்கு சுழற்சி என்று 
நாம் குறிப்பிடுவது தலைசுழற்சியையாகும் , கண்களின் நுட்ப 
மான அநிச்சைச் செயல் அகற்றப்பட்ட பிறகு பயிற்சியைத் 
தொடர்ந்து நடத்திவருவோமானால் காதின் முன்கூடப் புலன் 
தூண்டலின் 

மற்ற விளைவுகளையும் குறிப்பிடத்தக்க அளவு 
குறைக்க முடியும் . காதின் முன்கூடப் புலனால் தூண்டப்பட்ட 
அருவெறுப்பு உணர்ச்சி அல்லது வாந்தி எடுக்கும் உணர்ச்சியைத் 
தொடர்ந்து வரும் மறிவினை விளைவுகளையும் குறைக்க முடியும். 
என வே இங்கு ஒத்தமைதல் என்பது காதின் முன்கூடப் புலன் 
தூண்டலின் மறிவினை விளைவுகளை அகற்றுவதாகும் . தூண்டல் 
நடைபெற்றும் விளைவுகள் இல்லையென்றால் அந்த உயிரியிடம் 
ஒத்தமைதல் நடைபெறுகின்றது என்பது விளங்கும் . 


அசைவு நோய் 


ஒத்தமைதல் சரியாக நடைபெறுமானால் இந்த அசைவு 
நோயை ( Motion sickness ) அகற்ற முடியும் . இந்நோய் பெரும் 


398 


உடற்கூற்று உளவியல் 


பாலான மக்களிடம் ஒரு பிரச்சினையாக இருந்து வருகின்றது . 
இது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சினையாக மட்டுமிருக்க 
வில்லை , ஒரு பொதுப் பிரச்சினையாகவும் சில சமயங்களில் ஏற்பட்டு 
விடுகின்றது . பெரிய உந்து வண்டியில் (Bus) பிரயாணம் செய் 
கின்றபோதும் , கடலில் பிரயாணம் செய்கின்றபோதும் , மலைப் 
பிரதேசங்களில் பிரயாணம் செய்கின்றபோதும் இந்த அசைவு 
நோய் சிலரைத் தாக்குகின்றது . இதனால் போக்குவரத்து 
வாகனங்களை நிர்வகித்து நடத்திச் செல்லுகின்றவர்களுக்குப் 
பிரச்சினைகள் தோன்றுகின்றன. இந்த அசைவு நோய்க்கு 
வேண்டிய ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்தாக வேண்டும் . 


அசைவு நோய் பல துலங்கல்களினால் குறிப்பிட்டறியப்படு 
கின்றது . அத் துலங்கல்கள் அசைவு நோயின் கடுமையைப் 
பொருத்திருக்கின்றன . உதாரணமாக வெளிறச் செய்தல் , 
குளிர்ச்சியடைதல் , வியர்த்தல் , வயிறு சரியில்லாதிருத்தல் ,, 
தலைவலி, வலுவிழக்கச் செய்தல் , பசியின்மை , வாந்தியுணர்ச்சி , 
மயக்க வுணர்ச்சி , காதடைத்தல் முதலியவைகளைச் சொல்லவாம் . 
இந்த துலங்கல்களுக்கு விளைவுள்ள தூண்டல் என்ன இருக் 
கின்றதும் இந்த அறிகுறிகளைப் போக்குவதற்கு என்ன செய்ய 
வேண்டும் என்பதும் நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய 
தாகும் . 


மிகவும் விளைவுள்ள தூண்டல் நேர் செங்குத்தான அசைவு 
என்று பல சான்றுகளிலிருந்து தெரிகின்றது . காலத் தொடர்ச்சி 
யும் விரைவுபடுத்தலும் அதில் காரணக் கூறுகளாக இருக்கின்றன . 
நீண்ட நேரத்திற்கு அலைகளிடையே பிரயாணம் செய்தல் 
நோய்க்குக் காரணமாக அமைகின்றது . குறைந்த கால அளவு 
அலைகளிடையே பிரயாணம் செய்வதால் நோய் தாக்குதல் 
குறைவாக இருக்கலாம் . அதாவது சிலரை நோய் தாக்கலாம் . 
சிலரைத் தாக்காமலிருக்கலாம் . ஆனால் நீண்ட கால அளவு 
பெரும்பாலோரை நோய்க்கு இலக்காகும்படிச் செய்கின்றது . 
கடல்நோய் ( Sea sickness ) என்று கூறப்படுவது இதுவேயாகும் . 
சிறிய படகில் கடலில் பிரயாணம் செய்யும்போது கடல்நோயின் 
ஆபத்து அதிகமாகும் . காற்றடிக்கும்போது படகு மேலும் கீழும் 
மிக அதிகமாக அசைகின்றது . உட்ரிகுலஸ் இந்த நிலைமைகளில் 
உச்ச நிலையில் தூண்டப்படுகின்றது . 

அதனால் 

எதிர்பார்த்த 
விளைவுகள் ஏற்படுகின்றன . அரைவட்ட வாய்க்கால்கள் 
தூண்டப்பட்டபொழுது அசைவு நோய் ஏற்படுகின்றது . 
அன்றாட வாழ்க்கையிலும் இதை உணரலாம் . மலைப்பாதையில் 


தசைநார் புகுவாய் ...காதின் முன்கூடப் புலன் 


399 


வாகனத்தில் மேலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இது 
ஏற்படுகின்றது . 


காதின் முன்கூடப் புலன் தூண்டப்படுவதினால் ஏற்படும் 
நலக்குறைவைக் குறைப்பதற்கு முயற்சிகள் பல எடுக்கப்பட்டிருக் 
கின்றன . நல்ல தூக்கம் , ஆரோக்கியமான உணவு , மதுபானம் 
அகற்றல் முதலியவைகளும் நலக்குறைவைத் தடுக்கலாம் . மேலும் 
படிப்படியான ஒத்தமைதல் கடுமையான அறிகுறியைப் போக்க 
உதவலாம் . விரைவுபடுத்தலின் விளைவு 

தாக்காவண்ணம் 
தலையைக் கிடத்துவதன் மூலமும் தடுக்கலாம் . அதாவது கீழே 
படுத்துக் கொள்ளுதல் நலம் . ஆகாய விமானப் பிரயாணம் 
அசைவு நோய்க்குப் பெருங்காரணமாக இருக்கின்றது . தூய்மை 
யான காற்று நலக் குவறந்திருக்கலாம் . ஆனால் இதில் தனியாள் 
வேறுபாடுகளும் மிகுந்த அளவுக்குக் காணப்படுகின்றன . 


17. வலிப்புலன் 


வலி , உடலுணர்ச்சிகளில் ஒன்றாகக் கருதப்படுவதால் அதை 
ஒரு தனிப் புலனுணர்ச்சியாக நாம் இங்கு ஆராய்வோம் . சிலர் 
வலிப்புலளை தசைநார் புகுவாய் புலன்களோடு சேர்த்து ஆரம்பிக் 
கின்றனர் . சிலர் அதைத் தனித்தும் ஆராய்கின்றனர் . வலியை 
புலனுணர்ச்சியாக 

அறிவது மிகவும் கடினமாகும் . 
எனென்றால் அதற்கு எழுச்சி சார்ந்த புலன்காட்சி எதிர்வினைகள் 
மிகவும் வலிமீறுடையதாக இருக்கின்றன . வலி மிகவும் 
புண்படுத்துவதாக இருப்பதால் அதை ஒரு புலனுணர்ச்சியாகக் 
கொண்டு அதற்குத் துலங்குவதற்கு மனிதர்கள் மிகவும் சிரமப் 
படுகின்றனர் . ஆனாலும் வலி பற்றி ஆராய்ச்சிகள் ஏராளமாக 
நடைபெற்றிருக்கின்றன . ஏனென்றால் எல்லா வழியிலும் 
மனிதர்களுடைய அனுபவத்தில் அது மிகவும் முக்கியத்துவம் 
பெற்றிருக்கின்றது . மருத்துவ சிகிச்சையில் வலியின் கொடுமை 
அறிந்து அதைக் குறைப்பதற்கான சிகிச்சை முறைகளையும் 
மருந்துகளையும் கண்டுபிடித்திருக்கின்றனர் . 


வலியை மூலமறியும் கருவியாக உபயோகிக்கின்றனர் . 
வலி மிகவும் சக்தி வாய்ந்த தூண்டலாக அறியப்பட்டிருக்கின்றது . 
நடத்தையைத் தூண்டவும் நிலைபெறச் செய்யவும் வலி பயன் 
படுகின்றது . அதனால் உந்து சக்திகளைப் பற்றி அறிவதற்கு இது 
மூக்கியமாகக் கருதப்படுகின்றது . வலித் தூண்டல்கள் உடல் 
சார்ந்ததும் உள் உறுப்புகள் சார்ந்ததுமான மறிவினைகளின் 
பண்புகளை எடுத்துக் காட்டுகின்றது . உடல் புண்படுவதற்கு 
எதிராக அது காட்டும் முதல் தற்காப்பு உடலைப் பின்வாங்கிக் 
கொள்ளும் மறிவினைகளாகும் . உள் உறுப்பு , சுரப்பி , புத்துணர்வு 
நரம்பு 

மண்டலத்தின் தானியங்கும் அவசரத் துலங்கல்கள் 
முதலியவைகள் அடுத்தபடியான தற்காப்பு மறிவினைகளாக 
இருக்கின்றன . மூன்றாவதாக புலனுணர்ச்சியைக் கூறலாம் . இது 
உந்து சக்திகளுக்கு நடத்திச்சென்று வலியை உணரும்படிச் 
செய்கின்றது . எனவே வலியை முதலில் ஒரு புலலுணர்ச்சியாக 
நாம் கருதவேண்டும் வலியை உணர்ந்த பிறகுதான் அதனுடைய 
கொடுமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள மனிதர்கள் முயலு 
கின்றனர் . ஆகவே அதனுடைய புகுவாய்களையும் தூண்டலையும் 
பற்றி முறையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் . 


வலிப்புலன் 


4011 


வலியைத் தூண்டுகின்ற தூண்டல்கள் எல்லாம் வெறுப் 
பூட்டுகின்ற தூண்டல்களின் முக்கிய வகையாகக் கருதப்படு 
கின்றன . வெறுப்பூட்டுகின்ற 

தூண்டல்கள் 

உயிரியின் சம் 
நிலையை நிலைகுலையச் 

செய்கின்றன . 

வெறுப்பூட்டுகின்ற 
தூண்டல்கள் புறக்கணிக்கின்ற நடத்தையை வெளிப்படுத்து 
கின்றன . 

தூண்டல்களுக்கு உயிரிகள் முதன்மையான 
இடம் தருகின்றன. ஊக்கமூட்டி நடத்தையிலும் மனவெழுச்சி 
நடத்தையிலும் வெறுப்பூட்டும் தூண்டல்கள் முக்கியமாகக் 
கருதப்படுகின்றன . 


வலியைத் தூண்டும் இந்த வெறுப்பூட்டும் தூண்டல்களைப் 
புறக்கணிப்பது போன்றே உயிரிகள் மற்ற தூண்டல்கள் சிலவற் 
றையும் புறக்கணிக்கின்றன . உதாரணமாக கசப்பான பொருள் 
களையும் உயர்ந்த ஒலிகளையும் , கூசும் ஒலிகளையும் மனிதர்கள் 
புறக்கணிக்கின்றனர் . ஏனென்றால் வெறுப்பூட்டும் தூண்டல் 
களாக இருக்கின்றன . 


மேலும் இனிமை தராத பண்புக் கூறுள்ள தூண்டல்களையும் 
உயிரிகள் புறக்கணிக்கின்றன . தாழ்ந்த மிருகங்கள் 

வலியை 
உணருகின்றனவா என்பதை நாம் அறிய முடியாது . ஆனால் சில 
தூண்டல்களை அவைகள் புறக்கணிப்பதிலிருந்து அவைகள் 
துன்பம் தரும் தூண்டல்கள் என்பதை ஊகிக்கலாம் . ஆனால் 
மனிதர்கள் வலியை அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்தறி 
கின்றனர் . அதைப்பற்றி அவர்கள் தங்களுடைய உள்நோக்கைத் 
தரமுடியும் . எனவே வலியைப்பற்றி மனிதர்களிடம் ஆராய்ச்சி 
நடத்தினால் தான் நாம் சரியான செய்திகளைப் பெறமுடியும் . 


பெரும்பாலான வலியுணர்ச்சிகள் எல்லாம் வெறுப்புத்தரக் 
கூடியவைகளாக இருக்கின்றன . ஆனால் சில வலிகள் நமக்கு 
இனிமையாகவுமிருக்கின்றன . சில மென்மையான வலிகளான 
அரிப்பு ஏற்படுகின்ற இடங்களில் கீறுதல் , ஆடிக்கொண்டிருக் 
கின்ற பல்லைப் பிடுங்கி விடுதல் முதலியவைகளும் , கசப்புக் 
கலந்த சில குடிவகைகளும் நமக்கு இனிமையாக இருக்கின்றன . 
எல்லாவகையான மது நீர்களும் கசப்பானவைகளேயாகும் . ஆனால் 
மனிதர்கள் அவைகளை மகிழ்ச்சியுடன் அருந்திக் களியாட்டத்தில் 
ஈடுபடுகின்றனர் . வலியுணர்ச்சி தராத 

சில தூண்டல்களும் 
வெறுப்பைத் தருகின்றன . மிகவும் இனிப்புத் தரும் பொருள்களைச் 
சிலர் வெறுக்கின்றனர் . நறுமணப் பொருள்களைச் சிலர் விரும்பு 
வதில்லை , இனிப்பும் நறுமணமும் தேவை தான் என்றாலும் 
அளவுக்கு மீறிப் போனால் வெறுப்பைத் தருகின்றன . எனவே வலி 

உடற் -26 


402 


உடற்கூற்று உளவியல் 


இந்தவிதமான பண்புக்கூறுகளைக் கொண்டிருக்கின்றது . எனவே 
இது மற்ற புலன்களிடமிருந்து வேற்றுமையைாகத் தோன்று 


கின்றது . 


வலியை ஏற்கின்ற உடலமைப்புகள் 

பார்வை , கேள்வி , சுவை , மோப்பம் ஆகிய புலன்களுக் 
கென்று தனிப்புலனுறுப்புகளிருக்கின்றன . ஒன்று மற்றொன்றின் 
பணியைச் செய்ய முடியாது . ஆனால் வலப்புலனுக்கென்றுள்ள 
உறுப்பை உடலின் எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் நாம் 
நிர்ணயிக்க முடியாது . ஏனென்றால் உடலின் எந்தப் பகுதியிலும் 
சரியான தூண்டலின் மூலம் வலியை உண்டாக்க முடியும் . ஆனால் 
வலிப்புகுவாய்களை மிக அதிகமாக நிரப்பிக்கொண்டுள்ள உடல் 
பகுதி குறிப்பாகத் தோல் தான் . எந்த ஒரு துன்பம் தரும் நிகழ்ச்சி 
தோலின்மீது ஏற்படும் பொழுதெல்லாம் நாம் வலியுணர்ச்சியை 
உணராமலிருக்க முடியாது . தோலினடியில் படிந்து கிடக்கும் 
ஆழத் திசுக்களும் சில சமயங்களில் இந்த அனுபவங்களில் 
உள்ளடங்கியிருக்கின்றன . 


வலியுணர்ச்சியைப்பற்றி நடைபெற்றுள்ள ஆராய்ச்சிகளில் 
எல்லாம் தோல் வலிகள் தான் நமக்கு அதிகமான வாய்ப்புகளை 
நல்கியிருக்கின்றன . எனவே தோல் வலிகள் தான் அதிகமாக 
ஆராயப்பட்டிருக்கின்றன . மற்ற அமைப்புகள் எளிதில் நமக்கு 
வாய்ப்புகளை அளிப்பதில்லை . எனவே வலியைப் பற்றிய 
நம்முடைய உள இயக்கச் செய்திகள் எல்லாம் தோல் வலியின் 
அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன . 


ஆனால் தசைநார்களும் வலிப்புகுவாய்களைக் கொண்டிருக் 
கின்றன 

என்பதையும் நாம் அறிந்து கொள்ளவேண்டும் . 
நம்முடைய தசை நாரின் மீது பலமான அடி விழுமானால் வலியை 
நாம் உணராமலிருக்க முடியாது . திடீரென்று ஒருநாள் 
நீங்கள் அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சி செய்வீர்களானால் 
அடுத்த நாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது 
உடல் முழுவதும் உணருகின்ற வலி தசைநாரைச் சேர்ந்த 
வலியுணர்ச்சிதான் . உடல் சம்பந்தமான வேலைகளில் எதையும் 
தீவிரமாகச் செய்கின்றபோது ஏற்படும் வலி தசையைச் சேர்ந்த 
தாகும் . ஆனால் தசைநார் வலியைப் பற்றியும் மூட்டு வலியைப் 
பற்றியும் விரிவான செய்திகள் நமக்குக் கிடைக்கவில்லை . 


இவைகளையன்றி மற்ற ஆழமான அமைப்புகளிலும் வலி 
ஏற்படுவதை நாம் உணரலாம் . 

உதாரணமாக , செரிமானம் 


வலிப்புலன் 


403 


குடல் 


சரியாக இல்லை என்றால் வயிற்றில் வலியுண்டாகலாம் . இருதயத் 
திலும் ஏதேனும் ஒரு காரணத்தினால் வலியுண்டாகலாம் . 
அழற்சி காரணமாகவும் வலியுண்டாகலாம் . குருதிக் குழாய் 
களிலுள்ள வலிப்புகுவாய்கள் தலைவலிகளுக்கடியில் காரணமாக 
இருக்கலாம் . 


உடலின் பல்வேறு அமைப்புகளிலும் இங்கு நாம் காட்டிய 
வலிகள் எல்லாம் ஒரே மாதிரியானவைகள் தானா ? உள்ளுறுப்பு 
களில் காணப்படும் வலியும் தோல் வலியுணர்ச்சியும் ஒன்றாக 
இருக்க முடியாது . தோல் வலியைச் சரியான இட அமைவுடன் 
சுட்டிக் காட்டலாம் . ஆனால் சுடுபுலன் , குளிர்புலன் அமுக்கப் 
புலன் ஆகியவைகளைத் தூண்டாமல் வலிப் புலனைத் தூண்ட 
முடியாது . உள் உறுப்பு சார்ந்த வலி பரவலாக உணரப்படு 
கின்றது . அதனால் எளிதில் இடஅமைவு தெளிவாக இருப்ப 
தில்லை . 


வகைகளாக 


வலியை 


வலிப் புலனுணர்ச்சியின் தூண்டல் 

வலிப் புலனுணர்ச்சியின் உண்மையான தூண்டல் எது 
என்பது தெரியவில்லை . ஒரு வேளை உண்மையான தூண்டல் 
பல்வேறு 

இருக்கலாம் . ஏனென்றால் 
உண்டாக்கக்கூடிய பொருள்கள் பலவற்றை நமக்குத் தெரியும் . 
உதாரணமாக , தோலை ஊசியால் குத்தித் துளையுண்டாக்கல் , 
கத்தியால் தோலை அறுத்தல் , அமிலத்தைத் தோலின்மீது விடல் , 
மின் வலியைப் பாய்ச்சல் , நெருப்பைத் தொடல் , கொதிக்கும் 
நீரைக் 

கொட்டல் , இரண்டு கெட்டியான - பொருள்களுக் 
கிடையில் நெருக்குதல் முதலியவைகளின் மூலம் தோல் வலியை 
உண்டாக்கலாம் . 


செய்து 


இவைகளெல்லாம் தூண்டல்களா ? இவைகளில் 
உண்மையில் வலிப்புகுவாய்களைத் தூண்டச் செய்கின்றது என்று 
நமக்குத் தெரியாது . எந்த ஒரு பொருள் திசுக்களைப் பமுதடையச் 
வலியையுண்டாக்குகின்றதோ அது தான் 

தூண்டல் 
என்பது ஒரு கருத்தாக இருந்து வருகின்றது . ஆனால் திசுக்களைப் 
பழுதடையச் செய்வது ஏற்ற அளவான தூண்டலாக இருக்க 
முடியாது . ஏனென்றால் மின் வலியைக் கொண்டும் வலியின்றி 
திசுக்களைப் பழுதடையச் செய்யலாம் . சூரிய ஒளியிலும் திசுக்கள் 
பழுதடையலாம் . ஆனாலும் பொறிச்சார்பான , வெப்பச்சார் 

மின்வலிச்சார்பான , இரசாயனச் சார்பான தூண்டல் 
களினாலும் வலி உண்டாக்க முடியும் . 


பான , 


404 


உடற்கூற்று உளவியல் 


ஆனால் உடல் புண்ணின் கடுமைக்கும் வலியுணர்ச்சிக்கும் 
சம்பந்தமில்லை என்றும் கூறப்படுகின்றது . போரில் கடுமையாகக் 
காயமடைந்தவர்களின் வலியின் செறிவு அந்தக் காயங்களோடு 
எந்தவிதமான சம்பந்தமும் கொண்டிருக்கவில்லை என்று சில 
பரிசோதனையாளர்கன் கூறுகின்றனர் . எனவே மற்ற புலன்கள் 
கொண்டிருப்பது போன்று வலிக்கு உண்மையான அல்லது போதிய 
அளவான தூண்டல் ஒன்றும் கிடையாது என்று கூறலாம் . 
பெருமூளை சார்ந்த குருதிக் குழாய்களில் குருதி அழுத்தத்தை 
அதிகரிக்கச் செய்து குழாய்களை விரிவடையச் செய்யலாம் . இது 
தலைவலியை உண்டாக்க முடியும் . இதற்குப் போதிய அளவான 
தூண்டல் எது என்றும் கூறமுடியாது . 


புகுவாய்கள் 


தடையற்ற நரம்பு முனைகள் தான் வலிக்கான புகுவாய்கள் 
என்று கூறுகின்றார்கள் . ஆனால் அவைகள் இதில் தனித்திறமை 
பெற்றவைகளல்ல . அவை தோல் சார்ந்த தனித்திறமை பெற்ற 
உயிரணுக்களுமல்ல . தடையற்ற எல்லா நரம்பு முனைகளும் 
வலிக்கான புகுவாய்கள் என்றும் கூறமுடியாது . ஏனென்றால் 
தடையற்ற நரம்பு முனைகளை மட்டும் கொண்டுள்ள தோல் 
பரப்புகள் தட்பவெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் கூருணர்ச்சி 
யுள்ளவைகளாக இருக்கின்றன . தடையற்ற நரம்பு முனை களின் 
நரம்பிழைப் பின்னல்கள் வலியுண்டாக்குகின்றன . இவைகள் 
அழுத்தத்தை உண்டாக்கும் புகுவாகளுக்குக் கீழ் உள்ள 
தோலினடியிலிருக்கின்றன . மேல் தோலை எந்தவிதமான வலியு 
மின்றி எடுக்கலாம் . அழுத்த நரம்பு முனைகள்தான் பாதிக்கப் 
படக்கூடும் . 


மேலும் கண்ணின் கருவிழிப் படலத்தின் மீது ஓர் ஒளி 
படுமானால் அது அழுத்தப் புலனுணர்ச்சியைத்தான் தூண்டு 
கின்றது . வலி தோன்றுவதில்லை . கருவிழிப்படலம் தடையற்ற 
நரம்பு முனைகளையும் உரையிடப்பட்ட மேல்நோக்கிச் செல்லும் 
நரம்பணு முனைகளையும் ( kranse and bulbs ) கொண்டிருக் 
கின்றது . சில அழுத்தப் புகுவாய்களைவிட 

தட்பவெப்பப் 
புகுவாய்கள் தோல் பரப்பிலிருந்து தூரத்திலிருக்கின்றன.எனவே 
தட்ப வெப்பத்திற்குப் பயன்படும் ஆழத்திலுள்ள தடையற்ற 
நரம்பு முனைகளுக்கும் வலிக்குப் பயன்படும் தடையற்ற நரம்பு 
முனைகளுக்கும் உள்ள வேற்றுமை தெளிவாகப் புலப்படவில்லை . 
ஒருவேளை வலி சார்ந்த நரம்பு முனைகள் இன்னும் ஆழத்திலிருக் 
கலாம் அல்லது உடல் இரசாயன முறைப்படி வேறுபடலாம் . 


வலிப்புலன் 


405 


பிரிகின்றன . 


வலிப் புலனுணர்ச்சிக்குப் பயன்படும் நரம்புகள் அவைகளின் 
எல்லையின் பொதுப் பரப்பில் நுழைகையில் கிளைகளாகப் 

பெரிய பரப்பின்மீது அவைகள் விரிந்து செல்லு 
கின்றன . அந்தக் கிளைகள் அவைகளுக்கு மைலின் உரைகளிருக்கு 
மானால் ( Myelin sheaths ) அவைகளை இழக்கின்றன . நரம்பு 
உயிரணுக்களின் மெல்லிய உரைகளையும் ( Neurilamma ) 
அவைகள் இழக்கின்றன . அதனால் நேர்த்தியாகின்றன . மற்ற 
வலி நரம்பிழைகளின் எல்லைகளின் மீது படிந்து ஒன்றோடு ஒன்று 
முறுக்கிக் கொள்ளுகின்றன. தோலின் எந்த ஒரு பரப்பும் 
இவ்விதமாக எண்ணற்ற நரம்பிழைகளின் எல்லைகளினால் 
தூண்டப்படுகின்றது . 


உள் உறுப்புகளிலுள்ள வலிப் புகுவாய்கள் சில வழிகளில் 
தோலிலுள்ள நன்கு அறியப்பட்ட புகுவாய்களிலிருந்து வேறு 
பட்டிருக்கின்றன . ஏனென்றால் அவைகள் மிகவும் தேர்ந்தெடுக் 
கப்பட்டவைகளாக இருக்கின்றன . ஆனாலும் தசை நார்களிலும் , 
உள் உறுப்புகளிலும் குருதிக் குழாய்களிலும் உள்ள வலிப்புகுவாய் 
களும் தடையற்ற நரம்பு முனை களாக இருக்கின்றன என்று 
நம்பப்படுகின்றது . வயிற்றுப் பகுதியில் 

செய்யப்படுகின்ற 
அறுவைச் சிகிச்சைகளில் சில உள் உறுப்புகள் கிள்ளி எறியப் 
படுகின்றன . அல்லது வெட்டி எடுத்துவிடுகின்றனர் . அல்லது 
மின்வலி கொண்டு எரித்துவிடுகின்றனர் . இவைகளையெல்லாம் 
எந்தவிதமான வலியும் இல்லாமல் செய்கின்றனர் . ஆனால் 
பரிசோதனைக்கு ஆட்படுகின்றவர்கள் விரிதலுக்கும் இழுப்புக்கும் 
தீவிரமாகத் துலங்குகின்றனர் . 


பெண்களின் கருப்பை வலி ஏதுமில்லாமல் அறுத்து எரிக்கப் 
படுகின்றது . ஆனால் சுருங்குகின்ற போது கடுமையான வலியை 
உண்டாக்குகின்றது . சிறு குடல்கள் கூட அறுவைச் சிகிச்சையில் 
கையாளப்படுகின்றன . அவைகளை வெட்டவும் எரிக்கவும்கூடச் 
செய்கின்றனர் . ஆனால் , பிறகு விரிகின்றபோது கடுமையான 
வலியைச் சிறு குடல்கள் உண்டாக்குகின்றன . மேலும் இரசாயனப் 
பொருள்களால் எளிதாக எரிச்சலூட்டப்படுகின்றன . எனவே 
உள் உறுப்புகளிலுள்ள வலிப் புகுவாய்களுக்கும் தோல் வலிப் 
புகுவாய்களுக்கும் இடையில் என்ன வேறுபாடுகள் இருக்கின்றன 
என்று காண முடியவில்லை . 


வேறொரு கருத்தும் நிலவி வருகின்றது . இரண்டு வலிப் 
புகுவாய் 

மண்டலங்கள் இருக்க முடியும் என்று சிலர் கருது 
கின்றனர் . உதாரணமாக , உங்கள் காலின் கீழ் தோலை உரித் 


406 


உடற்கூற்று உளவியல் 


திருக்கலாம் . அது 

உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான புல 
னுணர்ச்சியைத் தந்திருக்கலாம் . இது ஒரு வலியாகும் . நீங்கள் 
அனுபவப்பட்டிராத நிகழ்ச்சி யொன்று - காய்ச்சிய இரும்பில் 
மோதிக் கொள்ளும்போது பட்ட இடம் வெந்து போகின்றது . 
இது இரண்டாவது வலி . முதல் வலியானது இலேசாக உரை 
யிடப்பட்ட முக்கோண நரப்பிழைகளிலிருந்து வருகின்றது . 
முக்கோண நரம்பிழைகள் தடையற்ற நரம்பு முனைகளை உள் 
தோலுக்கு அனுப்புகின்றன. மேல் தோலுக்கருகிலும் செல்லு 
மிக விரைவாகவும் அவை 

செயல்படுகின்றன . 
உள் தோலில் சி . நரம்பிழைகள் ( C fibess ) ஆழமான தடையற்ற 
நரம்பு முனைகளைச் செலுத்துகின்றன . தோலின் உருத் திரியாமல் 
வலித் தூண்டல் தோலின் குறிப்பிட்ட அந்தப் பரப்புக்குப் பயன் 
படும் நரம்புகளில் இரண்டு செயல் ஆற்றல்களையும் ( முக்கோண 
நரம்பிழை , சி . நரம்பிழை ) கொடுக்கின்றது . இவ்வாறு இரண்டு 
வலிப் புகுவாய் மண்டலங்கள் உண்டு என்று கூறப்படுகின்றது . 
ஆனால் இக் கருத்து அவ்வளவு தெளிவாக இன்னும் விளக்கப்பட 
வில்லை . மேலும் விவரங்கள் தேவைப்படுகின்றன . 


கின்றன . 


வலியும் நரம்பு மண்டலமும் 

வலிப் புலனமைப்பு அதனுடைய புகுவாய்களையும் நரம்பிழை 
களையும் கொண்டிருக்கிறது . மைய நரம்பு மண்டலத்தினுள் 
நரம்பு செல்வழிகளையும் உடையதாக அது இருக்கின்றது . 
வலியின் நரம்பிழைகள் பெரும்பாலும் சிறிய உரையிடப்பட்ட 
இழைகளை வினாடிக்கு ஆறு மீட்டரிலிருந்து முப்பது மீட்டர் 
வரையிலும் செலுத்தப்படக்கூடியதாக இருக்கின்றன . 

இந்த 
நரம்பிழைகள் அவைகளின் உயிரணு உடல்கள் இட அமைவு 
பெற்றுள்ள தண்டு வடத்தின் உள்நோக்கிச் செல்லும் நரம்பு 
நார்களுக்குச் செல்லுகின்றன . ஆக்சன்கள் ( Axons) 

தண்டு 
வடத்தில் நுழைந்து உயிரணு உடல்களில் 

முடிகின்றன . 
( படம் 17.1 ) 


புலனுணர்ச்சிகள் எல்லாம் தலையிலிருந்து தான் வருகின்றன . 
மூளையிலிருந்து செல்லும் ஐந்தாவது நரம்பு ( Trigeminus ) 
இணைகள் தான் அவைகளை எடுத்துச் செல்லுகின்றன . ஆனால் 
தலையிலிருந்து வரும் வலி வேறு ஒரு வழியில் செல்லுகின்றது . 
ஆனாலும் மற்ற புலனுணர்ச்சிகள் சென்றடைகின்ற அதே பூத் 

எல்லைகளைச் சென்றடைகின்றது . சில வலி நரம் 
பிழைகள் பூத்தண்டின் இயக்க அணு மையத்தில் முடிவடை 
கின்றன . இந்த இடத்திலிருந்து அவை மேல் நோக்கிச் செல்லுவது 


தண்டின் 


D 


2 


1 


- 


4 . 


5 


6 


B 


10 


12 

படம் 17.1 பெருமூனை புறணிக்குச் செல்லும் உள் வழிகள் 
1. உட்புற அமைப்பு 

2. இடையிலுள்ள செல்வழிகள் 
3. புறணி முகப்பின் பின் மையப்பகுதி 4. மூத்திர உணர்வு நரம்பு மையம் 
5. ஆப்பு வடிவ நரப்பு மையம் 

6. முன் தண்டு வடப்பரப்புகளின் 
7.10.11.12 , மைஸ்னர் குருதிக் கணங்கள் உள் நோக்கிச் செல்லும் வழி 
8. பெசினியன் குருதிக்கணம் 

9. இணைப்புருவாய் 


408 ) 


உடற்கூற்று உளவியல் 


உறுதியில்லை . தண்டு வடத்தின் இந்த அணு மையம் புறணி 
முகட்டின் பின் மையப் பகுதி வரை புறணிப் பிதுக்கங்களைக் 
கொண்டிருக்கின்றது . அதனால் வலி 

மற்ற உடல் சார்ந்த 
புலனுணர்ச்சிகளைப் போன்று புறணியிலும் இடம் பெறுகின்றது . 
இந்த அணு மையம் ஹைப்போதாலமஸுடனும் ( Hypothalamus ) 
தொடர்புகள் கொண்டிருக்கின்றது . 

வலி 

மனவெழுச்சித் 
துலங்கலை எழுப்புவதற்கு இத் தொடர்புகள் எளிதாக வேலை 
செய்கின்றன . பூத்தண்டின் தொடர்பில்லாமலும் வலி பழைய 
மூளையின் முன் பக்கத்தில் அதனுடைய அறிகுறியைக் காட்ட 
முடியும் என்றும் சிலர் நம்புகின்றனர் . 


உளவியல் பரும அளவுகள் 

வவியின் குணங்களைப் பற்றி ஏற்கனவே ஓரளவு கூறி 
யுள்ளோம் . உடலமைப்பின் எந்தப் பகுதியிலும் ஏற்படும் இந்த 
நிகழ்ச்சியை வலி என்றே கூறுகின்றோம் . உடலின் தோல் 
பகுதிகள் , தசை நார்கள் , தசை நாண்கள் , மூட்டுகள் , உள் 
உறுப்புகள் , தலை ஆகிய எல்லாப் பகுதிகளிலும் வலி ஒரே 
மாதிரியான குணத்தைத்தான் கொண்டிருப்பதாகத் தெரி 
கின்றது . பல்வேறு பகுதிகளிலும் ஏற்படும் வலியின் குணத்தில் 
வேற்றுமைகள் ஏதேனும் உண்டா என்று தீர்மானிப்பதற்குப் 
போதுமான விவரங்கள் கிடையாது . தவிர வலியின் குணத்தைத் 
தீர்மானிப்பது . 

மிகவும் கடினம் . ஏனென்றால் எப்பொழுதும் 
மற்ற புலன்களும் அதே சமயத்தில் எழுகின்றன . எனவே முழு 
புலன் காட்சிகளும் முற்றிலும் வேறாக உண்டாக்கப்படுகின்றன . 


மேலும் , பல்வேறு பரப்புகளிலும் கூர்மையாக இட அமைவு 
காண்பதிலும் பெரும் வேறுபாடுகள் இருக்கின்றன . வலியைப் 
பற்றி அறிவதற்கு நடத்தப்படுகின்ற பரிசோதனைகளிலும் சில 
சிரமங்களிருக்கின்றன . வலியுண்டாக்கும்போது திசுக்களில் 
இரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றன . அவைகள் அடுத்து 
ஏற்படும் விளைவுகளை மாற்றுகின்றன . ஆகவே வலியின் விளைவுகள் 
எல்லா சமயங்களிலும் ஒன்று போலவே இருப்பதில்லை . 


வலிப் புலனில் செறிவு ஒரு முக்கிய உளவியல் பரிமாணமாகக் 
கருதப்படுகின்றது . ஆனால் வலியின் வாயில் மட்டத்தில் நமக்குச் 
சரியான விவரங்கள் கிடைக்கப்பெறாமையால் பரிசோதனைகளில் 
செறிவைப் பற்றி நாம் அதிகம் கூற முடிவதில்லை . இதிலுள்ள 
முக்கியமான சிரமம் என்னவென்றால் வலியைப் புறநிலையாக நாம் 
அறிய முடியாது . தவிர , யார் அதிகமான வலியைத் தாங்கிக் 
கொள்ள விரும்புகிறார் என்பது காண்பது எளிதன்று . அளவிடு 


வலிப்புலன் 


409 


தலில் பல கூறுகள் உள்ளடங்குவதால் மாறுபாடுகள் ஏற்படு 
கின்றன . ஒவ்வொரு வகையான தூண்டலுக்கும் ஒரு வாயில் 
இருக்க முடியும் . ஒருவருக்குச் செறிவான வலி மற்றொருவருக்கு 
இலேசான வலியாக இருக்கலாம் . வரையளவு காண முடியாது . 

வலிக்குக் காலத் தொடர்ச்சி உண்டு . இதை எளிதில் காண 
முடியும் . ஒரு வலி சிறிது நேரமே ஏற்படலாம் . ஆண்டுக் கணக் 
கிலும் வலி இருந்து கொண்டிருக்கலாம் . சில வலிகள் தோன்றித் 
தோன்றி மறைந்து கொண்டிருக்கலாம் . 


வலியின் விரிவாக்கத்தை அறிவது மிகவும் 

கடினம் . 
ஏனென்றால் இடங்காணல் சில பரப்புகளில் மிகவும் கூர்மையாக 
இருக்கலாம் . மற்ற பரப்புகளில் வலி பரவலாகத் தோன்றலாம் . 
எனவே வலி எந்த இடத்தில் குறிப்பாக இருக்கின்றது என்று சில 
சமயங்களில் காண முடியாது . ஆனாலும் ஓர் ஊசி குத்தலினால் 
ஏற்படும் வலியை ஒரு கத்தி குத்து தலினால் ஏற்படும் வலியி 
லிருந்து வேற்றுமைப்படுத்திக் காட்டலாம் . ஒரு 

கூர்மை 
பொருள் உடலின் 

ஒரு 

பக்கத்தில் இடிப்பதனால் 
ஏற்படும் வலியிலிருந்து வயிற்று வலியை வேறுபடுத்திக் கண்டு 
இடங்களைச் சுட்டிக் காட்டலாம் . விஷக் காய்ச்சல் வலி உடல் 
முழுவதும் பரவியிருப்பதும் எளிதில் கண்டறியக்கூடியதாகும் . 


யான 


எனவே மற்ற புலன்களைப் போன்று வலிப் புலனும் , குணப் 
பண்பு , செறிவு , காலத் தொடர்ச்சி , விரிவாக்கம் என்ற நான்கு 
பரும அளவுகளால் விவரிக்கப்படலாம் . வலியின் முழு புலன் 
காட்சியும் அதைத் தொடர்ந்து வருகின்ற புலனுணர்ச்சிகளினால் 
கூறப்படுகின்றது . 


ஒத்தமைதல் 
மற்ற புலனுணர்ச்சிகளைப் 

போலவே வலிப் புலனிலும் 
ஒத்தமைதல் நடைபெறுகின்றது . ஆனால் 

சில வலிகள் தான் 
ஒத்தமைதலைக் காட்டுகின்றன . தோல் சார்பான 

வலி 
ஒத்தமைதல் செய்கின்றது . உங்கள் முன் கையில் 

ஏற்பட்ட 
பெரிய காயத்திற்குப் பெரிய கட்டுப் 

போட்டு அசையாமல் 
வைத்திருக்கும்பொழுது ஓர் ஊசியைத் தோலில் செலுத்திப் 
பாருங்கள் . முதலில் வலி தோன்றும் . பிறகு படிப்படியாக வலி 
குறைந்து வலி மறைந்து போகின்றதை நீங்கள் காணலாம் . தசை 
நாரில் சிறிது அசைவை ஏற்படுத்தினால் அல்லது ஊசியின் நிலை 
மாறினாலும் வலி மறுபடியும் தோன்றுகின்றது . சிறிது நேரத்தில் 
வலி மறைகின்றது . பிறகு ஊசியை எடுக்கும் போது மறுபடியும் 


410 


உடற்கூற்று உளவியல் 


வலி தோன்றுகின்றது . தூண்டல் புகுவாய்களில் முற்றிலும் 
நிலையாக இருந்தால் புகுவாய்கள் ஒத்தமைதல் செய்கின்றன . 
வெப்பத்தினால் ஏற்படும் வலியும் குளிர்ச்சியினால் ஏற்படும் வலியும் 
ஒத்தமைகின்றன . உள் உறுப்புகளில் ஏற்படும் வலி ஒத்தமைதல் 
பற்றி நமக்கு விவரங்கள் கிடைக்கவில்லை . 


சில சரியான சூழ்நிலைகளில் உள் உறுப்புகளில் ஒத்தமைதல் 
நடைபெறவும் செய்யலாம் . நடைபெறாமலும் போகலாம் . 
வலித் தூண்டல்கள் நிலையாகவுமிருப்பதில்லை . பரிசோதனைக் 
கூடத்தில் ஒரு 

வேளை தூண்டல்கள் நிலையானவைகளாக 
இருக்கலாம் . அசைவதும் , சுவாசிப்பதும் , உணவைச் செறி 
மானிப்பதும் திசுக்களின் தொடர்புறவுகளைத் தொந்தரவு 
செய்யலாம் . நம்முடைய பல்வேறு உள் உறுப்புகள் எல்லாம் 
அவைகளின் நடவடிக்கைகளை குறுக்கீடுகளின்றித் தொடர்ந்து 
செய்து கொண்டிருக்கின்றன . ஒரு வேளை இந்தத் தொடர்ச்சி 
யான நடவடிக்கைகள் நாம் தொடர்ந்து பெறுகின்ற சில 
வலிகளுக்கும் உள் உறுப்புகளின் வலிகளுக்கும் காரணமாக 
இருந்து வரலாம் . இந்த நடவடிக்கைகளை நாம் கட்டுப்படுத் 
தினால் ஒரு வேளை அந்த வலிகள் ஒத்தமைதலைச் செய்யலாம் . சில 
இலேசான வலிகள் ஒத்தமைதல் செய்வதுபோல் நமக்குத் 
தோன்றலாம் . ஆனால் ஆழமான வலிகள் தொடர்ந்து இருந்து 
கொண்டுதானிருக்கின்றன . 


இடங்காணல் 

வலியின் இடங்காணல் பற்றி ஏற்கெனவே சிறிது குறிப் 
பிட்டிருந்தோம் . ஆனால் அதைப் பற்றி நாம் சிறிது அதிகமாகத் 
தெரிந்து கொள்ளுவது நல்லது . வலியின் இடங்காணல் ஒரு 
பிரச்சினையாகக் கருதப்படுகின்றது . மற்ற தோல் புலனுணர்ச்சி 
களைப் பற்றியும் விரிவாக ஆராய்ந்தோம் . வலுவற்ற தூண்டல் 
களைக் கொண்டு தோலின் மீது தேடிப் பார்ப்போமானால் வலிப் 
புள்ளிகள் குறைவான புலனுணர்ச்சியுள்ள பரப்புகளில் இங்கு 
மங்கும் பரவிக் கிடப்பதைக் காணலாம் . இந்தப் புள்ளிகளை 
யெல்லாம் ஒரு தனி புகுவாயைத் தூண்டுவதின் மூலம் கண்டறிய 
முடியாது . ஏனென்றால் அவை சிக்கலாகப் பரவிக் கிடக்கின்றன . 
வலி நரம்பிழைகளின் தடையற்ற நரம்பு முனைகள் ஒன்றோ 
டொன்று பின்னிக் கிடக்கின்றன . மேலும் அவைகள் ஒரு நரம் 
பணுவின் எல்லைகளின் மிகவும் கூருணர்ச்சியுள்ள கிளைகளோடு 
தொடர்பு கொண்டிருக்கின்றன என்று நம்பப்படுகின்றது . 
வலியின் இடங்காணல் நரம்புக் 

கிளர்ச்சியின் படி எத்தைச் 
சார்ந்திருக்கின்றது . 


வலிப்புலன் 

411 
உதாரணமாக , ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு ஊசியின் 
குத்தல் ஒரு நரம்பணுவின் ஒரு கிளையை பலமாகக் கிளர்ச்சியுறச் 
செய்கின்றது . பல நரம்பணுவின் கிளைகளைக் 

குறைவாகவே 
கிளர்ச்சியுறச் செய்கின்றது . கிளர்ச்சியின் 

ஒரு படிவம் 
ஏற்படுகின்றது . இந்தப் படிவம் தோலின் மீது ஒரு தெளிவான 
புள்ளியாகக் கருதப்படுகின்றது . எனவே இடங்காணல் தோலின் 
மீது சரிநுட்பமாகின்றது . ஊசியால் குத்தி ஏற்படும் வலியைத் 
தோலின் இடங்காணலில் 

சராசரி பிழைபாடு 
ஏற்படுகின்றது . சாதாரணமாக 3.6 மில்லி மீட்டர் பிழைபாடு 
ஏற்படுவதுண்டு . இந்த பிழைபாடு தொடுபுலனில் ஏற்படும் 
பிழைபாட்டை விடச் சிறிது குறைவாக இருக்கின்றது . ஆனால் 
ஆழமான திசுக்களிலிருந்து வலிகளைச் சரியாக இடங்காண 
முடிவதில்லை . 


மீது 


வலியின் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகள் 

மாற்றிக் குறிப்பிடும் வலி உடலின் ஒரு பகுதியில் வலிப் 
புலனுணர்ச்சிகள் தொடங்கினால் உடலின் மற்றொரு பகுதியி 
லிருந்து அவைகள் வருவதாகப் புலன் 

காட்சி 

செய்யப் 
படுகின்றது . இதை ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு சமயத்தில் 
உணர்ந்திருக்க முடியும் . சாதாரணமாக இருதயத்தில் ஏற்படும் 
வலி தோல் தசை நார்களிலிருந்து வருவதாகக் குறிப்பிடப் 
படுகின்றது . அதனால் அதை மார்புக்குரிய தசை நார்கள் 
( Pectoralis ) என்று பெயரிட்டிருக்கின்றனர் . உள் உறுப்புகளில் 
ஏற்படும் வலிகள் தோல் அல்லது தசை நாரில் ஏற்படுவதாகக் 
குறிப்பிடப்படுகின்றது . பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் குறிப் 
பிடப்படுகின்ற பரப்புகளிலிருந்தும் துடிப்புகள் தொடங்குகின்ற 
பரப்புகளிலிருந்தும் வரும் 

புலனுணர்ச்சி 

நரம்பணுக்கள் 
உள்நோக்கிச் செல்லும் ஒரே நரம்பு நார்களில் செல்லுகின்றன . 
இந்த நிகழ்ச்சியானது நரம்புத் துடிப்புகளின் ஒரு குறுக்கு ஓட்டம் 
நடைபெறுகின்றது 

ஊகிக்க வேண்டியிருக்கின்றது . 
அதாவது இருதயத்திலிருந்து வருகின்ற துடிப்புகள் தோளி 
லிருந்து வருகின்ற துடிப்புகள் தூண்டுகின்ற அதே மூளையின் 
பரப்பைத் தூண்டுகின்றன . அதனால் ஒன்றுக்கொன்று மாற்றிக் 
குறிப்பிட வேண்டியிருக்கின்றது . மருத்துவர்கள் கூட இதைச் 
சரியாகக் கண்டறிந்து சிகிச்சையளிக்கத் தவறுகின்றனர் . 


என்று 


அதிகப்படியான வலியுணர்ச்சி 

காயம்பட்ட பரப்பைச் சுற்றிலும் ஏற்படும் மிகவும் வலியுள்ள 
சுடு புலனுணர்ச்சியை அதிகப்படியான வலியுணர்ச்சி ( Hyperal 


412 


உடற்கூற்று உளவியல் 


gesic pain ) என்று கூறப்படுகின்றது . ஓர் இடத்தில் ஏற்பட்ட 
புண் கடுமையாக இருந்தால் இத்தகைய வலியுணர்ச்சி ஏற்படுவது 
உண்டு . இப்படியொரு வலியுணர்ச்சியை நீங்கள் ஏதேனும் ஒரு 
சமயம் உணர்ந்திருக்கலாம் . எரிவது போன்ற வலி தீப்பட்ட 
புண் இத்தகைய கொடுமையுடையது என்று கூறுகின்றனர் . 
இந்தப் பரப்பில் வலிக்கான வாயில் அதிகரிக்கலாம் . ஆனால் ஒரு 
தடவை வலிக்கான வாயில் அதிகரித்து , தூண்டல் ஏற்பட்டால் 
வலியுணர்ச்சி கடுமையாகி நிலைத்திருக்கும் . மேலே நாம் காட்டிய 
இரண்டாவது வரியைப் போன்றது இது . 


கடுமையான வலி நிலைத்திருப்பதற்குக் காரணம் அந்தப் 
பரப்பிலிருந்து இணையான அழுத்த , தட்ப வெப்பப் 

புல 
னுணர்ச்கிகள் இல்லாதிருப்பதாகும் . ஏனென்றால் அவைகளின் 
செயல் முறை , காயத்தினால் பழுதுபட்டிருக்கின்றது . ஆழத்தி 
லிருக்கின்ற இரண்டாவது வலி நரம்பு முனைகள் மட்டுந்தான் 
செயல் முறையிலிருக்கின்றன . மேல் தோலிலுள்ள முதல் வலி 
நரம்பு முனைகள் அடித் தோலுக்கருகில் பழுதுபட்டிருக்கின்றன . 
அதனால் செயல் 

முறையிலில்லை . இணையான மற்ற புல 
னுணர்ச்சிகள் நிலையான குணத்தைக் கொண்ட வலியைக் 
குறைக்க முடியும் . கடுமையான வலியுணர்ச்சியால் துன்புறு 
கின்றவர்கள் முஷ்டியை மடக்குவதும் , துடையை இறுகப் 
பிடிப்பதும் , வாயைப் பிடிப்பதும் சில இடங்களில் அடித்துக் 
கொள்ளுவதும் உண்டு . நீங்களும் இவைகளில் ஏதேனும் ஒரு 
செயலை ஒரு சமயத்தில் செய்திருக்கலாம் . வலியின் உட்பொழிவை 
மற்ற புலனுணர்ச்சிகளில் திருப்பிவிட்டு வலியைக் குறைப் 
பதற்காக அவ்வாறு செய்கின்றனர் . 


மிகுந்த வெப்ப வலியுணர்ச்சி 

இது ஒரு கடுமையான சுட்டு எரிப்பது போன்ற வலியாகும். 
இது ஒரு முகப்புப் புள்ளியிலிருந்து விரிந்து பரவிச் செல்லு 
கின்றது . முகப்புப் புள்ளியிலும் காயம் ஏதும் தெரிவதுமில்லை . 
இந்த வலி நிகழ்ச்சி மைய நரம்பு மண்டலத்தில் எதிரொலிக்கும் 
ஓட்டங்களினால் ஏற்படுவதாக நம்பப்படுகின்றது . புகுவாய்களின் 
நடவடிக்கையன்று . 

நரம்பு மண்டலத்தின் வலி செல் 
வழிகளில் நரம்பு அணுக்களின் தானே செயல்படுத்திக் கொள்ளும் 
வளையங்கள் பல இருக்கின்றன . அவைகள் புகுவாய் உட்பொழிவு 
இல்லாததினால் வலி செல்வழிகளை நீண்ட நேரத்திற்கு விழிப்பாக 
வைத்திருக்கின்றன . அதனால் அந்த நடவடிக்கை வலி மிகவும் 
அதிகமான செல்வழிகளுக்குப் பரவிச் செல்லுவதை உள்ளடக்கிக் 
கொண்டிருக்கின்றது . 


மைய 


வலிப்புலன் 


413 


மருத்துவப் பிரச்சினையுள்ள வலி 

மருத்துவப் பிரச்சினைக்குரிய வலி என்று நாம் இங்கு குறிப் 
பிடுவது தலை வலியைத்தான் . தலை வலி மனிதர்களுக்கு ஏற்படும் 
ஒரு பொதுவான வலி . எனவே இது பற்றி அனைவரும் கவனம் 
செலுத்துகின்றனர் . தலை வலியால் துன்புறாத மனிதரை நாம் 
காண முடியாது . உங்களுடைய தலை வலிக்கு நீங்கள் பல தடவை 
மருந்து தடவியிருப்பீர்கள் என்பதில் சிறிதும் சந்தேகப்பட 
வேண்டியதில்லை . சிலருக்கு அடிக்கடி இந்தத் தலை வலி வந்து 
தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கலாம் . சிலருக்கு ஏதேனும் 
ஒரு சமயம் வந்து தொந்தரவு கொடுத்திருக்கலாம் . சில தலை 
வலிகள் மிகவும் கடுமையாக இருக்கலாம் . தலை வலிக்குப் பல 
காரணங்களிருக்கின்றன . குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியில் எந்தக் 
காரணம் பொருப்பாக இருக்கின்றது என்று கண்டறிவது மிகவும் 
கடினமாகும் . 


உணவுச் செரிமானமின்மையைத் தொடர்ந்து 

தொடர்ந்து தலைவலி 
வரலாம் . சளிச் சவ்வுப்பை வீக்கத்தினாலும் , விஷக்காய்ச்சலினாலும் 
கடுமையான சளி பிடிப்பினாலும் தலைவலி வரலாம் . மன இறுக்கம் , 
ஆழ்ந்த கவலை , கடுமையான கோபம் ஆகியவைகளினாலும் 
சிலருக்குத் தலைவலி வரலாம் . கடுமையான பசியினாலும் தலைவலி 
வரலாம் . 


தலைவலிக்கு ஒரு பொதுவான காரணம் பெருமூளை சார்ந்த 
குருதிக்குழாய்கள் விரிவடைதலாகும் . இது அடிக்கடி , இறுக்கம் , 
கவலை ஆகியவைகளின் பின் விளைவாக இருக்கின்றது . பெருமூளை 
சார்ந்த குருதிக் குழாய்கள் விரிவடைகின்ற பொழுது நரம்பு 
முனைகள் உருத்திரிகின்றன . 

அவைகளைச் 

சுற்றியுள்ள 
மென்மையான திசுக்கள் ஓர் 

எல்லைக்குத்தான் விட்டுக் 
கொடுக்கின்றன . ஏனென்றால் அவை மண்டையோட்டின் 
எலும்புப் பெட்டியால் சூழப்பட்டிருக்கின்றது . 

அதனால் 
விரிவடைய முடியாது . எனவே வலி ஏற்படுகின்றது . குருதிக் 
குழாய்கள் சுருங்குவதற்கு மருந்து கொடுத்தால் வலியைப் 
போக்க முடியும் . தலைவலியோடு தொடர்பு கொண்டுள்ள 
நரம்புத் துடிப்புகள் மூளையிலிருந்து செல்லும் ஐந்தாவது நரம்பின் 
வலி நரம்பிழைகளில் கொண்டு செல்லப்படுகின்றன . 


வலியைக் குறைக்கும் கூறுகள் 

ஒரு மகிழ்ச்சியில்லாத புலனுணர்ச்சியாகும் . அதை 
யாரும் விரும்பிப் பெறுவதில்லை . அதன் மூலம் 

மனிதர்கள் 


வலி ஒரு 


414 


உடற்கூற்று உணவியல் 


என்பது 


வகை 


பெறுகின்ற அனுபவடோ , அறிவோ கிடையாது . அது மேலே 
நாம் கூறிய காரணங்களால் ஏற்படுகின்றது , அதனால் 
மனிதர்களுக்கு எந்தவிதமான பயனும் கிடையாது . அது துன்பம் 
தரும் ஒரு புலனுணர்ச்சியாகும் . எனவே அதைப்போக்குவதற்கோ 
அல்லது குறைப்பதற்கோதான் மனிதர்கள் விரும்புகின்றனர் . 
அதற்கான 

முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் . 
ஆகவே வலியின் மீது ஏதேனும் ஒரு வழியில் விளைவை உண்டு 
பண்ணி அதைக் குறைக்கின்ற மருந்துகளில் நம்முடைய நாட்டம் 
செல்லுகின்றது . 

வலிப்புலனின்மை ( Analgesic ) 
மருந்தாகும் . வலி நிவாரணி ( Asprin ) ஒரு வலிப்புலனின்யை 
மருந்தாகும் . வலியைக் குறைத்துத் தூக்கம் தருகின்ற அபினிச் 
சத்து மருந்து ( Morphine ) சிறு அளவுகளில் உபயோகிப்பதைப் 
போன்றும் , கோடைன் ( Codeine ) முதலிய பல மருந்துகள் 
வலியைக் குறைப்பதற்கு உபயோகிக்கப்படுகின்றன . இன்றைய 
மருந்துச் சந்தையில் அனாசின் , அனால்சின் , நோவால்சின் முதலிய 
எண்ணற்ற (வலிப்புலனின்மைகள் ) மருந்துகள் விற்கப்படுகின்றன . 
மருத்துவர்களால் குறிப்பிடப்பட்ட வலிப்புலனின்மைகள் மிகவும் 
எச்சரிக்கையாக உபயோகிக்கப்படவேண்டும் . பெரும்பாலான 
நிகழ்ச்சிகளில் மிகவும் விளைவுள்ளவைகளாக அவைகளிருக் 
கின்றன . வலியின் 

வலியின் கொடுமையை அவைகள் தணிக்கின்றன. 
நோய்க்குச் சிகிச்சையளிப்பது போன்று வலி ஏற்படுவதற்கு 
முன்பே அவைகள் உபயோகிக்கப்படுமானால் மிகவும் நல்ல 
விளைவுகளைத் தரலாம் . 


வலி நிவாரணி 

போன்ற 

மென்மையான வலிப்புல 
னீன்மைகள் உங்களுடைய தலைவலிகளுக்கு மருத்துவர்களால் 
சிபாரிசு செய்யப்படுகின்றன . சாதாரண வலிகளுக்கும் இதையே 
உபயோகிக்கச் சொல்லுகின்றார்கள் . இந்த வலிகளுக்குப்பயனுள்ள 
மருந்துகளாக இவைகள் கருதப்படுகின்றன . ஆனால் தோல் 
சார்ந்த வலிக்கான வாயிலை அளவிடக் 

கூடிய 

விளைவை 
உண்டாக்குவதில்லை .எனவே நம்முடைய வலியின் அனுபவத்தைக் 
குறைக்கக்கூடிய பொருள்கள் பல இருக்கின்றன . 
மிகவும் தீவிரமாகவும் , விடா 

முயற்சியுடனும் சில 
நடவடிக்கைளில் நாம் சில சமயங்களில் ஈடுபடுகின்றோம் . அது 
சமயங்களில் நாம் காயட்டடைந்திருக்கலாம் . ஆனால் நடவடிக்கை 
களில் நாம் காட்டிய கவனம் நாம் காயம் பட்டதையும் கவனிக் 
காமல் சென்றிருக்கலாம் . முற்றிலும் நாம் பட்ட காயத்தை 
மறந்தே போயிருக்கலாம் . எல்லாம் 

முடிந்த பிறகு பட்ட 


வலிப்புலன் 


415 


காயத்தைப் பற்றி நாம் உணருகின்றோம் . எனவே நாம் வேறொரு 
நடவடிக்கையில் தீவிரமாக இருக்கும் பொழுது வலியின் 
கொடுமை குறைந்திருப்பதாகத் தெரிகின்றது . இதுவும் ஒரு 
வழியில் வலியைக் குறைக்கும் உபாயமே யாகும் . 


வலியைக் குறைக்கும் மற்றொரு முறை அறிதுயில் ( Hypnosis ) 
முறையாகும் . அறிதுயில் முறை வலியை முற்றிலும் அகற்று 
கின்றது என்பதைப் பல செயல் விளக்கங்களில் நிரூபிக்கப் 
பட்டிருக்கின்றது . சில சமயங்களில் அறிதுயிலின் காலம் குறைந்த 
இடைவெளியையும் சில சமயங்களில் நீண்ட இடைவெளியையும் 
கொண்டதாக இருந்திருக்கின்றது . வசப்படுத்தி அடக்க முடியாத 
வலிகளைக் குணப்படுத்த அறிதுயில் முறை மிகவும் குறிப்பிடத் 
தக்கதாக இருந்து வருகின்றது . மேலும் சில பெரிய அறுவைச் 
சிகிச்சைகளில் மயக்கத்தை உண்டாக்கி வலியைக் குறைப்பதை 
விட அறிதுயில் முறையைப் 

பயன்படுத்தி வலியைக் 
குறைக்கின்றனர் . ஈதர் ( Ether ) என்ற நீர்மவகை மருந்து கண்டு 
பிடிக்கப்படாமலிருந்தால் அறிதுயில் முறைதான் இன்றைய 
மருத்துவச் சிகிச்சைகளில் முக்கியத்துவம் பெற்று விளங்கியிருக் 
கும் . சிக்மன் பிராய்டு போன்றவர்கள் அறிதுயிய் முறையை 
உபயோகித்து வந்திருக்கின்றனர் . 


வலியின் கொடுமையால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் 
நாம் வலி இல்லை அல்லது வலி குறைந்துபோய்விட்டது என்ற 
நம்பிக்கையை வரவழைத்துக்கொண்டு வலியை மறந்து இருக்க 
முயற்சி செய்யலாம் . இத்தகைய ஒரு முறையும் வலியைக் 
குறைக்கப் பயன்பட்டு வந்திருக்கின்றது . இதைக் தற்குறித் 
தேற்றம் ( Auto suggestion ) அல்லது தன் அறிதுயில் (Self 
hypnosis) என்று கூறப்படுகின்றது . இம் முறை மிகவும் 
கடினமே என்றாலும் ஓரளவுக்கு ஒருவர் தன் அறிதுயிலில் 
சடுபட்டிருக்கலாம் . ஆனால் இதற்குச் சான்றுகள் இல்லாமல் 
இல்லை . நம் நாட்டில் வாழ்ந்த சித்தர்களும் , முனிவர்களும் 
ரிசிகளும் எல்லாவிதமான வலிகளையும் தங்களுடைய நம்பிக்கை 
யினால் வென்றிருக்கின்றனர் என்று நாம் ஏடுகளில் காண்கிறோம் , 


தலைவலிக்கான 

காரணங்களில் ஒன்று இறுக்கம் என்று 
பார்த்தோம் . அது தசையிறுக்கமாகவும் இருக்கலாம் . எனவே 
தசைநார்களைத் தளர்ச்சியுறச் செய்து வலியைக் குறைக்கலாம் . 
தீவிரமான கவலையினாலும் தசையிறுக்கம் ஏற்படலாம் . பட்டைத் 
தசைநார்களில் ஏற்படுகின்ற இறுக்கம் வலிகளுக்குக் காரணமாக 
இருக்கின்றது . எனவே அவைகளைத் தளர்ச்சியுறச் செய்வதன் 


| 


416 


உடற்கூற்று உளவியல் 


மூலம் வலிகளைக் குறைக்கலாம் . சிலர் மதுவகைகளை உபயோ 
கித்து மயக்க நிலையை வரவழைத்து வலிகளை மறந்திருக்கின்றனர் . 


நாம் 


வலி அதிகரிப்பு 
அனுபவிக்கின்ற வலிகள் 

சில 

காரணங்களால் 
அதிகரிக்கவும் செய்கின்றன . வலி வாயில் தாழ்வதினால்தான் 
வலி அதிகரிக்கின்றது . திசுக்கள் வீக்கமடைவதாலும் , குறிப்பிட்ட 
ஓர் உடல் பகுதிக்குப் போதுமான குருதியோட்டமின்மையாலும் 
நம்முடைய வலி வாயில் தாழ்கின்றது . நோய் தொற்றல் , 
தீச்சுடல் ஆகியவைகளால் எந்த உடல் பரப்பாவது வீக்கமடைய 
லாம் . இவை தாழ்ந்த வலிவாயிலைக் காட்டுகின்றன . குறிப் 
பிட்ட ஓர் உடல் பரப்புக்குப் போதிய குருதி செல்லாமலிருந்தால் 
அந்த உடல்பரப்பு அதிகப்படியான வலியுணர்ச்சியுள்ள தா 
கின்றது . 

நீங்கள் சற்று கவனக்குறைவாகக் காலை மடக்கி 
நெடுநேரம் உட்கார நேர்ந்தால் அந்தக் காலின் பகுதிக்குக் குருதி 
செல்லாமல் நின்றுவிடுகின்றது . பிறகு நீங்கள் எழுந்ததும் 
உங்களால் சிறிது நேரம் நடக்க முடிவதில்லை . அந்த உணர்ச்சி 
ஒரு வலியுணர்ச்சிதான் . சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்தப் 
பகுதிக்குக் குருதிபாய்ந்ததும் நீங்கள் உணர்ச்சி பெற்று முன்பு 
போல் நடக்கின்றீர்கள் . குருதியில்லாததால் அந்த 

இடம் 
மறத்துப்போய்விட்டது . 


வலியும் புலன்காட்சியும் 

வலியின் பல சிக்கலான பகுதிகளையும் அதனுடைய புதிர் 
களையும் பற்றி ஓரளவு மேலே விவரித்துக் கூறினோம் . ஆனால் 
வலியைப் பற்றி ஆராய்ந்து வந்த நாம் அதை ஒரு புலனுணர்ச்சி 
யாகக் கருதி வந்தோமா அல்லது அதை ஒரு எதிர்வினைச் 
செயலாகக் கொண்டிருந்தோமா என்பது 

தெளிவுபடுத்த 
வேண்டியதொன்றாக இருக்கின்றது . எந்த ஒரு சாதாரண 
வலியாக இருந்தாலும் அதற்கு எத்தகைய எதிர்வினைகளை 
மனிதர்கள் காட்டுகின்றார்கள் என்று பார்ப்போமானால் புலன் . 
காட்சிக்கும் எதிர்வினைக்கும் உள்ள வேறுபாடு புலப்படலாம் . 
உதாரணமாக ஒரு பல் வலியை எடுத்துக் கொள்ளுங்கள் . சிலர் 
ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக எடுத்துக் கொள்ளுகின்றனர் . 
ஆனால் சிலர் அதற்குப் பெருங்கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் 
செய்கின்றனர் . இருவருக்கும் ஒரே மாதிரியான புலனுணர்ச்சி 
தான் அது . வலிக்கு ஏற்படுகின்ற எதிர்வினைகள் பெரும்பாலும் 
கற்றவைகள் தான் . போரில் காயமடைகின்ற சிப்பாய்கள் 
தங்களுடைய காயங்களை மிகவும் வலியுள்ளவைகள் 


என்று 


வலிப்புலன் 


417 


புலன்காட்சி செய்வதில்லை . ஆனால் சமூகத்தில் ஏதேனும் 
காரணத்தால் ஏற்படும் காயம் மிகவும் வலியுள்ள தாகப் புலன் 
காட்சி செய்யப்படுகின்றது . ஒட்டப் பந்தயத்தில் கீழே விழுந்த 
பள்ளிச் சிறுவன் காயமடைந்தால் அவன் சத்தம் போடாமல் 
எழுந்து சென்று விடுகின்றான் . ஆனால் அவனே வீட்டிலிருக்கும் 
போதும் , பள்ளிக்கூடம் போகும்போதும் தடுக்கி விழுந்து 
காயமடைந்தால் பேரொலி எழுப்பி அழுகின்றான் . எனவே 
வலிக்கு மனிதர்கள் காட்டுகின்ற எதிர்வினைகள் புலன்காட்சியைப் 
பொருத்திருக்கின்றது . 


வலி 

வாயில்கள் ஹார்டி உல்வ் - கூடல் ( Hardy - wolff 
Gooddall ) கருவியின்மூலம் பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றன . 
இயல்பு நிலையிலுள்ள மனிதர்களுக்கும் மனநோயுள்ள மனிதர் 
களுக்கும் மிகுந்த வேறுபாடுகள் இருப்பதாக இக்கருவி காட்டு 
கின்றது . - பல புலன்காட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் வலி செல்வழி 
களின் இயல்பு பரவிச் செல்வதாக இருக்கின்றது . வலி செல்வழி 
களைக் கத்தரிப்பதின் மூலம் கட்டுப்படுத்த முடியாத வலியைப் 
போக்க முடியும் . ஆனால் அவ்வலி சிறிது காலத்திற்குப் பிறகு 
திரும்பவும் ஏற்படுகின்றது . எனவே உலி ஒரு புலனுணர்ச்சி 
யாகும் . இது மூளையின் தாழ்ந்த மட்டத்தில் உருவாக்கப்படுவ 
தாகத் தோன்றுகின்றது . என்றாலும் புலன்காட்சி எதிர்வினைகள் 
மூளையின் கூயர்ந்த பகுதியை உள்ளடக்குகின்றன . 


என்று 


வலி ஒரு புலனுணர்ச்சியாகும் . அது மகிழ்ச்சியின் எதிரான 
உணர்ச்சியன்று .. அல்லது அது ஒரு மனவெழுச்சியுமன்று . 
நாம் தெளிவாக வலியைப் புலன்காட்சி செய்யமுடியும் . அந்தப் 
புலன் காட்சியே ஒர் உணர்ச்சிதான் . வலியை மிகவும் கடுமை 
யானது 

நாம் புலன்காட்சி செய்வோமானால் நாம் 
மனவெழுச்சி கொள்ளலாம் , துடிக்கலாம் . 

வலி தானியங்கு 
நரம்பு மண்டலத்தை எழுச்சியூட்டுகின்றது . செறிவான வலியை 
நாம் புலன்காட்சி செய்யும்போது நாம் வியர்வையை வெளி 
விடுகின்றோம் . பல உள் உறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படு 
கின்றன . 

தானியங்கு நரம்பு மண்டலம் தசைநார்களையும் 
சுரப்பிகளையும் இயக்குகின்றது . துடிப்புகள் புறணிக்குச் செல்லு 
கின்றன . மறுபடியும் வலியைப் புலன்காட்சி செய்கின்றோம் . 
எனவே வலி ஒரு புலனுணர்ச்சி என்றாலும் சிக்கலானது . 
தெளிவாக அறிய முடியாதது . 


உடற் -27 


18. நாளமிலாச் சுரப்பிகளும் 
இயைபியல் ஒருமைப்பாடும் 


என்று 


உயிரணுச் சத்துப்பொருளைப் ( Protoplasm ) பற்றி விளக்க 
மாக முந்திய அத்தியாயம் ஒன்றில் கண்டோம் . இந்த உயிரணுச் 
சத்துப்பொருளின் அடிப்படைச் செயல்முறை சுரத்தலாகும் . 
இந்தத் தனி உயிரணுக்களின் சுரக்கும் நடவடிக்கைகள் தான் 
வாழ்க்கைச் செயல்முறைகளின் அடிப்படை இயைபியல் கட்டுப் 
பாடுகளைக் கொண்டிருக்கின்றன 

நம்பப்படுகின்றது . 
பண்முக உயிரணு உயிரிகளின் உயிரணுக்கள் சில சுரக்கும் செயல் 
முறைகளைக் கொண்டிருக்கின்றன . உடலின் 

உயிரணுக்களும் 
திசுக்களும் பலவகைப்படுத்தப்பட்டு தனித்திறமை பெற்றவை 
களாக இருக்கின்றன . சுரக்கின்ற உறுப்புகள் என்று நாம் இங்கு 
குறிப்பிடுகின்ற உயிரணுக்கள் இயைபியல் நடவடிக்கைகளில் 
தனித்திறமை பெற்றவைகளாக இருக்கின்றன . 


உடலின் உள்சூழ்நிலை என்றும் நிலையாகப் பாதுகாக்கப்பட 
வேண்டுமானால் உயிரணுக்களின் நடவடிக்கைகளும் திசுக்களின் 
நடவடிக்கைகளும் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் . 
உயிரணுக்கள் திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் பல்வேறு 
மண்டலங்களாகவும் அமைவதினால் தான் உடல் ஒருமுகப்படுத்தப் 
படுகின்றது . நரம்பு மண்டலத்தினால் திசுக்கள் , உறுப்புகள் , 
மண்டலம் ஆகியவைகளின் நடவடிக்கைகள் ஒருமுகப்படுத்தப் 
படுகின்றன . இந்த நடவடிக்கைகளின் ஒருமுகப்பாடு நாளமிலா 
சுரப்பிகளினால் நடைபெறுகின்றது . நாளமிலாச் சுரப்பிகளின் 
இரசாயனப் பொருள்களின் பரந்து விரிந்துள்ள உடற்பகுதிகளில் 
ஒரே மாதிரியான விளைவுகளைக் கொண்டிருக்கின்றன . 

நாள 
மிலாச் சுரப்பிகளின் தனித்திறமை பெற்ற சுரப்பி நீர்கள் நாள 
மிலாச் சுரப்பி நீர்கள் அல்லது ஹார்மோன்கள் (Hoemoues ) 
என்று கூறப்படுகின்றன . அவைகள் குருதியோட்டத்தினால் 
உடல் முழுவதும் எடுத்துச் செல்லப்படுகின்றன . 


நாளமிலாச் சுரப்பிகள் சில நரம்புமண்டலத்தின் கட்டுப்பாட் 
டிலிருக்கின்றன . வெளி நிகழ்ச்சிகளுக்கும் உள் நிகழ்ச்சிகளுக்கும் 


நாளமிலாச் சுரப்பிகளும் .... ஒருமைப்பாடும் 

419 
உயிரியின் துலங்குதலுக்குக் காரணமாகவும் அவைகளிருக்கின்றன . 
சில நாளமிலாச் சுரப்பிகள் உள் சூழ்நிலையின் நிலைமைகளுக்கு 
நேரடியாக எதிர்வினை புரிகின்றன . நாளமிலாச் சுரப்பிகள் 
உயிரியின் நடத்தையில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் 
மிகவும் முக்கியத்துவம் வகிக்கின்றன . 


சுரப்பிகளின் குணவியல்புகள் 
சுரப்பிகள் எல்லாம் ஒரு 

வகையான உறுப்புகளேயாகும் . 
அவைகள் பலவகைப்பட்ட திசுக்களாலாகியவை . உடலுக்குத் 
தேவையான சத்துப் பொருள்களை அவைகள் சுரந்தளித்து 
உதவுகின்றன . எல்லா உயிரணுக்களுமே சுரக்கின்ற தன்மை 
யுடையவைகள் என்றாலும் சுரப்பிகளிலுள்ள உயிரணுக்கள் 
சுரப்பதில் தனித் திறமை பெற்றிருக்கின்றன . 


இந்தக் சுரப்பிகள் ( Glands ) இருவகையாக இருக்கின்றன . 
அவைகள் நாளமுள்ள சுரப்பிகள் ( Exocrine glands ) , நாளமிலாச் 
சுரப்பிகள் ( Endocrine glands ) என்பன . 

நாளமுள்ள சுரப்பி 
களுக்குக் குழாய்கள் உண்டு . இவைகள் சுரப்பி நீர்களைக் 
குழாய்களில் செலுத்துகின்றன . அக் குழாய்கள் சுரப்பி நீர்களைக் 
குறித்த இடங்களுக்கு எடுத்துச் செல்லுகின்றன . அந்தக் 
குறித்த இடங்கள் செரிமானப் பரப்பின் ஒரு பகுதியாக 
இருக்கலாம் . உமிழ்நீர் சுரப்பிகளும் , சிறுகுடல் சுரப்பிகளும் 
அவைகளின் சுரப்பி நீர்களை செரிமானத்திற்கு அனுப்புகின்றன . 
சில நாளமுள்ள சுரப்பிகள் சுரப்பி நீர்களை உடல் மேற்பரப்புக்கு 
அனுப்புகின்றன . தோலின் வியர்வைச் சுரப்பிகளும் எண்ணெய் 
சுரப்பிகளும் ( Sebaceous ) உடலின் மேற்பரப்புக்கு சுரப்பி நீர்களை 
அனுப்புகின்றன . அதேபோன்று கண்ணீர்ச் சுரப்பிகளும் மூக்குச் 
சுரப்பிகளும் சுரப்பி நீர்களை வெளியில் மேற்தோல் பரப்புக்குத் 
தான் அனுப்புகின்றன . இவைகளுக்கெல்லாம் குழாய்களுண்டு . 
ஆனால் 

இவைகளைப் பற்றி நாம் இங்கு விரிவாகக் கூறப் 
போவதில்லை . 


உளவியலாரின் கவனத்தை ஈர்ப்பவை நாளமிலாச் சுரப்பி 
களாகும் . ஏனென்றால் நடத்தையில் செல்வாக்கைப் பெற்று 
மாற்றத்தை ஏற்படுத்துபவைகள் நாளமிலாச் சுரப்பி நீர்கள் தான் . 
நாளமிலாச் சுரப்பிகளுக்குக் குழாய்கள் கிடையாது . எனவே 
அவைகள் சுரப்பி நீர்களை நேரடியாகக் குருதியோட்டத்தில் 
சுரக்கின்றன . எனவே அவைகளின் 

சுரப்பி நீர்கள் குருதிக் 
குழாய்களின் வழியாகக் குறிப்பிட்ட இடங்களுக்கு எடுத்துச் 


420 


உடற்கூற்று உளவியல் 


செல்லப்படுகின்றன . நாளமிலாச் சுரப்பி நீர்கள் ஹார்மோன்கள் 
( Hormones ) என்று அழைக்கப்படுகின்றன . அவைகள் உடல் 
முழுவதும் குருதியோட்ட மண்டலத்தினால் எடுத்துச் செல்லப் 
படுகின்றன . 


சுரக்கப்படுகின்ற சுரப்பி நீரின் இயல்புக்கேற்பவும் அதைச் 
சந்திக்கின்ற உயிரணுக்களின் குணவியல்புகளுக்கேற்பவும் ஒரு 
நாளமிலாச் சுரப்பி உடல் முழுவதும் பரவி இட அமைவு 
பெற்றுள்ள உயிரணுக்கள் , உறுப்புகள் , திசுக்கள் , ஆகியவை 
களின் செயல்முறைகளில் விளைவுகளை உண்டாக்குகின்றது . ஒரு 
நாளமிலாச் சுரப்பிக்கு மூன்று குணப் பண்புகளிருக்கின்றன . 
ஒன்று , ஒரு நாளமிலாச் சுரப்பி சுரக்கின்ற நீர் அதற்கே உரிய 
தாகும் . இரண்டு, அது சுரந்த சுரப்பி நீர் உடல் முழுவதும் 
குருதியோட்டத்தினால் பரப்பி வழங்கப்படுகின்றது . மூன்றாவது , 
உடலின் மற்ற சில பகுதிகளின் மீது அதனுடைய செல்வாக்கு 
குறிப்பாக ஏற்படுகின்றது ( படம் 18-1 ) . 


படம் 18.1 நாளமிலாச் சுரப்பி நீர்த் தொடர்பு 


.. 


21 


1. சரப்பி 


2. குருதியோட்டம் 
3. குறியிலக்கு உறுப்பு 


3 


சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றங்களுக்குச் சிக்கலான உயிரிகள் 
துலங்குகின்றன . அதன் பொருட்டு உயிரிகள் சில 

தசை 
நார்களைச் செயல்படுத்துகின்றன . சில தசை நார்களைத் தடை 
செய்கின்றன . இத்துடன் பல்வேறுபட்ட இரசாயனப் பொருள் 
களையும் ( ஹார்மோன்கள் ) உயிரிகள் சுரக்கச் செய்கின்றன . 
இவைகள் மிகவும் இன்றியமையாதவைகளாகும் . பல உயிர்ப் 
பொருள் மாறுபாட்டுச் செயல் முறைகளில் வீதத்தைக் கட்டுப் 
படுத்தும் கூறுகளாக இவைகளிருக்கின்றன . சுரப்பி நீர்களின் 


நாளமிலாச் சுரப்பிகளும் ... ஒருமைப்பாடும் 


421 , 


எதிர்வினைச் செயல் முறைகள் உடற்கூற்று உளவியலாரால் சிறிது 
புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன . ஏனென்றால் குறிப்பான , 
சுரப்பி உறுப்புகளின் நடவடிக்கையை ஆராய்வது மிகவும் 
சிரமமான செயலாக இருக்கின்றது . 


அவர்கள் இவைகளினுடைய நடவடிக்கைகளைப் புறக் 
கணிப்பதால் பல முக்கியமான விவரங்களை நாம் இழக்க நேரிடு 
கின்றது . சுரப்பி நீர்களின் செல்வாக்குகள் உயர்ப் பொருள் 
மாறுபாட்டுச் செயல் முறைகள் பலவற்றைக் கட்டுப்படுத்து 
கின்றன . குறிப்பாக , சூழ்நிலையின் நிகழ்ச்சிகளுக்கு உயிரி 
துலங்குவதை அச் செயல் முறைகள் நிர்ணயிக்கின்றன . உதாரண 
மாக , பால் சுரப்பி நீர்கள் உயிரின்பால் நடத்தைக்கான துலங்கலை 
நிர்ணயிக்கின்றன , இது உயிரியின்பால் ஊக்கிப் பண்புக் கூறில் 
முக்கியமான தாகக் கருதப்படுகின்றது . இது போன்று பல நுட்ப 
மானதும் நாம் இன்னும் சரியாகப் புரிந்து கொள்ளாததுமான 
சுரப்பி நீர்களின் செல்வாக்கு ஊக்கமூட்டிச் செயல் முறையில் 
விளைவுகளை ஏற்படுத்தி உயிரி சூழ்நிலைக்குத் துலங்குவதில் 
மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது . 


நாளமிலாச் சுரப்பிகளின் சுரப்பி நீர்கள் உயிர்ப் பொருள் 
மாறுபாடுகளில் விளைவுகளை ஏற்படுத்துவதோடு மற்ற சுரப்பி 
களின் செயல் முறைகளிலும் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன . 
மற்ற சுரப்பிகளைத் தூண்டவும் தசை செய்யவும் இவைகளால் 
முடியும் . நாளமிலாச் சுரப்பி மண்டலத்தின் நடவடிக்கை நரம்பு 
மண்டலத்தின் வளர்ச்சியோடும் செயல் முறையோடும் நெருங்கிய 
தொடர்பு கொண்டிருக்கின்றது . சில நாளமிலாச் சுரப்பிகள் 
நரம்பு மண்டலத்தின் செல்வாக்கின்றிச் தன்னிச்சையாகச் செயல் 
படுகின்றன . ஆனாலும் அவைகள் நரம்புச் செயல் முறையினால் 
செயல்படுத்தப்படுகின்றன . 


சுரப்பி நீர் அல்லது ஹார்மோன் 

சுரப்பி நீரில் பல வகையான பகுதிப் பொருள்கள் உள்ளடங்கி 
யிருக்கின்றன . உதாரணமாக புரொட்டின் அமிலம் ( Amino 
acid ) பாலிபெப்டைட் ( Polypebtides ) முதலிய பகுதிப் 
பொருள்கள் அடங்கியிருக்கின்றன . சுரப்பி நீர்கள் ஒரு வகையான 
இரசாயனப் பொருள்களாகும் . குறிப்பிட்ட உறுப்புகளினால் 
உற்பத்தி செய்யப்பட்டு , சுரப்பிக்கப்பட்ட குறிப்பிட்ட இரசா 
யனப் பொருள்களைச் சுரப்பி நீர்கள் என்று சுருக்கமாக வரை 
யறை செய்யலாம் . இந்தச் சுரப்பி 

நீர்கள் பொது குருதி 


42 


உடற்கூற்று உளவியல் 


யோட்டத்தில் செலுத்தப்பட்டுச் செயல் நடைபெறும் இடங் 
களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன . சுரப்பி நீர்கள் திசுக் 
களின் மீது செயல் 
மீது செயல் புரிகின்றன . 

புரிகின்றன . அவைகளுக்குச் சக்தியை 
அளிக்காமல் குறிப்பிட்ட செயல் முறைகளின் வீதத்தை ஒழுங்கு 
படுத்துகின்றன . இந்தச் செயல் முறைகளைப் பற்றி விரிவாக 
நமக்கு ஏதும் தெரியாது என்றாலும் , நிச்சயமாக அவைகள் 
செறிமான முறையைக் கிளர்ச்சியுறவோ தடை செய்யவோ 
அவைகளின் ஆற்றலைப் பயன்படுத்துகின்றன என்று மட்டும் 
கூறலாம் . அதனால் சுரப்பி நீர்கள் புதிய செயல் முறைகளைத் 
தோற்றுவிக்க முடியாது என்று தெரிகின்றது . ஆனால் இருக் 
கின்ற செயல் முறைகளை மாற்றியமைக்கின்றன . 


நாளமிலாச் சுரப்பியின் சுரக்கும் நடவடிக்கையில் 
ஏதேனும் மாற்றமிருந்தால் அது சுரப்பி மண்டலத்தின் சுரப்பி 
களின் நடவடிக்கையிலும் விளைவையுண்டுபண்ணுகின்றது . இந்த 
இடை வினைச் செயல் பரிசோதனைகளில் கண்ட உண்மைகளுக்குத் 
தரப்படும் விளக்கங்களில் சிக்கலை ஏற்படுத்தி வருகின்றது . 


மனித உடலில் நாளமிலாச் சுரப்பி மண்டலம் 

நாளமிலாச் சுரப்பிகளின் எண்ணிக்கை , அவைகளைப் பற்றி 
ஆராய்கின்றவர்கள் தருகின்ற 

விளக்கத்தைப் 

பொறுத்து 
மாறுகின்றது . சிலர் பத்து என்று கூறுகின்றனர் . வேறு சிலர் 
ஒன்பது என்று கூறுகின்றனர் . மற்றும் சிலர் ஐந்து என்று 
கூறுகின்றனர் . சிலர் ஒரு சுரப்பியை இரண்டாகப் பிரித்து 
இரண்டாகக் காட்டுகின்றனர் . சிலர் கூம்புருவச் சுரப்பி | Pineal 
gland ) யையும் பால்சுரப்பியையும் ( Thymus gland ) எண்ணிக்கை 
யில் 

சேர்க்கின்றனர் . கூம்புருவச் சுரப்பி பெருமூளையினுள் 
காணப்படுகின்றது . பால் ( தாய்மை ) சுரப்பியை ( Thymus gland ) 
மார்புப் பள்ளத்தில் காணலாம் . அண்மைக் காலத்தில் நடை 
பெற்ற ஆராய்ச்சி முடிவுகள் கூறுவது என்னவென்றால் இந்த 
இரண்டு சுரப்பிகளிலும் நாளமிலாச் செயல் முறைகள் நடை 
பெறுவது தெளிவாக இல்லை என்பதாகும் . எனவே மனித 
உடலில் காணப்படும் நன்கு தெளிவுபடுத்தப்பட்ட ஒன்பது நாள 
மிலாச் சுரப்பிகளைப்பற்றி நாம் இங்குச் சற்று விரிவாகக் காண்பது 
பொருத்தமாகும் . 


ஆனால் நாம் இங்கு காணப்போகும் ஒன்பது சுரப்பிகள் தான் 
இறுதியான எண்ணிக்கை என்று சொல்ல முடியாது . ஏனென்றால் 
சிறு குடல் சுவர்களில் நான்கு வகையான நாளமிலாச் சுரப்பி 


நாளமிலாச் சுரப்பிகளும் ... ஒருமைப்பாடும் 


423 


களிருக்கின்றன . உணவுகளினால் 

அவை 

செயல்படுகின்றன . 
கொப்பூழ்க் கொடி ( Placenta ) கர்ப்பமுற்றிருக்கும் பெண்ணின் 
உடம்பில் மிகவும் செயல்படுகின்ற நாளமிலாச் சுரப்பியாகும் . 
சிலர் கோழைச் சுரப்பில் மூன்றாவது பாகமும் உண்டு என்று 
கூறுகின்றனர் . மேலும் சிலர் ஈரலிலும் ( Liver ) நாளமிலாச் 
சுரப்பிச் செயல்படுவதாகக் கூறுகின்றனர் . எனவே நாளமிலாச் 
சுரப்பிகள் இவ்வாறு ஒன்பதுக்கு மேலும் இருக்கலாம் . 


சில சுரப்பிகள் தனியாகவும் சில சுரப்பிகள் இணையாகவும் 
சில இரண்டுக்கு மேலும் இருக்கின்றன . உதாரணமாக , கோழைச் 
சுரப்பி ( Pituitary ) முன்கூடக் கோழைச்சுரப்பி (Anterior pitui 
tary ) என்றும் பின்கூடக் கோழைச் சுரப்பி ( Posterior pituitary ) 
என்றும் இரண்டு தனிச் சுரப்பிகளாகச் செயல்படுகின்றது என்று 
நம்புகின்றனர் . இந்த இரண்டு கோழைச் சுரப்பிகளையும் தனி 
இரண்டாகக் கொண்டு விளக்கம் தருவதற்குப் பல காரணங் 
களிருக்கின்றன . ஒரு காரணம் , இவை இரண்டும் உடலமைப்பில் 
வேற்றுமையாக இருக்கின்றன . மற்றொரு காரணம் , முன்கூடக் 
கோழைச் சுரப்பியின் நரம்புக் கட்டுப்பாடு எது என்றும் தெரிய 
வில்லை . ஆனால் பின்கூடக் கோழைச் சுரப்பி ஹைப்போதால 
மஸின் நரம்பு இழைகளின் நேரடிக் கட்டுப்பாட்டிலிருக்கின்றது . 
மூன்றாவது காரணம் , முன்கூடக் கோழைச் சுரப்பி மற்ற பல 
நாளமிலாச் 

சுரப்பிகளையும் கட்டுப்படுத்துகின்றது . மேலும் 
அவைகளாலும் இது பாதிக்கப்படுகின்றது . இக் காரணத்தினா 
லேயே இந்த முன்கூடக் கோழைச் சுரப்பி தலைமைச் சுரப்பி 
( Master gland ) என்று கருதப்படுகின்றது . இதை மூளையின் 
கீழுள்ள நாளமிலாச் சுரப்பி ( Adenohy pophysis ) என்றும் 
கூறுகின்றனர் . பின்கூடக் கோழைச் சுரப்பியை நரம்பிணைப்பு 
நாளமிலாச் சுரப்பி ( Neurohypophysis ) என்று கூறுகின்றனர் . 
ஏனென்றால் இது நரம்பு மண்டலத்துடன் நெருங்கித் தொடர்பு 
கொண்டிருக்கின்றது . 


முக்கியமான நாளமிலாச் சுரப்பிகள் 

முக்கியமான ஒன்பது நாளமிலாச் சுரப்பிகளின் செயல்முறை 
களைப் பற்றி இங்கு நாம் கவனிப்போம் . அவைகளின் 
அமைவுகளைப் படத்தில் காணலாம் . அவை ( 1 ) புரிசைச் சுரப்பி 
( Thyroid gland) , (2 ) கேடய துணைச்சுரப்பி ( Parathyroid gland) , 
( 3 ) மாங்காய் சுரப்பியின் வெளிப்படை ( Adrenal cortex ) , 
( 4 ) மாங்காய் சுரப்பியின் மையங்கள் ( Adrenal medulla ) , 
( 5 ) கணையச் சுரப்பி ( Panereas ) , ( 6 ) பின்கூடக் கோழைச் 
சுரப்பி ( Posterior pituitary ) , ( 7 ) முன்கூடக் கோழைச் சுரப்பி 


424 


உடற்கூற்று உளவியல் 


(Anterior pituitary) , ( 8 ) பால் உட்சுரப்பிகள் ( Gonads) , - 
ஆண்பால் சுரப்பி ( Testis ), ( 9 ) பெண்பால் சுரப்பி ( Ovary ) 
என்பன . இவைகளில் மாங்காய் சுரப்பியின் வெளிப்படை , 
புரிசைச் சுரப்பி , பால் உட்சுரப்பிகள் ஆகியவை முன்கூடக் 
கோழைச் சுரப்பினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன . மாங்காய் 
சுரப்பியின் மையங்கள் , கணையச் சுரப்பி , பின்கூடக் கோழைச் 
சுரப்பி , கூம்புருவச் சுரப்பி ஆகியவை நரம்பு மண்டலத்தின் 
கட்டுப்பாட்டிலிருக்கின்றன . இச் சுரப்பிகளெல்லாம் அவைகளின் 
ஹார்மோன்களைச் சில சமயங்களில் தேவைக்குக் குறைவாகவும் 
( Hyposecretion ) சில சமயங்களில் தேவைக்கு அதிகமாகவும் 
( Hypersecretion ) சுரக்கின்றன . இந்த இரண்டு வகைகளில் 
நடைபெறும் சுரத்தல்களும் மனித நடத்தையை அறிவதற்குப் 
பயன்படுகின்றன ( படம் 18.2 ) . 


படம் 18.2. நாளமிலாச் சுரப்பிகள் 


1. பைனியல் சுரப்பி 
2. முன் கூடக் கோழைச் சுரப்பி 
3 கேடய துணைச் சுரப்பி 
4. புரிசைச் சுரப்பி 
5 தாய்மைச் சுரப்பி 
6. மாங்காய் சுரப்பி 
7. பால் உட்சுரப்பி 


க 


HA 


9 


புரிசைச் சுரப்பி 

இச் சுரப்பி காற்றுக் குழாயின் இரு பக்கங்களிலும் குரல் 
வளைக்குக் கீழ் ( Larynx ) அமைந்திருக்கின்றது . புரிசைச் சுரப்பி , 
தைராக்சின் ( Tkyroxin ) என்ற புரிசைச் சுரப்பி நீரைச் சுரக் 
கின்றது . இந்த புரிசைச் சுரப்பி நீர் நம்முடைய வாழ்க்கைச் 
செயல் முறைகளின் வீதத்தைப் பெரிதும் கட்டுப்படுத்துகின்றது . 
அதாவது உயிர்ப் பொருள் மாறுபாட்டின் வீதத்தைக் கட்டுப் 
படுத்துகின்றது . இயல்பான ஆற்றலின் மட்டத்திற்கும் இயல்பான 


நாளமிலாச் சுரப்பிகளும் ... ஒருமைப்பாடும் 


425 


செல்லு 


நடவடிக்கைக்கும் புரிசைச் சுரப்பி நீர் மிகவும் அவசியமாகின்றது . 
புரிசைச் சுரப்பி நீர் அதிகமாகச் சுரக்குமானால் உயிர்ப்பொருள் 
மாறுபாட்டு வீதம் இயல்பு கடந்த மட்டத்திற்குச் 
கின்றது . எனவே புரிசைச் சுரப்பியின் செயல் முறையை உயிர்ப் 
பொருள் மாறுபாட்டின் வீதத்தைச் சோதிப்பதின் மூலம் 
கண்டறிய முடியும் . ஓய்வாக இருக்கும் நிலைமையில் சோதனை 
நடத்தப்படும்பொழுது பாசல் உயிர்ப் பொருள் மாறுபாட்டுச் 
சோதனை ( Basal motabolic test ) என்று கூறப்படுகின்றது . இந்தச் 
சோதனையில் உயிரகம் ( Oxygen ) உட்கொள்ளப்படும் வீதம் 
அளவிடப்படுகின்றது . 


இயல்பான நிலைமைகளில் புரிசைச் சுரப்பி அதிகமான 
நடவடிக்கைகளில் உயிரி ஈடுபடுமானால் அதிகமான உயிரகம் 
உட்கொள்ளப்படுகின்றது . சக்தி அதிகமாக செலவழிக்கப் 
படுகின்றது . சூழ்நிலையின் இறுக்கங்களுக்கு உயிரி எந்த அளவுக்குப் 
போதுமான முறையில் துலங்குகின்றது . ஏனென்றால் இதற்கு 
வலிமை மிக்க உடல் தூண்டல் தேவைப்படுகின்றது . இவ்வித 

நிலைமைகளில் புரிசைச் சுரப்பியின் பங்கு அதிகமாக 
இருக்கின்றது . 


மான 


புரிசைச் சுரப்பியின் குறை செயல் 

சில சமயங்களில் புரிசைச் சுரப்பி இயல்பான முறையில் 
செயல்பட்டு உயிர்ப் பொருள் மாறுபாட்டைப் பாதுகாக்கின்ற 
அளவுக்குத் தேவையான புரிசைச் சுரப்பி நீரைச் சுரக்காம 
லிருந்துவிடலாம் . இந்தச் செயல் முறையைப் புரிசைச் சுரப்பியின் 
குறை செயல் ( Hypothyroidism ) என்று கூறுகின்றோம் . உடலின் 
வளர்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றபொழுதோ அல்லது 
பருவ முதிர்ச்சிக்குப் பிறகோ ஏற்படும் நிலைமைகளின்போது 
குறை செயல் விளைவுகள் ஏற்படலாம் . 


குழந்தைப் பருவத்தின் வளர்ச்சிக் காலத்தின்போது புரிசைச் 
சுரப்பியின் குறை செயல் 

விளைவுகள் மிகவும் கடுமையாக 
இருக்கலாம் . ஏனென்றால் முழு வளர்ச்சியடைந்த 

உடலின் 
இயல்பு நிலை செயல் முறைக்குத் தேவையான உயிர்ப்பொருள் 
மாறுபாட்டைவிட குழந்தைப் பருவகாலத்து வளர்ச்சிக்கும் 
விரிவடைதலுக்கும் ஆதரவு தருவதற்கு உயர்ந்த உயிர்ப் 
பொருள் மாறுபாடு தேவைப்படுகின்றது . எனவே உயர்ந்த 
பொருள் மாறுபாட்டுக்கு மிகவும் அதிகமான புரிசைச் சுரப்பி நீர் 
குழந்தைப் பருவத்தில் தேவைப்படுகின்றது . பிறந்தபொழுதோ , 
அல்லது முன் குழந்தைப் பருவ காலத்திலோ புரிசைச் சுரப்பியின் 


426 


உடற்கூற்று உளவியல் 


குறை செயல் நடைபெறுமானால் கிரிடினசித்தின் ( Cretinism ) 
அறிகுறிகளைக் காட்டுகின்றது . அதாவது கிரிடினிசம் என்ற 
நோய் ஏற்படுகின்றது . 


கிரிடினிசம் என்ற நோயினால் தாக்கப்படுகின்றவர் கிரிடினிச 
நோயாளி ( Cretin ) என்று கூறப்படுகின்றார் . கிரிடினிச நோயாளி 
உடல் சார்பான வளர்ச்சியையும் உள்ளம் சார்பான ( Mental ) 
வளர்ச்சியையும் இழக்கின்றார் . எலும்பின் வளர்ச்சி 

குறை 
கின்றது . அதனால் குள்ளனாக ஒருவன் இருந்துவிடுகின்றான் . 
ஆனால் உடலின் தொடர்புடைய திசுக்கள் மிகுந்த வளர்ச்சியைக் 
கொண்டிருந்தாலும் உருவம் மட்டிலும் குள்ளமாக இருக்கின்றது . 
அதே சமயத்தில் அவன் புடைப்பான முகத்தையும் ( Puffy face ) 
முன்னால் துருத்திக்கொண்டிருக்கும் நாக்கையும் , பானை போன்ற 
வயிற்றையும் கொண்டவனாக இருக்கின்றான் . உள்ளத்தால் 
அவன் 

குறைமனம் ( Feeble minded ) கொண்டவனாகின்றான் . 
ஏனென்றால் அவனுடைய உடலின் நரம்பு மண்டலம் போதுமான 
அளவுக்கு வளர்ச்சியடையவில்லை . 


கிரிடினிசத்தைத் தடுக்க முடியும் . உரிய காலத்தில் தக்க 
முயற்சி எடுக்கப்படுமானால் புரிசைச் சுரப்பி நீர் குறையைப் போக்கி 
இயல்பான வளர்ச்சியைப் பெறமுடியும் . இதன் 

இதன் பொருட்டு 
புரிசைச் சுரப்பி நீரின் குறையை நிரப்பும் பொருட்டு தேவை 
யான அளவுகளில் சுரப்பி நீரைச் செலுத்தலாம் . புரிசைச் 
சுரப்பி நீர் சிகிச்சைக்காகக் கிடைக்கின்றது . எனவே அதை 
உபயோகித்து விரைவில் கிரிடினிசம் மறையச் செய்யலாம் . 
புரிசைச் சுரப்பியின் குறை செயலை வளர்ச்சிக் காலத்தில் கவனிக் 
காமலிருந்து விட்டால் பிறகு எந்தவிதமான சிகிச்சை செய்தும் 
அதைப் போக்க முடியாது . 


ஆனால் புரிசைச் சுரப்பியின் குறை செயல் குழந்தைப் 
பருவத்தில் தான் நிகழும் என்றில்லை . வயது வந்த காலத்திலும் 
இக் குறை செயல் நிகழ்ச்சி ஏற்படலாம் . அப்பொழுது அதை 
மிக்சிடெமா ( Myxedema ) என்று கூறுகின்றனர் . 

எனவே வயது 
வந்த காலத்தில் புரிசைச் சுரப்பி நீர் பற்றாக்குறையாக இருக்கு 
மானால் அந்த நிலைமை மிக்சிடெமாவாகின்றது . அதாவது 
இணைப்புத் திசுக்களில் டெமா ( Edema ) என்ற திரவப்பொருள் 
கூடுவதினால் இந்நோய் ஏற்படுகின்றது என்று தெரிகின்றது . 
இதனால் ஒருவர் புடைப்பானதும் உப்பியதுமான முகத் 
தோற்றத்தைக் கொண்டிருப்பார் . மேலும் அவரிடம் மந்தமான 
போக்கு காணப்படும் . உடல் தட்பவெப்பத்தைப் பாதுகாக்க 


நாளமிலாச் சுரப்பிகளும் . ஒருமைப்பாடும் 


427 


முடியாத உணர்ச்சிக் குறையும் , குறைவான தசைநார் இசை 
விப்பும் அவரிடம் காணப்படும் . தவிர , ஊக்கமின்மை , வீரிய 
மின்மை , விழிப்பின்மை ஆகியவைகளும் மிகச் சாதாரணமாகத் 
தோன்றும் . நோயாளி நாள் 

நோயாளி நாள் முழுவதும் தூங்கிக்கொண்டே 
யிருப்பார் . மைய நரம்பு மண்டலம் சிறிது சிறிதாகச் சிதை 
வடைந்து கொண்டு செல்லும் . இது முடிவில் அம் மனிதனை 

விடக்கூடும் . குறை . நீரப்பும் புரிசைச் சுரப்பு நீர் 
வேண்டிய அளவுகளில் உடலில் செலுத்தி வரப்படுமானால் மிக்சி 
டெமாவிலிருந்து அம் மனிதனை மீட்கலாம் . 


மூடனாக்கி 


புரிசைச் சுரப்பியின் மீச்செயல் 

புரிசைச்சுரப்பி நீர் சில சமயங்களில் இயல்பு நிலையைக் கடந்து 
தேவைக்கு அதிகமாகவும் சுரக்கலாம் . இச் செயல் முறையை 
புரிசைச் சுரப்பியின் மீச்செயல் ( Hyperthyroidism ) என்று 
கூறுகின்றனர் . இதன் விளைவுக்கு ஆளான மனிதர் அளவுக்கு மீறிச் 
செயல்களில் ஈடுபடுகின்றவராகவும் நடுக்கமுள்ளவராகவும் 
காணப்படுவார் . அவருக்கு அளவுக்கு மீறிய பசி உண்டாகலாம் . 
ஆனால் அவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவரின் 
எடை 
அதிகமாகாது . ஏனென்றால் அவர் சாப்பிடுவதெல்லாம் 
அவருடைய 

மீச்செயலைப் பாதுகாப்பதற்கான சக்திக்காகச் 
செலவிடப்படுகின்றது . அவர் மிகவும் குறைவாகவே தூங்கு 
கின்றார் . அடிக்கடி கோபம் கொள்ளுகின்றவராகவும் எதிலும் 
போதிய கவனத்தைச் செலுத்த முடியாதவராகவுமிருக்கிறார் . 
இந்நோயின் முக்கியமான அறிகுறி 

புடைப்பாகும் 
( Bulging eyes ) . இது மிகவும் சாதாரண வியாதியாகவே இருந்து 
வருகின்றது . 


கண் 


இந்நோயை நாம் குணப்படுத்த முடியும் . புரிசைச் சுரப்பியின் 
பகுதியை அறுவைச்சிகிச்சை மூலம் அகற்றுவதின் மூலம் , புரிசைச் 
சுரப்பி நீரைத் தடை செய்யும் மருந்தைச் 

மருந்தைச் செலுத்துவதின் 
மூலமும் புரிசைச் சுரப்பியின் மீச்செயலை நாம் போக்க முடியும் . 
ஆனால் இத்தகைய சிகிச்சையை வெற்றிகரமாகச் செய் 
வோமானால் நிலையான உறுப்புச் சிதைவிலிருந்து தப்ப முடியும். 


கேடய துணைச் சுரப்பி 

கேடய துணைச்சுரப்பி ( Parathyroid gland ) நான்கு சிறு 
உறுப்புகளைக் கொண்டதாகும் . தட்டையாக்கப்பட்ட பட்டாணி 
போன்ற அமைப்பைக் கொண்டிருக்கின்றது.இது புரிசைச் சுரப்பி 
யோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது . கேடய துணைச்சுரப்பி 


428 


உடற்கூற்று உளவியல் 


பாரட் ஹார்மோன் ( Parathormone ) என்கின்ற கேடய துணைச் 
சுரப்பி நீரைச் சுரக்கச் செய்கின்றது . இந்நீர் சுண்ணாக உயிர்ப் 
பொருள் மாறுபாட்டை ஒழுங்குபடுத்துகின்றது . அத்துடன் 
உப்புப்பொருள்களின் ( Phosphates ) உயிர்ப்பொருள் மாறுபாட் 
டையும் ஒழுங்குபடுத்துகின்றது . கேடய துணைச் சுரப்பி நீர் 
இல்லாதபோது குருதியிலிருந்து சுண்ணகம் , ( Calcium ) விரைவில் 
குறைந்து போகின்றது . சுண்ணகம் , நரம்பு , தசைநார் ஆகிய 
வைகளின் இயல்பான நடவடிக்கைக்குத் தேவையாக இருப்பதால் 
நரம்புத் தசைநார் செயல் முறைகள் விரைவில் இயல்பு கடந்தவை 
களாகின் 

எறன . அதனால் தசைநார் இழுப்புகள் சட்டென்று 
ஏற்படுகின்றன . தசை நார்கள் வலிமையிழக்கின்றன . இறுதியில் 
மூச்சு மண்டலத்தின் தசை நார்கள் செயலிழக்கின்றன . காக்கை 
வலிப்புக் காரணம் கேடய துணைச் சுரப்பியின் குறை செயலே 
யாகும் . இச் சுரப்பியின் குறை செயல் மிகவும் அரிதாகும் . 


கேடய துணைச் சுரப்பியின் மீச்செயல் குருதியில் சுண்ண 
கத்தின் மட்டத்தை அதிகரிக்கச் செய்து உப்புப்பொருள்களின் 
மட்டத்தைக் குறையச் செய்கின்றது . சுண்ணகத்தின் மட்டம் 
உயர்ந்து செல்லச் செல்ல குண்டிக்காய் ( Kidney ) அதனை 
முழுவதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை . அதனால் மூத்திரத்தில் 
அதிகமான சுண்ணகம் வெளிப்படுகின்றது . சுண்ணகமும் உப்புப் 
பொருள்களும் எலும்புகளிலிருந்து இழுக்கப்படுகின்றன . அதனால் 
எலும்புகளின் உருவம் கெடுகின்றது . தசைநாரின் இசைவிப்பு 
குறைந்து போகின்றது . மைய நரம்பு மண்டலம் குறைவாகவே 
கிளர்ச்சியடைகின்றது . அதனால் நோயாளி எழுச்சியின்றி 
சோம்பேறியாகின்றார் . கேடய துணைச்சுரப்பி மிகுதியாகச் 
சுரத்தலைத் தொடர்ந்து கட்டிகள் ஏற்படுகின்றன . 

மேலும் இது 
கேடய துணைச் சுரப்பிகளைப் பெரிதாக்குகின்றது . சுரப்பியின் 
பகுதியை அகற்றுவதின் மூலம் இயல்பு நிலையை மீட்ட முடியும் . 
அதன் மூலம் சுண்ணகத்தின் மட்டத்தைக் குறைக்க முடியும் . 


சுண்ணகத்தின் மட்டத்தையும் உப்புப்பொருள்களின் 
மட்டத்தையும் கேடய துணைச் சுரப்பிகள் ஒழுங்குபடுத்தவேண்டு 
மானால் டி விடமின் தேவைப்படுகின்றது . இந்த விடமின் 
( Vitamin ) மலத்தில் சுண்ணகம் வீணாவதைத் தடுக்கின்றது . 
மூத்திரத்தில் உப்புப் பொருள்கள் வீணாவதைத் தடுக்கின்றது . 
இவ்விதமாக விடமினும் ஹார்மோனும் இணைந்து செயல் புரிந்து 
சுண்ணகத்தின் மட்டத்தைப் பாதுகாக்கின்றன . மேலும் குருதியி 
லுள்ள சுண்ணகத்தைப் பாதுகாப்பதில் கேடயத் துணைச் சுரப்பி 
நீரின் குறைவையும் டி விடமின் ஈடுசெய்கின்றது . 


ஆனால் 


நாளமிலாச் சுரப்பிகளும் ஒருமைப்பாடும் 


429 


விடமின் இல்லாமல் சுரப்பி நீர் பயனளிப்பதில்லை . குழந்தைகள் 
டி விடாமின் குறைவினால் ரிக்கட்ஸ் ( Rickets ) என்னும் நோயால் 
பீடிக்கப்படுகின்றனர் . இந்நோய் எலும்புகளை வலுக்குறையச் 
செய்கின்றது . 

எனவே டி விடாமினும் ஒருவகைச் சுரப்பி நீர் 
என்றே கூறலாம் . ஏனென்றால் உடலின் ஓர் உறுப்பான தோல் 
தான் அதை உற்பத்தி செய்கின்றது . உடலின் தோல் சூரிய 
வெளிச்சத்தில் காயும்போது இச் சுரப்பி நீர் ( டி விடமின் ) குருதி 
யோட்டத்தில் சுரக்கின்றது . உடலின் ஒரு பகுதியில் விளைவுகளை 
உண்டாக்குகின்றது . ஆனால் . மனிதர்கள் தங்கள் 

உடலை 
கொண்டு மூடிக்கொள்வதால் அவர்களின் தோல் 
சூரிய வெளிச்சத்தில் பட்டு விடமின் உண்டாகாமல் 
போகின்றது . அதனால் அவர்கள் தங்களுடைய உணவில் அதைச் 
சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர் . 


ஆடைகள் 


சுண்ணகமோ ( Calcium ) அல்லது டி விடமினோ ( Vitamin - D 
குறைவாகவுள்ள உணவை உபயோகிப்பதனாலும் கேடய துணைச் 
சுரப்பியின் குறை செயலால் விளையும் விளைவுகள் ஏற்படலாம் . 
அதே அறிகுறிகளும் காணப்படும் . குறிப்பாக பெண்கள் கர்ப்ப 
முற்றிருக்கின்ற காலத்திலும் , பால் அவர்களிடம் சுரக்கின்ற 
போதும் அவர்களின் உடம்பு அதிகமான சுண்ணகத்தை எடுத்துக் 
கொள்ளுகின்றது . அதனால் அவர்கள் சுண்ணகச் சத்துள்ள 
பொருள்களை அதிகமாக விரும்புகின்றனர் . 


மாங்காய் சுரப்பியின் வெளிப்படை 

மாங்காய் சுரப்பி ( Adrenal cortex ) எனப்படும் இந்த நாள 
மிலாச் சுரப்பி குண்டிக்காய்க்குச் சற்று மேல் இட அமைவு 
பெற்றுள்ளது . ஆனால் 

சுரப்பி குண்டிக்காயோடு 
நேரடியான தொடர்பு ஏதும் கொண்டிருக்கவில்லை . மாங்காய் 
சுரப்பிகவ இரண்டு உடலுறுப்புகளாலான ஓர் இணையாக 
இருக்கின்றன . ஒன்றோடு ஒன்று தொடர்பு ஏதும் கொண்டிருக்க 
வில்லை . ஒவ்வொன்றும் தனித்தனியான சுரக்கும் பகுதிகளைக் 
கொண்டிருக்கின்றன . மையப் பகுதி மாங்காய் சுரப்பியின் 
மையங்கள் ( Adrenal medulla ) என்றும் வெளி உளரப் பகுதி 
மாங்காய் சுரப்பியின் வெளிப்படை ( Adrenal cortex ) என்றும் 
கூறப்படுகின்றன . 


மாங்காய் சுரப்பியின் வெளிப்படை பல தனி சத்துப் 
பொருள்களைச் சுரக்கின்றன . அவைகள் மாங்காய் 
சுரப்பி நீர் என்று கூறப்படுகின்றன . ஆனால் சில சமயங்களில் 
மாங்காய் புறணிச் சுரப்பி நீர்கள் மொத்தமாக புறணிச்சுரப்பி நீர் 


புறணிச் 


430 


உடற்கற்று உளவியல் 


( Cortin ) என்றே கூறப்படுகின்றன . புறணிச் சுரப்பி நீர்களின் 
செயல்முறைகள் மிகவும் சிக்கலானவை . அவைகள் உடலின் 
வெடிமத்தையும் ( Potassium ) உவர்மத்தையும் (Sodium ) சமநிலை 
படுத்தி ஒழுங்குபடுத்துகின்றன . மேலும் அவைகள் பழச்சர்க்கரை 
உற்பத்திப் பொருள்களை ஒழுங்குபடுத்துகின்றன . பால் செயல் 
முறைகளில் செல்வாக்குக் கொண்டிருப்பதாகவும் அவைகள் 
காணப்படுகின்றன . 

குண்டிக்காய் வழியாக வெடிமத்தின் 
இழப்பையும் உவர்மத்தை நிலைபெறச் செய்வதையும் புறணிச் 
சுரப்பி நீர்கள் மேம்பாடடையச் செய்கின்றன . 


உயிரணுக்களுக்கு வெளியில் உவர்மம் மிகையாக இருந் 
தாலும் உயிரணுக்களினுள் வெடிமம் மிகையாக இருந்தாலும் 
நரம்பு மண்டலத்தின் கிளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கின்றன . 
எனவே புறணிச் சுரப்பி நீர்கள் உயிரணுக்களின் கிளர்ச்சியறுந் 
தன்மையை நிலைபெறச் செய்கின்றன . மேலும் அவைகள் ஈரலில் 
குருதிச் சர்க்கரையின் சேமிப்பு முறையையும் தூண்டுகின்றன . 
பாசல் உயர்பொருள் மாறுபாட்டு வீதத்ை அதிகரிக்கும் 
பொருட்டு பழச் சர்க்கரை உத்பத்திப் பொருளை அதிகரிக்கச் 
செய்கின்றன . புறணி சுரப்பி நீர்கள் வீரியத்திற்கும் இரண்டாம் 
நிலை பால் குணப் பண்புக்கும் உதவுகின்ற பால் உட்சுரப்புகளைப் 
போல் 

பாவித்துக் காட்டுகின்றன . ஏனென்றால் மாங்காய் 
சுரப்பியின் வெளிப்படை ஆண்பால் சுரப்பி நீரை ( Androgen ) 
உற்பத்தி செய்கின்றது . ஆனால் இச் சுரப்பி உற்பத்தி செய்யும் 
புறணிச் சுரப்பி நீர்கள் ( Corticoids ) முன் கூடக் கோழைச் 
சுரப்பியின் கட்டுப்பாட்டின் கீழிருக்கின்றன . 


மாங்காய் சுரப்பியின் வெளிப்படையின் செயல்குறை 
செயலாக இருக்குமானால் அது குறை சுரப்பி ( Hyposecretion ) 
யாகின்றது . அடிசன் நோய் ( Addison s disease ) என்ற ஒரு 
நோய் தோன்றுகிறது , இந்தச் செயல்முறையினால் அதிகப்படி 
யான உவர்மம் வெளியே தள்ளப்படுகின்றது . அதிகப்படியான 
வெடிமம் உள்ளே தங்குகின்றது . இது குண்டிக்காயில் நடை 
பெறும் செயல்முறையாகும் . எல்லா உயிரணுக்களுக்கும் கிளர்ச்சி 
யுறுந்தன்மையின் செயல்முறை உயிரணுச் சவ்வுக்கு வெளியில் 
உள்ள அதிகப்படியான உவர்யத்தையும் உயிரனுக்களினுள் 
வெடிமத்தையும் சார்ந்திருப்பதால் அதிகப் 

படியாக 
நரம்புகளின் கிளர்ச்சியுறுந் தன்மையும் 

தசை நார்களின் 
கிளர்ச்சியுறுந் தன்மையும் குறைந்து போகின்றது . உப்புப் 
பொருள்களை நிலையாக நிலை நிறுத்துவதில் உவர்மம் குறைகின்ற 
போது உடலின் திரவப் பொருள்களும் குறைகின்றன . பழச் 


நாளமிலாச் சுரப்பிகளும் ... ஒருமைப்பாடும் 


431 


சர்க்கரைப் பொருளின் உபயோகமும் குறைகின்றது . பாசல் 
உயிர்ப்பொருள் மாறுபாட்டு வீதமும் குறைகின்றது . 

இந்த 
விளைவுகளினால் வீரியக் குறைபாடும் , தசைநார்களில் வலுவற்ற 
தன்மையும் , உடலின் தட்ப வெப்பக் குறைவும் , உடலின் எடை 
குறைதலும் ஏற்படுகின்றன . போதிய அளவுக்குக் குறை நிரப்பும் 
உப்புக் கிடைக்கப் பெறாவிடில் சுரப்பியை அகற்றியவுடன் 
உயிரி இறந்து போகின்றது . மாற்றுச் சிகிச்சை செய்யப்படா 
விடில் உயிரி உயிர் வாழ முடியாது . 
மாங்காய் சுரப்பியின் 

வெளிப்படையில் மிகு செயலும் 
நடைபெறலாம் . அதனால் புரணிச் சுரப்பி நீர்கள் மிகுந்து 
சுரக்கலாம் . இது மிகவும் அரிது . புறணிச் சுரப்பி நீர்கள் 
மிகுதலின் சிறப்புக் கூறுகளைப் பெரும்பாலும் சுரப்பியின் பால் 
விளைவுகளில் காணலாம் . போதிய வயது எய்துவதற்கு முன்பே ,, 
அதாவது சிறுவர்களாக இருக்கும்போதே பால் நடவடிக்கை 
களில் ஈடுபடுவதும் , பெண்களிடம் ஆண் குணப் பண்புகள் 
காணப்படுவதும் அவைகளின் விளைவுகளாகும் . உதாரணமாக , 
பெண்களுக்கு உடலில் அதிகப்படியான மயிர் வளர்ச்சியும் , 
மீசை தோன்றுதலும் புறணிச் சுரப்பியின் மிகுதல் செயலின் 
விளைவாகும் . இருபாலரிடத்திலும் இயல்பான உணர்ச்சியில் 
புறணிச் சுரப்பி நீர்கள் தலையிடுகின்றன . 


சூழ்நிலையின் இறுக்கத்தை எதிர்த்து 

எதிர்த்து நிற்கும் ஆற்றலை 
நிலைநாட்டுவதில் புறணிச் சுரப்பி நீர்கள் மாங்காய் சுரப்பியின் 
மையங்களோடும் கோழைச் சுரப்பியோடு இடைவினை 
புரிகின்றன . இந்தச் சுரப்பியின் செயல்முறையினால் ஒருவர் 
தன்னுடைய இறுக்கத்தைச் சகித்துக்கொள்ளும் தன்மை , பால் 
வீரியத் 

தன்மை , நரம்பு மண்டலத்தின் செயல்திறமை 
ஆகியவைகள் பாதிக்கப்படுகின்றன . மிகுந்த களைப்பும், 
வலுவற்ற தன்மையுப் மிகவும் சாதாரணமாக உணரப் 
படுகின்றன . 


ஒரே 


மாங்காய் சுரப்பி மையங்கள் 

இச்சுரப்பி ( Adrenal medulla ) தானியங்கு நரம்பு மண்டலத் 
தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கின்றது . இரண்டும் 

திசுக்களிலிருந்து தோன்றியவைகளாகும் . 
நாளமிலாச் சுரப்பிகளில் இது ஒரு தனி வகையாக இருக்கின்றது . 
உயிர் வாழ்க்கைக்கு இது மிகவும் குறைந்த முக்கியத்துவமே 
கொண்டிருக்கின்றது . ஆனாலும் அவசர நிலைமைகளைச் சமாளிப் 
பதற்கு உயிரியை இச் சுரப்பி தூண்டி செயல்பட வைக்கின் 

எறது . 


வகையான 


432 


உடற்கூற்று உளவியல் 


இது ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தினால் 

மண்டலத்தினால் ( Sympathetic 
nervous system ) தூண்டப்படுகின்றது . மேலும் தூண்டப்பட்ட 
மற்ற முடிவு உறுப்புகளின் நடவடிக்கையை எளிதாக்குகின்றது . 

. 
இது சுரக்கும் மாங்காய் சுரப்பி நீர் ( Epinephrine ) சில சமயங் 
களில் அட்ரினலின் ( Adrenalin ) என்றும் கூறப்படுகின்றது . 
இதனுடைய சுரப்பி நீர் பெரும்பாலும் ஒத்துணர்வு நரம்பு 
மண்டலத்தின் தூண்டல் விளைவைப் போன்றதொரு விளைவை 
உண்டாக்குகின்றது . இந்தச் செயல்முறையில் குருதிக் குழாய் 
களை இறுக்குவதினால் குருதியழுத்தம் அதிகரிப்பதும் உள்ளடங்கி 
இருக்கின்றது . 


கின்றது . 


மாங்காய்ச் சுரப்பி நீர் அம்சம் கோபம் போன்ற அவசர 
நிலைமைகளில் 

மேம்பாடான செயல்முறையைக் கொண்டிருக் 
இந்தச் சமயங்களில் இருதயம் 

விரிவடைதல் , 
கோபமாக . இருக்கும்பொழுது தோல் வெளிறிய தோற்ற 
மளித்தல் போன்ற உடல் சார்ந்த மாற்றங்களும் கவனிக்கத் 
தக்கவைகளாகும் . ஆனால் அழுத்தம் ஆபத்தான எதிர்வினைகள் 
முதலியவைகளில் மாங்காய்ச் சுரப்பியின் வெளிப்படையும் 
மாங்காய்ச் சுரப்பியின் மையங்களும் உள்ளடங்கியிருக்கின்றன . 


மாங்காய் சுரப்பி மையங்களில் குறைவான சுரத்தல்களும் 
உண்டு . இச் சுரப்பியை அகற்றுவதின் மூலம் இதை நிகழச் 
செய்யலாம் . சம்பந்தப்பட்ட உயிரியிடம் காணப்படும் மாற்றம் 
சூழ் நிலையின் அழுத்தங்களுக்குச் சகிப்புத் தன்மையைக் காட்டும் 
ஆற்றல் உயிரியிடம் இல்லாமலிருப்பதாகும் . குளிரான 
சூழ்நிலையில் உடலின் தட்ப 

வெப்பத்தைப் பாதுகாக்கும் 
பொருட்டு உடலின் சக்தியைத் திரட்டல் , வீரியம் தூண்டல் 
களுக்குத் துலங்கல் ஆகியவைகள் குறைந்து போகின்றன . 


மாங்காய்ச் சுரப்பி மையங்களில் மிகு சுரத்தல் நடைபெறுவது 
அவ்வளவு தெளிவாகத் தெரிவதில்லை . ஏனென்றால் மிகுந்த 
இயல் பிறழ்ந்த நடத்தை வெளிப்படுவதில்லை . அது பொதுவாக 
ஓர் அழுத்த நிலைமையைக் 

காட்டுவதாக இருக்கின்றது . 
ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் செய்வது போன்றதொரு விளைவை 
உண்டாக்குகின்றது . நீண்ட நாளைய அழுத்தம் மாங்காய்ச் 
விரிவடையச் செய்கின்றது . 

இதில் மாங்காய் 
சுரப்பியின் இரண்டு பகுதிகளும் உள்ளடங்கியிருக்கின்றன . 
எனவே அழுத்தத்திற்கு இரண்டு சுரப்பிகளுமே துலங்குகின்றன . 
இந்தத் துலங்கல் உடலின் 

சக்திகளைத் திரட்டுவதற்கான 
ஆற்றலை அதிகரிக்கச் செய்கின்றது . அதனால் வரவிருக்கின்ற 


சுரப்பியை 


நாளமிலாச் சுரப்பிகளும் ...ஒருமைப்பாடும் 


433 


அழுத்த நிலைமைகளைச் சந்திக்கும் ஆற்றல் ஏற்படுகின்றது . உயிர் 
வாழ்வதற்கான சந்தர்ப்பங்களை இதன் மூலம் உண்டாக்கு 


கின்றது . 


மாங்காய் சுரப்பி நீரின் செயல்முறைகள் வலிமை மிக்க 
தூண்டலாக இருந்து இருதயத்தின் வீதத்தை அதிகரிக்கச் 
செய்கின்றது . 

மூச்சுப் பைகளிலுள்ள ( Lungs ) காற்றுப் 
பாதைகளை விரியச் செய்கின்றது . எனவே மாங்காய்ச் சுரப்பி 
நீரில் செய்யப்படுகின்ற மருந்து நல்ல விளைவைத் தரமுடியும் . 
அதிர்ச்சியான நிகழ்ச்சிகளில் . இருதயத்தின்மீது அம் மருந்தி 
னுடைய செயலும் கடுமையான ஆஸ்துமாவின் நெருக்கடி 
நிலைமைகளில் காற்றுக் குழாய்களின்மீது அதனுடைய செயலும் 
பல உயிர்களைக் காப்பாற்றி இருக்கின்றது . மாங்காய்ச் சுரப்பி நீர் 
குருதிச் சர்க்கரையின் மட்டத்தை உடனுக்குடன் உயர்த்தச் 

அதன்பொருட்டு ஈரலைத் தூண்டி குருதிச் 
சர்க்கரைச் சத்தை ( Glycogen ) பழச் சர்க்கரையாக மாற்றி 
குருதியோட்டத்தில் செலுத்துகின்றது . 


செய்கின்றது . 


ஒரு தாழ்ந்த குருதிச் சர்க்கரையின் மட்டம் இந்தச் சங்கிலி 
போன்ற எதிர்வினைகளுக்கான ஒரு போதுமான தூண்டலாக 
இருக்கின்றது . ஆனால் தூண்டலின் செல்வழி ஒத்துணர்வு 
நரம்பு மண்டலத்தின் வழியாகச் செல்லுகின்றது . ஒத்துணர்வு 
நரம்பு மண்டலம் அவசர நிலைமைகளில் விரைவாகத் துலங்கு 
கின்றது . உண்மையில் மாங்காய் சுரப்பி மையங்கள் வேற்றுமை 

அமைப்பைக் கொண்ட இரண்டு ஹார்மோன்களைச் 
சுரக்கின்றன . முதல்ஹார்மோனை இதுவரையிலும் கூறிவந்தோம் . 
இரண்டாவது ஹார்மோன் நார்- எபினிபிரின் ( Nor - epinephrine ) 
என்ற மாங்காய் சுரப்பி நீரையும் சுரக்கின்றது என்று அண்மைக் 
கால ஆராய்ச்சிகள் கூறுகின்றன . 


யான 


கணையச் சுரப்பி 

இச் சுரப்பி இரு பகுதிகளாக இருக்கின்றது . கணையச் 
சுரப்பியின் ( Pancreas ) வெளிப்பகுதி நாளமுள்ள சுரப்பியாகும் . 
அதனுடைய 

மையப் பகுதி உயிரணுக்கனின் குழுக்களால் 
ஆகியிருக்கின்றது . இப் பகுதி நாளமிலாச் சுரப்பியின் செயல் 
முறைகளைக் கொண்டிருக்கின்றது . கணையச்சுரப்பி இன்சலின் 
( Insulin ) என்ற ஹார்மோனைச் சுரக்கின்றது . அதை கணையச் 
சுரப்பி நீர் என்றும் கூறலாம் . இச் சுரப்பி நீர் பல உயிர்ப்பொருள் 
மாறுபாடுகளுக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது . ஆனால் 

உடற் -28 


434 


உடற்கூற்று உளவியல் 


கணையச் சுரப்பியின் உயிரணுக்களில் இரண்டு சதவிகிதந்தான் 
சுரக்கும் உறுப்புகளாக இருக்கின்றன . 


கணையச் சுரப்பி நீரின் குறைபாடுள்ளவர்கள் நீரழிவு நோய்க்கு 
( Diabetes ) ஆளாகின்றனர் . ஆனால் இன்சுலின் மருந்து கண்டு 
பிடிக்கப்பட்ட பிறகு கணையச் சுரப்பி நீரின் குறைபாடிருந்தாலும் 
நல்வாழ்வு நிலையிலிருக்க முடியும் . நீரழிவு நோயினால் வருந்து 
கின்றவர்கள் கணையச் சுரப்பி நீர் சிகிச்சை ( இன்சுலின் செலுத் 
துதல் ) செய்து கொள்ளாவிடில் உயிருக்கு ஆபத்தாகிவிடு 
வார்கள் . இன்சுலினின் செயல்முறை என்னவென்றால் உடலின் 
உயிரணுக்கள் குருதிச் சர்க்கரையை உபயோகப்படுத்தும்படிச் 
செய்கின்றது . இன்சுலின் இல்லையென்றால் , குருதிச் சர்க்கரையின் 
மட்டம் உயர்வாக இருந்தாலும் உயிரணுக்கள் குருதிச் 
சர்க்கரையை உபயோகிக்க முடியாது . 


உடலின் இயல்பான செயல் முறைகளுக்கு சர்க்கரை நரம்பு 
மண்டலத்திற்குத் தேவைப்படுகின்றது . ஆனாலும் நரம்பு 
மண்டலம் சர்க்கரையைச் சேமித்து வைத்துக்கொள்ள முடியாது . 
அதனால் சர்க்கரை பற்றாக்குறை ஏற்படுவது சாத்தியமாகின்எறது . 
அதாவது கணையச் சுரப்பி நீரின் குறைபாட்டினால் 

குருதிச் 
சர்க்கரை குறைகின்றது . எனவே கடுந்துன்பங்கள் ஏற்படலாம் . 
கணையச் சுரப்பி குறைபாட்டின் மயக்க நிலை ( Diabetic coma ) 
என்று அத் துன்பங்கள் கூறப்படுகின்றன . கணையச் சுரப்பி நீர் 
செலுத்தப்படாவிடில் உடனே மரணம் விளையும் . 


மிக அதிகமான கணையச் சுரப்பி நீரும் ( இன்சுலின் ) நன்மை 
தரமாட்டாது . 

உணர்வற்ற நிலையை உண்டாக்கி 
மரணத்தை விளைவிக்கும் . கிடைக்கக்கூடிய குருதிச் சர்க்கரையை 
விரைவாக உபயோகிப்பதனால் ஓர் உயர்ந்த குருதி - கணையச் 
சுரப்பி நீர் மட்டம் விளைகின்றது . கணையச் சுரப்பி நீர் ஈரலைத் 
துண்டி குருதிச் சர்க்கரையைக் கூடுதலாகச் சேமிப்பதற்குத் 
தயார்படுத்துகின்றது . ஆனால் இச் செயல்முறை உடனடியாக 
நடைபெறுவதில்லை . கணையச் சுரப்பி நீர் செலவழிக்கப்பட்டு 
விடுமானால் நரம்பு மண்டலம் செயலிழக்கின்றது . உடனடியாக 
அளிக்கப்படுகின்ற கூடுதலான பழச்சர்க்கரை செயல்முறையைக் 
கட்டுப்படுத்த முடியும் . துன்பம் நேராமல் தடுக்கலாம் . 

இதை 
கணையச் சுரப்பி நீரின் அதிர்ச்சி ( Insulin shock ) என்று கூறு 
கின்றனர் . உயர்ந்த குருதிச் சர்க்கரை மட்டத்தினால் தான் 
கணையச் சுரப்பி நீர் நேரடியாகத் தூண்டப்படுகின்றது என்றாலும் 
மூளையிலிருந்து செல்லும் பத்தாவது நரம்பு (வாகஸ் ) வழியாகவும் 
அது தூண்டப்படுகின்றது . 


நாளமிலாச் சுரப்பிகளும் .... ஒருமைப்பாடும் 


435 


கணையச் சுரப்பி நீர் மாங்காய் சுரப்பி நீருக்கு எதிரிடையான 
செயலில் ஈடுபடுகின்றது . ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் 
முனை உறுப்புகளின் செயலை எளிதாக்கும் பண்பைக்கொண்டிருப் 
பதாகத் தெரிகின்றது . கணையச் சுரப்பி நீர் புரதம் என்ற ஓர் 
ஊட்டப் பொருளாகும் ( Protein ) இது செரிமானப் பொருவகை 
களால் விரைவில் செயலிழக்குமாறு 

செய்யப்படுகின்றது . 
ஆகையினால் இது கணையச் சுரப்பி நீர் எளிய புரதச் சத்துப் 
பொருள்களுடன் சேர்த்து செலுத்தப்படுகின்றது . 


பின்கூடக் கோழைச் சுரப்பி 

கோழைச் சுரப்பி ( Pituitary glan ) இரண்டு பகுதிகளாக 
இருக்கின்றன என்றும் அவை பின்கூடக் கோழைச் சுரப்பி 
( Posterior pituitary ) என்றும் முன்கூடக் கோழைச் சுரப்பி 
( Anterior pituitary ) என்றும் முன்பே கூறினோம் . பின்கூடக் 
கோழைச் சுரப்பி நூரோஹிப்போ பிசிக்ஸ் ( Neurohypo physles ) 
என்றும் கூறப்படுகின்றது . இந்தப் பின்கூடக் கோழைச் சுரப்பி 
மறுபடியும் மூன்று பகுதிகளாகப் 

பிரிகின்றன . மூன்று 
ஹார்மோன்களை அவைகள் சுரக்கின்றன . அவை ஆக்சிடோசின் 
( Oxytocin ) அல்லது மென்மைத் தசைக் கிளர்ச்சி பின்கூடக் 
கோழைச் சுரப்பி நீர் , வாசோ பிரசின் ( Vasopressin ) அல்லது 
குருதியழுத்தத்தை விரைவுபடுத்தும் பின்கூடக் கோழைச் சுரப்பி 
நீர் , ஆண்டிடையூரடிக் ( Antidiuretic ) அல்லது மூத்திர உற்பத்தித் 
தடை பின்கூடக் கோழைச் சுரப்பி நீர் என்பன ( படம் 18.3 ) . 


முன்கூடக் கோழைச் சுரப்பி பெரிதும் ஹைப்போதாலமஸ் 
பகுதியால் தூண்டப்படுகின்றது . இச் சுரப்பியின் சுரக்கும் 
நடவடிக்கை முற்றிலும் நரம்பு மண்டலத்தின் கட்டுப்பாட்டி 
லிருக்கின்றது . ஆனால் இந்தக் கட்டுபாடு எவ்வாறு செயல் 
படுத்தப்படுகின்றது என்று தெளிவாசத் தெரியவில்லை . இது 
பற்றி ஒரு கருத்து என்னவென்றால் , பின்கூடக் கோழைச் சுரப்பி 
நீர்கள் ஹைப்போதாலமஸின் நரம்புமையங்களிலுள்ள உயிரணுக் 
களால் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்பதாகும் . இது நரம்புச் 
சுரப்பிக் கோட்பாட்டின் முடிவு . சுரப்பி நீர்கள் ஹைப்போ 
தாலமஸ் நரம்பணுக்களின் ஆக்ஸன் மூலம் அனுப்பப்பட்டு 
பின்கூடக் கோழைச் சுரப்பியில் சேமித்து வைக்கப்படுகின்றன . 
எந்த நரம்பணுக்களின் ஆக்ஸன் மூலமாக பின்கூடக் கோழைச் 
சுரப்பிக்கு அவைகள் அனுப்பப்பட்டனவோ அந்த ஆக்ஸன் 
மூலமாகவே அந் நீர்கள் நரம்புத் துடிப்புகள் வரும்பொழுது குருதி 
மண்டலத்தில் செலுத்தப்படுகின்றன . 


14 


10/ 


13 


urses 


91 


12 


8 

10 

11 படம்18,3முன்கூட,பின்கூடக்கோழைச்சுரப்பிகள் 1.கோழைச்சுரப்பி,2.பின்கூடக்கோழைச்சரப்பி,3.முன்கூடக்கோழைச்சுரப்பி4.கருப்பையின்வாயில்5.குண்டிக்காய், 
6.குறுநாடி, 

7.தாய்மைச்சுரப்பி8.பால்உட்சுரப்பி9.கார்டிகாயிட்ஸ்10.மாங்காய்சுரப்பியின்வெளிஅடை, 11.மாங்காய்சுரப்பியின்மையங்கள்,12.கணையச்சுரப்பி,13.புரிசைச்சுரப்பி,14.எலும்பு 


நாளமிலாச் சுரப்பிகளும் ... ஒருமைப்பாடும் 


437 


மூன்று வகையான சுரப்பி நீர்களில் ஆக்சிடோசின் என்ற 
ஹார்மோன் மென்மைத் தசைகளைக் கிளர்ச்சியுறச் செய்யும் 
பின்கூடக் கோழைச் சுரப்பி நீராகும் . குறிப்பாக கருப்பையிலுள்ள 
மென்மைத் தசைநார்களை இது கிளர்ச்சியுறச் செய்கின்றது .. 
உடலின் மென்மைத் தசை நார்களையும் இது கிளர்ச்சியுறச் 
செய்கின்றது . பெண்களின் கருப்ப முற்றிருந்ததற்குப் பிறகு 
அவர்களின் உடலில் ஏற்படவிருக்கும் மிகப்பெரும் சுருக்கத்திற்கு 
இச் சுரப்பி நீர்தான் பொருப்பாக இருக்கின்றது . பால் சுரத்தலின் 
மீது வலிமை மிக்க தூண்டல் விளைவுகளையும் இது கொண்டிருக் 


கின்றது . 


இரண்டாவது சுப்பி நீரான வாசோபிரசின் என்பது குருதி 
யழுத்தத்தை விரைவுபடுத்தக் கூடியதாகும் . குருதியழுத்தத் 
தைக் கட்டுப்படுத்தும் செயல்முறையை தானியங்கு நரம்பு 
மண்டலத்தின் வழியாகச் செய்கின்றது . பின்கூடக் கோழைச் 
சுரப்பியை அகற்றுவதால் குருதியழுத்தம் தாழ்வடைகின்றது . 
குருதியழுத்தத்தை 

உயர்த்த வேண்டுமானால் கூடுதலான 
பின்கூடக் கோழைச் சுரப்பி நீரைச் செலுத்த வேண்டும் . 


மூன்றாவது ஹார்மோன் ஆண்டி டையூரடிக் என்ற சுரப்பி 
நீராகும் . மூத்திரத்தை உடம்பிலிருந்து வெளியாக்குவதிலும் , 
நீரை உடலில் நிலைக்கச் செய்வதிலும் இச் சுரப்பி நீர் மிகுந்த 
பொருப்பைக் கொண்டிருக்கின்றது . இச் சுரப்பி நீர் குறைவாகச் 
சுரக்குமானால் உடலில் ஒரு கோளாறு ஏற்படுகின்றது . அதாவது 
மிகுந்த தாகம் எடுக்கும் . அதிகமாகவோ குறைவாகவோ 
மூத்திரம் வெளிச் செல்லும் . குண்டிக்காயில் நீர் மறுபடியும் 
ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை . மூத்திரப்பைக்குச் செலுத்தப் 
பட்டு வெளியில் அனுப்பப்படுகின்றது . 

பின்கூடக் கோழைச் 
சுரப்பியை அகற்றுவதினால் நிலையாக சுரப்பி நீர் சுரந்து நீரோடு 
கலந்து வெளிச் செல்லுகின்றது . இந்த நிலைமையை பாலியூரியா 
( Polyuria ) என்று கூறுகின்றனர் . 


முன்கூடக் கோழைச் சுரப்பி 

கோழைச் சுரப்பியின் மிக முக்கியமான பகுதி முன்கூடக் 
கோழைச் சுரப்பி ( Adenohypophysics ) யாகும் . பல நூற்றாண்டு 
களாக அறிவியலரரின் கவனத்தை இச் சுரப்பி கவர்ந்து வந்திருக் 
கின்றது . இதனுடைய சுரத்தல் நடவடிக்கை நரம்பு மண்டலத் 
தினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது . இதனுடைய நடவடிக்கை 
சூழ்நிலையின் நிகழ்ச்சிகளினால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றது . 


438 ) 


உடற்கூற்று உளவியல் 


இச் சுரப்பியானது மேற்பரப்பு தானியங்கு நரம்பு மண்டத் 
தினால் ஒத்துணர்வு நரம்புகளின் வழியாகக் கட்டுப்படுத்தப் 
படுகின்றது என்று கூறப்படுகின்றது . இரண்டாவதாக , மூளையின் 
அடிப்பாகத்திலிருந்து சுரப்பியின் காம்பு வழியாக நேரடியாகத் 
தூண்டுதலைப் பெறுகின்றது என்றும் கூறுகின்றனர் . மூன்றாவதாக 
சுரப்பியின் ஒழுங்கு முறையான குருதியனுப்பும் செயல் 
முறையின் வழியாக இரசாயனச் செயலால் இது தூண்டப்படு 

என்றும் கூறப்படுகின்றது . ஆனால் ராஸ்முயூசன் 
( Rasmussen ) கிரீன் ( Green ) போன்ற ஆராய்ச்சியாளர்கள் 
இக் கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 


கின்றது 


முன்கூடக் கோழைச் சுரப்பியின் ஹார்மோன்கள் மிகவும் 
சிக்கலானவை . மிகவும் சுவைமிக்க விவரங்களையும் அவைகள் 
தருகின்றன , அவை மூன்று வகையான உயிரணுக்களினால் சுரக்கப் 
படுவதாகத் தெரிகின்றது . ஆனால் ஆராய்ச்சியாளர்களில் சிலர் 
இச் சுரப்பி ஒன்பது தனி ஹார்மோன்களைச் சுரக்கின்றது என்றும் 
சிலர் ஒன்பதுக்குமேல் என்றும் கூறுகின்றனர் . ஆனால் அவைகளில் 
ஆறு ஹார்மோன்கள் தான் மிகவும் சிறப்பானவைகள் என்று 
கருதப்படுகின்றது . ஏனென்றால் இவைகளைத்தான் தெளிவாக 
வேற்றுமைப்படுத்திக் காட்ட முடியும் . 


இந்த ஆறு ஹார்மோன்களில் அல்லது முன்கூடக் கோழைச் 
சுரப்பி நீர்களில் ஒன்று வளர்ச்சி கரப்பி ( Crowtn harmone ) 
நீராகும் . பல விளைவுகளுக்கு இது காரணமாக இருக்கின்றது . 
ஆறு சுரப்பி நீர்களில் உணர்ச்சி சுரப்பி நீரும் பால் சுரப்பி நீரும் 
( Lactogenic hormone )உள்சுரக்காத திசுக்களின்மீது நேரடியாகச் 
செயல்புரிகின்றன . மற்ற நான்கு சுரப்பி நீர்களும் மற்ற 
உள்சுரப்பிகளின் மீது செயல்புரிகின்றன . அவைகளில் சுரப்பி 
நீர்களைச் சுரக்கச் செய்கின்றன . இந்த நான்கு சுரப்பி நீர்களும் 
சுரப்பிக்கும் ஹார்மோன்கள் ( Tropic hormones ) என்று கூறப் 
படுகின்றன ; ஒவ்வொன்றும் ஒரு நாளமிலாச் சுரப்பி இலக்கு 
இருக்கின்றது . அதை செயலுக்குத் தூண்டுகின்றது . இந்த 
எல்லா ஆறு ஹார்மோன்களும் நாளமிலாச் சுரப்பி செயல் 
முறைகளைக் கொண்டிருக்கின்றன . 


நாளமிலாச் சுரப்பிகளில் இந்த முன்கூடக் கோழைச் சுரப்பி 
தான் தலைமைச் சுரப்பி என்று கூறப்படுகின்றது . இது மற்ற 
நாளமிலாச் சுரப்பிகளின் விளைவுகளை ஒழுங்குபடுத்துகின்றது 
என்பதால் தலைமைச் 

சுரப்பியாகின்றது . ஒரளவுக்கு இது 
மாங்காய் சுரப்பியின் வெளிப்படை , புரிசைச் சுரப்பி , பால் உட் 
சுரப்பிகளின் மூன்று நடவடிக்கைகள் ஆகியவைகளைக் கட்டுப் 


நாளமிலாச் சுரப்பிகளும் ... ஒருமைப்பாடும் 


439 


படுத்துகின்றது . மேலும் இது உடல் வளர்ச்சியின் மீது 
விரிவான விளைவுகளைக் கொண்ட மிகுதிப்பாடான ஒரு சுரப்பி 
நீரை உற்பத்தி செய்கின்றது . 


வளர்ச்சிச் சுரப்பி நீர் குறை சுரப்பியாக இருக்குமானால் 
வளர்ச்சியைத் தடைபடுத்துகின்றது . சிலர் குள்ளர்களாக 
இருப்பதும் சிலர் பீமசேனர்களாக இருப்பதும் இந்தச் சுரப்பி 
நீரின் விளைவேயாகும் . குறை சுரப்பி உடல் வளர்ச்சியைத் 
தடை செய்து குள்ளர்களாக இருக்கச் செய்து விடுகின்றது . 
கோழைச் சுரப்பியின் வளர்ச்சிச் சுரப்பி குள்ளர்கள் நுண்னறிவில் 
இயல்பாக இருக்கின்றனர் . உடலும் பொருத்தமான அமைப்பு 
உள்ள தாக இருக்கின்றது . கோழைச் சுரப்பி குள்ளர்களின் பால் 
வளர்ச்சி தடைபடவும் செய்யலாம் . தடைபடாமலுமிருக்கலாம் . 
வளர்ச்சி முதிர்ச்சியடைந்த காலத்திலும் கோழைச் சுரப்பி 
குள்ளர்கள் மூன்று அல்லது நான்கு அடி உயரந்தானிருப் 
பார்கள் . உரிய காலத்தில் ஹார்மோன் சிகிச்சையளிக்கப்படு 
மானால் இந்த நிலைமையைப் போக்கலாம் . 


வளர்ச்சி சுரப்பி நீர் மிகுவாகவும் சுரக்கலாம் . அதுவும் 
உடல் வளர்ச்சியில் விளைவுகளை உண்டாக்குகின்றது . வளர்ச்சி 
இயல்பான தாக இல்லாமலிருந்து கோழைச் சுரப்பியின் விளைவு 
ஏற்படுமானால் பீமசேனர்களாக வளருகின்றனர் . கோழைச் 
சுரப்பி பீமசேனர்கள் எட்டு அல்லது ஒன்பது அடி உயரங்கூட 
வளருகின்றனர் . நரம்பு மண்டலத்தில் மிகுவான கோழைச் 
சுரப்பி நீர் ஏற்படுத்தும் விளைவு தெளிவாக இல்லை . கோழைச் 
சுரப்பி பீமசேனர்கள் நுண்ணறிவில் இயல்பு நிலையிலிருக்கின்றனர் . 
இயல்பான வளர்ச்சி முடிவுற்ற பிறகு கோழைச்சுரப்பி மிகுவாகச் 
சுரக்குமானால் பிறழ்வான வளர்ச்சி ( Acromegaly ) நிலைமை 
ஏற்படுகின்றது . தாடை , கை , கால்களின் நீண்ட எலும்புகளின் 
முடிவுகளில் குருத்தெலும்பு எலும்பினுள் கெட்டியாகின்றது . 
எலும்புகள் அருவருப்பான உருவமுள்ளவைகளாகின்றன . 
கைகள் , தாடை , மூக்கு ஆகியவைகளின் எலும்புகள் மொத்த 
மாகின்றன. முகத்திலும் நாக்கிலும் உள்ள இழைத் திசுக்கள் 
விரிவடைகின்றன . வயிறு வெளியில் புடைத்துக் கொண்டு 
வருகின்றது . இத்தகைய விளைவுகளைக் கொண்ட ஒரு மனிதன் 
மனிதக் குரங்கைப் போன்ற தோற்றத்தைக் கொண்டிருக்க 
முடியும் . அண்மைக்கால ஆராய்ச்சி முடிவுகளின்படி கோழைச் 
சுரப்பி மிகுவாக சுரத்தல் சிலருக்கு நீரழிவு நோயை உண்டாக்கு 
கின்றது . கோழைச் சுரப்பி அறுவைச் சிகிச்சைக்கு அணுக 


440 


உடற்கூற்று உளவியல் 


நாளமிலாச் 


முடியாதபடி இருப்பதால் 

இருப்பதால் கோழைச் சுரப்பி மிகுவாகச் 
சுரத்தலைக் குணப்படுத்த முடியாது என்று தோன்றுகிறது . 

பால் சுரப்பி நீர் ( Lactogenic hormone ) பால் சுரப்பிகளில் 
பால் சுரத்தலைத் தூண்டுகின்றது . இதனுடைய சுரத்தல் 
செயல்முறை 

சுரப்பிகளின் மாற்றங்களினால் 
அதிகரிக்கின்றது . பெண்கள் கருப்பமுற்றிருக்கின்ற பொழுதும் , 
குழந்தையைப் பெறுகின்ற பொழுதும் நாளமிலாச் சுரப்பியின் 
மாற்றங்கள் ஏற்படுகின்றன . சில சமயங்களில் பால் சுரப்பி நீர் 
புரோலேக்டின் ( Prolactin ) என்றும் கூறப்படுகின்றது . 
புரோலேக்டின் சுரத்தல் கடைசிக் கட்ட செயல்முறையாகும் . 

புரிசையைச் சுரப்பிக்கும் ஹார்மோன் ( Thyrotrophin )) 
சுரப்பிக்கும் ( Trophic ) ஹார்மோன்களில் ஒன்றாகும் . முன்கூடக் 
கோழைச் சுரப்பிகளில் ஒன்றாமாகும் . இச் சுரப்பி நீர் அதனுடைய 
செயல்முறையில் குறிப்பிட்ட விளைவைக் கொண்டிகுக்கின்றது . 
இதனுடைய முழுச் செயல்முறை புரிசைச் சுரப்பி நீரைச் சுரக்கச் 
செய்யும்படி புரிசைச் சுரப்பியைத் தூண்டுவதாகும் . புரிசையை 
சுரப்பிக்கும் ஹார்மோன் இல்லாதபோது புரிசைச் சுரப்பி 
செயலற்றுப் போகின்றது . புரிசைச் சுரப்பி நீர் மிகுவாகச் 
சுரக்கும்போது புரிசையைச் சுரப்பிக்கும் ஹார்மோன் தடை 
செய்யப்படுகின்றது . எனவே புரிசையைச் சுரப்பிக்கும் 
ஹார்மோனும் புரிசைச் சுரப்பி நீரும் இணைந்து செயல்படுவது 
ஒர் இரசாயன ஒருமைப்பாட்டைத் தோற்றுவிக்கின்றது . 
இயல்பாகச் சுரக்கின்ற புரிசைச் சுரப்பி நீர் இரண்டு சுரப்பி 
களுக்கிடையில் ஒரு சிறந்த சமநிலையை ஏற்படுத்துகின்றது . 
மாங்காயைச் சுரப்பிக்கும் கோழைச் சுரப்பியின் ( Adrenocotico 
trophin ) முக்கியமான செயல்முறை மாங்காய் சுரப்பியின் 
வெளிப்படையைத் தூண்டுவதாகும் . வாத நோய் , ஆஸ்துமா 
போன்ற நோய்களினால் ஏற்படும் எல்லா வகையான கோளாறு 
களையும் ஒரு குருமருந்துபோல இருந்து முன்கூட்டியே இது 
தெரிவிக்கின்றது . 


மாங்காய் சுரப்பியின் வெளிப்படையைத் தூண்டுவதுடன் 
அதனுடைய செயல் முற்றுப்பெறவில்லை என்றாலும் வேறு என்ன 
செய்கிறது என்று தெளிவாகத் தெரியவில்லை . ஆனால் மாங்காய் 
சுரப்பி நீரைச் சுரக்கச்செய்து உவர்மம் , வெடிமம் ஆகியவைகளைக் 
கட்டுப்படுத்தி உடலைச் சமநிலைப்படுத்துகின்றது . பழச் சர்க்கரை 
உற்பத்திப் பொருள் மாறுபாட்டை ஒழுங்குபடுத்துகின்றது .. 
பால் வீரியத்தையும் இரண்டாம் நிலை பால் குணப்பண்புகளையும் 
ஊக்குவிக்கின்றது . 


441 


நாளமிலாச் சுரப்பிகளும் ... ஒருமைப்பாடும் 


பால் உட்சுரப்பியைச் சுரப்பிக்கும் கோழைச் சுரப்பி நிர்கள் 
( Gonadotrophic hormones ) இரண்டாக இருக்கின்றன . இவை 
இரண்டும் முன்கூடக் கோழைச் சுரப்பியின் ஹார்மோன்களாகும் . 
இவைகளின் முக்கிய செயல்முறை பால் உட்சுரப்பியைக் 
கிளர்ச்சியுறச் செய்து சுரக்கச் செய்வதாகும் . பால் உட்சுரப்பிகள் 
கருப்பைகளும் ( Overies ) உயிரினங்களின் விதையும் ( Testis ) 
ஆகும் . இவைகளின் சுரத்தல்கள் பால் சார்ந்த பருவ முதிர்ச் 
சிக்கும் பால் நடவடிக்கைகளுக்கும் மிகவும் பொறுப்பாக இருக் 
கின்றன . பெண்களின் மாதவிலக்கை ஒழுங்குபடுத்துகின்றது . 
இனப்பெருக்கத்தை ஒழுங்குபடுத்துகின்றது . இந்த இரண்டு 
ஹார் மோன்களையும் விந்தணுக்களின் 

இழை மூலத்தைத் 
தூண்டும் ஹார்மோன் ( Folliele stimulting hormone ) என்றும் 
கருப்பை உறுப்புகளைத் தூண்டும் ஹார்மோன் ( Luteinizing 
hormone ) என்றும் கூறப்படுகின்றன . 


பால் உட்சுரப்பிகள் 


கின்றன . 


பால் உட்சுரப்பிகள் ( Gonads ) என்ற தலைப்பில் இரண்டு 
சுரப்பிகளை நாம் இங்கு கவனிப்போம் . அவை ஆண்களின் 
இனவிருத்தி உறுப்புகளும் பெண்களின் இனவிருத்தி உறுப்புக் 
களுமாகும் . அவை இரட்டைச் செயல்மூறைகளைக் கொண்டிருக் 

ஒரு செயல்முறையில் இனவிருத்தி உறுப்புகளின் 
முதிர்ச்சியடைதல் உள்ளடங்கியிருக்கின்றது . இது இரண்டாம் 
நிலையான பால் குணப்பண்புகள் விரிவடைதலையும் கொண்டதாக 
இருக்கின்றது . இரண்டாம் நிலையான பால் குணப் பண்புகள் 
உடல் கொழுப்பைப் பரவச் செய்தல் , பால் உறுப்பு , அக்குள் , 
மார்பு ஆகிய இடங்களில் மயிர் வளரச் செய்தல் , குரலில் 
மாறுதலைச் செய்தல் என்பன . மற்றொரு செயல்முறை கரு 
உயிரணுவை ( Germ cell ) வளரச் செய்து விரிவடையச் செய்த 
லாகும் . கரு உயிரணு இரண்டு பாலினத்திற்கும் பொதுவாகும் . 
ஆண்களில் அது விந்தணு ( Sperm cell ) என்றும் பெண்களில் அது 
அண்டவணு ( Ovum ) என்றும் கூறப்படுகின்றது . 


ஆனால் முதுகெலும்புள்ள உயிரிகளின் வளர்ச்சியில் வயிற்றி 
லுள்ள பால் உட்சுரப்பிகளின் வேற்று அறியப்படுவதில்லை . 
வயிற்றல் உயிரியின்பாலினத்திற்கு ஏற்ப அவைகளில்வேற்றுமைப் 
படுகின்றது . பெண்ணினத்திற்கு அவை கருப்பைகளாக ( Overies ) 
விரிவடைகின்றன . ஆணினத்திற்கு அவை உடலுக்குக் கீழே ஒரு 
பை போன்று கீழே இறங்குகின்றது . அதை நாம் உயிரினத்தின் 
விதைகள் ( Testis ) என்று கூறுகின்றோம் . 


42 


உடற்கூற்று உளவியல் 


முன்கூடக் கோழைச் சுரப்பி நீர்களில் ஒன்றான பால் 
உட்சுரப்பியைச் சுரப்பிக்கும் கோழைச் சுரப்பி நீர்கள் 
( Gonadotrophic hormones ) பற்றி ஏற்கனவே பார்த்தோம் . 
இந்த நீர்களின் செல்வாக்கினால் பால் உறுப்புகளின் திசுக்கள் 
முதிர்ச்சியடைகின்றன . அவை கரு உயிரணுக்களை உற்பத்தி 
செய்கின்றன . அந்தக் கரு உயிரணுக்களைத்தான் ஆண்களின் 
விந்தணு என்றும் பெண்களின் முட்டையணு என்றும் கூறப்படு 
கின்றது . பெண் உயிரணுக்களும் ( Ova ) ஆண் 
உயிரணுக்களும் அல்லது விந்தணுக்களும் ( Spermatozoa ) 
நாளமிலாச் சுரப்பிகளாகவும் ஆகின்றன . இந்த இரண்டும் 
சுரப்பி நீர்களைச் சுரக்கின்றன . அவைகளெல்லாம் இரசாயன 
முறைப்படி மாங்காய் சுரப்பியின் வெளிப்படை சுரப்பி நீரைப் 
( Steroids ) போன்றதாக இருக்கின்றன . உயிரினத்தின் விதை 
களிலிருந்து ( Testis ) சுரப்பவை ஆண்பால் உட்சுரப்பி நீர்கள் 
( Androgens ) என்றும் கருப்பைகளிலிருந்து ( Overies ) சுரப்பவை 
பெண்பால் உட்சுரப்பி நீர்கள் ( Estrogens ) என்றும் கூறப்படு 


கின்றன . 


ஆனால் விதைகளும் சில பெண்பால் உட்சுரப்பி நீர்களை 
உற்பத்தி செய்வது போன்றும் , கருப்பைகளும் சில ஆண்பால் 
உட்சுரப்பி நீர்களை உற்பத்தி செய்வது போன்றும் தோன்று 
கின்றன . இந்த இரண்டினின்றும் சிலவற்றை மாங்காய் சுரப்பி 
யின் வெளிப்படையும் உற்பத்தி செய்கின்றது . மேலும் இன 
விருத்தி காலத்தில் ஒரு பெண்ணிடத்தில் சில சமயங்களில் 
கருப்பை சில கூடுதலான சுரப்பி நீர்களையும் சுரக்கின்றது . 
அவைகளைக் கருப்பையில் சுரக்கும் நீர்கள் ( Progesterone ) என்று 
கூறுகின்றனர் . 


ஆண்பால் உட்சுரப்பி நீர் 

ஆணின் இனவிருத்தி முறை உயிரியின் விதைப் பையில் 
( Scrotum ) அடங்கியுள்ள இரண்டு விதைகளை ( Testes ) அடிப்படை 
யகாக் கொண்டிருக்கின்றது . இந்த இரண்டு விதைகள் அடங்கி 
யுள்ள பை உடலுக்கு வெளியில் இட அமைவு பெற்றிருக்கின்றது . 
பால் உட்சுரப்பியைச் சுரப்பிக்கும் கோழைச் சுரப்பி நீர்களும் 
ஆண்களிடத்தில் பால் நடத்தையை ஒழுங்குபடுத்துகின்றன . 
இச் சுரப்பி நீர்கள் விந்தணுக்களை உற்பத்தி செய்யும் விதைகளின் 
உயிரணுக்களின் வளர்ச்சியில் செல்வாக்குப் பெற்றிருக்கின்றன . 
கருப்பை உறுப்புகளைத் தூண்டும் முன்கூடக் கோழைச் சுரப்பி நீர் 
( Luteinizing hormone ) விதைகளின் மற்ற உயிரணுக்களிலிருந்து 


நாளமிலாச் சுரப்பிகளும் ... ஒருமைப்பாடும் 


443 


ஆண்பால் உட்சுரப்பி நீர் சுரப்பதைத் தூண்டி ஒழுங்குபடுத்து 


கின்றது . 


ஆண்பால் உட்சுரப்பி நீரின் சிறப்பான பெயர் இனக்கீற்றின் 
நடுநாயக ஆண்பால் உட்சுரப்பி நீர் ( Testosterone ) என்பதாகும் . 
இதனுடைய செல்வாக்கினால் தான் ஒரு சிறு பையன் ஒரு 
மனிதனாக விரிவடைகின்றான் . அவனுடைய பால் உறுப்புகள் 
பக்குவமடைகின்றன . இரண்டாம் நிலை பால் குணப் பண்புகளும் 
தோன்றுகின்றன . அதாவது ஆண்மைக்குரிய மயிர் வளர்ச்சி , குரல் 
மாற்றம் , ஆண்மைக்குரிய எலும்புக்கூடு , ஆண்மைக்குரிய தசை 
நார் அமைப்பு முதலியவைகள் தோன்றுகின்றன . அவனுடைய 
பால் சார்ந்த நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன . 


ஆனால் இந்தப் பால் சார்ந்த வளர்ச்சிகளும் பக்குவமும் 
உச்சக் கட்டத்தை அடைவதற்கு முன்பு விதையடிப்பு அல்லது 
விதைநீக்க அறுவை ( Castration ) நடைபெறுமானால் அவன் இந்த 
ஆண்மைப் பண்புக்குரிய குணங்களையெல்லாம் வெளிப்படுத்து 
வதற்குத் தவறி விடுகின்றான் . மேலும் அவன் ஒருமாதிரியான 
தடித்த பெண்மையின் தோற்றத்தைக் கொண்டவனாகின்றான் . 
ஆக்கிரமிப்பாக நடந்து கொள்ளுவதில்லை . அவன் ஒரு விதை 
யகற்றப்பட்ட மனிதன் ( Eunuch ) அல்லது அலியாகக் கருதப் 
படுகின்றான் . ஆனால் பருவ முதிர்ச்சியடைந்த பிறகு விதை 
நீக்கப்படுவதினால் உண்டாக்கப்படும் மாற்றங்கள் அவ்வளவு 
குறிப்பிடத்தக்கதாக இருப்பதில்லை . மேலும் பால் சார்ந்த 
நடவடிக்கைகளில் எந்தவிதமான பழுதும் காணப்படுவதில்லை . 
ஆனால் அடிக்கடி சக்தி குறைதல் ஏற்படுகின்றது . வயது முதிர்ந்த 
மனிதர்கள் உணருகின்ற உணர்ச்சியைப் 

போன்றதொரு 
உணர்ச்சியை இவர்கள் உணருகின்றனர் . பால் சார்ந்த ஊ 

எக்க 
மூட்டிகள் குறைந்து செல்லுகின்றன. இந்த நிலைமையைப் 
போக்கவும் முடியும் . ஆண்பால் உட்சுரப்பி நீரை ( Testostrane ) 
உடம்பினுள் செலுத்தினால் உணர்ச்கிக் குறைவுகளையும் ஊக்கக் 
குறைவுகளையும் போக்கி வீரியத்தை ஏற்படுத்தலாம் . 


ஆனால் ஆண்பால் உட்சுரப்பி (Androgen ) வெறும் பால் 
சுரப்பி மட்டுமன்று . அது ஒரு வலிமை மிக்க உயிர்ப்பொருள் 
மாறுபாட்டுக்கான தூண்டலாகமிருக்கின்றது . ஆனால் மனித 
நடத்தையை ஆராய்கின்ற உளவியலார் ஆண்பால் உட்சுரப்பி 
நீரை ஒரு பால் சார்ந்ததும் ஊக்கம் சார்ந்ததுமான சுரப்பி 
நீராக காணுவதில் தான் அதிகக் கவனம் செலுத்துகின்றனர் . 
இதனுடைய மிகுசுரத்தல் ஒருவரை அளவுக்கு மீறிய பால் 
நடவடிக்கைகளுக்குத் தூண்டிச் செல்லலாம் . 


444 


உடற்கூற்று உளவியல் 


பெண்பால் உட்சுரப்பி நீர் 

பெண்ணின் இன விருத்தி முறை வயிற்றில் உள்ள இணையான 
கருப்பை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றது . சில முதிர்ச்சி 
யடையாத 

கருப்பையின் இழை மூலங்கள் ( Follicles ) 
ஒவ்வொன்றும் ஒரு முட்டையணுவைக் கொண்டிருக்கின்றன . 
முட்டைத் தூம்புகளின் ( Fellopian tubes ) திறந்த முனைகள் 
கருப்பைகளின் அருகில் 

கிடக்கின்றன . 

கருப்பையிலிருந்து 
முட்டைக் கரு வெளியாகும் செயல்முறை ஒரு முதிர்ச்சியடைந்த 
முட்டையணுவை உற்பத்தி செய்கின்றது . முட்டைத் தூம்புகள் 
அதை கருப்பையின் லாயிக்கு ( Uters ) எடுத்துச் செல்லுகின்றன . 
அந்த முட்டையணு ஒரு விந்தணுவினால் சினைப்படுத்தப்படுமானால் 
அது கருப்பையின் வாயில் சுவரில் ஒரு முட்டைக் கருவுயிராக 
( Embryo் விரிவடைகின்றது . பிறக்கும்போது விரிவடைந்த கரு 
(Fetus) உறுப்பின் கருத்துப் பகுதி வழியாகவும் ( Cervix ) 
யோனிக்குழாய் (Vagina வழியாகவும் வெளியேற்றப்படுகின்றது 


பெண்பால் உட்சுரப்பி நீரைச் ( Estrogen ) சுரக்கும் உயிரணுக் 
கள் கருப்பையிலுள்ள சிறிய உடல்களைக்கொண்ட இதை மூலங் 
களின் ( Follicles ) சுவர்களில் காணப்படுகின்றன . பெண்பால் 
உட்சுரப்பி நீரை முன்கூடக் கோழைச் சுரப்பிலிருந்து பால் 
உட்சுரப்பியைச் சுரப்பிக்கும் ஒரு சுரப்பி நீர் Gonadotrophin ) 
தூண்டி சுரக்க வைக்கின்றது . இச் சுரப்பி நீரின் செல்வாக்கினாலும் 
பெண்பால் உட்சுரப்பி நீரின் செல்வாக்கினாலும் ஒரு சிறுமி 
பெண்ணாக முதிர்ச்சியடைகின்றாள் . அவளுடைய பால் உறுப்பு 
சுவர் 

விரிவடைந்து முதிர்ச்சியடைகின்றன . அவளுடைய 
தாய்மைச் சுரப்பிகள் தளர்ச்சியடைகின்றன . முழுமையடைந்த 

பெண்ணின் உடலமைப்பை அவள் பெறுகின்றாள் . 
பெண்மைப் பால் முதிர்ச்சிபெற்ற ஒரு பெண் இருபத்தெட்டு 
நாட்களுக்கு ஒரு முறை ஒரு முட்டையணு முதிர்ச்சியடையச் 
செய்கின்றாள் . அது 

சமயம் அந்த முதிர்ச்சியடைந்த 
முட்டையணு கருப்பையிலுள்ள இழை மூலத்தின் சுவரை 
உடைத்துக்கொண்டு வருகின்றது . இந்தச் செயல் முறையை 
கருப்பையிலிருந்து முட்டைக் கரு வெளியாதல் ! Ovulation ) என்று 
கூறப்படுகின்றது . பிறகு கருப்பையின் வாயிலுக்குச் செல்லும் 
குழாய்களின் வழியாகக் கீழிறங்குகின்றது . 


கருப் பையிலிருந்து முதிர்ந்த முட்டைக்கு வெளியாகின்ற 
செயல்முறை நடந்து கொண்டிருக்கின்றபோது கருப்பையின் 
இழை 

மூலங்களிலுள்ள உயிரணுக்கள் வளர்ச்சியடைந்து 
செல்லுகின்றன . இந்த வளர்ச்சிக்கு பால் உட்சுரப்பியைச் 


நாளமிலாச் சுரப்பிகளும் ... ஒருமைப்பாடும் 


445 


சுரப்பிக்கும் முன்கூடக் கோழைச் சுரப்பி நீரும் கருப்பை உறுப்பு 
களைத் தூண்டும் முன்கூடக் கோழைச் சுரப்பி நீரும் ( Luteinlzing 
hormone ) காரணமாக இருக்கின்றன . இந்த உயிரணுக்களை 
மொத்தமாக கருப்பை சுரப்பி நீரிலிருந்து உண்டாகும் மஞ்சள் 
உடல் ( Corpusluteum ) என்று கூறப்படுகின்றது . 

இது உடனே 
புரோலேக்டின் ( Prolactine ) என்ற மற்றொரு கோழைச் சுரப்பி 
நீரின் செல்வாக்கைப் பெறுகின்றது . எனவே இவைகளெல்லாம் 
சேர்ந்து மற்றொரு சுரப்பி நீரான கருப்பையில் சுரக்கும் நீரை 
( Progesterone ) உற்பத்தி செய்து சுரப்பிக்கின்றன . 


கருப்பையில் சுரக்கும் இந்நீரின் செயல்முறைகள் பல முக்கிய 
மானதாகக் கருதப்படுகின்றது . கருக்கொண்ட நிலையிலிருக்கும் 
உடலை விரிவடையச் செய்கின்றது . கருக்கொண்ட முட்டை 
அணுவின் நிலையிலிருந்து ஒரு மனிதக்குழந்தையாக விரிவடைந்து 
வளர்ச்சியடையும் காலம் வரையிலும் இச் சுரப்பி நீர் சுரந்து 
செயல்படுகின்றது . பெண்பால் உட்சுரப்பி நீரோடு சேர்ந்து 
இச் சுரப்பி நீர் முளைத்து வளர்ந்த முட்டையனுவை வரவேற்க 
கருப்பையின் வாயிலைத் தயார்படுத்துகின்றது . 

பெண்பால் 
உட்சுரப்பியின் செல்வாக்கினால் ஏற்பட்ட மாற்றத்தைப் 
பாதுகாக்கின்றது . முட்டையணு கருக்கொண்டு கருப்பையின் 
வாயிலுக்குக் கொண்டு வரப்படுமானால் கருப்பை சுரப்பி 
நீரிலிருந்து உண்டாகும் மஞ்சள் உடல் கருப்பையில் தொடர்ந்து 
நீரைச் சுரக்கச் செய்கின்றது . இது சிறிது நேரத்திற்கு நடை 
பெறுகின்றது . உடனே கருப்பத்தைப் பாதுகாக்கும் பொருட்டு 
ஒரு புதிய இரசாயன மாற்றம் செல்வாக்குப் பெறுகின்றது . 
அதைக் கருப்பையின் புறத்தோல் சார்ந்த சுரப்பி நீர் ( Chorionic 
hormone ) என்று கூறுகின்றனர் . இந்தச் சுரப்பி நீர் குட்டி 
போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள் கருக் கொண்டிருக்கும் 
பொழுது தான் சுரக்கின்றது . இச் சுரப்பி நீர் நாளமிலாத் 
திசுக்களினால் கொப்பூழ் கொடியில் உற்பத்தி செய்யப்படுகின்றன . 
பல பண்புக் கூறுகளில் இது கருப்பையில் சுரக்கும் நீரைப் 
( Progesterone ) போன்றிருக்கின்றது . 


ஆனால் கருப்பமுறுதல் நடைபெறவில்லையானால் கருப்பை 
சுரப்பி நீரிலிருந்து உண்டாகும் மஞ்சள் உடல் சீர்கேடடை 
கின்றது . கருப்பையில் சுரக்கும் நீர்உடனே குறைந்துபோகின்றது . 
கருப்பை வாயிலில் உடைப்புடன் மாதவிடாய் ஏற்படுகின்றது . 
இது கருப்பையில் சுரக்கும் நீரில் மாற்றத்தைஏற்படுத்துகின்றது . 
அதனால் இன உற்பத்திசுழற்சி மறுபடியும் புதுப்பிக்கப்படுகின்றது 
இந்தச் செயல்முறை மிகவும் சிக்கலானது . 


19. மறிவினை நடத்தை 


உயிரிகளின் முழு நடவடிக்கைகளிலும் உளவியலார் மிகுந்த 
அக்கறை காட்டுகின்றனர் என்றாலும் தூண்டல் - துலங்கல் 
படுவங்களைக் கொண்டுள்ள எளிய 

மறிவினைச் செயல்களை 
அவர்கள் புறக்கணித்துவிட முடியாது . மறிவினை நடவடிக்கைகள் 
உடலின் எல்லா நடவடிக்கைகளிலும் தலையிடுகின்றன . உயிர் 
வாழுவதற்கு இன்றியமையாத நடவடிக்கைகளிலும் 
அவை 
ஈடுபடுகின்றன . மூச்சு விடுதலும் மூச்சு வாங்குதலும் உயிர் நிலை 
யான மறிவினைச் செயலாகும் . முதன் முதலில்- நடைபெற்ற 
ஒழுங்குமுறையான ஆராய்ச்சிகள் நரம்பு நிகழ்ச்சிகளாக 
இருந்தன . அவைகள் எல்லாம் மறிவினை நடவடிக்கைகளின் 
மீது தான் நடத்தப்பட்டிருக்கின்றன . அசைவுகள் 

எவ்வாறு 
அமைகின்றன என்ற உடல் பற்றிய செய்திகள் நமக்குக் கிடைக் 
கின்றனவெல்லாம் மறிவினைகள் ( Reflexes ) சம்பந்தமாகவே 
இருக்கின்றன. எனவே மறிவினை நடவடிக்கைகளைப் புறக் 
கணித்துவிட்டு மனித நடத்தையை நாம் ஆராய முடியாது . 


எண்ணற்ற மறிவினைகளை நாம் நம்முடைய அன்றாட 
வாழ்க்கையில் செய்து வருகின்றோம் . ஆனால் அவைகளை நாம் 
கவனிப்பதில்லை . மறிவினை என்றால் என்ன ! முதலில் நாம் அதை 
வரையறுத்தாக வேண்டும் . ஒரு தொடர்ச்சியில்லாத தூண்ட 
லுக்கு ஏற்படுகின்ற எளிய உள்ளார்ந்த ஒரு துலங்கல்தான் 
மறிவினை என்று நாம் வரையறை செய்யலாம் . எத்தனையோ 
உதாரணங்களை இதற்குத் தரலாம் என்றாலும் மிக எளிதாக 
செயல்விளக்கம் செய்யக்கூடியது கண்மணி சார்ந்த மறிவினை 
( Pupillary reflex ) யாகும் . ஒரு ஒளிவிளக்கு உங்கள் கண்ணுக்கு 
எதிரேயிருக்கும்போது உங்களுடைய கண் இமைகள் உடனே 
மூடுகின்றன . நீங்கள் அதை விரும்பி அல்லது முயற்சி எடுத்துச் 
செய்வதில்லை . உங்கள் கண்களுக்கு எதிரே ஒருவர் திடீரென்று 
விரலை நீட்டினால் அல்லது கையை வீசினால் நடைபெறுவது 
என்ன ? உங்கள் கண்ணிமைகள் உடனே மூடுகின்றன . ஒன்றும் 
ஆபத்து ஏற்பட்டு 

விடவில்லை . என்றாலும் கண்ணிமைகள் 
உடனே மூடுகின்றன. 


மறிவினை நடத்தை 


447 


மற்றொரு மறிவினைச் சான்று கூறவேண்டுமானால் முழங்கால் 
குலுக்கலைக் கூறலாம் . அதைக் கால்மூட்டுச் சில்லு மறிவினை 
( Patellar tendon reflex ) என்றும் கூறலாம் . மருத்துவப் 
பரிசோதனைகளைச் செய்கின்ற மருத்துவர் அடிக்கடி இதையும் 
சோதித்துப் பார்க்கின்றார் . தாழ்ந்த இயக்க மண்டலத்தின் மீது 
நரம்பு மண்டலத்தின் ஆதிக்கத்தைப் பற்றிக் கூறுகின்ற போதும் 
மறிவினைச் செயலைப் பற்றிச் சிறிது குறிப்பிட்டிருந்தோம் . ஆனால் 
உண்மையான மறிவினையைப் பற்றி நாம் அறிய வேண்டுமானால் 
நாம் அறிய விரும்புகின்ற செயல்முறையைத் தனிமைப்படுத்தும் 
தொழில் நுட்பத்தை நாடிச் செய்லவேண்டும் . இல்லை என்றால் 
குறிப்பிட்ட மறிவினையை எழுப்பி அதை அறிய முடியாது . 
முழங்கால் குலுக்கலை ( Lnee jerk ) எழுப்பும் பொருட்டுமருத்துவர் 
சுத்தியைக் கொண்டு முயற்சி செய்கின்றபோது நீங்கள் அந்தச் 
சுத்தியில் கவனத்தைச் செலுத்திக் கொண்டிருக்கலாம் . அதனால் 
அவர் எதிர்பார்த்த முழங்கால் குலுக்கல் ஏற்படாமல் போகலாம் . 
ஆனால் நீங்கள் அவருடைய அறிவுரையைக் கேட்டு அதன்படி , 
உங்கஞடைய கைகளிரண்டையும் பற்றிக்கொண்டு இழுத்தால் 
விறுவிறுப்பான முழங்கால் குலுக்கல் தோன்ற முடியும் . ஆனால் 
முழங்கால் குலுக்கல் உயிரியின் சம்பந்தமில்லாமல் தன்னிச்சை 
யாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளல்ல . 


ஆனால் நாம் இங்கு கூறவிருக்கின்ற மறிவினைகள் தனிமைப் 
படுத்தப்பட்ட செயல்முறைகளின் மீது நடைபெற்ற ஆராய்ச்சி 
களின் முடிவிலிருந்து பெறப்பட்டதாகும் . உதாரணமாக , 
தண்டுவடத்தின் மறிவினைகள் ( Spinal reflexes ) மிக விரிவாக 
ஆராயப்பட்டிருக்கின்றன . அதன் 

பொருட்டு தண்டுவடம் 
நரம்பு மண்டலத்தின் மற்ற பகுதிகளிடமிருந்து தனிமைப்படுத்தப் 
பட்டிருக்கின்றது . மைய மூளையின் தோற்றப் பாங்கு மறிவினை 
களை ( Postural reflexes ) ஆராயும் பொருட்டு உயர்ந்த மைய 
நரம்பு அமைப்புகள் அகற்றப்பட்டிருக்கின்றன . அதாவது அந்தப் 
பகுதி அகற்றப்பட்ட பிறகும் அந்த மறிவினை ஏற்படுகின்றதா ? 
அவ்வாறு ஏற்படுமானால் மற்ற பகுதிகளும் இந்த மறிவினையில் 
செயல்படுகின்றன என்று ஊகிக்க முடியும் . 


மறிவினைகளின் இயல்புகள் பற்றி ஏற்கனவே ஒரு அத்தியா 
யத்தில் குறிப்பிட்டுள்ளோம் . இயல்பான மறிவினை ஐந்து 
பண்புக்கூறுகளின் வகைகளைக் 

கொண்டிருக்கின்றது . 

அவை 
புகுவாய்கள் புலனுணர்ச்சி நரம்பணுக்கள் , இடை நரம்பணுக்கள் , 
இயக்க நரம்பணுக்கள் என்பன . இவைகள் 

வகைகளாகும் . 
தனி பண்புக் கூறன்று . உதாரணமாக ஒரு ஊசிமுனையால் உங்கள் 


448 


உடற்கூற்று உளவியல் 


கையைக் குத்தும்போது ஒரு வலித் தூண்டலை உண்டாக்கலாம் . 
இந்த வலியினின்றும் தப்பும் பொருட்டு நீங்கள் உங்கள் கையைப் 
பின்னுக்கு இழுத்துக்கொள்ளலாம் . இது பின்வாங்கும் மறிவினை 
யாகும் . இதில் பல புகுவாய்களும் , நரம்பணுக்களும் , இயக்க 
நரம்பணுக்களும் உள்ளடங்கியிருக்கின்றன . வலிப் புகுவாய்களின் 
தூண்டல் எப்பொழுதும் பின்வாங்கிக் கொள்வதற்குத்தான் 
இட்டுச் செல்லுகின்றது . ஆகையினால் மறிவினைத் துலங்கல் , 
தூண்டல் கட்டுப்பாட்டினடியிலிருக்கின்றது ( படம் 19.1 ) . 


1 


. 


5 


19.1 . எளிய மறிவினை வில் 
1. புகுவாய் 

2. புலன் நரம்பு 
3 . மைய நரம்பு மண்டலம் 4. இயக்க நரம்பு 
5. இயக்குவாய் 

6. கூடல்வாய் 


தண்டுவடத்தின் மறிவினைகள் 

நாம் ஏற்கனவே மேலே கூறியதுபோல் தண்டுவடத்தின் 
மறிவினைகள் உடற்கூற்றியலாரால் மிகவும் விரிவாக ஆராயப் 
பட்டிருக்கின்றன . அந்த ஆராய்ச்சிகளின் முடிவுகள் நமக்கு 
மிகவும் ஏற்புடையதானதொரு தொடக்கத்தைத் தந்து தவு 
கின்றன . தண்டுவடம் மிக நெருக்கமான இடைத் தொடர்பு 
புகளைக் கொண்டிருக்கின்றது . உள்நோக்கிச் செல்லுகின்ற 
நரம்பணுக்களுக்கும் வெளிநோக்கிச் செல்லுகின்ற நரம்பணுக் 
களுக்கும் இடையில் நேரடியான இடைத்தொடர்புகளைக் கொண் 
டிருக்கின்றது . மேலும் இயைபு நரம்பணுக்கள் மிகவும் சிக்க 
லான முறையின் மூலமூம் இடைத் தொடர்புகளைக் கொண் 


- 


மறிவினை நடத்தை 


449 


டிருக்கின்றது . சில மறிவினைகள் குறிப்பாக கீறல் மறிவினை 
( Scratch reflex ) முழு உடலையும் உள்ளடங்கியதாக இருக் 
கின்றது . சரியான நிலையிலுள்ள உயிரியில் தண்டுவடம் முக்கிய 
மான நடத்தைச் செயல்முறைகளைக் கொண்டிருக்கின்றது . அதன் 
விளைவாக மைய நரம்பு மண்டலத்தின் ஒவ்வொரு மட்டத்தி 
லிருந்தும் செல்வாக்கைப் பெறுகின்ற நரம்பணுக்கள் இறுதிப் 
பொது வழியின்மீது செயல் புரிகின்றன . இறுதிப் பொது வழியில் 
( Final common path ) என்ன நடைபெறுகின்றது என்பது முன் 
கூடல்வாய் நரம்பணுக்களின் இணைந்த நடவடிக்கையைச் சார்ந் 
திருக்கின்றது . சில முன்கூடல்வாய் நரம்பணுக்கள் கிளர்ச்சி 
யுள்ளவைகளாகும் . சில தடைகளாகவுமிருக்கலாம் . ஆகையினால் 
சரியான நிலையிலுள்ள உயிரியில் மறிவினைகள் உயர்ந்த நரம்பு 
மையங்களிலிருந்து வரும் செல்வாக்குகளினால் மாற்றியமைக்கப் 
படுகின்றன . அதுபோலவே தண்டுவடத்தின் மறிவினை நடவடிக் 
கையினால் உயர்ந்த நரம்பு மையத்திலிருந்து வருகின்ற செல் 
வாக்குகளும் மாற்றியமைக்கப்படுகின்றன . உங்களுடைய 
செருப்பில் ஓர் ஆணி வெளியில் நீட்டி உங்களுடைய பாதத்தைக் 
குத்திக்கொண்டிருந்தால் நீங்கள் உறுதியில்லாமல் தான் உங்கள் 
அடியை எடுத்து வைப்பீர்கள் . அந்த ஆணி வலிப்புகுவாய்களைத் 
தூண்டுகின்றது . அதனால் உங்களுடைய பாதம் வளையத்தக்க 
மறிவினைக்கு இட்டுச் செல்லப்படுகின்றது . 


வளையத்தக்க மறிவினை 

இந்த வளையத்தக்க மறிவினையைப் ( Flexion reflex ) பற்றி 
ஏற்கெனவே குறிப்பிட்டிருந்தோம் . நீண்ட நாட்களுக்கு முன்பே 
இந்த வளையத்தக்க மறிவினையைப் பற்றி அறிவியலார் கண்டறிந் 
திருக்கின்றனர் . நான்கு கால்களுள்ள ஒரு மிருகத்தின் ஒரு காலின் 
பாதத்தில் காயம் ஏற்பட்டால் அது அக் காலை உயர்த்தி நடப்பது 
இயற்கையேயாகும் . இது எல்லா நான்கு கால் மிருகங்களிடத் 
திலும் உள்ள ஒரு பண்பாகும் . இதை மிருகங்களிடத்தில் யாரும் 
பார்க்காமலிருக்க முடியாது . காயம் பட்ட காலின் வளையத்தக்க 
பண்பை தண்டுவடமுள்ள மிருகங்களிடத்தில் எளிதாகச் செயல் 
விளக்கம் செய்யலாம் . 


ஆணி குத்துகின்ற செருப்பையணிந்து நடந்து செல்லும் 
போது வளையத்தக்க மறிவினையின் குணப்பண்பு செயல்விளக்கம் 
செய்யப்படலாம் . அதாவது வளையத்தக்க மறிவினையிலிருந்து 
வலியின் தன்மை எத்தகையது என்று அறியலாம் . அதிர்ச்சி 
யடைந்த காலை அடிக்கடி தூக்குவதும் மறிவினை தான் . எளிதில் 

உடற் -29 


450 


உடற்கூற்று உளவியல் 


செய்கின்றது . 


தனி 


வளையத்தக்க ஒரு தசைநாரைத் தனிமைப்படுத்தல் மிகவும் 
கவனமாகச் செய்யப்பட வேண்டும் . தனி நரம்புக் கற்றையின் 
மின்வலி சார்பான தூண்டலும் மிகவும் கவனமாகச் 
செய்யப்பட வேண்டும் . அத்தகைய முன்னேற்பாடு செய்தலில் 
தூண்டல் 

தனிமைப்படுத்தப்பட்ட தசைநாரின் சுருக்கத்தை 
ஏற்படுத்தச் 

வலிமையான 
அதிர்ச்சி உள் நோக்கிச் செல்லுகின்ற நரம்பணுக்களுக்கு 
ஏற்படுத்துகின்ற சுருக்கத்தை அதிர்ச்சி தரும் இயக்க நரம்பணுக் 
களினால் ஏற்படுத்தப்பட்ட சுருக்கத்தோடு ஒப்பிட்டுப் பார்ப்போ 
மானால் மறிவினைச் சுருக்கம் மிகவும் நீடித்திருப்பதை நாம் காண 
முடியும் . இந்த 

இந்த நிகழ்ச்சியைப் பின் நிறைவேற்றம் ( After 
discharge ) என்று கூறலாம் . இது தண்டு வடத்தினுள் 
விரிவான இடைத் தொடர்புகளைச் சார்ந்திருக்கின்றது விளக்கப் 
படுகின்றது . இந்த இடைத் தொடர்புகள் நீண்ட சுற்றுவழி 
உள்ளடங்கியதாக இருக்கின்றது . தூண்டப்பட்ட துண்டிலிருந்து 
தண்டு வடத்தின் மூலமாக மேல் நோக்கிச் செல்லும் வளையத்தின் 
நடத்தையைக் குறிப்பிடும் பெயர் நீண்ட சுற்றுவழி என்பதாகும் . 
பிறகு சில கூடுவாய்களைக் கடந்த பிறகு மூலத் துண்டின் இறுதிப் 
பொதுவழிக்குத் திரும்பிச் செல்லுகின்றது . இதுபோன்ற 
வளையங்கள் வெவ்வேறு நீளங்களிலிருப்பதால் இயக்க நரம்பணுக் 
களின் எழுச்சி நீடித்ததாக இருக்கின்றது . 


அடுத்தபடியாக தண்டு வடத்தில் மூடிய வளையங்கள் 
( Closedloops ) இருக்கின்றன . அவைகள் மின் ஒலிச்சுற்று அல்லது 
எதிர்த்து அலைபாயும் சுற்றுகள் ( Reverberating circuit ) என்று 
கூறப்படுகின்றன . அவைகளும் உள்நோக்கிச் செல்லும் நரம்புத் 
துடிப்புகளை நீடிக்கச் செய்கின்றன . நரம்புத் துடிப்பு ஒருமுறை 
தொடங்கினால் சிறிது நேரத்திற்கு அந்த வளையத்தைச் சுற்றிப் 
பிரயாணம் செய்கின்றது . அப்போது முக்கியமான செல்வழிகளைத் 
தூண்டிச் செல்லுகின்றது . அத்தகைய சுற்றுகள் அடிக்கடி கடுஞ் 
சிக்கல்களைக் கொண்டிருக்கின்றன . 


மறிவினையின் காலஞ்சார்ந்த மற்றொரு பண்புக் கூறும் 
நம்முடைய கவனத்தைக் கவருகின்றது , உள்நோக்கிச் செல்லு 
கின்ற ஒரு நரம்பின் அதிர்ச்சிக்கும் மறிவினையில் உள்ளடங்கி 
யுள்ள வெளிச் செல்லும் நரம்பின் நடவடிக்கைக்கும் இடையி 
லுள்ள காலக்கழிவை அளவிடுவோமானால் இந்தக் காலம் நரம் 
பிழைகளில் உள்ளடங்கியுள்ள 

துடிப்புகளின் 

நடத்தைக் 
காலத்தைவிட நீண்டதாக இருக்கக் காணலாம் . இந்த அதிகப் 
படியான காலம் மூன்று கூறுகளினால் ஏற்படலாம் . 


மறிவினை நடத்தை 


451 


( 1 ) கூடல்வாய் சார்ந்த சுணக்கம் ( Synaptic delay ) ஒரு 
கூறாக இருக்கின்றது . இது ஒரு துடிப்பு ஒரு கூடல்வாயைக் 
கடக்கத் தேவைப்படும் காலம் . இந்தக் காலம் மிகவும் குறை 
வானது . ( 2 ) உள்நோக்கிச் செல்லும் நரம்பிழைகளின் முனைகள் 
வளைவு நெளிவு மிக்கதாக இருக்கின்றன . உண்மையில் நரம்புச் 
செல்வழிகள் நீளமாக இருக்கின்றன . முனைகளின் அருகில் 
நடத்தையின் வேகம் குறைவாக இருக்கின்றது . ( 3 ) மிகவும் 
சிக்கலான கூறு என்று கருதப்படுவது உட்கரு சுணக்கமாகும் 
( Nuclear delay) . இதில் நாம் தெரிந்து கொள்ளவேண்டியது என்ன 
வென்றால் பெரும்பாலான மறிவினைகள் உள்நோக்கிச் செல்லும் 
நரம்பணுக்களையும் வெளி நோக்கிச் செல்லும் நரம்பணுக்களையும் 
மட்டும் நரம்பு மையங்களின் கூடல்வாயில் கொண்டிருக்கவில்லை .. 
மேலும் சிலவற்றை உள்ளடங்கியதாக இருக்கின்றன . மிக எளிய 
மறிவினை வளைவின் ( Reflex arc ) தேவை புகுவாய் , உள்நோக்கிச் 
செல்லும் நரம்பணு , வெளி நோக்கிச் செல்லும் நரம்பணு , இயக்கு 
வாய் மட்டும் உள்ளதாக இருந்தாலும் , நீட்டு மறிவினையும் 
( Stretch reflex ) இதே நிகழ்ச்சிக் கூறைத்தான் கொண்டிருக் 
கின்றது . 


இது சில 


நீட்டு மறிவினை 

நீட்டு மறிவினையைப்பற்றி ( Stretch reflex ) ஏற்கனவே கூறி 
யுள்ளோம் . என்றாலும் அதனுடைய ஒரு சில முக்கியத்துவத்தை 
முன்னிட்டு மறுபடியும் அதைக் குறிப்பிடுகின்றோம் . 
கவர்ச்சிகரமான பண்புக் கூறுகளை வெளிப்படுத்துகின்றது . 
தூண்டல் அகற்றப்படுமானால் மறிவினைச் சுருக்கம் உடனே நின்று 
போகின்றது . பின் செயல்முடி கிடையாது . மேலும் தசை நாரின் 
மீது ஒரு குலுக்கலுக்கு அல்லது இழுப்புக்கு நீட்டு துலங்கல் 
அந்தத் தசைநாரின் எல்லைக்குட்பட்டதாகவே இருக்கின்றது . 
நீட்டு மறிவினைகள் நீட்டு தசை நார்களில் மிகவும் வலிமையாக 
விரிவடைகின்றன . ஆகையினால் உயிரிக்குச் செயல் சார்பான 
முக்கியத்துவமுள்ள தாகக் கருதப்படுகின்றது . அவைகள் 
பூ கவர்ச்சியை எதிர்த்து நிற்கின்றன . ஒருவர் முழங்கால்களில் 
வளைந்தால் அவருடைய நீட்டு தசைநார்கள் மறிவினையாக 
நீளவும் சுருங்கவும் செய்கின்றன . தண்டுவடம் துண்டாக்கப் 
பட்ட மனிதர்களிடத்திலும் இந்த மறிவினைகள் முடிவாக மீட்கப் 
படுகின்றன . அப்படிபட்ட பல நோயாளிகள் நீட்டு மறிவினை 
களினால் கவற்றுக் கட்டைகளின்மீது ( Crutches ) நடக்கக் கற்றுக் 
கொள்ளுகின்றனர் . 


45 ) 


உடற்கூற்று உளவியல் 


மீட்டு தசை தள்ளுதல் 

நீட்டு தசை தள்ளுதல் ஒரு மறிவினையாகும் . இது ஒரு முழுக் 
காலை உள்ளடங்கியதாக இருக்கின்றது . நீட்டு தசை தள்ளுதல் 
மறிவினை ( Extensor thrust reflex ) தோற்றப்பாங்கு இணக்கத் 
திற்கு உதவியாக இருக்கின்றது . நீட்டுதசை சுருக்கம் காலின்மீது 
வைக்கப்படும் பழுவைத் தாங்கும்பொருட்டுக் காலை விறைப்பாக்கு 
கின்றது . அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க விரிவாக்கமும் அதிகரிக் 
கின்றது . அதனால் தோற்றப்பாங்கில் 

பெயர்ச்சிகள் 
இணங்குவிக்கப்படுகின்றன . பழுதுபடாத உயிரியில் நீட்டுதசை 
தள்ளுதல் மறிவினை நடத்து ததிலும் , நான்கு கால் பாய்ச்சலிலும் 
உள்ளடங்கியிருக்கின்றது . பாதம் தரையை உதைக்கின்றபோது 
நீட்டு தசை தள்ளுதல் மறிவினை செயலில் ஈடுபடுகின்றது . காலை 
நேராக்கி உயிரியை மேல் நோக்கித் தள்ளுகின்றது . 


வலி 


குறுக்கு நீட்டுத் தசைமறிவினை 

வளையத் தக்க மறிவினையைத் தொடர்ந்து குறுக்கு நீட்டுத் 
தசை மறிவினை ( Crossed extensior reflex ) ஏற்படுகின்றது .. 
தண்டுவடமுள்ள மிருகங்களின் வளையத்தக்க மறிவினையும் நீட்டு 
தசை தள்ளுதல் மறிவினையும் ஒரே காலத்தில் ஒரே காலில் 
ஏற்பட முடியாது . ஏதேனும் ஒரு மறிவினை மேலோங்கியிருக் 
கின்றது . மற்றொன்று 

தடை 

செய்யப் படுகின்றது . 
புகுவாய்களைத் ( Nociceptors ) தூண்டக்கூடிய அளவு தூண்டல் 
வலிமையாக இருக்குமானால் வளையத்தக்க மறிவினை மேலோங்கி 
யிருக்கின்றது . நீட்டுத் தசை நார்கள் இசைவிப்பில் தளருகின்றன . 
தவிர , வளையத்தக்க மறிவினைகள் ஒரே சமயத்தில் இரண்டு கால் 
களிலும் ஏற்படுவதில்லை . எனவே வளையத்தக்க மறிவினை குறுக்கு 
நீட்டு தசை மறிவினை ( Crossed extensor reflex ) இட்டுச் செல்லப் 
படுகின்றது . அதாவது , ஒரு நாயின் இடது பின்னங்கால்கள் 
வளைந்தால் வலது பின்னங்கால் அதிகப்படியான நீட்டுத்தசை 
இசைவிப்பை வெளிப்படுத்துகின்றது . இந்த அதிகப்படியான 
இசைவிப்பு மிகவும் மெதுவாக எழுகின்றது . நீடித்த பின் 
வெளியேற்றத்தை ( After discharge ) யுடையதாக இருக் 
கின்றது . உடலின் இரண்டு பகுதிகளின் மீதும் உடன் நிகழ்வான 
தூண்டல் உள்ள சில சமயங்களில் மாற்று வகையாக சுருக்கமும் 
நெகிழ்ச்சியும் எதிரிடையான கால்களின் செஞ்சீரான தசை 
நார்களில் எழுப்பப்படலாம் . அடி எடுத்து வைக்கும் அசைவுகள் 
விளைகின்றன . இவ்விதமான மாற்று வகையான தள்ளுதலும் பின் 
வாங்குதலும் நான்கு கால் மிருகங்களிடம் மட்டுமின்றி புதிதாகப் 
பிறந்த குழந்தையிடமும் நாம் செயல்படக் காணலாம் . அக் 


மறிவினை நடத்தை 


453 


குழந்தையைச் செங்குத்தாகப் பிடித்துக்கொண்டு தட்டையான 
ஒரு பரப்பை அவனுடைய பாதங்கள் தொடுமாறு செய்தால் அடி 
எடுத்து வைக்கும் அசைவுகள் ஏற்படுகின்றன . 


தடைக் கட்டு 

இரண்டு மறிவினைகள் ஒரே மாதிரியானவைகளல்ல . அவை 
எதிரிடையானவை . இது எவ்வாறு உண்மை என்பதை வளையத் 
தக்க மறிவினையையும் குறுக்கு நீட்டு தசை மறிவினையையும் 
விவரிக்கும் போது கண்டோம் . வரையளவான தூண்டலினால் 
ஒரு காலில் வளையத்தக்க தசையின் வலிப்புகுவாய்கள் தூண்டப் 
பட்டால் நீட்டுத் தசையில் ஓர் அளவு வலிமை ஏற்படுகின்றது . 
ஆனால் , அதே சமயத்தில் அதே காலின் பாதங்கள் நீட்டப் 
படுவதால் நீட்டு தசை தூண்டப்பட்டால் வளைவு அப்பொழுதும் 
ஏற்படுகின்றது . ஆனால் , வளையத்தக்க தசை நாரின் சுருக்கத்தின் 
அளவு தூண்டலினால் குறைக்கப்படுகின்றது . வளையத்தக்கக் தசை 
நாரின் சுருக்கத்தின் குறைக்கப்பட்ட அளவு , நீட்டு 

தசை 
தள்ளுதல் தூண்டலினால் உண்டாக்கப்பட்ட வளையத்தக்க தசை 
நார் துலங்கலின் தடைக்கட்டின் 
தடைக்கட்டின் அளவாக 

இருக்கின்றது . 
எனவே , சுருக்கத்தின் குறைதலின் அளவு தடைக் கட்டின் 
அளவாகவே இருக்கின்றது . 

தடைக் கட்டு செயல்முறைக்கு ஒவ்வாமல் ஏற்பட முடியும் . 
ஏனென்றால் இயக்க நரம்பணுக்களின் மீது நேரடியாகவோ 
அல்லது மறைமுகமாகவோ அது செல்வாக்கு கொண்டிருக்கிறது . 
ஓர் இயக்க நரம்பணு தடைக் கட்டு நரம்பணுவினால் முனைக் 
கோடிக்கு அனுப்பப்பட்ட பொழுது நேரடி தடைக் கட்டு 
விளைகின்றது . அதனால் கிளர்ச்சி ஏற்படுத்துவது கடினமாகிவிடு 
கின்றது . மறைமுகமான தடைக் கட்டு , ஓர் இயக்க நரம்பணு 
வுக்குக் கிளர்ச்சி குறைகின்ற பொழுது ஏற்படுகின்றது . ஆனால் 
தடைக்கட்டு பெரும்பாலும் நேரடியான வகை என்று ஆராய்ச்சி 
யாளர்கள் கருதுகின்றனர் . மறைமுகமான தடைக்கட்டு 
கிளர்ச்சி பற்றாக் குறையினால் ஏற்படுகின்றது . ஓர் இணை 
நரம்பணுக்களின் குழுவின் மீது ஒரு பொது வழியை இரண்டு 
எதிரிடையான மறிவினைகள் பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் 
எதிரிடையான தசைக் குழுக்களுக்கு இயக்க நரம்பணுக்களை 
அனுப்புவதற்கு வழி பிரிக்கப்படவேண்டும் . 

எதிரிடையான மறிவினைத் துலங்கலினால் கிளர்ச்சியூட்டப் 
பட்ட இணை நரம்பணுக்களின் வழியாக இயக்க நரம்பணுக்களின் 
மறிவினைத் துலங்கல் நேரடியாகத் தடுக்கப்பட்ட பொழுது 


454 


உடற்கூற்று உளவியல் 


நேரடி தடைக்கட்டு ஏற்படுகின்றது . நேரடி தடைக்கட்டு முன் 
கூடல்வாய் தடைக்கட்டினாலோ அல்லது பின் கூடல்வாய் தடைக் 
கட்டினாலோ நடைபெறலாம் . பின் கூடல்வாய் தடைக்கட்டு 
( Post synaptic inhibition ) 

ஒரு மறிவினைக்கான 

இடை 
நரம்பணுக்களின் இடையூறுகள் ரென்ஷா உயிரணுக்களைத் 
. ( Renshaw cells ) தூண்டும் பொழுது ஏற்படுகின்றது . ரென்ஷா 
உயிரணுக்கள் திரும்ப எதிரிடையான மறிவினைத் துலங்கலுக்கு 
இயக்க நரம்பணுக்களைத் தடை செய்கின்றன . ரென்ஷா உயிர் 
அணுக்கள் குட்டையான உயிரணுக்களாகும் . அவை நோய் 
தணிக்கும் அமிலத்தை வெளியிடுகின்றன . அதனால் நரம்பு 
அணுக்கள் கோடிமுனைக்கு அனுப்பப்படுகின்றன . இதனால் அவை 
கிளர்ச்சியூட்டப்படுவதில் கடினமாக்கப்படுகின்றன . கூடல்வாய் 
களுக்குப் பிறகு தடைக்கட்டு செய்யும் செயல் விளைவு ஏற்படு 
கின்றது . அதனால் அது பின் கூடல்வாய் தடைக்கட்டாகின்றது . 


முன் கூடல்வாய் தடைக்கட்டு , தடைக்கட்டு செய்யும் நரம்ப 
ணுக்கள் இயக்க நரம்பணுக்களை வேறு வழியில் கிளர்ச்சியூட்டும் 
உயிரணுக்களின் ஆக்சன் கடைக்கோடிகள் சிலவற்றைச் 
சந்திக்கின்றபொழுது ஏற்படுகின்றது . 

இழைகளின் 
அனுப்புகின்ற பொருளை நரம்பணுக்கள் வைத்திருக்கின்றன . 
அவைகள் செலவழிக்கப்பட்டு விடுகின்றன . அதனால் இயக்க 
நரம்பணுக்களை கோடிமை யாற்றுவதில் ( Depolarizing ) அவை 
பங்கு கொள்ள முடியாது , அத்தகைய கூடல்வாய்கள் ஆக்சோ 
ஆக்சானிக் கூடல்வாய்கள் ( Axoaxonic synapses ) என்று கூறப் 
படுகின்றன . 

அதாவது இந்த கூடல்வாய்கள் ஓர் ஆக்ஸனின் 
கோடிமுனைக்கும் மற்றொரு ஆக்ஸனின் இழைக்கும் இடையிலுள்ள 
தாகும் . 


நீண்ட தண்டுவட மறிவினைகள் 

ஓர் உயிரினுடைய தண்டுவடம் பழுதுபடாத நிலையிலிருக்கும் 
பொழுது அந்த உயிரி சிக்கலான துலங்கல் வடிவத்தை வெளிப் 
படுத்த முடியும் . தண்டுவடத்தினுள் குறிப்பிடத்தக்க அமைப்பு 
இருக்கின்றது என்பதை அது காட்டுகின்றது . இதுகாறும் நாம் 
விவாதித்த 

மறிவினைகள் எல்லாம் தண்டுவடத்தினுள் ஒரு 
மட்டத்தில் உள்ளடங்கியிருக்கின்றன . 

நீண்ட தண்டுவட 
மறிவினைகள் தண்டுவடத்தின் ஒரு மட்டத்தில் நுழைகின்ற 
கிளர்ச்சியை உள்ளடங்கியதாக இருக்கின்றன . அவை தண்டு 
வடத்தின் மேலும் கீழும் பிரயாணம் செய்து மற்ற மட்டங்களில் 
உடல் , கால் , அசைவுகளில் விளைவை உண்டாக்குகின்றன . 
அத்தகைய மறிவினைகள் இடம் சார்ந்ததும் காலம் சார்ந்தது 


மறிவினை நடத்தை 


455 


மான 


கால் 


குணப்பண்புகளைக் கொண்டிருக்கின்றன . செரிங்டன் 
( Sherrington ) என்பவர் நீண்ட தண்டவட மறிவினைகளின் 
( Long spinal reflexes ) இடம் சார்ந்த குணப்பண்புகனைச் செயல் 
விளக்கம் செய்து காட்டியுள்ளார் . வலது பின்னங்காலின் வளையத் 
தக்க தசைநார் இடது பின்னங்காலின் மறிவினை விரிவாக்கத்தை 
அதே தண்டுவட வட்டுகளில் குறுக்கு விரிவாக்க மறிவினையில் 
உண்டாக்குகின்றது . 

ஆனால் கிளர்ச்சி தண்டுவடத்தை உயர்த்தி இடது முன்னங் 
காலில் விரிவாக்கத்தை உண்டாக்குகின்றது . நான்கு 
மிருகங்களில் இந்த நீண்ட தண்டுவட மறிவினைச் சமநிலையை 
நிலை நாட்டுவதற்குப் பயனுள்ளதாக இருக்கின்றது . பிறாண்டு 
அல்லது கீரல் மறிவினை ( Scratch reflex ) ஒரு நீண்ட தண்டுவட 
மறிவினையாகும் . இது காலம் சார்ந்த குணப்பண்புகளை வெளிப் 
படுத்துகின்றது . ஒரு நாய் அறிவினால் நெஞ்சின் மேற்பகுதி 
வழியாக தோலின்மேல் தூண்டப்பட்டால் அதே பக்கத்துப் 
பின்னங்கால் பிறாண்டு மறிவினையை வெளிப்படுத்துகின்றது . 
அதே சமயத்தில் பொருத்தமான உதவித் துலங்கல் மற்ற கால் 
களிலும் செய்யப்படுகின்றது . துலங்கலும் , சந்தமுள்ள பிறாண்டு 
அசைவும் முற்றிலும் தண்டுவடத்தினுள் அமைக்கப்பட்டிருக் 
கின்றது என்பதை நாம் அறியவேண்டும் . மற்றொரு தண்டுவட 
மறிவினை நான்கு கால் மிருகங்களின் நடத்தல் துலங்கலிலிருக் 

காலின் முரண்பாடில்லாத சந்தமுள்ள அசைவுகள் 
தண்டுவடத்தில் பகுதியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன . 


கின்றது . 


உயர்ந்தமட்ட மறிவினைகள் 

மறிவினைகள் எல்லாம் தண்டுவடத்தின் இடைநரம்பணுக் 
களால் மட்டும் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கவில்லை . பலமறிவினை 
கள் முகுளத்தின் இடை நரம்பணுக்களாலும் அமைக்கப்பட்டிருக் 
கின்றன . இந்த மறிவினைகளின் புலனுணர்ச்சி அல்லது இயக்கப் 
பண்பு மூளையிலிருந்து செல்லும் நரம்புகளைத் தொடர்பு கொண் 
டிருக்கின்றது . பெரும்பாலான மறிவினை மையங்கள் மூளையைச் 
சார்ந்த நரம்புத் தண்டின் மேல் முனையில் காணப்படுகின்றன . 
ஆனால் மூளையின் மற்ற மட்டங்களில் மையங்களைக் கொண்டுள்ள 
மறிவினைகளையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும் . உயர்ந்த மட்ட 
மறிவினைகள் இரண்டு வகையான ஒத்தமைவு நடத்தையைக் 
கொண்டிருக்கின்றன . உயர்ந்தமட்ட மறிவினைகளை இரண்டு 
பொதுத் தலைப்புகளில் நாம் ஆராயலாம் . அவை , உயிர்நிலையான 
மறிவினைகள் ( Vital reflexes ) முகுளப் பகுதியில் கோடியான 
நீட்டுதசை ( Decerebrate rigidity ) என்புன . 


456 


உடற்கூற்று உளவியல் 


உயிர்பிலையான மறிவினைகள் 

உயிர்நிலையான மறிவினைகளில் பல உயிர்த்தல் மறிவினை 
களாகும் ( Respiratory) . ஏனென்றால் மூச்சுவிடுதல் ஒழுங்கு 
படுத்தப்பட்டு , குருதி உயிரகம் மிகவும் உகந்த அளவு பாதுகாக்கப் 
படவேண்டும் . மூச்சு விடாமலும் இழுக்காமலிருந்தால் மனிதன் 
உயிர் வாழ முடியாது . உயர்ந்த மையங்கள் நரம்புத் தண்டின் 
மேல் முனையின் உயிர்த்தல் மறிவினை களில் செல்வாக்குப் பெற 
முடியும் . ஆனால் அவைகள் மூச்சுவிடும் நடவடிக்கையை முற்றிலும் 
தடை செய்ய முடியாது . மூச்சு விடுதலின் மறிவினைக் கட்டுப்பாடு 
மிகவும் சிக்கலானது . அமைதியாக மூச்சுவிடுதல் சுறுசுறுப்பான 
உள்ளுயிர்ப்பையும் அமைதியாக மூச்சு வெளிவிடுதலையும் அடிப் 
படையாகக் 

கொண்டிருக்கின்றது . ஒருவர் உள்ளுயிர்ப்புச் 
செய்கையில் உந்து சவ்வும் ( Diaphragm ) விலாவின் தசைநார் 
களும் சுருங்குகின்றன . உள் உறுப்புகளைக் கீழ் நோக்கியும் 
அடிவயிற்றைச் சார்ந்த சுவரை புடைக்கும்படியும் வலியுறுத்து 
கின்றன . அதே சமயத்தில் நெஞ்சு உயருகின்றது . உள்ளுயிர்ப்பு 
நிற்கும்பொழுது திசுக்களின் விரிந்து சுருங்கும் தன்மை மூல இடத் 
திற்குத் திருப்பிச் செல்லும்படிச் செய்கின்றது . சுறுசுறுப்பான 
உள்ளுயிர்ப்பு நரம்புத் தண்டின் மேல்முனையில் ஓர் உயிர்த்தல் 
மையத்தினால் தொடங்கிவைக்கப்படுகின்றது . இந்த மையம் 
கரியமில வாயுக்கும் ( Corbon dioxide ) குருதியின் நீரக வெளி 
அணு உட்பொருளுக்கும் கூருணர்ச்சியுள்ள தாக இருக்கின்றது . 
குருதியின் நிலைக்கு நேரடியாகத் துலங்குகின்றது . 


மூச்சு வெளியிடும் மையம் ஒன்றும் அங்கிருக்கின்றது . மிகவும் 
சக்தி வாய்ந்த உயிர்த்தல் ஏற்படும் பொழுது அது மிகவும் 
சுறுசுறுப்பாகின்றது . அதனால் மூச்சு வெளியிடுதல் சுறுசுறுப் 
பாகின்றது . 

உயிர்த்தலின் ( Breathing ) இறுதியில் 
மூச்சு வெளியிடல் ஏன் நிற்கின்றது என்ற ஐயம் தோன்றலாம் . 
உள்ளுயிர்ப்பு மையம் கரியமில வாயுவைத் தவிர மற்றவைகளின் 
செல்வாக்கிலிருந்து அகற்றப்பட்டால் அது தொடர்ச்சியாக 
வெளிச் செல்லுதலையும் உள்ளிழுத்தலையும் நிலைபெறச் செய் 
வதைக் காட்டுகின்றது . ஆகையினால் ஒரு சுறுசுறுப்பான செயல் 
முறை தலையிட்டு உள்ளுயிர்ப்பு மையத்தைத் தடை செய்து 
இயல்பான உயிர்த்தலை ஏற்படச் செய்கின்றது . இந்தத் தலையீடு 
இரண்டு மூலங்களிலிருந்து வருகின்றது . முதலாவது மூச்சுப் 
பைகள் விரிதலிலிருந்து வருகின்றது . மூச்சுப்பைகள் ( Lungs ) 
விரிகின்றபொழுது அங்குள்ள புகுவாய்கள் தூண்டப்படுகின்றன . 
அது உள்ளுயிர்ப்பு மையத்தைத் தடை செய்கின்றது . இரண் 
டாவது காற்றுப் பட்டை ( Pneumotaxic ) மையத்தின் செயலி 


மறிவினை நடத்தை 


457 


லிருந்து வருகின்றது . இந்த மையம் முகுளத்திலிருக்கின்றது .. 
இது உள்ளுயிர்ப்பு மையத்திலிருந்து இழைகளைப் பெற்று மூச்சு 
வெளியிடும் மையத்திற்கு இழைகளை அனுப்புகின்றது . இந்தக் 
காற்றுப்பட்டை மையம் மூச்சு வெளியிடும் மையத்தைக் கிளர்ச்சி 
யுறச் செய்து , உள்ளுயிர்ப்பு மையத்தைத் தடை செய்கின்றது . 


மூக்சு வெளியிடும் மையம் பொருத்தமான விலாவின் தசை 
நார்களைத் தூண்டி , காற்று உள்ளிழுத்தலை வலியுறுத்துகின்றது . 
ஆகையினால் உள்ளுயிர்ப்பு மிகவும் விரைவுபட்டு காற்றுப்பையில் 
காற்றோட்டத்தின் வீதத்தை அதிகரிக்கச் செய்கின்றது . கரியமில 
வாயுவைக் குறையச் செய்கின்றது . நீரகத்தை உயர்த்துகின்றது . 
கழுத்து குருதிக் குழாய்களின் விரிந்த பரப்புகளில் ( Carotid 
sinuses ) உயிர்த்தலுக்கு ஆதரவு தரப்படுகின்றது . எப்படியெனில் 
குருதியின் நீரக மட்டம் கீழிறங்கும்போது கரியமில வாயுப் 
பொருள் உயருவதில்லை . அது சமயம் கழுத்துக் குருதிக் குழாய் 
புகுவாய்கள் உயிர்த்தலுக்குத் தூண்டுகின்றன . 


முகுளத்தின் கோடி நீட்டுதசை 

இது ( Decerebrate rigidity ) செறிவானதும் உறுதியானது 
மான நீட்டு தசை சுருக்கத்தின் ஒரு படிவமாகும் . இது மைய 
மூளையின் மட்டத்தில் மைய நரம்பு மண்டலம் அனுமதிக்கப் 
பட்டபோது ஏற்படுகின்றது . இந்த நீட்டு தசை அல்லது விறைப்பு 
விரிவடைவதற்குத் தேவையான மிக உயர்ந்த அமைப்புகள் 
காதின் முன் கூடப்புலன் நரம்பு மையங்களாகும் ( Vestibular 
nuclei ) காதின் முன்கூடப்புலன் நரம்பு மையங்கள் கேள்விப்புலன் 
சாராத அகச்செவியிலிருந்தும் வலையமைப்பிலிருந்தும் ( Reticular 
formation ) துடிப்புகளைப் பெறுகின்றன . இந்த இரண்டு உறுப்பு 
களும் தாழ்ந்த இயக்க நரம்பணுக்களின்மீது ஊக்கமூட்டும் 
செல்வாக்கை முயன்று செயல்படுத்துகின்றன . நீட்டுமறிவினை களை 
மிகைப்படுத்துவதற்கு இட்டுச் செல்லுகின்றன . அப்பொழுது 
முகுளத்தின் கோடி 
கோடி நீட்டு தசை 

( விறைப்பு ) எழுகின்றது . 
ஏனென்றால் நீட்டு மறிவினை வளைவுகளில் உடன்பாடான 
பின்னோக்கி ஊட்டமளித்தல் ஏற்படுகின்றது . அதனுடைய 
தொடர்பிலிருந்து தசைநாரைத் துண்டிப்பதின் மூலம் இது 
குறுக்கிட்டுத் தடுக்கப்படுகின்றது . அதனால் நீட்டுதசை அல்லது 
விறைப்பு உடனே மறைந்துபோகின்றது . ஏனென்றால் தசைநார் 
சுருக்கத்தினால் நீட்டு புகுவாய்கள் அதன் பிறகு தூண்டப்படப் 
போவதில்லை . இயல்பு நிலையிலுள்ள மிருகங்களில் இந்த மிகைப் 
படுத்தப்பட்ட உடன்பாடான 

பின்னோக்கி ஊட்டமளித்தல் 


458 


உடற்கூற்று உளவியல் 


ஏற்படுவதில்லை . ஏனென்றால் உயர்ந்த நரம்பு மையங்களிலிருந்து 
தடைக்கட்டு விளைபயன்கள் வருகின்றன . 


தோற்றப்பாங்கு மறிவினைகள் 

தோற்றப்பாங்கை ( Posture ) நிலை நாட்டும் பண்புக் கூறுகள் 
பற்றி ஏராளமான ஆராய்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன . 
பெரும்பாலான ஆராய்ச்சிகள் மிருகங்களின்மீது தான் நடத்தப் 
பட்டிருக்கின்றன . 

பூனைகள் 

பெரிதும் உபயோகப்பட்டிருக் 
கின்றன . ஆனால் அந்த முடிவுகள் அனைத்தையும் மனிதனிடம் 
ஏற்றமுடியாது . பூனையைவிட மனிதனிடத்தில் தாழ்ந்த இயக்க 
மையத்தின் மீது நரம்பு மண்டலத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக் 
கின்றது என்று இருட்டடியாக ஊகிக்கலாம் . குரங்குகளை 
ஆராய்ச்சி செய்து பெற்ற முடிவுகளைக் கொண்டு இவ்வாறு 
கூறலாம் . மறிவினைகள் காணப்படுகின்றன . ஆனால் அவைகள் 
அவ்வளவு செயல் திறமை வாய்ந்தவைகளல்ல . சரிநுட்பமான 
இணக்கத்தை அவைகள் அனுமதிப்பதில்லை . சில முக்கியமான 
மறிவினைகளை இங்கு விமரிசனம் செய்யலாம் . 


ஒரு மிருகம் முகுளத்தின் கோடி நீட்டு தசையை வெளிப் 
படுத்தினாலும் நரம்புத் தண்டின் மேல்முனை தண்டுவடத்தோடு 
தொடர்புகொண்டிருந்தால் தான் அந்த மிருகம் தன்னைப் பாது 
காத்துக்கொள்ள முடியும் . பரிசோதனையாளர் உயிரியின் 
தலையைத் திருப்பினாலும் , தூக்கினாலும் அழுத்தினாலும் தோற்றப் 
பாங்கில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன . இந்த விளைவுகள் அகச் 
செவியிலும் கழுத்துத் தசைநாரிலும் உள்ள புகுவாய்களிலிருந்து 
எழுகின்ற மறிவினைகளிலிருந்து ஏற்படுகின்றன . 

தலை ஒரு பக்கம் திருப்பப்பட்ட பொழுது அந்தப் பக்கத்தில் 
நீட்டுதசை அசைப்பு அதிகரிக்கின்றது . மறுபக்கம் குறைகின்றது . 
தலை தூக்கப்பட்டபொழுது முன்னங்கால்கள் நீட்டப்படுகின்றன . 
பின்னங்கால்கள் வளைகின்றன . தலையை அழுத்தும் பொழுது 
விளைவுகள் இதற்கு மாறாக இருக்கின்றன . இந்த மறிவினைகள் 
முழு உடல் நடவடிக்கைகளின் பயனுள்ள பகுதிகளாகக் கருதப் 
படுகின்றன . பூனைகளிடம் காணப்பட்ட இந்த மறிவினைகளை 
மனிதர்களிடத்திலும் காணலாம் . 


நேரான மறிவினைகளும் ( Righting reflexes ) தோற்றப்பாங்கு 
மறிவினைகள் தான் . நேரான மறிவினைகள் ஒரு மிருகத்தைச் 
செங்குத்தான நிலையில் மீண்டும் வைக்கின்ற . மைய மூளை 
சரியான நிலையிலிருந்தால் ஒரு மிருகம் நேரான மறிவினைகளை 


. 


மறிவினை நடத்தை 


459 


வெளிப்படுத்துகின்றது . ஒரு பூனையின் பின்னங்கால்களைப் பிடித் 
துக் கொண்டு தலைகீழாக அதைத் தொங்கவிடுங்கள் . பிறகு கால் 
களை விட்டுவிடுங்கள் . என்ன நடைபெறுகிறது என்று பாருங்கள் . 
அது எவ்வாறு அதனுடைய கால்களினால் தரையில் குதிக்கின்றது 
என்று பாருங்கள் . மிகவும் கவனமாகப் பார்ப்போமானால் தலை 
முதலில் திரும்புவதையும் , பிறகு உடல் பகுதியும் , பிறகு பின் 
உடல் பகுதியும் திரும்புவதைக் காணலாம் . இந்த மறிவினைகள் 
மைய மூளையைச் சார்ந்திருக்கின்றன . அம் மிருகத்தின் அகச் 
செவிகள் அழிக்கப்பட்டுவிட்டால் அம் மிருகம் அதனுடைய 
முதுகின் மேல் விழுகின்றது . ஆனால் கண்சார்ந்த மறிவினைகள் 
துலங்குமானால் இது நடைபெறாமலிருக்கலாம் . ஆனால் மனித 
னிடத்தில் கண் அவனுடைய தோற்றப்பாங்கை நிலைநாட்டுவதில் 
முக்கிய பங்கேற்கின்றது . அகச்செவியின் செயல் முறைகள் 
அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை . 


சரியான இடத்தில் வைத்தலும் தத்துதலும் ( Placing and 
Hopping ) உயர்ந்த மட்ட தோற்றப்பாங்கு மறிவினைகளாகக் 
கருதப்படுகின்றன . இந்த மறிவினைகள் பெருமூளைப் புறணியினால் 
தோற்றுவிக்கப்படுகின்றன . மேல் தோல் உரிக்கப்பட்ட மிருகத் 
தினிடம் இம் மறிவினைகள் தோன்றுவதில்லை . நின்று கொண்டிருக் 
கின்ற பூனையைப் பக்கவாட்டில் தள்ளினால் அது தத்தல் துலங்கலின் 
மூலம் சமநிலையைத் தொடர்ந்து கைக்கொள்ளுகின்றது . தத்தல் 
அசைவுகளில் நன்கு கால்களையும் வளைத்தும் நீட்டியும் சமநிலையை 
கைக் 

கொண்டிருக்கின்றது . இந்த மறிவினை கள் தசைநார் 
இயக்கப் புகுவாய்த் தூண்டல்களுக்கு புறணிப் சார்ந்த சிக்கலான 
அமைப்பையுடைய எதிர்வினைகளைச் சுட்டிக் காட்டுவதாக இருக் 


கின்றன . 


சரியான இடத்தில் வைத்தல் பல அமைப்புகளைக் கொண் 
டிருக்கின்றது . இதை ஓர் எடுத்துக்காட்டு மூலம் விளக்கலாம் . 
கண்கள் கட்டப்பட்ட ஒரு பூனையை இடைநிலையாகப் பிடித்துக் 
கொண்டு ஒரு மேஜையின் முனைக்கு எதிராக அதனுடைய 
முன்னங்கால்களைக் கொண்டு செல்லவும் . இயல்பு நிலையிலுள்ள 
பூனை மேஜையின் மீது இரண்டு முன்னங்கால்களையும் சரியான 
இடத்தில் வைக்கின்றது . இந்தத் துலங்கல்கள் பெருமூளைப் 
புறணியைச் சார்ந்திருக்கின்றன . 


20. தானியங்கு நரம்பு மண்டலம் 


நரம்பு மண்டலத்தைப் பற்றி முன்பே ஓர் அத்தியாயத்தில் 
குறிப்பிட்டிருந்தோம் . அங்கு நாம் விளக்கமாகக் கண்டது மைய 
நரம்பு மண்டலத்தைப் பற்றியும் அதனுடைய அமைப்பும் 
இயக்கமும் பற்றியதாகும் . இங்கு மற்றொரு முக்கியமான நரம்பு 
மண்டலத்தைப் பற்றிக் கவனிப்போம் . உடலின் செயல்முறை 
களின் ஒருமைப்பாட்டுக்கு இது மிகவும் முக்கியமான நரம்பு 
மண்டலமாகக் கருதப்படுகின்றது . அது தானியங்கு நரம்பு 
மண்டலமாகும் ( Autonomic nervous system ) . இது மேற்பரப்பு 
நரம்பு மண்டலத்தின் ( Peripheral somatic nervous system ) 
வேற்றுமையான ஒரு பகுதியாகும் . அது ஓர் இயக்க நரம்பு 
மண்டலமேயாகும் . இது சில தனித்தன்மையான அமைப்பு 
களையும் செயல்முறைகளையும் கொடுக்க வேண்டியிருக்கின்றது . 


என்று 


முன்பு ஓர் அத்தியாயத்தில் நாளமிலாச் சுரப்பிகளைப் பற்றி 
விரிவாகக் கண்டோம் . நாளமிலாச் சுரப்பி மண்டலம் விரிவான 
இரசாயன ஒருமைப்பாட்டைக் கொண்டிருக்கின்றது 
கண்டோம் . மாங்காய்ச் சுரப்பியின் மையங்களும் ( Adrenal 
medulla ) கணையச் சுரப்பியும் ( pancreas ) அவைகளின் சுரப்பி 
நீர்களின் செயல்முறைகளுக்காகத் தானியங்கு நரம்பு மண்டலத் 
தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன என்றும் கண்டோம் . 
ஆனால் இவைகளில் மாங்காய் சுரப்பியின் மையங்கள் தானியங்கு 
நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றது . மேலும் 
தானியங்கு நரம்பு மண்டலம் நாளமிலாச் சுரப்பி மண்டலத் 
தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கின்றது . பெரும் 
பாலான உள்ளார்ந்த செயல்முறைகளும் உடல் சமநிலையைப் 
பேணுதலும் இந்த இரண்டு மண்டலங்களும் சேர்ந்து தான் 
ஒழுங்குபடுத்துகின்றன . 


நாளமிலாச் சுரப்பி மண்டலமும் தானியங்கு நரம்பு மண்டல 
மும் தொடர்பு கொண்டொழுகுவது பற்றி 

வெவ்வேறு 
கருத்துகள் நிலவுகின்றன . ஒரு கருத்துப்படி நாள மிலாச் சுரப்பி 
மண்டலம் தானியங்கு நரம்பு மண்டலத்தின் துணைக் கருவியாகச் 
செயல்படுகின்றது . மற்றொரு கருத்து , நாளமிலாச் சுரப்பி 


தானியங்கு நரம்பு மண்டலம் 


461 


மண்டலம் தானியங்கு நரம்பு மண்டலத்தைக் கட்டுப்படுத்து 
கிறது என்பதாகும் . 


வரையறை 


தானியங்கு நரம்பு மண்டலம் உட்கிட உறுப்புகள் சார்ந்த 
இயக்க மண்டலமாகும் . மேற்பரப்பு நரம்பு மண்டலத்தின் 
இயக்க நரம்பிழைகளாலாகியிருக்கின்றது இது தானியங்கு 
நரம்பு மண்டலம் நீண்ட பட்டை தசைநார்களுக்குச் செல்லும் 
இயக்க நரம்பிழைகனிலிருந்து வேறுபடுகின்றது . அமைப்பிலும் 
செயல்முறையிலும் இவைகள் வேறுபடுகின்றன . தானியங்கு 
நரம்பு மண்டலம் சில சமயங்களில் உணர்ச்சியை ஊக்குவிக்கின்ற 
நரம்பு மண்டலம் ( Vegetative nervous system ) என்று கூறப்படு 
கின்றது . 

இது மூளைக்கும் தண்டுவடத்திற்கும் வெளியிலிருக் 
கின்றது . ஆனால் இதைக் கட்டுப்படுத்துகின்ற நரம்பு மையங்கள் 
முகுளத்திலும் , ஹைப்போதாலமஸிலும் காணப்படுகின்றன. 
மேலும் புறணியும் இதில் செல்வாக்குக் கொண்டிருக்கின்றது . 


தானியங்கு நரம்பு மண்டலத்தைப் பற்றி நாம் அறிந்து 
கொண்டு வரும்பொழுது மூன்று வகையான மேற்பரப்பு நரம்பு 
களைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது . அவைகள் 
எல்லாம் மைய நரம்பு மண்டலத்தின் புறக்காவல் அரண்களாக 
இருக்கின்றன . அவைகளில் முதலாவது , புலனுணர்ச்சி சார்ந்த 
அல்லது 

உள்நோக்கிச் செல்லுகின்ற நரம்பிழைகளாகும் . 
இரண்டாவது , இயக்க அல்லது வெளிச்செல்லும் நரம்பிழை 
களாகும் . இவைகள் பட்டைத் தசைநார்களைத் தூண்டி 
ஊக்குவிக்கின்றன . மூன்றாவது தானியங்கு நரம்பு மண்டலத்தின் 
நரம்பிழைகளாகும் . இவை மென்மைத் தசைநார்களையும் 
சுரப்பிகளையுய் தூண்டி ஊக்குவிக்கின்றன . இவைகள் ஒரு தனிச் 
சிறப்பான குணத்தைப் பெற்றிருக்கின்றன . அவை தண்டுவடத் 
திற்கும் அவை தூண்டி ஊக்குவிக்கின்ற உறுப்புகளுக்குமிடையில் 
நரம்பணுக்களில் கூடுகின்றன . எனவே மேற்பரப்பு தானியங்கு 
நரம்பிழைகள் இரண்டு வகைகளாகும் . அவை முன் நரம்பணு 
சார்ந்ததென்றும் ( Preganglionic ) 

( Preganglionic ) . பின் நரம்பணு சார்ந்த 
தென்றும் ( Postganglionic ) கூறப்படுகின்றன . முன் நரம்பணு 
சார்ந்ததென்று கூறப்படுபவை மைய நரம்பு மண்டலத்திலிருந்து 
செல்லும் தானியங்கு நரம்பு மண்டல நரம்பு நார்களாகும் . பின் 
நரம்பணு சார்ந்ததென்று கூறப்படுபவை உயிரணுக் குழுக்களில் 
தோன்றும் தானியங்கு நரம்பு மண்டல நரம்பிழைகளாகும் . 
எனவே மேற்பரப்பு தானியங்கு நரம்பிழைகள் சிறிது வேற்றுமை 


462 


உடற்கூற்று உளவியல் 


யான குணப்பண்புகளுடன் இரண்டு வகைகளாகப் பிரிக்கப்பட 
முடியும் , 


முதல் வகை தண்டுவடத்தின் திரிகம் ( Sacrel ) பரப்பிடத்தி 
லிருந்து செல்லுகின்ற நரம்பிழைகளும் முகுளத்தை விட்டுச் 
செல்லுகின்ற நரம்பிழைகளும் ஆகும் . அவை நீண்ட முன் 
நரம்பணு சார்ந்த செயல்முறைகளைக் கொண்டிருக்கின்றன . 
கூடல்வாயின் புள்ளி தசைநாருக்கு மிகவும் அருகிலிருக்கின்றது . 
அது தூண்டி ஊக்குவிக்கப்படுகின்றது . மொத்தமாக உடலமைப் 
பியல் முறைப்படி இது முகுளம்- திரிகம் நரம்பு மண்டலம் 
( Cranio - sacrel system ) என்று கூறப்படுகின்றது . இரண்டாவது 
வகை தண்டுவடத்தின் மையப்பகுதியை விட்டுச் செல்லுகின்ற 
நரம்பிழைகளாகும் . அவைகள் குட்டையான முன் நரம்பணு 
சார்ந்த நரம்பிழைகளைக் கொண்டிருக்கின்றன . இந்த நரம் 
பிழைகள் தண்டுவடத்திற்கருகில் பின் நரம்பணு சார்ந்த நரம் 
பணுக்களோடு கூடுகின்றன . உடலமைப்பியல் முறைப்படி இது 
மார்பு -இடுப்பு நரம்பு மண்டலம் ( Thoracico - lumber system ) 
என்று கூறப்படுகின்றது . இதனுடைய நரம்பணுக்கள் விரிந்து 
செல்லும் பல நரம்பிழைகளினால் இடை இணைப்புச் செய்யப்பட் 
டிருக்கின்றன . அதனால் தண்டுவடத்தின் இருபுறமும் சங்கிலி 
போன்ற தொடர் அமைப்பு ஏற்பட்டிருக்கின்றது . 
அமைப்பு ஒத்துணர்வு நரம்பணுச் சங்கிலி ( Sympatheticga 
nglionic chain ) என்று கூறப்படுகின்றது . 


மார்பு இடுப்பு நரம்பணுக்களின் இடையிணைப்பு நரம்பிழைகள் 
நடத்தை புரிந்து கொள்ளுவதற்கு மிகவும் முக்கியமானவை 
களாக இருக்கன்றன . உடலமைப்பியலைப் புரிந்து கொள் 
வதற்குத் தொடங்கிய காலத்தில் முகுளம்- திரிகம் நரம்பு 
மண்டலத்தை விட மார்பு - இடுப்பு மண்டல நரம்பணுக்கள் 
கவனத்தை மிகவும் அதிகமாகக் கவர்ந்திருக்கின்றன . மார்பு 
இடுப்பு மண்டலம் ஒரு தனி அலகாகச் செயல்படுகின்றது . 
உடலமைப்பியல்படி இடையிணைப்புக் கொண்டிருப்பதால் 
அதனுடைய நடவடிக்கையினாலேயே ஹார்மோனைச் சுரக்கச் 
செய்கின்றது . மாங்காய் சுரப்பி நீரை ( Epinephrine ) இது சுரக்கச் 
செய்கின்றது . 

அதனுடைய அலகு சார்ந்த செயல் எளிதாக்கப் 
படுகின்றது . அதனால் இது ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் 
( Sympathetic nervous system ) என்று கூறப்படுகின்றது . இந்த 
மண்டலம் தூண்டப்படுவதினால் ஒன்றோடு ஒன்று ஒத்துணர்வு 
கொண்டு பல உறுப்புகள் செயல் முறைக்குக் கொண்டு வரப்படு 
கின்றன . தண்டுவடத்தின் இரு முடிவுகளிலும் ஒத்துணர்வு நரம்பு 


தானியங்கு நரம்பு மண்டலம் 


463 ) 


மண்டலத்தைச் சுற்றிலும் முகுளம் - திரிகம் மண்டலம் படிந்து 
கிடப்பதால் அதை ஒத்துணரா நரம்பு மண்டலம் ( Para sympathe 
tic nervous system ) என்று கூறுவது இயல்பாகிவிடுகின்றது . 
எனவே தானியங்கு நரம்பு மண்டலம் இவ்வாறு ஒத்துணர்வு 
நரம்பு மண்டலம் என்றும் ஒத்துணரா நரம்பு மண்டலம் என்றும் 
இரு பெரும் பிரிவுகளாக அமைந்திருக்கின்றது . ( படம் 20 • 1 ) 


ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் 

ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் ( Sympathetic nervous 
System ) என்று இங்கு நாம் குறிப்பிடுவது மார்பு - இடுப்பு நரம்பு 
மண்டலம் ( Thoracico -lumber system ) என்று மேலே நாம் 
குறிப்பிட்டதேயாகும் . இந்த நரம்பு மண்டலத்தின் முன் நரம்பணு 
சார்ந்த நரம்பிழைகளின் உயிரணுவுடல்கள் தண்டுவடத்தினுள் 
படிந்து கிடக்கின்றன . அவைகளின் ஆக்சன்கள் மையிலின் உறை 
யிடப்பட்டு ( Myelinated ) தண்டுவட நரம்புகளின் வழியாக 
தண்டுவடத்தை விட்டுச் செல்லுகின்றன . ஒத்துணர்வு நரம்பணுக் 
களில் முன் நரம்பணு சார்ந்த ஆக்சன்கள் மையிலின் உறை 
யிடப்படாத 

பின் நரம்பணு சார்ந்த உயிரணுக்களோடு 
கூடுகின்றன . சில ஒத்துணர்வு நரம்பணுக்கள் . இடையிணைப்புச் 
சங்கிலியாகக் கிடக்கின்றன . இந்தச் சங்கிலி இணைக்கப்பட்ட 
முதுகெலும்பின் நெடுகப் படிந்து கிடக்கின்றது . மேலும் கழுத்து , 
தலைவரையிலும் நீண்டு செல்லுகின்றது . இந்தச் சங்கிலித் 
தொடரை ஒத்துணர்வு சங்கிலி நரம்பணுக்கள் ( Sympathetic 
chain ganglia ) என்று கூறப்படுகின்றது . 

முன் நரம்பணு சார்ந்த இழைகள் குட்டையானவை . தண்டு 
வடத்திலிருந்து நரம்பணுக்கருகில் ( Ganglia ) செல்லுகின்றன . 
பின் நரம்பணு சார்ந்த இழைகள் நீளமானவை . அவை நரம்பணு 
களிலிருந்து இயக்குவாய்கள் வரையில் செல்லுகின்றன . முன் 
நரம்பணு சார்ந்த இழைகள் பரவலான முறையில் பல பின் 
நரம்பணு சார்ந்த உயிரணுக்களோடு இடையிணைப்புக் 
கொண்டிருக்கின்றன . இவ்விதமான ஏற்பாட்டின் பொருள் என்ன 
வென்றால் ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் பரவலான முறையில் 
துலங்குவதற்கு 

சார்பாக இணைக்கப்பட்டிருக்கின்றது 
என்பதாகும் . முன் நரம்பணுசார்ந்த இழைகள் சில கிளர்ச்சி 
யூட்டப்பட்டால் பல பின் நரம்பணு சார்ந்த இழைகளும் இயக்கு 
வாய்களும் துலங்குகின்றன . இந்த நரம்பு மண்டலத்தின் 
அமைப்பும் செயல்முறையும் இவ்வாறு இருந்தாலும் பரின 

ணாம 
வளர்ச்சியில் மிகவும் பின்னால் இது வளர்ச்சியடைந்தது என்று 
கூறுகின்றனர் . 


உடல் 


464 


உடற்கூற்று உளவியல் 


13 


15 


20 


21 


V 


படம் 20.1 தானியங்கு நரம்பு மண்டலம் 
1 , 3. ஒத்துணரா நரம்பு மண்டலம் 
2 , 4. ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் 

5. மார் --இடுப்பு நரம்பு மண்டலம் 

6.7. முகுளம் - திரிகம் நரம்பு மண்டலம் 
மைய நரம்பு மண்டலம் 

9. கண் 
10. உமிழ்நீர்ச் சுரப்பி 

11. மயிர் 
வியர்வைச் சுரப்பி 

13. மேற்போக்கான குருதிக்குழாய் 
14. இருதயம் 

15. வயிறு 
16. மாங்காய் சுரப்பியின் மையங்கள் 17 உள் உறுப்புக் குறுதிக் குழாய் 
18 . சிறு குடல் 

19 . கணையச் சுரப்பிகள் 
20. மூத்திரப்பை 

21. பெருங்குடல் 
22. பிறப்புக்குரிய குருதிக் குழாய் 


தானியங்கு நரம்பு மண்டலம் 


465 


என்று 


ஒத்துணரா நரம்பு மண்டலம் 

ஒத்துணரா நரம்பு மண்டலம் ( Para - sympathetic nervous 
system ) முகுளம் - திரிகம் மண்டலம் ( Cranio - sacral system ) 

குறிப்பிட்டதாகும் . ஒத்துணரா நரம்பு மண்டலம் 
மையிலின் உறையிடப்பட்ட முன் நரம்பணுசார்ந்த இழைகளைக் 
கொண்டதாக இருக்கின்றது . உறையிடப்படாத முன் நரம்பணு 
சார்ந்த இழைகளையும் கொண்டதாக இருக்கின்றது . இந்த 
நரம்பு மண்டலத்தின் முன் நரம்பணு சார்ந்த இழைகள் 
மூளையிலிருந்து வெளிப்படுகின்றன . மூளையிலிருந்து செல்லும் 
நரம்புகளிலும் தண்டுவட நரம்புகளில் திரிகம் வடத்திலிருந்தும் 
அவைகள் கிளம்புகின்றன . 


ஒத்துணரா நரம்பு மண்டல நரம்பணுக்கள் , ஒத்துணரா 
நரம்பு மண்டலத்தினால் தூண்டி ஊக்குவிக்கப்படுகின்ற உறுப்பு 
களுக்கருகில் படிந்து கிடக்கின்றன . அதனால் முன் நரம்பணு 
சார்ந்த இழைகள் நீளமாக இருக்கின்றன . மூளை அல்லது தண்டு 
வடத்திலிருந்து தூண்டப்படுகின்ற உறுப்பு வரையிலும் செல்லு 
கின்றன . பின் நரம்பணு சார்ந்த இழைகள் குட்டையாக 
இருக்கின்றன. அதனால் அவைகள் நரம்பணுக்களிலிருந்து 
அண்மையிலுள்ள மென்மைத் தசை நார்களுக்கும் , சுரப்பிகளுக்கும் 
செல்லுகின்றன . உண்மையில் முன் நரம்பணு சார்ந்த நரம்பணுக் 
களும் பின் நரம்பணு சார்ந்த நரம்பணுக்களும் கிட்டத்தட்ட 
நெருக்கமான தொடர்பை அவைகளிடையே 

கொண்டிருக் 
கின்றன . ஆனாலும் அவைகளுக்கிடையில் உள்ள தொடர்பில் 
நரம்பணுக்களின் இடையிணைப்புக் கிடையாது . 

. 

ஒத்துணரா 
நரம்பு மண்டலம் வேறுபட்ட முறையில் எதிர்வினை புரிவதற்காக 
அமைக்கப்பட்டிருக்கின்றது . 


ஒத்துணரா நரம்பு மண்டலம் எளிய உயிரணுக்களின் தானே 
இயங்கும் நடவடிக்கைகளின் படிப்படியான தனிமைத் திறமை 
பெறும் செயல் முறையைக் காட்டுகின்றது . உயிரணுவை உண் 
டாக்கும் உயிர்ப்பொருள் மாறுபாட்டின் செயல்முறை உள்ளடங்கி 
யிருக்கின்றது . ஓரணு 

உயிரி ஈடுபட்டுள்ள நடவடிக்கைகள் 
எல்லாம் ஆற்றலைச் சேமிக்கும்பொருட்டு இயக்கப்படுகின்றன 
அல்லது திசுக்கள் பழுதுபட்டால் உயிரி அதை மீட்டும் பொருட்டு 
இயக்கப்படுகின்றன . இந்தச் செயல் முறைகள் எல்லாம் 
ஒத்துணரா நரம்பு மண்டலத்தினால் தொடர்புபடுத்தப்படு 
கின்றன . இந்த வகையான செயல்முறைகள் உயிர் வாழ்க்கைக்கு 
இன்றியமையாதவைகளாக இருக்கின்றன . 

உடற் -30 


466 


உடற்கூற்று உளவியல் 


தானியங்கு நரம்பு மண்டலத்தின் குணவியல்புகள் 

இங்கு நாம் முக்கியமாகக் கவனிக்கப்போவது தானியங்கு 
நரம்பு மண்டலம் ஈடுபட்டுள்ள இரசாயன அல்லது இயைபியல் 
செயல் முறைகளாகும் . தானியங்கு நரம்பு மண்டலத்தின் எல்லா 
நரம்பிழைகளுமே 

அவைகளின் கடைக்கோடி 

முனைகளில் 
இரசாயனப் பொருள்களை வெளிவிடுகின்றன . அவைகளால் 
தூண்டப்படுகின்ற உறுப்புகள் இந்த இரசாயனப் பொருள் 
களுக்கு எதிர்வினை புரிகின்றன . ஆனால் ஒத்துணர்வு நரம்பு 
மண்டலமும் ஒத்துணரா நரம்பு மண்டலமும் செயல் முறையில் 
வேறுபடுகின்றன . இரண்டும் எதிரிடையான செயல் முறைகளைக் 
கொண்டிருக்கின்றன . அதாவது , உள்ளுறுப்புகளில் ஏற்படுத்தும் 
விளைவுகளில் எதிரிடையான இயல்புகளைக் கொண்டிருக்கின்றன . 


முகுளம் - திரிகம் மண்டலத்தின் நரம்பிழைகள் இழை 
மூலத்தின் இரசாயனப் பொருளுக்கு ( Acetylcholine ) எதிர்வினை 
புரிகின்றன . அவை ஒரே மாதிரியான இரசாயனப் பொருள்களை 
வெளியிடுகின்றன . எனவே , குருதியிலுள்ள அந்த இரசாயனப் 
பொருள்கள் ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் நடவடிக்கையைப் 
போன்றே செயல்புரிகின்றன . இந்தக் குழுவைச் சார்ந்த பெரும் 
நரம்புகளில் ஒன்று அதாவது , மண்டையோட்டைச் சார்ந்த நரம்பு 
களில் ஒன்று கணையச் சுரப்பியின் உள் உயிரணுக்களிலிருந்து 
( Islet cells ) கணையச் சுரப்பி நீரை வெளிப்படுத்துவதற்குத் தூண்டு 
கின்றது . அது திரும்பவும் ஒத்துணரா நரம்பு மண்டலத்தினால் 
தூண்டி ஊக்குவிக்கப்பட்ட உறுப்புகளின் துலங்கல்களை 
எளிதாகும்படிச் செய்கின்றது . 


இதேபோன்று ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் இழை 
களும் அவைகளின் கடைக்கோடி முனைகளில் இரசாயனப் 
பொருள்களை வெளியிடுகின்றன . இந்த நரம்பு மண்டலத்தின் 
முன் நரம்பணு சார்ந்த இழைகள் எதிர்வினை புரிந்து இழை 
மூலத்தின் இரசாயனப் 

பொருளை வெளியிட்டு எதிர்வினை 
புரிந்தாலும் பின் நரம்பணுக்களின் இழைகள் பெரும்பகுதி 
மற்றோர் இரசாயனப் பொருளை வெளியிடுகின்றன . 
மாங்காய் சுரப்பியின் மையங்கள் ( Adrenal medulla ) சுரக்கின்ற 
மாங்காய் சுரப்பி நீரைப் போன்றிருக்கின்றது . இந்த இரசாயனப் 
பொருள் ஒத்துணர்வு சுரப்பி நீர் ( Sympathin ) என்று கூறப்படு 
கின்றது . இதில் இரண்டு அமைப்புகளிருக்கின்றன . ஒன்று , 
கிளர்ச்சியூட்டக்கூடியது . மற்றொன்று , தடைக்கட்டு செய்யக் 
கூடியது . அவைகள் இரண்டு பெயர்களில் வழங்கப்பட்டு 


தானியங்கு நரம்பு மண்டலம் 


467 


வருகின்றன . முதலாவது , கிளர்ச்சி ஒத்துணர்வு சுரப்பி நீர் 
( Excitatory sympathin ) , இரண்டாவது தடைக்கட்டு ஒத்துணர்வு 
சுரப்பி நீர் ( Inhibitory sympathin ) என்பன . 


ஒத்துணர்வு நரம்பிழைகளால் தூண்டப்பட்ட எல்லா 
உறுப்புகளுமே குருதியோட்டத்தில் மாங்காய் சுரப்பி நீருக்கோ 
( Epinephrine ) அல் - மாங்காய் சுரப்பி நீருக்கோ எதிர்வினை 
புரிகின்றன . இந்தக் குழு நரம்புகளிலும் மூளை உறுப்புகளிலும் 
உடலமைப்பியல் முறைப்படியும் இரசாயன குணவியல்புகளின்படி 
யும் ஒருங்கிணைந்த ஒருமைப்பாட்டுச் செயலுக்கான சாத்தியக் 
கூறுகளிருக்கின்றன என்பதைக் காணலாம் . எனவே , இந்த 
அமைப்பை ஒத்துணர்வு மாங்காய்சுரப்பியமைப்பு ( Sympathetico 
adrenal system ) என்று கூறினாலும் 

கூறினாலும் பொருத்தமுடையதாக 
இருக்கின்றது . 


ஒத்துணர்வு நரம்புமண்டலத்தின் செயல்முறைகள் 

தானியங்கு நரம்பு மண்டலத்தின் ஒரு கிளையாக ஒத்துணர்வு 
நரம்பு மண்டலமிருக்கின்றது . அதனுடைய நடத்தையைப் 
பற்றி நாம் அறிகின்றபோது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை 
துணையாகக் 

கொண்டு அறிவது மிகவும் பயனுடையதாக 
இருக்கலாம் . ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் மிகவும் சம்பந்தப் 
பட்ட நடத்தை மனவெழுச்சி நடத்தையாகும் . அச்சம் , 
கோபம் முதலிய மனவெழுச்சிகளுக்கடியில் தானியங்கு நரம்பு 
மண்டலம் - குறிப்பாக ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் செயல்படு 
கின்றது . அச்சம்கொள்ளும்போது ஒரு மனிதன் எவ்விதமான 
உணர்ச்சியைப் பெறுகின்றான் என்று காணலாம் . அதேபோன்று 
கடுமையான கோபம் கொண்டிருக்கும்போது 

எவ்விதமாக 
அவன் உணருகின்றான் என்றும் காணலாம் . 


ஒருவன் அச்சம் கொள்ளும் போது உடலில் மாற்றங்கள் பல 
ஏற்படுகின்றன . அவனுடைய நா வறண்டுபோகின்றது ; கண் 
மணிகள் விரிகின்றன ; இருதயம் பலமாக அடித்துக் கொள்ளு 
கின்றது ; வேகமாக ஓடுகின்றது ; கைகளும் கால்களும் குளிர்ந்து 
போகின்றன ; 

மட்டுமீறிய வியர்வை அவைகளில் தோன்று 
கின்றது . செரிமானச் செயல்முறை நின்று போகின்றது , மேலும் 
பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன . ஒத்துணர்வு மாங்காய் சுரப்பி 
நீரின் விளைவுகளைப்பற்றி விவரித்துக் கூறுவதற்கு அச்சம் ஒரு 
சிறந்த உதாரண மனவெழுச்சியாக அமைகின்றது . ஆனால் 
இவைகளில் பெரும்பாலான செயல்முறைகளை மாங்காய் சுரப்பி 
நீரை ஊசிமூலம் உடலில் செலுத்தி உண்டாக்கிக் காட்டலாம் . 


468 


உடற்கூற்று உளவியல் 


ஆனாலும் ஒத்துணர்வு நரம்பிழைகளால் தூண்டி ஊக்குவிக்கப் 
பட்ட அளவுக்கு வியர்த்தலை அது ஏற்படுத்த முடியாது . 
ஏனென்றால் , வியர்வைச் சுரப்பிகளைத் தூண்டுகின்ற பெரும் 
பாலான நரம்பிழைகள் இழைமூல இரசாயன விளைவைக் 
( Cholinergic) கொண்டிருக்கின்றன . மேலும் பெரும்பாலான 
வியர்வைச் சுரப்பிகள் மாங்காய் சுரப்பி நீர் போன்ற விளைவைக் 
கொண்டுள்ள இரசாயனப் பொருள்களுக்குக் ( Adrenergic subst 
ances ) கூருணர்ச்சி கொள்வதில்லை . எனவே ஒத்துணர்வு 
மாங்காய் சுரப்பிச் செயல்முறைகள் தான் உண்மையான 
களைக் கொண்டிருக்கின்றன . 


விளைவு 


அச்சத்தினால் ஏற்படுகின்ற உடல் மாற்றங்களைப்பற்றி மேலே 
குறிப்பிட்டோம் . நா ஏன் வறண்டு போகின்றது ? ஏனென்றால் 
உமிழ்நீர் குறைவாகச் சுரக்கின்றது , அதுவும் பசை போன்றிருக் 
கின்றது . கண்மணிகள் அகல விரிகின்றன . கருவிழிப் படலத்தின் 
வட்டமான மென்மைத் தசைநார்கள் தடைக் கட்டுக்குள்ளாவ 
தாலும் ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் கட்டுப்பாட்டிலுள்ள 
ஒளிக்கதிர் தசைநார்களின் சுருக்கத்தினாலும் கண்மணிகள் 
அகல விரிகின்றன . இருதயத்தின் வீதம் 

வீதம் அதிகரிக்கின்றது . 
ஓர் அடித்தலுக்கு ஏற்படுகின்ற விளைவும் அதிகரிக்கின்றது . 
உடலின் பெரும்பாலான பகுதிகளில் மேற்பரப்பு 

குருதிக் 
குழாய்கள் சுருங்குகின்றன . அதனால் குருதியழுத்தம் அதிகரிக் 
கின்றது . 

குருதி தசைநார்களுக்குச் செலுத்தப்படுகின்றது ; 
மேற்பரப்புக் குருதிக் குழாய்ச் சுருக்கம் ( Vasoconstriction ) 
அச்சம் 

கொண்ட மனிதனை வெளுப்பாக்குகின்றது . தோல் 
குளிர்ந்து போகின்றது . 


வியர்வை அதிகரித்தல் பெரும்பாலும் உள்ளங் கைகளில் 
ஏற்படுகின்றது . பாதங்களிலும் , அக்குள்களிலும் , இடுப்பிலும் , 
மேல் உதட்டிலும் , நெற்றியிலும் வியர்வை சுரக்கின்றது . இந்தப் 
பகுதிகள் மனவெழுச்சிக்கான வியர்த்தல் பரப்புகளாகும் . இந்தப் 
பரப்புகள் தட்ப வெப்பத்தின் உயர்வினால் வியர்க்கும் பரப்பு 
களிலிருந்து வேறுபட்டவைகளாகும் . இவ்விதமாக வியர்த்தல் 
செயல்முறையில் ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் எப்பொழுதும் 
ஓர் அலகாகச் செயல்படுவதில்லை . 


ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் மற்றொரு செயல்முறை 
மயிர் சிலிர்க்கச் செய்தலாகும் ( Pilomotor response ) . தோலின் 
சிலிர்ப்பு நிலை ( Goose - flesh ) என்றும் நாம் அதைக் கூறுகின்றோம் . 
மயிர்கள் விறைத்து செங்குத்தாக நிற்கின்ற நிலையாகும் இது . 
இது அச்சத்தின்போது நிகழ்கின்றது . நம்முடைய உடல் குளிர்ந் 


தானியங்கு நரம்பு மண்டலம் 


469 


திருக்கும்பொழுதும் இது பெரிதும் நடைபெறுகின்றது . அச்சத் 
தின்போது ஏற்படும் மற்ற விளைவுகளும் உடலில் மாற்றங்களை 
ஏற்படுத்துகின்றன . மாங்காய் சுரப்பி நீர் அதிகமாகச் சுரக் 
கின்றது . ஈரலிலிருந்து குருதிச் சர்க்கரையை உடனடியாக 
வெளியிடச் செய்கின்றது . அதைக் குருதியோட்டத்தில் ஓடச் 
செய்து பெரும்பாலான ஒத்துணர்வு நரம்புமண்டலத்தின் விளைவு 
களை வலிமை பெறச் செய்கின்றது . காற்றுப்பையின் வழிகள் 
விரிகின்றன , மூக்கு வழிகளின் ( Nasal mucosa ) அல்லது மூக்கின் 
உட்புற மோப்ப சவ்வுகளின் மெல்லிய சவ்வின் அக உறைகள் 
( Membraneous linings ) . சுருங்கி அவைகளின் சுரப்பி நீரைக் 
குறைக்கின்றன . அதனால் மிகவும் எளிதாகச் சுவாசிக்க 
முடிகின்றது . மூக்குச் சளியினாலும் ஆஸ்துமா நோயினாலும் 
வருந்துகின்றவர்கள் இந்த அனுபவத்தைப் பெற்றிருக்கலாம் . 


மேலும் மிகவும் வேகமாகவும் சுவாசிக்க முடியும் . கண்கள் 
வறட்சியடைகின்றன . அதனால் தூரப் பார்வைக்குச் சிறந்த 
முறையில் ஒத்தமைதல் செய்ய முடிகின்றது . செரிமானச் 
செயல்முறைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன . அதனால் செரிமானப் 
பரப்பு முழுவதிலும் தசைநார்ச் சுருக்கம் அதாவது குடல் தசை 
யின் இயக்கம் ( Peristalsis) தடைக்கட்டு செய்யப்படுகின்றது . 
இவைகளுடன் சிறுநீர்ப் பையின் சுவர் உட்குடல் ஆகியவைகளின் 
சுருக்கம் தடைக்கட்டு செய்யப்படுகின்றன . உள்ளார்ந்த சுருங்கி 
விரியும் தசைநார் வட்டங்கள் ( Sphincters ) அல்லது மென்மைத் 
தசைநார்களின் வளையங்கள் சிறுகுடல் , சிறுநீர்ப்பை ஆகியவை 
களின் வெளிச்செல்லும் வழிகளில் சுருங்குகின்றன . இந்தச் 
சுருக்கங்கள் மூத்திரம் , மலம் ஆகியவைகள் வெளிச் செல்லாமல் 
நிறுத்துகின்ற கட்டத்தை அமைக்கின்றன . 


இச் செயல்முறைகள் மட்டுமன்றி ஒத்துணர்வு நரம்புமண்ட 
லத்தின் விளைவுகள் தீவிரமான செயலுக்கும் உடலைத் தயார் செய் 
கின்றன . அதாவது , அச்சத்திற்குக் காரணமான சூழ் நிலையிலிருந்து 
தப்பிச் செல்வதற்கு உடலைத் தயார்செய்கின்றன . எதிரியைத் 
தாக்குவதற்கும் உடலைத் தயார் 

செய்கின்றன . எனவே , 
ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் அவசரச் சூழ்நிலைக்குத் துலங்கும் 
பொருட்டு உயிரியைத் தயார்படுத்துகின்றது . 


ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தைக் குறைவாகவோ அதிக 
மாகவோ மொத்தமான செயலுக்குத் தூண்டுகின்ற தூண்டல்கள் 
அதிகப்படியான தட்பவெப்பம் , பசி , பயிற்சி , உடல் காயம் , வலி 
முதலியனவாகும் . எப்படியிருப்பினும் ஒத்துணர்வு நரம்பு 
மண்டலம் தொடர்ச்சியான தாழ்ந்த மட்ட நடவடிக்கையைக் 


470 


உடற்கூற்று உளவியல் 


கொண்டிருக்கின்றது . ஆனால் அதனுடைய நடவடிக்கை 
தூண்டலில் எந்த ஒரு மாற்றம் இருந்தாலும் அதிகரிக்கின்றது . 
மேற்பரப்பு குருதியளவு, குருதியழுத்தத்தை அளவிடுதல் 
ஆகியவைகளில் இதற்கான சான்றுகள் கிடைக்கின்றன .. 


ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் செயல்முறைகள் 

ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் கொண்டிருந்தது போன்ற 
உடலமைப்பின் தொடர்புகளையும் சுரப்பி நீர்களையும் அவை 
களின் விளைவுகளையும் ஒத்துணரா நரம்பு மண்டலம் கொண் 
டிருக்கவில்லை . ஒத்துணரா நரம்பு மண்டல விளைவுகளை ஒரு 
குழுவைச் சார்ந்த நரம்புகளின் தனி மறுவினைகள் ஏற்படுத்து 
கின்றன . இந்த நரம்புகள் சில நிலைமைகளில் உடலமைப்பியல் 
படியும் இரசாயன முறைப்படியும் சில பொதுத்தன்மைகளைக் 
கொண்டிருக்கின்றன . அவைகள் ஏறத்தாழ ஒரே சமயத்தில் 
துலங்குகின்றன . ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் நடவடிக் 
கையும் ஒரு நிலைமையாக ஒத்துணரா நரம்பு மண்டலத்திற்கு 
அமைகின்றது . 


ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் நடவடிக்கையை விளக்கத் 
தக்க சிறந்ததொரு பொது நடவடிக்கை கிடையாது . சில 
நடவடிக்கைகளில் அதனுடைய விளைவுகளைக் 

காணலாம் . 
கண்மணிகள் சுருங்குகின்றன . கண்ணீர் சுரப்பிகளிலிருந்து 
தொடர்ச்சியாக நீர் சுரக்கின்றது . மூக்கின் வழிகளில் நீர் வெளி 
யிடப்படுகின்றது . அடிக்கடி விழுங்குகின்ற துலங்கல் உமிழ்நீர் 
தொடர்ச்சியாகச் சுரக்கின்றது என்பதைக்காட்டுகின்றது . குடல் 
தசையின் தொடர்ச்சியான இயக்கம் வயிற்றில் ஏற்படுகின்ற 
உறுமல் ஒலிகளின் மூலம் தெரிகின்றது . இருதயத்தின் வீதமும் 
உயர்த்தல் வீதமும் தாழ்வடைகின்றன . குருதியழுத்தம் குறை 
கின்றது . காற்றுப்பைகளின் காற்றுக் குழாய்கள் சுருங்குகின்றன . 
அதனால் சுவாசித்தல் கடினமாகின்றது . நீரகமும் பாசிகமும் 
உள்ளடங்கிய அமிலத்தை ( Hydrochloric acid ) வயிறு சுரப்பிக் 
கின்றது . சிறுநீர்ப்பை , பெருங்குடல் ஆகியவைகளுக்கான பயிற்சி 
குழந்தைகளுக்கு அளிக்கப்படுவதற்கு முன்பு நேரம் தவறி 
அடிக்கடி சிறுநீர் கழிக்கின்றனர் . ஆரோக்கியமான ஆண்களுக்குப் 
பல் உறுப்புகள் தன்னியல்பாகத் தூங்கும் போது விறைக்கின்றன . 
பெண்களிடத்திலும் அதையொத்த திசுக்களின் மாற்றம் ஏற்படுவ 
துண்டு . ஆற்றல் சேமிப்பின் ஒரு படிவம் என்று இச் செயல் 
முறைகள் கருதப்படுகின்றன . உறுப்புகளின் இடம் சார்ந்த மறி 
வினைகள் தான் ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் பல விளைவு 
களுக்குப் பொறுப்பாக இருக்கின்றன . 


471 


தானியங்கு நரம்பு மண்டலம் 


. 


ஓர் ஆழ்ந்த உயிர்த்தல் இருதயத்தை மெதுவாக அடிக்கச் 
செய்கின்றது ; ஒழுங்குமுறையாக்குகின்றது . வியர்த்தல் தடை 
செய்யப்படுகின்றது . செரிமானத்தின் வீதம் அதிகரிக்கின்றது . 
கண்ணில் ஒரு சிறு தூசு விழுந்தால் உடனே அது கண்ணீரை 
வரவழைக்கின்றது . சிறுநீர்ப் பையோ , பெருங்குடலோ நிரம்பி 
யிருந்தால் தசைநார்ச் சுவர்களில் சுருக்கத்தைத் தூண்டி வெளி 
யிடுகின்றது . சுருங்கி விரியும் தசைநார் வட்டம் தடைபடுகின்றது . 
இவைகளின் விளைவாக நிரம்பியிருந்தவைகள் வெளியேற்றப் 
படுகின்றன . ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் செயல்முறை ஒரு 
தொடருள்ள , தொடர்ச்சியற்ற காலக்கெடு கொண்ட துலங் 
கல்களைக் கொண்டிருக்கின்றது . அவைகள் செரிமானத்தை 
ஒழுங்குபடுத்துகின்றன . உள்ளுறுப்புச் செயல்முறைகளை ஒழுங்கு 
படுத்துகின்றன . 


* 


தனியாள் வேறுபாடுகளும் தானியங்கு செயல்முறையும் 

தானியங்கு நரம்பு மண்டலத்தின் ஒவ்வொரு கிளையும் ஒரு 
தனி அலகாகச் செயல்படுகின்றன . ஆனால் அதனுடைய இரண்டு 
கிளைகளும் ஒன்றுக்கொன்று எதிரிடையான நடவடிக்கைகளைக் 
கொண்டிருக்கின்றன . இந்த எதிரிடையான நடவடிக்கைகள் 
ஒன்றையொன்று சமநிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கவேண்டும் . 
அவ்வாறு எதிரிடையான நடவடிக்கைகள் ஒன்றையொன்று 
சமநிலைப்படுத்தக்கூடியதாக இல்லை என்றால் முழுத் தானியங்கு 
நரம்பு மண்டலத்திலும் வேற்றுமையான செயல் முறைகள் நடை 
பெறுகின்றன . இதனால் தனியாள் வேறுபாடுகள் தோன்று 


கின் றன . 


தனியாள் மறிவினை வேற்றுமைகள் சாதாரணமாக இருந்து 
வந்தாலும் இரண்டு கிளைகளின் எதிரிடையான நடவடிக்கைகள் 
சமநிலையாக இல்லை என்றால் நான்கு வகையான வேற்றுமைகள் 
ஏற்படுவதற்குக் காரணமாகின்றன . அவை , 

மிகைப்பாடான 
வலிய ஒத்துணர்வு நடவடிக்கை அல்லது எளிய ஒத்துணரா 
நடவடிக்கை என்பன , எத்துணர்வு செயல்முறை மேலோங்கி 
யிருக்கும்பொழுது இவை இரண்டும் நடைபெறலாம் . அதே 
போன்று ஒத்துணரா செயல்முறை மேலோங்கியிருக்கும் பொழுது 
அதிகப்படியான ஒத்துணரா செயல்முறை அல்லது 

எளிய 
ஒத்துணர்வு செயல் முறை ஏற்பட முடியும் . 

வேற்றுமையான செயல் முறைகளைப்பற்றிய 
ஆராய்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன . ஒத்துணரா நரம்பு 
மண்டலத்தின் 

மேலோங்கியிருந்தால் அதைப் 


பல 


நடவடிக்கை 


472 


உடற்கூற்று உளவியல் 


புறப்பரப்பு நரம்பு மண்டத்தின் மீச்செயல் ( vagotonia ) என்று 
கூறப்படுகின்றது . இதிலுள்ள மண்டையோட்டைச் சார்ந்த 
நரம்பு மிகவும் செல்வாக்குப் பெற்றிருப்பதால் இவ்வாறு நடை 
பெறுகின்றது . ஆனால் ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் 
நடவடிக்கை மேலோங்கியிருந்தால் அதை ஒத்துணர்வு நரம்பு 
மண்டலத்தின் மீச்செயல் ( Sympatheticotonia) என்று கூறப்படு 
படுகின்றது . ஆனால் இந்த மீச்செயல் மிகவும் அரிதாகவே ஏற்படு 


கின்றது . 


புறப்பரப்பு நரம்பு மண்டலத்தின் மீச்செயலையும் ஒத்துணர்வு 
நரம்பு மண்டலத்தின் மீச்செயலையும் ஒழுங்குமுறையாகவும் 
சரிநுட்பமாகவும் அறிவதற்குப் பலர் முயன்றிருக்கின்றனர் . 
தானியங்கு நரம்பு மண்டலத்தில் நடைபெறும் வேற்றுமையான 
செயல்முறைகளை அளவிட்டுப் பார்ப்பதற்கு இரண்டு முக்கியக் 
காரணங்கள் மிகவும் கவர்ச்சிகரமாகக் காணப்பட்டன . ஒன்று , 
இந்த வேற்றுமையான செயல் முறைகளுக்கும் ஆளுமைக்கும் 
ஏதேனும் தொடர்புறவுகள் இருக்கின்றன என்பதாகும் . இரண் 
டாவது , இந்த வேற்றுமையான செயல்முறைகளுக்கும் , மனக் 
கோளாறுகளுக்கும் ( Mental disorders ), உளவழி உடல் 
கோளாறுகளுக்கும் ( Psychosomatic disorders ) ஏதேனும் 
தொடர்புறவுகள் இருக்கின்றனவா என்பதுமாகும் . தெளிவான 
விளக்கங்கள் குறைவாகவிருப்பதால் இத் துறையில் இன்னும் 
ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக்கொண்டிருக்கின்றன . 


தானியங்கு நரம்பு மண்டலத்தில் நடைபெறும் நடவடிக்கை 
களிலுள்ள தனியாள் வேற்றுமைகளை இரண்டு வழிகளில் அளவிடு 
வதற்கு முயலுகின்றனர் . முதலாவது , ஓர் ஓய்வான நிலைமையில் 
சமநிலையை அளவிடுதல் . இரண்டாவது , எதிர்வினை படிவங்களை 
அளவிடுதல் . பெரும்பாலான தானியங்கு மண்டலத்தின் செயல் 
முறைகள் எல்லாம் ஒத்துணர்வு 

எல்லாம் ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தினாலும் 
ஒத்துணரா நரம்பு மண்டலத்தினாலும் தூண்டி ஊக்குவிக்கப்படு 
கின்றன . ஆனால் தானியங்கு நரம்பு மண்டலத்தின் கெலிப்பு 
எண் ( score ) தான் அளவிடு தலில் பெறப்படுகின்றது . ஏனென்றால் , 
பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டவர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட 
தனியாள் தம்முடைய நிலைமையைத்தாம் வேறுபடுத்திக் காட்டு 
கின்றார் . சராசரி கெலிப்பு எண்ணிலிருந்து அவர் எவ்வளவு தூரம் 
விலகிச் செல்லுகின்றார் என்பதைமட்டும் நாம் காணலாம் . மற்ற 
வர்களிடமிருந்து ஒரு பக்கம் விலகிச் செல்லுவது ஒத்துணர்வு 
மண்டலத்தின் நடவடிக்கை மேலோங்கி யிருப்பதையும் மறுபக்கம் 
விலகியிருப்பது ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் நடவடிக்கை 
மேலோங்கியிருப்பதையும் காட்டுவதாக நாம் கொள்ளலாம் . 


தானியங்கு நரம்பு மண்டலம் 


473 


ஆனால் தானியங்கு நரம்பு மண்டலத்தின் நடவடிக்கை படிவங் 
களின் சமநிலை மனித நடத்தையின் எல்லா விவரங்களையும் 
நமக்குத் தருவதில்லை . சிலரிடத்தில் தானியங்கு மண்டலத்தின் 
சமநிலை இயல்பாக இருப்பதில்லை . ஒத்துணர்வு மண்டலத்தின் 
எதிர்வினை மிகவும் குறைமானமுள்ள தாக இருக்கின்றது . மற்றவர் 
களிடம் எதிர்வினை மிகவும் மேலோங்கியிருக்கின்றது . சிலருடைய 
இருதயத் துடிப்பு மிக மேலோங்கியிருக்கின்றது . சிலருக்கு 
குருதியழுத்தம் உயருகின்றது . சிலர் இயல்பான நிலையிலேயே 
அதிகமாக வியர்வையை வெளிப்படுத்துகின்றனர் . எனவே , 
இத்தகைய தனியாள் வேறுபாடுகள் இன்னும் தெளிவுப்படுத்தப் 
பட வில்லை . 


எப்படியிருப்பினும் ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் 
நடவடிக்கைகளுக்கும் ஒத்துணரா நரம்பு 

மண்டலத்தின் 
நடவடிக்கைகளுக்கும் இடையில் சமநிலையை உண்டாக்கும் செயல் 
முறை எப்பொழுதும் இருந்து வருகின்றது . இந்தச் சமநிலை 
இரண்டு கூறுகளைச் சார்ந்திருக்கின்றது . தானியங்கு நரம்பு 
மண்டலத்தின் கூருணர்ச்சியிலும் , நடைமுறை தூண்டல் சூழ்நிலை 
யிலும் தனியாள் வேற்றுமைகள் என்னவோ அவைகளைச் 
சார்ந்திருக்கின்றது . 


தானியங்கு நரம்பு மண்டலத்தின் சமநிலை 

தானியங்கு நரம்பு மண்டலம் எப்பொழுதும் சமநிலையைப் 
பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது . ஆனால் , 
தனியாள் வேறுபாடுகள் சமநிலையை ஏதேனும் ஒருவகையில் 
வேறுபடுத்திக்காட்டலாம் . அது மிகையாக ஈடுசெய்தலாகவு 
மிருக்கலாம் . சிலரிடத்தில் ஒத்துணரா நரம்பு மண்டலம் எப் 
பொழுதும் மேலோங்கிய நடவடிக்கையுடையதாக இருக்கலாம் . 
அதனால் அவர்களுடைய வாயில் உமிழ்நீர் மிகையாகச் சுரந்து 
கொண்டிருக்கும் . உள்ளங்கைகள் காய்ந்துபோயிருக்கும்.இருதயத் 
துடிப்புத் தாழ்வாக இருக்கும் . சிறுகுடல் உறுமிக்கொண்டிருக்கும் . 
சிலரிடம் ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் நடவடிக்கை 
எப்போதும் மேலோங்கி யிருக்கலாம் . அவர்களுடைய வாய் 
வறண்டு போயிருக்கும் . உள்ளங்கைகளில் ஈரம் எப்போதும் 
இருந்துகொண்டிருக்கும் . இருதயத் துடிப்பு மிகவும் வேகமாக 
நடைபெற்றுக் கொண்டிருக்கும் . பெரும்பாலானவர்களிடம் 
ஏதாவது ஒருவழியில் இலேசான மேலோங்கிய நிலை இருந்து 
வரலாம் ; நாளுக்கு நாள் அது மாறியும் வரலாம் . 


474 


உடற்கூற்று உளவியல் 


மேலும் அழுத்தம் தரத்தக்க தூண்டல்கள் ஒத்துணர்வு 
நரம்பு மண்டலத்தை விரிவாகத் தூண்டி அதிகமான செயலில் 
ஈடுபடச் செய்யலாம் . பிறகு அது ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் 
ஈடுசெய்யும் செயலை உண்டாக்குகின்றது . ஒத்துணரா நரம்பு 
மண்டலத்தின் எதிர்வினைகள் ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் 
மீது மேலோங்கிய செல்வாக்கைக் கொண்டிருக்குமானால் அதை 
ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் மிகை 

ஈடுசெய்தல் 
( Parasympathetic overcompensation ) என்று கூறப்படுகின்றது . 
ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் மிகை ஈடு செய்தல் சிறிது 
நேரமேகூட நடைபெறலாம் . அது மிகவும் நீடித்ததாகவுமிருக் 
கலாம் . நீரகமும் பாசிகமும் உள்ளடங்கிய செரிமான அமிலத்தை 
வயிற்றில் மிகையாகச் சுரப்பிக்கின்றபோது வயிற்றுப் புண்கள் 
உண்டாகின்றன . அதனால் மிகை ஈடுசெய்தல் நீடித்திருக்கக் 
கூடியதாகலாம் . 


* 


. 


- 


21. ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி 

நடத்தையும் 


வரையறை 

அறிவியல்களெல்லாம் ‘ காரணம் - விளைவு விதியை அடிப் 
படையாகக் கொண்டு வளர்ச்சியடைந்து வருகின்றன . ஒவ்வொரு 
விளைவுக்குப் பின்னாலும் ஒரு காரணம் இருந்தாக வேண்டும் . 
அது போலவே ஒவ்வொரு காரணமும் ஒரு விளைவை உண்டாக்க 
வேண்டும் . இது எல்லா அறிவியல்களுக்கும் உள்ள ஒரு பொது 
விதியாகும் . உதாரணமாக , உயிரியல் அறிவியல்களில் ஓர் உயிரி 
யின் ஒவ்வொரு செயலுக்கும் முன்னிகழ்ச்சியான ஒரு காரணம் 
இருக்கவேண்டும் என்று ஊகிக்கப்படுகின்றது . சில சமயங்களில் 
மனிதனிடம் தோன்றும் துலங்கலுக்கான காரணம் பெரும்பாலும் 
வெளியிலிருந்து வரக்கூடியதாக இருக்கின்றது . இந்தக் காரணம் 
விளைவு தொடர்புறவை பல சான்றுகளின் மூலம் பரிசோதனை 
செய்து பார்க்கலாம் . ஒருவருடைய செயலுக்கான காரணம் 
வெளியிலிருந்து வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத் 
துலங்குகின்றவர் மட்டுமே அறிந்திருக்க முடியும் . அவர் அதற் 
கான காரண விளக்கம் கொடுத்தால் மற்றவர்களும் ஏற்றுக் 
கொள்ளுகின்றனர் . ஏனென்றால் , அவர்களும் அதேபோன்ற 
சூழ்நிலையைச் சந்தித்திருக்கலாம் . அதேபோன்று துலங்கியுமிருக் 
கலாம் . ஆனால் சில சமயங்களில் துலங்கலுக்கான காரணம் 
உட்புறமான தாக இருக்கின்றது . அதனால் அது துலங்குகின்ற 
வருக்கும் தெரிவதில்லை ; மற்றையோருக்கும் தெரிவதில்லை , 
அதற்குத் துலங்குகின்றபோது அது வெளிச் சூழ்நிலையில் மாற்றங் 
களை ஏற்படுத்துகின்றது . அதனைக்கொண்டு 

உயிரி அல்லது 
சம்பந்தப்பட்ட தூண்டப்பட்டிருக்கின்றார் 

என்று 
அறியலாம் . 


மனிதர் 


எனவே மாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பிட்ட ஒரு நட 
வடிக்கை உயிரியினுள்ளேயே நடைபெற்றிருக்கின்றது என்று நாம் 
கொள்ளவேண்டியிருக்கின்றது . அதை உட்புறமான தூண்டல் 
என்று கூறுகின்றோம் . மிகவும் 

மிகவும் சுருக்கமான தாக இருந்தால் 
மறிவினை ( Reflex ) போன்றதாகும் . உட்புறமான 


476 


உடற்கூற்று உளவியல் 


என்று 


தூண்டலைப் பற்றிக் குறிப்பிட்ட செய்தி இல்லாதபோது 
அதாவது உட்புறமான தூண்டலைப்பற்றி மறிவினை நடத்தையைத் 
தவிர , வேறெந்த விவரமும் கிடைக்காதபோது உளவியலார் 
அதை ஊக்கமூட்டி ( motivation ) 

கூறுகின்றனர் . 
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஓர் உயிரி ஒரு நடவடிக்கையில் ஈடுபட் 
டிருக்கின்றது . ஒருவர் உணவு உண்ணுகின்றார். ஒருவர் நீர் 
குடிக்கின்றார் . மற்றொருவர் எழுதுகின்றார் . இன்னொருவர் 
தொழிற்சாலையில் வேலை செய்கின்றார் . ஒருவர் எந்த வேலையும் 
செய்யாமல் பகற் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் . இந்த வேறு 
பாடான நடவடிக்கைகளுக்குக் காரணங்களில்லையா ? காரணங்க 
ளிருக்கின்றன . அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறு 
பட்ட ஊக்கமூட்டியின் காரணமாக மாறுபட்டிருக்கின்றன. 


எனவே ஊக்கமூட்டி உயிரியினுள் உள்ள நிலைமைகளைக் குறிக் 
கின்றது . அவை விடாது தொடர்ந்து வருகின்ற நடத்தைக்குக் 
காரணமாக இருக்கின்றன . ஆகவேதான் ஒவ்வொரு நடத்தைக் 
கும் ஓர் ஊக்கி ( Motive ) இருக்கவேண்டும் என்று நடத்தையைக் 
கொண்டு ஊகிக்கின்றோம் . உண்பதற்கான ஊக்கி , குடிப்பதற் 
கான ஊக்கி , வேலை செய்வதற்கான ஊக்கி , கனவு காண்பதற் 
கான ஊக்கி என்று ஒவ்வொரு நடத்தைக்கும் ஓர் ஊக்கி மூல 
காரணமாக இருக்கின்றது . இது ஓர் ஊகமேயாகும் . அதனுடைய 
அடிப்படையில்தான் ஒரு குறிப்பிட்ட நடத்தை ஒரு காரணத்தை 
அடிப்படையாகக் கொண்டது என்றும் கூறுகின்றோம். 


ஆனால் நடத்தையை விவரிக்க விரும்புகின்ற மனிதர்கள் 
தூண்டல் அல்லது ஊக்கமூட்டி என்ற கருத்துச் சொற்களுக்குப் 
பதிலாக அதேபோன்ற பொருளைத் தருகின்ற வெவ்வேறு சொற் 
களையும் உபயோகிக்கின்றனர் . அவை தேவைகள் , உந்து சக்திகள் 
( Drives ) என்ற சொற்கள் 

பெரிதும் உபயோகிக்கப்பட்டு 
வருகின்றன . அதேபோன்று இழுப்பு விசைகள் ( Tensions ), 
தேவை நிலைமைகள் ( Need - states ), இயல்பூக்கங்கள் ( Instincts ) , 
ஒழுங்கமைதிகள் ( Dispositions ) , பழக்கங்கள் ( Habits ) , விருப்பங் 
கள் ( Wishes ) , ஆர்வவேட்கைகள் ( Desires) , இலம்பாடுகள் 
( Wants ) , திட்டங்கள் ( Plans ) , கவர்ச்சிகள் ( Interests ) , உகந்த 
தாகக் கருது தல்கள் ( Likes) , செயல் நோக்கங்கள் ( Purposes ) 
முதலியவைகளும் உபயோகிக்கப்பட்டு வருகின்றன . ஆனால் , இக் 
கருத்துச் சொற்களில் பெரும்பாலானவை நடத்தையை உடற் 
கூற்றியல் நோக்கிலிருந்து விவரிக்க உபயோகப்படுத்தப்பட்டு 
வருகின்றன . உளவியல் நோக்கிலிருந்து நடத்தையை விவரிக்க 
வேண்டுமானால் இச் சொற்களில் சிலவற்றை நாம் ஒரு வரை 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


477 


யறைக்குள் உட்படுத்த வேண்டும் . ஏனென்றால் உளவியல் 
விளக்கங்களில் ஊக்கமூட்டி வேறு சில கருத்துச் சொற்களோடு 
குழப்பிக்கொள்ளப்படுகின்றன . உதாரணமாக ஆற்றல் ( Energy ) , 
பழக்கம் , இயல்பூக்கம் , மனவெழுச்சி ( Emotion ) , தேவை 
முதலியவைகளோடு ஊக்கியும் கலந்து உபயோகிக்கப்படு 
கின்றது . 


இயக்குவாய் உயிரணுக்களில் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு 
ஊக்கி உதவியாகவிருக்கலாம் . ஆனால் ஊக்கியே ஆற்றலாக 
இருப்பது மிகவும் அரிதாகும் . நடத்தையைத் தூண்டிச் செயல் 
படுத்துவதற்கு ஊக்கி பயனுடையதாக இருக்கின்றது . அதன் 
மூலம் அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு நடத்தையை அது நிலைநாட்ட 
முடியும் . இதைப் பழக்கம் ( habit ) என்றும் கூறலாம் . ஒரு 
பழக்கத்திலிருந்து வேறொரு பழக்கமும் தோன்றலாம் . 

எனவே 
பழக்கம் நடத்தையாகும் . மனவெழுச்சியும் இது போன்றதே 
யாகும் . மனவெழுச்சியையும் இதேபோன்று ஒரு நடத்தை 
என்று 

விளக்கிக் காட்டலாம் . ஆனால் இயல்பூக்கம் என்ற 
சொல்லை இன்றைய உளவியலார் நடத்தையை விளக்குவதற்கு 
உபயோகிப்பதில்லை . ஏனென்றால் அது பழைய கோட்பாட்டுக்குரிய 
சொல்லாகக் கருதப்படுகின்றது . 


சில உளவியலார் ஊக்கியும் தேவையும் ஒரே பொருளைத் 
தருகின்றன என்று கருதுகின்றனர் . எனவே 

தேவையை 
ஊக்கிக்குப் பதிலாக உபயோகிக்கின்றனர் . ஆனால் இவை 
இரண்டுக்குமிடையில் வேறுபாடுண்டு . உடற்தேவைகளைக் குறிப் 
பிடும்போது இச் சொல்லை அவர்கள் உபயோகிக்கின்றனர் . 
எனவே அதைத் தெளிவுபடுத்தவேண்டியிருக்கின்றது . தேவை , 
முற்றிலும் ஒரு கருத்து சார்பானப் பொருளாகும் . பருப்பொருள் 
சார்பான ஓர் இருக்கை அதற்குக் கிடையாது . தேவை , பெரிதும் 
ஆர்வ வேட்கையைக் குறிப்பிடுகின்றது . அல்லது செயல் 
நோக்கத்தைக் குறிப்பிடலாம் . மேலும் தேவை இலக்கைத் 
தொடர்புபடுத்துகின்றது . ஆனால் இரண்டு வேறுபட்ட உபயோ 
கங்களை அது கொண்டிருப்பதாகத் தெரிகின்றது . ஒன்று , உயிரிகள் 
தொடர்ந்து உயிரோடிருக்க வேண்டுமானால் அவைகளுக்கு உணவு 
தேவைப்படுகின்றது . இரண்டு , ஓர் உயிரி மூன்று நாள்களாக 
உணவு உண்ணவில்லை . 

எனவே அதற்கு உணவு தேவையாக 
இருக்கின்றது . இந்த இரண்டிடங்களிலும் தேவை உபயோகப் 
பட்டிருக்கின்றது என்றாலும் இரண்டும் வேறு பொருளைக் குறிக் 
கின்றன . முதல் விவர வாசகம் பொதுவானது ; ஓர் இலக்குக்கு 
அவசியமான நிலைமைகளைக் குறிப்பிடுகின்றது . 

இரண்டாவது 


478 

உடற்கூற்று உளவியல் 
வாசகம் குறிப்பானது . ஒரு குறிப்பிட்ட உயிரியின் குறிப்பிட்ட 
நிலைமையைக் காட்டுகின்றது . 


கின்றது . 


எனவே நிலைமை அல்லது தேவையிலிருந்து வேறுபட்டிருக் 

இந்த வேற்றுமையைச் சுட்டிக்காட்டும் பொருட்டு 
தேவை நிலைமை ( need - state ) என்று குறிப்பிட்டு அது தேவையி 
னின்றும் வேறானது என்று காட்டுகின்றோம் . எனவே தேவை 
நிலைமைகள் நடத்தையைத் தோற்றுவிக்குமானால் அவைகளை 
ஊக்கிகள் என்று கூறுகின்றோம் . ஆனால் தேவை நிலைமை உள தா 
யிருந்தும் அது இணக்கமான நடத்தையைத் தோற்றுவிக்காமலு 
மிருக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் . உதாரணமாக , 
புரிசைச் சுரப்பி நீரின் குறைபாடு , நடத்தையைத் தோற்றுவிப்ப 
தில்லை ; புரிசைச் சுரப்பி நீரின் குறைபாடு ஒரு குழந்தையின் 
உடம்பில் ஏற்பட்டிருக்கின்றது . இது ஒரு தேவை நிலைமையாகும் . 
இந்தத் தேவை நிலைமை உயிரியில் நடத்தையைத் தூண்ட 
வேண்டும் . ஆனால் புரிசைச் சுரப்பி நீரின் குறைபாடு நடத்தை 
யைக் குறைக்கின்றது . எனவே புரிசை நீர்த் தேவை நிலைமை 
ஓர் ஊக்கியாக இங்கு இல்லை . 


விடுவிப்புகளும் ( releasers ) வெளித் தூண்டலுக்குத் துலங்க 
வைக்கும் உணர்ச்சி ஊக்கிகளும் ( sensitizers ) கூடத் தூண்டல் 
ஊக்கமூட்டிகளின் பொருள்பட உபயோகிக்கப்படுகின்றன . 
இவை பொதுவான தாகக் கருதப்படுகின்றன . வெளித் தூண்ட 
லுக்குத் துலங்க வைக்கும் ஓர் உணர்ச்சி ஊக்கி உயிரியின் உள் 
சார்பான நிலைமையைக் குறிப்பிடுகின்றது . ஒரு குறிப்பிட்ட 
நடத்தை வடிவத்தின் துலங்கல் வாயிலைக் குறைப்பதற்கு அது 
உபயோகமாக இருக்கின்றது . அதேசமயத்தில் விடுவிப்பு ஒரு 
குறிப்பிட்ட வெளித் தூண்டலைக் குறிப்பிடுகின்றது . இது ஒரு 
வெளித் தூண்டலுக்குத் துலங்க வைக்கும் ஓர் உணர்ச்சி 
ஊக்கியின் முன் குறிப்பிட்ட நடத்தை வடிவத்தை விடுவிக் 
கின்றது . மனிதர்களின் பெரும்பாலான நடத்தைகளெல்லாம் 
வெளித் தூண்டலுக்குத் துலங்க வைக்கும் உணர்ச்சிகளாலும் 
விடுவிப்புகளாலும் நிர்ணயிக்கப்படுகின்றன . 


உதாரணமாக , நீங்கள் செல்லுகின்ற பல இடங்களிலும் குடி 
நீர் வைக்கப்பட்டிருப்பதைப் பார்க்கின்றீர்கள் . அதைப் பார்த்து 
விட்டுப் பேசாமல் சென்றுவிடலாம் . இது தான் அடிக்கடி நடை 
பெறுகின்றது . ஆனால் சில சமயங்களில் எண்ணாமலேயே நீர் குடிக் 
கும் துலங்கல்கள் விடுவிக்கப்படுகின்றன . சில சமயங்களில் மிக 
வலிமையாக வெளித் தூண்டலுக்குத் துலங்கும் உணர்ச்சி ஊக்கி 
யினால் தூண்டப்படுகின்றபொழுது நீங்கள் நீரிருக்குமிடத்தைத் 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


479 


தேடிச் 

செல்லுகின்றீர்கள் . தூரமாக இருந்தாலும் தேடிச் 
செல்லுகின்றீர்கள் . அப்படிச் செல்லுகின்ற பொழுது நீர் 
குடிப்பது போன்ற அசைவுகளோடு அவ்விடத்திற்குச் செல்லுவ 
தில்லை . ஆனால் ஊக்கமூட்டி இல்லாதபோது விடுவிப்புகள் 
நடத்தையை நிர்ணயிப்பதில் அவ்வளவு முக்கியமான கூறுகளாக 
இருப்பதில்லை . 


உளவியல் துறையில் ஊக்மூட்டியைப் பற்றிக் கூறுகின்ற 
பொழுதெல்லாம் தேவை , உந்து சக்தி என்ற கருத்துச் சொற்கள் 
மிகவும் அடிக்கடி உபயோகிக்கப்பட்டு வருகின்றன . தேவையை 
தேவை நிலையாகக் கொள்ளுவது சிறந்தது என்றும் குறிப் 
பிட்டோம் . அதேபோன்று உந்து சக்தியும் இணையான 
பொருளைக் கொண்டிருக்கின்றது . உந்து சக்தி கற்கப்படாத 
ஊக்கி என்று பொதுவாக வரையறை செய்யலாம் . ஒரு குறிப் 
பிட்ட உயிரினங்களுக்குப் பல ஊக்கிகள் பொதுவானவைகளாக 
இருப்பதால் அவைகள் அவைகளின் பொதுஉடல் தேவைகளோடு 
இயைபுடையவைகளாக இருக்கின்றன . எனவே உந்து சக்திக 
ளெல்லாம் தேவை நிலைமைகளாக இருக்கின்றன . ஆனால் 
எல்லாத் தேவை நிலைமைகளும் உந்து சக்திகளாகா . 


மர்பி ( Murphy , G. ) என்ற அமெரிக்க உளவியலாரின் 
கருத்துப்படி , உந்து சக்தி என்பது நடவடிக்கைக்கான அடிப் 
படை இயற்போக்கு என்பதாகும் . இந்தச் 

என்பதாகும் . இந்தச் செயல்போக்கு 
அமைதியின்மை போன்ற உடற்கூற்றுச் சமநிலை மாற்றங்களினால் 
தூண்டப்படுகின்றது . குறிப்பிட்ட 

தூண்டல் 
களுக்கான கூருணர்ச்சியைத் தொடர்ந்து உடற் கூற்றுச் சமநிலை 
மாற்றங்கள் ஏற்படுகின்றன . முடிவாக ஒரு தேவை நிறை 
வேற்றத் துலங்கல் ஏற்படுகின்றது . 


வகையான 


உந்து சக்திகளைப் பற்றிக் குறிப்பிடுகையில் உளவியலா 
ரிடையே ஒன்றுபட்ட கருத்து நிலவுவதில்லை . உந்து சத்திகள் 
யாவை என்று குறிப்பிடும்போது ஒவ்வொருவரும் ஒரு வகையைக் 
குறிப்பிடுகின்றனர் . உதாரணமாக 

பசி , தாகம் , தூய்மை , 
வேட்கை , பால்வேட்கை , கழிவுப் பொருள்களை வெளியேற்றல் 
முதலியவை உடற் கூற்று உந்து சக்திகள் என்றும் ஊக்கிகள் 
என்றும் ஒருவகையினர் கொள்ளுகின்றனர் . சிலர் இந்தவிதமான 
வகைப்படுத்தலை ஏற்றுக்கொள்ளவில்லை . இவைகளில் புலன் 
உணர்ச்சியும் , இலக்கமும் , நடத்தையும் உள்ளடங்கியிருக்கின்றன ; 
தெளிவில்லை என்கின்றனர் . இவ்விதமான கருத்து வேறுபாடு 
களுக்குக் காரணம் உந்து சக்திகளின் இயல்புகளைப் பற்றிப் 
போதுமான விவரங்கள் நமக்குக் கிடைக்கப் பெறாமையேயாகும் . 


480 


உடற்கூற்று உளவியல் 


எனவே இதுகாறும் நாம் விவரித்துக் கூறியவைகளிலிருந்து 
பார்ப்போமானால் ஊக்கமூட்டி உயிரியை 

அதனுடைய 
தேவையை நாடி அசையச் 

செய்கின்றது என்பது தெளி 
வாகின்றது . ஆனால் ஊக்கியைப் பற்றிக் கூறும்போது இரண்டு 
கருத்துகளை நாம் தெளிவுப்படுத்த வேண்டும் . ( 1 ) உடலின் 
தேவை நிலைமைகளிலிருந்து நேரடியாக ஊக்கி எழுகின்றது . 
அதாவது உணவு , நீர் , உயிரகம் , ஓய்வு , தூக்கம் போன்ற உடல் 
தேவைகளாகும் . ( 2 ) இந்தத் தேவைகள் மிகவும் கடுமையாகும் 
பொழுது உடலின் சில பகுதிகள் அமைதியை இழக்கின்றன . 
-தாரணமாக , கடுமையாக இருக்கும்பொழுது 

உணவு 
உட்கொள்ளவில்லையானால் வயிற்றுத் தசை நார்கள் ஒன்றை 
யொன்று இறுக்கி அமைதியைக் குலைக்கின்றன . அந்த அமைதி 
யின்மை உடல் முழுவதும் பரவி பொது உடல் நடவடிக்கை 
விளைவிக்கின்றது . உடலின் இந்தப் பொது நடவடிக்கை உணவை 
நாடிச் செல்லுதலாகும் . 


பசி 


இந்த அடிப்படையில் ஊக்கமூட்டியை ( Motivation ) வரை 
யறை செய்யலாம் . ஓர் உயிரியின் செயல்கள் அதனுடைய 
இயல்பினாலோ அல்லது அதனுடைய உள் சார்பான அமைப்பி 
னாலோ நிர்ணயிக்கப்படுகின்றன . இந்தச் செயல் முறைக்குக் 
கொடுக்கப்பட்ட ஒரு பொதுப் பெயர் ஊக்கமூட்டியாகும் . 
பொதுவாக இருப்பதால் எல்லா உளவியல் செயல் முறைகளிலும் 
உபயோகிக்கின்றனர் . 


உந்து சக்திகள் 

துலங்கல்களை வெளிப்படுத்துவதற்குத் தேவையான 
தூண்டலின் அளவைக் குறிப்பிடுவதற்கு உளவியலார் , வாயில் 
( Threshold ) 

சொல்லை உபயோகப்படுத்துகின்றனர் . 
துலங்கல் 

ஏற்படும் பொழுது வாயில் தாழ்வாக 
இருக்கின்றது . 

துலங்கலைக் கடினத்துடன் எழுப்பும்போது 
வாயில் 

உயர்வாக இருக்கின்றது . இந்தக் கருத்தின் அடிப் 
படையில் சில ஊக்கிகளை அல்லது உந்து சக்திகளைக் கவனிப்போம் . 


என்ற 
எளிதாக 


உணவுக்கான உந்து சக்தி 

உணவுக்கான உந்து சக்தியை ( Drive of food deficit ) பசி 
ஊ 4 A ( Hunger motive ) என்றும் கூறலாம் . மனிதர்களும் 
மிருகங்களும் உணவுக்கு எதிர்வினை புரிகின்றன . உயிரியின் 
உடலில் உணவுப் பற்றாக் குறை இருக்கும் பொழுது அல்லது உயிரி 
உணவு 

உட்கொள்ள வில்லையானால் உணவுக்கு 


எதிர்வினை 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


481 


ஊக்கி 


புரிகின்றது . இந்த நிலைமையைப் பசி என்று கூறுகின்றோம் . 
இதற்கான நடத்தையைப் பசிப் புலனுணர்ச்சி நடத்தையோடு 
உடன்படுவ தாகத் தெரிகின்றது . 

பசியைச் சிலர் 
என்கின்றனர் . சிலர் அது ஒரு புலனுணர்ச்சி என்கின்றனர் . 
எப்படியிருப்பினும் பசியோடிருக்கும் மனிதன் உணவை நாடிச் 
செல்லுகின்றான் . பசி அதிகரிக்க அதிகரிக்க அவன் தன்னுடைய 
சமநிலையை இழக்கின்றான் . இந்தப் பசிப் புலனுணர்ச்சி அல்லது 
பசி ஊக்கி செயலை எவ்வாறு தூண்டுகின்றது , செயல் எவ்வாறு 
உணவைப் பெறுவதற்கு உயிரியை நடத்திச் செல்லுகின்றது ? 
இதைப்பற்றி விளக்கமாகக் காண்போம் . 


உடற்கூற்றியல்படி பார்க்கும்போது பசி வயிற்றுச் சுவர் தசை 
நார்களின் சுருக்கத்தோடு நேரடியான தொடர்பு கொண்டிருக் 
கின்றது என்று தோன்றுகின்றது . சுருக்கம் கடுமையாக இருக்கு 
மானால் வயிற்றில் ஒன்றுமில்லை என்பதைக் காட்டுகின்றது . இது 
சாப்பிட வேண்டும் என்ற நடத்தையைத் தோற்றுவிப்பதற்கு 
உதவி செய்கின்றது . இது தாகம் எடுக்கின்றபோது தண்ணீர் 
குடிக்கவேண்டும் என்பதைப் போன்றதேயாகும் . பசிக்கும் 
வயிற்றுத்தசை நார்களுக்கும் நேரடித் தொடர்பு உண்டா என்று 
கேனன் ( Cannon ) என்பவரும் வாஷ்பர்ன் ( Washbarn ) என்பவரும் 
ஒரு பரிசோதனை நடத்தினர் . பசியின்போது வயிற்றுத்தசை 
நார்களில் சுருக்கம் ஏற்படுகின்றதா என்பது பற்றி உடற் 
கூற்றியலார் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தனர் . வாஷ்பர்ன் 
வயிற்றினுள் 

பலூனைச் 

செலுத்தி இப் பரிசோதனை 
நடத்தப்பட்டது . நீண்ட ரப்பர் குழாய் இணைக்கப்பட்ட பலூன் 
ஒன்றை வாஷ்பர்ன் விழுங்கி வயிற்றில் தங்கச் செய்தார் . 
வயிற்றுப்பள்ளத்தில் பலூன் காற்று நிரப்பப்பட்டு விரிவடையச் 
செய்யப்பட்டது . வயிற்றிலிருந்து வெளியில் வருகின்ற ரப்பர் 
குழாய் பதிவிடும் ஒரு கருவியில் பிணைக்கப்பட்டது . வயிற்றில் 
வலி ஏற்படும் பொழுதெல்லாம் கருவியோடு இணைக்கப்பட்டிருந்த 
சாவியை அமுக்கும்படி வாஷ்பர்ன் அறிவிக்கப்பட்டிருந்தார் . 
பரிசோதனையின் முடிவில் , வயிற்றுச் சுவரின் தசைநார்களின் 
சுருக்கங்கள் பசி வலியுணர்ச்சியோடு ஒத்துச் செல்லுவதாக 
இருக்கின்றன என்று இவ்விருவரும் கண்டறிந்தனர் . மேலும் 
வயிற்றில் உணவு செலுத்தப்பட்டால் ஒழிய வயிற்றுவலி மிகவும் 
அதிகரித்து வருவதாகவும் கண்டறிந்தனர் . இதே பரிசோதனை 
மற்ற பரிசோதனைக் கூடங்களிலும் வெற்றிகரமாகச் செய்து 
காட்டப்பட்டது . 


பசி எடுக்கும் பொழுது வயிற்றுத்தசை நார்கள் சுருங்கு 
கின்றன என்ற உண்மை பசியின் மூலகாரணம் தசைநார்களின் 

உடற் - 31 


482 


உடற்கூற்று உளவியல் 


சுருக்கந்தான் என்று உறுதியாகச் சுட்டிக்காட்டவில்லை . குருதியில் 
ஏற்படுகின்ற சில இரசாயன மாற்றங்களும் பசிப் புலனுணர்ச் 
சிக்கும் சுருக்கத்திற்கும் காரணமாக இருக்கலாம் . தவிர வயிற்றில் 
ஏற்படும் வலியை சிறு அளவு உணவைக் 

கொண்டு , 

போக்கி 
விடலாம் . பசியோடிருப்பவர் சாப்பிடுகின்ற 

பொழுது சில 
உணவு உருண்டைகளைச் சாப்பிட்ட மாத்திரத்தில் வயிற்றுப்பசி 
வலி நின்றுபோகின்றதைக் காணலாம் . அதன் பிறகும் நாம் 
சாப்பிடுகின்றோம் . ஆனாலும் பசி வலி சில உணவு உருண்டை 
களோடு நின்று போகின்றது . 


உணவுக்கான உந்து சக்தி குருதியோட்டத்திலுள்ள சில 
கூறுகள் தான் என்று சில பரிசோதனை முடிவுகள் கூறுகின்றன . 
பசியால் வருந்தும் ஒரு மிருகத்தின் குருதியை அதனுடைய குருதி 
யோட்ட மண்டலத்தில் செலுத்தப்படுமானால் வயிற்றுத் தசை 
நார்களின் சுருக்கங்கள் தீவிரமடைகின்றன . குருதியை வெளியே 
எடுத்தால் வயிற்றுத்தசை நார்களின் 

நார்களின் சுருக்கங்கள் தடை 
செய்யப்படுகின்றன . எனவே குருதிதான் வயிற்றில் ஏற்படும் 
அசைவுகளையும் உண்ணும் நடத்தையையும் நிர்ணயிப்பதாகத் 
தோன்றுகின்றது . ஆனால் இக் கருத்து வலிமை பெறவேண்டு 
மானால் மேலும் பரிசோதனைகள் நடத்தப்பட வேண்டும் . 


குருதிச் சர்க்கரையின் மட்டம் உண்ணும் நடத்தையை 
நிர்ணயிக்கலாம் என்ற கருத்தும் நிலவிவருகின்றது . அண்மையில் 
நடைபெற்ற ஆராய்ச்சிகளின்படி , குருதியிலுள்ள சில 
புரொட்டின் அமிலங்களின் அளவு ( Amino acids ) குறைவாக 
இருக்குமானால் உண்ணும் நடத்தையைத் தூண்டுகின்றது 
என்பதாகும் . வேறு சில பரிசோதனையாளர்கள் குருதிசார்ந்த 
கூறுகள் காரணமாக இருந்தாலுங்கூட அது ஹைப்போதாலமஸ் 
வழியாகத்தான் செயல்படுகின்றது என்று கூறுகின்றனர் . ஹைப் 
போதாலமஸின் மையப் பகுதிகளிலும் , தாழ்ந்த பகுதிகளிலும் 
நைவுப்புண்கள் இருக்குமானால் தீரப்பெரும்பசிக்கு அது நடத்திச் 
செல்லுகின்றது . இப்படிப்பட்ட மிருகங்கள் பெரும்பாலான 
நேரம் தீனி உட்கொண்டேயிருக்கின்றன . ஆனால் அதே சமயத்தில் 
பின்கூட ஹைப்போதாலமஸில் ஏற்படும் தூண்டல் வயிற்றுத் 
தசை 

நார்களின் சுருக்கங்களைக் குறைக்கின்றது . உண்ணும் 
நடத்தையையும் குறைக்கின்றது . சில முன் கூட ஹைப்போ 
தாலமஸ் நைவுப்புண்கள் இரண்டையும் முற்றிலும் தவிர்க் 
கின்றன . மேலும் குருதியிலுள்ள சில கூறுகள் முன்கூட 
ஹைப்போதாலமஸின் நரம்புமையத்தில் செயல்படுகின்றன . அது 
வயிற்றுத் தசைநார்களின் சுருக்கங்களையும் உண்ணும் நடத்தை 
யையும் உண்டாக்குகின்றன . 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


483 


சில வழிகளில் பசி ஊடுகலப்பு அழுத்தத்தினால் ( Osmotic 
pressure ) ஒழுங்குபடுத்தப்படுகின்றது . அதனால் ஹைப்போ 
தாலமஸ் மையங்கள் பசி , தாகம் ஆகிய இரண்டு உந்து சக்தி 
களையும் கட்டுப்படுத்துகின்றன . எப்படியிருப்பினும் பசி உந்து 
சக்தி மிகவும் சிக்கலானது . பல காரணக் கூறுகள் உள்ளடங்கி 
யிருக்கின்றன . 

பசியில் 

கூருணர்ச்சியான தூண்டல்கள் 
ஹைப்போதாலமஸின் மீது செயல்பட்டு நடவடிக்கையைத் 
தூண்டலாம் . ஆனால் வாய் சார்ந்த தூண்டல்களான சுவை , 
மோப்பம் ஆகியவை மிக முக்கியமானவைகளாக இருக்கின்றன . 
உயிரி உணவை உண்ணுகின்றதோ இல்லையோ இந்தத் தூண்டல் 
கள் முக்கியமாகின்றன . ஏனென்றால் உணவுக்குப் பல சுவை 
களிருக்கின்றன . உயிரியின் உணவுத் தேவைக்கேற்ப உணவு 
உட்கொள்ள வேண்டுமென்பதை வாய் சார்ந்த கூறுகள் நிர்ண 
யிக்கின்றன . உயிரி உண்ணுமானால் எவ்வளவு உண்ணுகின்றது . 
பசி உந்து சக்தியில் பல கூறுகளின் செல்வாக்கு மன நிறைவில் 
காணப்படுகின்றது . கிடைக்கின்ற உணவின் வெப்பக்கூற்றின் 
( Caloric ) மதிப்புக்கு ஏற்ப உயிரிகள் தங்களுடைய உணவை 
எடுத்துக் கொள்ளுகின்றன . 


உணவை 


ஊடுகலப்பு அழுத்தம் 

இரைப்பை சார்ந்த செயலாக இருந்தாலும் , சிறுகுடல் 
செயல்சார்ந்ததாக இருந்தாலும் 

இரைப்பைக்குக் 
கொண்டு செல்லும் ஊடுகலப்பு அழுத்தம் மன நிறைவில் முக்கிய 
மான தாக இருக்கின்றது . இது பற்றி சில பரிசோதனைகள் நடை 
பெற்றிருக்கின்றன . அப் பரிசோதனைகள் எலிகளின் மீது நடத்தப் 
பட்டிருக்கின்றன . பழச்சர்க்கரையும் கருப்பு வெல்லமும் கலந்த 
இரண்டுவகையான கலவைகள் இணையான எலிகளுக்கு , அவை 
களின் விருப்பத்தேர்வை நிர்ணயிக்கும் பொருட்டு வைக்கப் 
பட்டன . இந்த எலிகள் பெரும்பாலும் சர்க்கரை , 

அதன் 
இனிப்புச் சுவைக்காகத் தேர்ந்தெடுக்கும் என்று நம்பப்பட்டது . 
திட்பத்தில் பழச்சர்க்கரை கருப்பு வெல்லத்தைவிட அதிகமாக 
இருந்தது . ஆனால் இரண்டும் ஒரே அளவில் குடிக்கப்பட்டன . 
அதனால் பழச்சர்க்கரை உயர்ந்த ஊடுகலப்பு அழுத்தம் கொண் 
டிருந்தது எனத் தெரிகின்றது . இரண்டு சர்க்கரைச் கலவை 
களுக்கும் எலிகளின் குடித்தல் வீதம் சோதிக்கப்பட்டது . 
குடித்தல் வீதம் முதலில் சமமாக இருந்தது . ஆனால் பிறகு 
எலிகள் பழச் சர்க்கரையைக் குடித்தலின் வீதத்தைத் தாழ் 
வாக்கிக் கொண்டன . இரண்டாவதாகவே கருப்பு வெல்லத்தைக் 
குழுத்தலின் வீதத்தைத் தாழ்வாக்கின . 


484 


உடற்கூற்று உளவியல் 


பரிசோதனை மிருகங்கள் ஊடுகலப்பு அழுத்தம் உயர்வாக 
இருந்த சர்க்கரையினால் ஏற்பட்ட மன நிறைவின் விளைவுகளை 
உடனே வெளிப்படுத்தின . ஆகவே இரைப்பை அல்லது சிறு 
குடலின் ஊடுகலப்பு அழுத்தப் பொருள்கள் மனநிறைவின் ஒரு 
கூறான இருக்கின்றது . ஊடுகலப்பு மாற்றங்கள் ஹார்மோன் 
களின் மூலம் நேரடியாக ஹைப்போதாலமஸுக்குத் தெரிவிக்க 
முடியும் . 


மன நிறைவுக் கூறுகள் 

மன நிறைவில் ( Satiation ) என்ன பொருள் பொதுவாக 
இருக்கின்றது என்று தெரியவில்லை . ஆனாலும் பல கூறுகள் அதில் 
உள்ளடங்கியிருப்பதாகத் தெரிகின்றது . ஹைப்போதாலமஸுக்கு 
எவ்வாறு நேரடியாக அவைகள் தெரிவிக்கின்றன என்பது 
இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை . உணவை உட்கொள்ளுதல் 
உடலின் உட்புற 

சூழ்நிலையில் பல்வேறு 

மாற்றங்களைச் 
செய்கின்றது . 

முதலில் இரைப்பை 

விரிகின்றது . உணவு 
செரிமானப் பரப்பில் நீர் செல்லுகின்றது . அங்கு நீர் உணவின் 
உயர்ந்த ஊடுகலப்பு அழுத்தத்தினால் கவரப்படுகின்றது . மற்ற 
திசுக்களில் நீர் கூறு அகற்றப்படுகின்றது 

அகற்றப்படுகின்றது ( Dehydration . 
தாழ்ந்த குருதிச் சர்க்கரை ஏதேனுமிருந்தால் அது அகற்றப் 
படுகின்றது . செரிமானத்தில் உள்ளடங்கியுள்ள உயிர்ப்பொருள் 
மாறுபாட்டு நடவடிக்கை உடலின் வெப்பத்தை அதிகரிக்கச் 
செய்கின்றது . இன்னும் சில மாற்றங்கள் நடைபெறுகின்றன . 
இந்த மாற்றங்களெல்லாம் மன நிறைவில் கூறுகளாக இருக் 
கின்றன . இவைகளில் எது முக்கியமானது என்று தெளிவுபடுத்தப் 
படவில்லை . 


பசி உந்து சக்தியும் ஹைப்போதாலமஸும் 

பசி உந்து சக்தியில் ஹைப்போதாலமஸ் கொண்டுள்ள 
செல்வாக்கைப் பற்றி மேலே சிறிது குறிப்பிட்டோம் . இங்கு 
சிறிது விரிவாகக் காண்போம் . பசி உந்து சக்தியில் பல கூறுகள் 
உள்ளடங்கியிருக்கின்றன . 

குறிப்பாக மூளையின் பகுதிகளைக் 
குறிப்பிடலாம் . ஹைப்போதாலமஸில் உள்ள சில குவியமைப்பு 
மையங்கள் பசி உந்து சக்தியையும் மனநிறைவையும் எழுப்புவதில் 
மிகவும் முக்கிய பங்கு கொண்டிருப்பதாகத் தெரிகின்றது . அவை 
களில் இரண்டு மையங்களைக் குறிப்பிடலாம் . ஒன்று , ஹைப்போ 
தாலமஸிலுள்ள வயிறு சார்ந்த இடை இணை அணு மையம் 
( Ventromedial nucleus ) என்பது . இந்த அணு மையம் மன 
நிறைவு மையமாகச் செயல் புரிகின்றது . இது திசுக்களின் 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


485 


திரவத்திலுள்ள மாற்றங்களுக்கு எதிர்வினை புரிகின்றது . உடல் 
போதுமான உணவை உட்கொண்ட பொழுது இது நடைபெறு 
கின்றது . இந்த மையத்தில் நடைபெறுகின்ற நடவடிக்கை மைய 
நரம்பு மண்டலத்தின் விரிவான மாற்றங்களைத் தோற்றுவிக் 
கின்றது . இந்த மாற்றங்கள் மன நிறைவைத் தொடர்ந்து 
வருகின்றன . 


இரண்டாவது மையம் , நரம்பணு மையங்களின் 

ஓர் 
இணையாக இருக்கின்றது . இது தாக நடத்தையைக் கட்டுப் 
படுத்தும் மையங்களின் இருபக்கங்களிலும் ஹைப்போதாலமஸின் 
பக்கக்கிளையாக இட அமைவு பெற்றிருக்கின்றது . இந்த அணு 
மையங்கள் மிகவும் பரவலாக இருக்கின்றன . இதைப் பக்கக்கிளை 
ஹைப்போதாலமஸ் அணு மையங்கள் ( Lateral hypothalamus 
nuclei ) என்று கூறுகின்றனர் . இவை கூருணர்ச்சியுள்ள 
தூண்டல்களுக்கு எதிர்வினை புரிகின்றன . உயிரியின் உணவு 
சேமிப்புத் தாழ்ந்த நிலையிலிருக்கும் பொழுது திசுக்களின் 
திரவத்தில் மாற்றங்களைச் செய்கின்றன . இதன் காரணமாக 
இந்த மையத்தை ஊட்டும் மையம் ( Feeding centre ) 
என்று கூறுகின்றனர் . இவைகளின் நடவடிக்கை பசி உந்து 
சக்தியின் நடத்தை மாற்றங்களையும் மைய நரம்பு மண்டலத்தில் 
விரிவான நடத்தையையும் தெளிவாக எடுத்துக் காட்டுகின்றது . 


| 


சில குறிப்பிட்ட பசி உந்து சக்திகள் 

உடலுக்குத் தரமான உணவு தேவைப்படுகின்றது . ஆற்றல் 
தேவைகளை நிறைவேற்றுவதற்குப் போதுமான வெப்பக் கூறுகளும் 
உணவிலிருக்க வேண்டும் . குறைவெல்லையான கொழுப்புகளும் , 
புரதங்களும் ( Proteins ) , புரொட்டின் அமிலங்களும் , கருப் 
பொருள்களும் , ஊட்டச்சத்துப் பொருள்களும் தேவையாகின்றன . 
உணவில் இவைகளெல்லாம் ஓரளவுக்குத் தேவைப்படுகின்றன .. 
ஆரோக்கியமான உடல் வாழ்க்கைக்கு இப் பொருள்களும் போது 

வெப்பக் கூறுகளும் தேவையாகின்றன . மனிதர்கள் 
கொழுப்புகள் , புரதங்கள் , பழச்சர்க்கரை உற்பத்திப் பொருள் 
ஆகியவைகளில் ஏதேனும் ஒன்றினாலும் அதிக நாட்களுக்கு உயிர் 
வாழ முடியும் . ஆனால் அவ்வாறு செய்வதின் மூலம் அவர்கள் 
தங்கள் உடம்பில் பற்றாக்குறைகளை உண்டாக்கிக் கொண்டு 
வருகின்றனர் . அவர்கள் 

சில குறிப்பிட்ட பொருள்களுக்காக 
ஏங்கி நிற்கின்றனர் . மேலும் அவர்களுடைய சுவைப்புலனுணர்ச்சி 
களும் மாறி வருகின்றன என்பதற்கான சான்றுகளும் நமக்குக் 
கிடைக்கின்றன . 


மான 


486 


உடற்கூற்று உளவியல் 


ஒரு மனிதனின் உணவில் சில கனிச்சத்துப் பொருள்களும் 
சுண்ணகப் பொருள்களும் , பழச் சர்க்கரை உற்பத்திப் பொருள் 
களும் இல்லாமலிருக்குமானால் அவன் சில தெரிந்த குறிப்பிட்ட 
உணவுப் பொருள்களுக்காக ஏங்குகின்றான் . இவைகளில் 
ஏதேனும் ஒன்று குறைபாடுடையதாக இருக்குமானாலும் 
மாங்காய் சுரப்பியின் வெளி அடை பழுதுபடுமானாலும் , கேடயத் 
துணைச் சுரப்பிகள் பழுதுபடுமானாலும் அவைகளின் சுரப்பி நீர்கள் 
உவர்மம் வண்ணத்தூளை ( Sodium chloride ) அல்லது சுண்ணப் 
பொருளை ( Calcium ) அதனுடைய உயிர்பொருள் மாறுபாட்டி 
லிருந்து கட்டுப்படுத்துகின்றன . அதனால் அம் மனிதன் இந்த 
உப்புப் பொருள்களைப் பெரும் அளவில் நல்ல சுவை என்று கூறி 
உட்கொள்ளுகின்றான் . 


நாம் இவ்விதமான விவரங்களைப் பற்றித் தெரிந்து கொண் 
டிருக்கும் செய்திகளெல்லாம் எலிகளின்மீது நடத்தப்பட்ட 
பரிசோதனைகளிலிருந்து கிடைத்தவைகளாகும் . பரிசோதனைக் 
கூடங்களிலுள்ள எலிகள் சமநிலையான திட்ட உணவைப் 
பெறுகின்றன . அதில் அவைகள் விரும்பி ஏற்கின்ற இயற்கை 
உணவுகள் காணப்படுகின்றன . சிறு குழந்தைகளும் சமநிலைப் 
படுத்தப்பட்ட திட்ட உணவை ( Balanced diet ) 

diet ) பெற்று 
வருகின்றனர் . அவர்கள் பெரியவர்களாக வளர வளர அவர் 
களுடைய திட்ட உணவுப் பழக்கம் பாதிக்கப்படுகின்றது . பெரிய 
குழந்தைகள் அவர்களுக்கு நன்மை பயக்கும் உணவு வகைகளை 
அடிக்கடி சாப்பிடுவது கிடையாது . அதனால் அவர்கள் 
நாட்களுக்குப்பிறகு சில குறிப்பிட்ட உணவு வகைகளை விரும்பு 
கின்றனர் . 


சில 


உடல் மாற்றங்களுக்கு ஏற்ப உணவுகளை விரும்பி ஏற்பதிலும் 
சில குறிப்பிட்ட மாற்றங்கள் ஏற்படுகின்றன . சாதாரண காலங் 
களில் விரும்பி ஏற்ற உணவுகள் உடல் மாற்றங்கள் ஏற்பட்ட 
காலங்களில் ஏற்கப்படுவதில்லை . கருவுற்றிருக்கும் காலங்களிலும் , 
பால் சுரக்கும் காலங்களிலும் எலிகள் பொதுவாக உவர்மம் , 
எரியகம் , சுண்ணகம் , கொழுப்புகள் , புரதங்கள் ஆகியவைகள் 
அதிகமாகச் செறிந்த பொருள்களை விரும்பி ஏற்கின்றன . கேடயத் 
துணைச் சுரப்பிகளை அகற்றுவதின் மூலம் எலிகள் சுண்ணகம் உட் 
கொள்ளலை அதிகரிக்கச் செய்கின்றன . மாங்காய் சுரப்பிகளை 
அகற்றுவதின் மூலம் உப்புப் பொருள்களுக்குப் பேரார்வம் 
காட்டுகின்றன . கணையச் சுரப்பிகளை அகற்றுவதின் மூலம் 
சர்க்கரை 

உட்கொள்ளுதலைக் குறைக்கச் செய்கின்றது . ஒரு 
குறிப்பிட்ட சூழ்நிலையில் உணவைத் தேர்ந்தெடுக்கும் பழக்கம் 


| 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


487 


அந்த சூழ்நிலைகளில் பொருத்தமான உணவை தேர்ந்தெடுத்தலில் 
தலையிடுகின்றது . பழக்கத்திற்கேற்ற உணவு அச் சூழ்நிலையில் 
அமைந்திருக்கின்றதைப் பொருத்திருக்கின்றது . எனவே சில 
குறிப்பிட்ட பசி உந்து சக்திகள் நிலவுகின்றன . 


தாக உந்து சக்தி 

உயிர் வாழ்வனவற்றிற்கெல்லாம் நீர் ஓர் இன்றியமையாத 
பொருளாக இருந்து வருகின்றது . மனித உடம்பில் நான்கில் 
மூன்று பங்கு நீர் பொருள்தானிருக்கின்றது . உயிர் வாழும் 
மிருகங்கள் அவைகளின் பல்வேறு செயல் முறைகளினால் நீரை 
இழக்கின்றன . அதனால் அவைகளின் செயல் முறைகள் தடைப் 
படுகின்றன . மிருகங்களின் உடம்பில் குருதியோட்டமண்டலத்தின் 
செயலும் குருதியின் பரிமாணமும் குறைகின்றன . அதனால் குருதி 
யோட்டம் தவறுகின்றது . முடிவாக உயிரி உயிரிழக்க நேரிடு 
கின்றது . 


1 . 


தாக உந்து சக்தி ஒழுங்கமைப்பில் மாற்றங்கள் பல ஏற்படு 
கின்றன . முக்கியமானது , உடல் தொடர்ந்து நீரை இழந்து 
வருவது தான் . மூச்சுவிடல் , வியர்த்தல் , சிறுநீர் கழிதல் முதலியன 
நீரை வெளியாக்குகின்ற செயல்முறைகள் தான் . இந்த வழிகளில் 
உடலிலிருந்து நீர் வெளியாவதை உடல் தடுத்து நிறுத்தமுடியாது . 
மிகுந்த வெப்பமுள்ள நிலப்பரப்புகளில் வாழ்கின்ற மக்களும் 
பாலைவனப் பரப்புகளில் வாழ்கின்ற மக்களும் மிக அதிகமான 
நீரை உடம்பிலிருந்து வெளியிடுகின்றனர் . பாலைவனப் பரப்பு 
களில் உள்ள மனிதர்களின் உடம்பிலிருந்து உடலின் எடையில் 
ஐந்தில் ஒரு பங்கு நீர் வெளிச் செல்லுவ தாக அளவிடப்பட்டிருக் 
கின்றது . உடலின் எடையில் ஐந்தில் ஒரு பங்கு நீர் வெளியானால் 
மனிதன் உயிரிழக்க வேண்டியது தான் . ஆனால் இந்த அளவுக்கு 
நீர் வெளியாவதற்கு முன்பேயே அவனுடைய உடம்பின் செயல் 
முறைகள் எல்லாம் பழுதடைந்து விடுகின்றன . தசை நார் அசைவு 
களில் எல்லாம் சிரமமான உணர்ச்சியை அவன் பெறுகின்றான் . 
சுவாசித்தலில் சிரமப்படுகின்றான் . உணவு பற்றிய ஆசைகளை 
யெல்லாம் மறந்துவிடுகின்றான் . உணவு என்றாலே வெறுப்புக் 
கொள்ளுகின்றான் . அவனுடைய 

புலனுணர்ச்சிகள் 
எல்லாம் தண்ணீரைப் பற்றிய சிந்தனைகளால் மூடப்பட்டிருக் 
கின்றன . நீரின் திரிபுக்காட்சிகளும் பொய்த் தோற்றங்களும் 
சாதாரணமாகி விடுகின்றன . இவ்விதமாக உடலில் நீர்க் கூறு 
படிப்படியாக அகற்றப்படுகின்ற ஒரு நிலையின் முதல் அறிகுறியை 
கொண்ட புலனுணர்ச்சியைத் தாகம் ( Thirst ) 
கூறுகின்றோம் . 


தாகப் 


என்று 


4881 


உடற்கூற்று உளவியல் 


நெடு நாட்களாகவே உடலில் நடைபெறுகின்ற இந்தச் 
செயல் முறை சரியாக அறியப்படாமலிருந்து வந்தது . 
தொண்டைக்குப் பின்னால் உள்ள சலி சவ்வு காய்ந்து போவது 
தான் நீர் உந்து சக்திக்கு மூலகாரணம் என்று கருதப்பட்டு 
வந்தது . அது தான் நீர் குடித்தலுக்கான ஊக்கி என்றும் கூறப் 
பட்டது . ஆனால் இத் துறையில் அண்மைக் காலத்தில் நடை 
பெற்ற பரிசோதனைகள் இக் கருத்துக்குப் புறம்பான முடிவுகளை 
வெளியிடுகின்றன . 


ஆனால் குண்டிக்காய் குருதியிலிருந்து கழிவுப் பொருள்களை 
வெளியேற்றுவதற்கு உபயோகிக்கின்ற நீரில் மூன்றில் ஒரு 
பகுதியை மறு ஈர்ப்புச் செய்கின்றது . குண்டிக்காய் தூண்டப் 
பட்டபொழுது நீரை மறுஈர்ப்புச் செய்கின்றது . பின்கூடக் 
கோழைச் சுரப்பியின் ஹார்மோனால் ( Antidumetic harmone ) 
குண்டிக்காய் தூண்டப்படுகின்றது . முன்கூட ஹைப்போதால 
மசில் தோன்றுகின்ற நரம்பிழைகளிலிருந்து வரும் கிளர்ச்சிக்குத் 
துலங்கும்முகத்தான் பின்கூடக் கோழைச் சுரப்பி ஹார்மோனைச் 
சுரக்கின்றது . உடலின் நீர் 

அளவு குறைவாக இருக்கின்ற 
பொழுது முன்கூட ஹைப்போதாலமஸை இவ்விதமான சங்கிலி 
போன்ற நிகழ்ச்சிகளைத் தொடங்கும்படி என்ன தூண்டுகின்றது . 
குருதியின் ஊடு கலப்பிலுள்ள மாற்றந்தான் இதற்கு காரணம் 
என்று தோன்றுகின்றது . உடலின் திரவப் பொருளின் மட்டம் 
தாழ்கின்றபொழுது 

சாதாரணமாக நிகழ்கின்றது . 
குருதியிலுள்ள பெரும்பாலான கெட்டிப் பொருள்களையும் 
திசு திரவப் பொருள்களையும் குண்டிக்காய் தன்னி 
டத்தில் நிறுத்திக் கொள்ளுகின்றது . ஆகையினால் நீரின் 
மட்டம் குறைவ தனால் குருதியும் திசு திரவப் பொருள்களும் 
மிகவும் அடர்த்தியாகின்றன . இது உயிரணுக்களிலிருந்து திரவப் 
பொருளை இழுக்கின்றது . இதற்குத் துலங்கு முகத்தான் 
ஹைப்போதாலமஸின் உயிரணுக்கள் பின்கூடக் கோழைச் 
சுரப்பியைத் தூண்டி ஹார்மோனை வெளியிடச் செய்கின்றது . 


ஒரு சிறு குழாய் மூலமாக மிகச் சிறிய அளவு உப்பு முன்கூடக் 
கோழைச் சுரப்பியில் வைக்கப்பட்டால் நீரைக் குடித்து நிறைவு 
பெற்ற ஆடுகளும் நீர் குடிக்கின்றன . ஆகவே உயிரணுக்களில் 
நீர்க்கூறை அகற்றுவதால் நீர் குடிக்கும் நடத்தையைத் தோற்று 
விக்க முடியும் . குண்டிக்காயின் நடத்தையையும் ஒழுங்குபடுத்த 
முடியும் . இந்த நடத்தை ஹைப்போதாலமஸுக்கும் மூளையின் 
மற்ற பகுதிகளுக்குமிடையிலுள்ள இணைப்புகளால் தொடங்கி 
வைக்கப்படுகின்றது . உயிரணுக்களுக்கு வெளியிலுள்ள நீரைவிட 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 

489 
அணுக்களினுள் உள்ள நீர் தான் இச் . செயல்முறையில் காரண 
மாக அமைகின்றது . 


நீர் குடித்து நிறைவு பெற்ற மிருகங்களின் உடம்புகளில் 
உப்பு நீரைச் செலுத்தி அம் மிருகங்களை நீர்குடிக்கும் நடத்தையில் 
ஈடுபடச் செய்யலாம் . உடலிலுள்ள திரவப் பொருள்களும் 
கெட்டியாகின்றன . மூத்திரையும் ( Urea ) கெட்டிப்படுகின்றது . 
மூத்திரை அணுத்திரள்கள் உயிரணு சவ்வைக் கடந்து செல்லு 
கின்றன . உயிரணு சவ்வின் உள்ளும் வெளியிலும் திரவப்பொருள் 
பசை போன்றாகி விடுகின்றது . அதனால் மிருகங்களிடம் நீர் 
குடிக்கும் நடத்தை ஏற்படுவதில்லை . 


இத்துறையில் பல பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன . 
நாயின்மீது நடத்தப்பட்ட பரிசோதனையில் , ஒரு நாய் சில மணி 
நேரம் வரையில் நீர் குடிக்காமல் செய்யப்பட்டது . ஓரளவு நீர்க் 
குறைபாடு அதனிடம் உண்டாக்கப்பட்டது . அது தன்னுடைய 
எடையில் குறைந்திருந்தது . குறைந்த அளவு நீர் ஒரு குழாய் 
வழியாக அந்த நாயின் வயிற்றில் பாய்ச்சப்பட்டது . நாய் பிறகு 
நீர் குடிக்க அனுமதிக்கப்பட்டது . இயல்பாக அது எவ்வளவு நீர் 
குடிக்க வேண்டுமோ அவ்வளவு நீரை அந்நாய் குடித்தது ; ஆனால் 
அதனுடைய வயிற்றினுள் நேரடியாக நீர் செலுத்தப்பட்டு 
அரை மணி நேரம் கழித்து நாய் நீர் குடிக்க அனுமதித்தால் 
நாய் நீர் குடிப்பதில்லை . சிறிது நேரம் சுழித்து அனுமதித்தால் 
ஓரளவு நீரைக் குடிக்கின்றது . இதிலிருந்து நாம் காணுகின்ற 
உண்மை என்னவென்றால் , நீர் குடித்தலும் எடுத்துக்கொள்ளு 
கின்ற நீரின் அளவும் குடித்தலோடு தொடர்புடைய சில செயல் 
முறையினால் செல்வாக்குப் பெற்றிருக்கின்றன . இந்த ஊக்கி 
தொண்டை வழியாகச் செல்லுகின்ற நீரினாலும் அல்லது நேரடி 
யாக வயிற்றினுள் செலுத்தப்படுகின்ற நீரினாலும் அகற்றப்படு 
கின்றது . முதல் செயலில் உடனடியாகவும் இரண்டாவது 
செயலில் சிறிது நேரம் கழித்தும் அகற்றப்படுகின்றது . வயிற் 
றினுள் செலுத்தப்பட்ட நீரைத் தன்னியல்பாக்கிக் கொள்ளு 
வதற்குச் சிறிது நேரம் பிடிக்கின்றது . 

ஆனால் எப்படியிருப்பினும் தொண்டையிலிருந்து வருகின்ற 
புலனுணர்ச்சியை நாம் ஒதுக்கி விடுவதற்கில்லை. தாகத்தைப் 
பற்றி பல்வேறு கோட்பாடுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன . 
சிலர் தாகச் சுரப்பி நீர் காரணம் என்கின்றனர் . சிலர் உயிர் 
அணுக்களில் நீர்க் கூறை அகற்றுதல் காரணம் என்கின்றனர் . 
இவைகள் காரணங்களாக இருக்கலாம் . ஆனால் உறுதியாகக் 
கூறுவதற்கில்லை என்று சிலர் முடிவு கூறுகின்றனர் . மேலும் 


490 


உடற்கூற்று உளவியல் 


பரிசோதனை முறைப்படி பசியையும் தாகத்தையும் ஒப்பிட்டுக் 
காட்டுவது கடினம் . ஏனென்றால் பல உயிரினங்கள் பசியோடு 
இருக்கும்பொழுது நீர் குடிப்பதில்லை . தாகமாக இருக்கும் 
மிருகங்கள் உண்பதில்லை . தாகமும் பசியும் இணைக்கப்பட்ட 
ஊக்கிகளாகும் . அவைகளை வேற்றுமையான புலனுணர்ச்சிகளாக 
நாம் கருதி நடத்தக்கூடாது . 


தாகக் கோட்பாடுகள் 

தாகத்தைப் பற்றிய ஆராய்ச்சிகள் ஐரோப்பிய நாட்டுப் 
பல்கலைக்கழகங்களில் பதினெட்டு , பத்தொன்பதாம் நூற்றாண்டு 
களிலேயே நடைபெறத் தொடங்கிவிட்டன . . குடிப்பதற்கான 
உந்து சக்திகளைப் பற்றிய ஆராய்ச்சிக் கட்டுரைகளை ரல்லியர் 
( Rulliar ) என்பவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக் 
கத்தில் சேகரித்து வெளியிட்டார் . அவைகள் எல்லாம் கருத்து 
சார்பான கட்டுரைகளாக இருந்தன . அதேகாலத்தில் மெகின்டை 
( Magendie ) என்ற பிரெஞ்சு நாட்டு உடற் கூற்றியல் வல்லுநர் 
தாகம் என்பது ஒரு இயல்புணர்ச்சியான பற்று ( Sentiment ) 
என்றும் அதற்கு எந்த விளக்கமும் தேவையில்லை என்றும் கூறினார் . 
பெரும்பாலும் எல்லா உடற் கூற்றியலாரும் இந்தக் கருத்து 
சார்பான கருத்தை ஏற்றுக் கொண்டிருந்தனர் . மனித உடம்பில் 
நீர் ஒழுங்கமைப்பும் , நீரை உடம்பு எடுத்துக்கொள்ளுதலும் அந்த 
இடம் சார்ந்த ( அல்லது உறுப்பு சார்ந்த ) புலனுணர்ச்சிகளோடு 
நேரடியாகக் காரணத்தின் அடிப்படையில் தொடர்பு கொண் 
டிருக்கின்றது 

ஊகித்தனர் . இந்தக் கோட்பாடுகள் 
அக்காலத்தில் மிகவும் செல்வாக்குப் பெற்றிருந்தாலும் பலர் 
இக் கோட்பாடுகளிலிருந்து விலகிச் சென்று தாகத்திற்கான 
தோற்றத்திற்கான காரணம் உயிரியின் பொது நிலைமைகளி 
லிருப்பதாகக் கூறினார்கள் . உடல் திசுக்களில் நீர்க்கூறு 
அகலுதல் ( Dehydration ) என்ற நிலைமையை வலியுறுத்தினர் . 
மற்றும் சிலர் மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு செயல் முறைதான் 
தாகத்தைப் பெரும்பாலும் ஒழுங்குபடுத்துகின்றது 

என்று 
கூறினர் . மேலும் சிலர் இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட செயல் 
முறைகள் உள்ளடங்கியிருப்பதாகக் கூறினர் . இன்றைய உடற் 
கூற்றியலாரும் இந்தத் திசையிலேயே சிந்தனையைச் செலுத்துவ 
தாகத் தெரிகின்றது . 


என்று 


இடஞ்சார்ந்த கோட்பாடுகள் ( Local theories ) ஹிப்போ 
கிரிட்டிஸ் ( Hippocraties ) காலத்திலிருந்து செல்வாக்குப் பெற்று 
வந்திருக்கிறது . இந்தக் கோட்பாட்டின்படி 


தாகம் 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


491 


போது 


புலனுணர்ச்சி என்றும் அது சளி சவ்வுகாய்ந்து உலர்ந்துபோகின்ற 

வாயிலிருந்தும் தொண்டையிலிருந்தும் எழுகின்றது 
என்று குறிப்பிட்டனர் . இதே கருத்து பதினேழாம் நூற்றாண் 
டிலும் கவர்ச்சியை எழுப்பிற்று . தாகம் , நாக்கு , உணவுக்குழாய் 
( Oesophagus ) குரல்வளை , வயிறு ஆகியவைகளில் இடம்பெறு 
கின்றது . இந்தப் பகுதிகள் இயல்பாகவே சளி சவ்வினாலும் 
உமிழ்நீரினாலும் ஈரமடைந்து வருகின்றன . இவ்வாறு நடைபெற 
வில்லையானால் அவ்வுறுப்புகள் உலர்ந்து போகின்றன . அது தான் 
தாகத்திற்குக் காரணமாகின்றது . 


பொதுக் கோட் பாடுகள் 

தாகத்தின் வாய் உலர்ந்து போதலின் கோட்பாட்டின் பல 
வேறு புலனுணர்ச்சிப் பண்புக் கூறுகளைப் பற்றி அண்மைக் 
காலத்தில் பரிசோதனைகள் நடத்தப்பட்டன . அம் முடிவுகள் 
எல்லாம் உயிரியின் பொது நிலைமைகள் தான் உடலின் நீர் 
ஒழுங்கமைப்புக்குக் காரணமாக இருக்கின்றன என்ற கருத்துக்கு 
ஆதரவு தரவில்லை . டார்வின் ( Darwin - E) போன்றவர்கள் 
உடலின் நீர்க் கூறு பொதுவாக அகற்றப்படுதல் குருதியைக் 
கெட்டிப்படுத்துகின்றது என்றும் அது வாய் , தொண்டை ஆகிய 
வைகளின் சளிப் புகுவாய்களை எரிவுறச் செய்து தாகப் 
புலனுணர்ச்சியை உண்டாக்குகின்றது என்று கூறினர் . டூமாஸ் 
( Dumas ) என்பவரும் இதே கருத்தை வெளியிட்டார் . மேலும் 
கெட்டியான குருதி மைய நரம்பு மண்டலத்தின் சில பகுதிகளை 
எரிவுறச் செய்கின்றது என்றும் அது தான் வாய் தொண்டை 
ஆகிய இடங்களில் 

வறட்சிக்குக் காரணமாக இருக்கின்றது 
என்றும் டூமாஸ் கூறினார் . 


மையக் கோட்பாடுகள் 

தாகத்தின் மேற்பரப்புக் கோட்பாடுகளும் , பொதுக் கோட் 
பாடுகளும் மேற்பரப்பு மூலங்களிலிருந்து வரும் விவரங்களை 
ஒருமைப்படுத்துவதற்கு மையச் 

செயல்முறை இருந்தாக 
வேண்டும் என்ற கருத்தைக் கொண்டிருந்தன. இக் கருத்துக்கு 
ஆதரவு தரும் பரிசோதனை விவரங்கள் அண்மைக்காலத்தில் தான் 
கிடைத்திருக்கின்றன . இத் துறையின் முன்னேற்றத்துக்கு 
இரண்டு வளர்ச்சிகள் முக்கிய காரணங்களாக இருக்கின்றன .. 
மருத்துவ பரிசோதனை செயல்விளக்கங்களை முதலாவதாகக் 
கூறலாம் . நீரழிவு ( Diabetes ) என்ற நோய் சிறுநீர் அதிகமாகக் 
கழிவதினால் கண்டறியப்படுகின்றது . இது நரம்பு சார்ந்த 
பின்கூடக்கோழைச் சுரப்பி மண்டலத்தின் ( Néuro hypophysical 


492 


உடற்கூற்று உளவியல் 


system ) அல்லிணக்கச் செயல்முறையோடு தொடர்புடைய 
தாக இருக்கின்றது . இது ஹைப்போதாலமஸின் கட்டுப்பாட்டி 
லிருக்கின்றது . இரண்டாவது உலகப்போரின்போது தான் 
தாகத்தின் 

மையக் கோட்பாட்டுக்கான சரியான 
விவரங்கள் கிடைக்கப்பெற்றன . இதற்குப் பிறகுதான் இரண் 
டாவது வளர்ச்சி ஏற்பட்டது . அதாவது 1947 ஆம் ஆண்டில் 
வெர்னி ( Verney ) என்பவர் ஓர் ஊடுகலப்புப்புகுவாய் மண்டலத் 
( Osmoreceptor system ) தைப் பற்றிய விளக்கத்தை வெளியிட் 
டார் . இது ஹைப்போதாலமஸிலிருப்பதாக அவர் குறிப்பிட் 
டார் . ஹைப்போதாலமஸ் நரம்பு சார்ந்த பின்கூடக் கோழைச் 
சுரப்பிச் செயல் முறையை ஒழுங்குபடுத்துவதாகத் தோன்று 
கின்றது . முகுளத்தின் மேல் மட்டப்பகுதி பரப்பில் உயிரணு 
திரவப்பொருளின் ஊடுகலப்பு அழுத்த விளைவில் ஏற்படும் உயர்வு 
பின்கூடக் கோழைச் சுரப்பி நீர் சுரப்பதைத் தடைசெய்கின்றது . 
அதன் விளைவு உடல் திரவங்கள் நிலைபெறச் செய்யப்படுகின்றன . 
இக் கருத்தை உபயோகித்து மேலே தாகப் புலனுணர்ச்சியை 
விளக்கியுள்ளோம் . 


பால் உந்து சக்தி 

பால் உந்து சக்தி ( Sex drive ) பல உளவியல் கோட்பாடுகளில் 
முக்கிய பங்கு கொண்டிருப்பதைக் காணலாம் . எனவே முக்கிய 
மான உந்து சக்திகளில் பால் உந்து சக்தியும் ஒரு முக்கிய இடம் 
வகிக்கின்றது . ஆனால் இது தனியாள் உயிர் வாழ்க்கைக்கு 
அவ்வளவு இன்றியமையாததாக இல்லை . தாக உந்து சக்தி 
போன்றோ, பசி உந்து சக்தி போன்றோ அடிப்படை உந்து 
சக்தியாக இது இல்லை . இதில் வேறுபட்ட உடற் கூற்றியல் 
செயல்முறை உள்ளடங்கியிருப்பதால் எவ்வாறு மற்ற உந்து 
சக்திகளிடமிருந்து வேறுபட்டிருக்கின்றது என்று நாம் புரிந்து 
கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது . பால் உந்து சக்தி 
தனிப்பட்ட உயிரியல்பான தேவையோடு இயைபுடையதாக 
இல்லை . எனவே உயிரைப் பாதுகாத்துக்கொள்ளும் பொருட்டு 
பால் உந்து சக்தி நிறைவேற்றப்பட வேண்டுமென்பதில்லை. 


பால் உந்து சக்தி ஓர் உளவியல் தேவை நிறைவேற்றமே 
தவிர , உடல் சமநிலையைப் பாதுகாத்துக் கொள்ளவும் , உயிரி 
உயிர் வாழவும் முக்கியமான தேவையாக இல்லை . எனவே இது 
தாக உந்து சக்தி , பசி உந்து சக்தி ஆகியவைகளிடமிருந்து 
வேறுபட்டிருக்கின்றது . மிகுதிப்பாடான முக்கிய வேறுபாடுகள் 
சூழ்நிலையிலிருந்து எழுகின்றன . அதாவது பால் உந்து சக்தி 
சூழ்நிலையினால் தூண்டப்படுகின்றது . தாகமும் பசியும் உள்சார் 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 

493 
பான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன . பால் உந்து சக்தி சுரப்பி 
நீரின் நிலைமைகளைச் சார்ந்திருக்கின்றது . ஆனாலும் மையமான 
ஒரு தோற்றத்தின் செல்வாக்கைப் பெற்றிருக்கின்றது . இவைகள் 
எல்லாம் உள் சார்பான நிகழ்ச்சிகளாகும் . இந்த உள் சார்பான 
நிகழ்ச்சிகள் ஒருவழித்துறையை அமைத்து புறச்சார்பான 
தோற்றமுள்ள குறிப்பிட்ட தூண்டல்கள் பால் உந்து சக்தியை 
எழுப்ப முடியும் . கடந்த ஐம்பது ஆண்டுக் காலத்தில் பால் 
உட்சுரப்பி நீர்களைப் பற்றியும் பால் உந்து சக்தியைப் பற்றியும் 
ஏராளமான ஆராய்ச்சிக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டிருக் 
கின்றன . அவைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுவது என்ன 
வென்றால் பால் உட்சுரப்பி நீரின் மட்டத்திற்கும் பால் நடவடிக் 
கையின் அளவுக்குமிடையில் குறிப்பிட்டுக் கூறக்கூடிய தொடர் 
புறவு ஏதும் கிடையாது என்பதாகும் . குட்டி போட்டுப் பால் 
கொடுக்கும் மிருகங்களிடத்தில் பால் கிளர்ச்சி குறிப்பிட்ட 
தெளிவான அறிகுறிகளைக் கொண்டிருக்கின்றது . அது அதிகப் 
படுத்தப்பட்ட புறத்தில் தோன்றக்கூடிய பால் நடவடிக்கையைத் 
தொடர்ந்து வருகின்றது . பால் கிளர்ச்சியின் நிகழ்ச்சியில் பல 
கூறுகள் தலையிடுகின்றன . பால் கிளர்ச்சி நிகழாமலிருப்பதிலும் 
பல கூறுகள் உள்ளடங்கியிருக்கின்றன . பால் கிளர்ச்சி ஓர் 
அடிப்படையான மனவெழுச்சி நடத்தையின் வடிவம் என்றும் 
கூறலாம் . 


பால் நடத்தை பெரும்பாலும் பால் உட்சுரப்பி நீர்களினாலும் 
நரம்புக் கட்டுப்பாட்டினாலும் இணைக்கப்பட்ட ஒரு நடத்தை 
யாகும் . இந்த இரண்டு கூறுகளின் இடைவினையின் இடம் 
ஹைப்போதாலமஸும் அது கோழைச் சுரப்பியோடு கொண் 
டுள்ள தொடர்புகளுமாகும் . சுரப்பிகளையும் அவைகள் சுரக்கின்ற 
ஹார்மோன்களையும் பற்றி முன்பே விரிவாகப் பார்த்தோம் . 
நரம்பு மண்டலம் இவைகளின் மீது கொண்டுள்ள செல்வாக்கையும் 
பற்றிக் கவனித்தோம் . 


பால் உந்து சக்தியும் சுரப்பி நீர்க் கூறுகளும் 

குமரப் பருவத்தில் பால் உட்சுரப்பி நீர்களின் விளைவு 
அதிகரிக்கின்றது . இது இரண்டாம் நிலை பால் குணப்பண்புகளைத் 
தோற்றுவிக்கின்றது . பால் சுரப்பி நீரின் மட்டம் தாழ்ந்த 
மிருகங்களிலும் பால் உந்து சக்தியைக் கட்டுப்படுத்துகின்றது . 
பெரும்பாலான வயது வந்த ஆண் இனங்களில் உயிரின விதை 
களினால் ஆண்பால் சுரப்பி நீர்களின் நிலையான மட்டம் பாதுகாக் 
கப்படுகின்றது . இந்தச் சுரப்பி நீர்களின் மட்டம் ஆண் இனத்தின் 


494 


உடற்கூற்று உளவியல் 


பால் உந்து சக்தியை நிலை நிறுத்தி வருகின்றது . பெண்ணினத்தில் 
ஏற்படுகின்ற மாதவிடாய் காரணமாக பெண்பால் 

சுரப்பி 
நீர்களின் (Estrogen ) மட்டம் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறது . 
இதனால் கருப்பையிலிருந்து முட்டைக்கரு வெளியாகும் காலத்தில் 
( Ovulation ) பெண்ணின் உடம்பில் வெப்பம் அதிகரிக்கின்றது . 
கருப்பையிலிருந்து முட்டைக்கரு வெளியாகும் காலம் ஆண் 
பெண் புணர்ச்சிக் காலமாகவுமிருக்கலாம் . 


தாழ்ந்த உயிரினங்களில் பருவமடைவதற்கு முன்போ 
அல்லது பருவமடைந்த பிறகோ பால் உட்சுரப்பியை ( Gonads ) 
அகற்றுவதால் சுரப்பி நீர் மட்டம் இறங்கி விடுகின்றது . அதனால் 
பால் நடத்தை நின்று 

போகின்றது . 

விதையடித்தலின் 
( Castration ) மூலம் ஆண், பெண்களிடத்தில் இயல்பான பால் 
நடத்தை நிறுத்தப்படலாம் . பால் உட்சுரப்பி நீர்களைச் செலுத்தி 
இழந்த நடத்தையை மீண்டும் நடைபெறச் செய்யலாம் . மனிதர் 
களிடத்திலும் தாழ்ந்த மிருகங்களிடத்திலும் பால் உட்சுரப்பிகள் 
ஹார்மோன்களைச் சுரப்பதற்கு முன்பே பால் சுரப்பி நீர்களை 
ஊசி மூலம் செலுத்தி அவைகள் சுரக்கச் செய்யலாம் . அதாவது 
ஓர் ஆணோ அல்லது பெண்ணோ பருவமடைவதற்குச் சற்று 
முன்பே பால் சுரப்பி நீர்களைச் செலுத்தி பால் நடத்தையைத் 
தூண்டச் செய்ய முடியும் . மேலும் தாழ்ந்த மிருகங்களில் பால் 
உந்து சக்தியின் மீது முதுமைப் பருவத்தின் விளைவு ஏற்படா 
வண்ணம் செய்ய முடியும் . முதுமைப் பருவத்தில் பால் உட் 
சுரப்பிகள் சுரப்பி நீர்களைச் சுரப்பதை நிறுத்திவிடலாம் . பால் 
சுரப்பி நீர்களை ஊசி மூலம் செலுத்தி முதுமைப் பருவத்தின் 
விளைவு இல்லாமல் செய்யலாம் . 


உயர்ந்த மிருகங்களில் நரம்பு மண்டலம் வளர்ச்சியடைவ 
தால், அதனுடைய வளர்ச்சி பால் உந்து சக்திக்குச் சுரப்பி நீர்கள் 
எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமாகின்றது . நரம்பு 
மண்டலத்தின் வளர்ச்சி சுரப்பி நீர்களை விடவும் மனிதர்களுக்கு 
முக்கியமாக இருக்கின்றது . பால் நடத்தையின் ஒரு பகுதி 
கற்றலின் மூலம் நடைபெறுகின்றது . உயர்ந்த மிருகங்களிடத்தில் 
கற்றல் ஒரு முக்கியமான நடத்தை வடிவமாகும் . எனவே பால் 
உந்து சக்தியின்மீது மைய நரம்பு மண்டலத்தின் அதிகப்படியான 
செல்வாக்கு பால் நடத்தையின் மீது கற்றல் விளைவுகனை மிகப் 
பெரிய அளவுக்குக் கொண்டிருக்கின்றது . எனவே எல்லா வகை 
யான கற்றல் நடவடிக்கைகளின் மீதும் மைய நரம்பு மண்டலம் 
செல்வாக்கு கொள்ள முடியும் , 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


495 


விளைவு 


மனிதனல்லாத சில உயர்ந்த மிருகங்களில் பருவமடைவதற்கு 
முன்பே செய்கின்ற விதையடித்தல் ஆணினத்திலும் சரி , பெண் 
இனத்திலும் சரி இயல்பான பால் நடத்தையின் தோற்றத்தை 
மறையச் செய்துவிடும் . பருவமடைவதற்கு முன்பு விதையடித்தல் 
பனிதர்களின் வயது வந்த பிறகு நடைபெறும் பால்நடத்தையை 
தடை செய்யும் . ஆனால் பருவமடைந்த பிறகும் பால் நடத்தை 
அனுபவம் ஏற்பட்ட பிறகும் விதையடித்தால் சிறிது காலம் 
கழிந்த பிறகுதான் தாழ்ந்த மிருகங்களிடத்தில் பால் நடத்தை 
மறைகின்றது . விதையடித்தலின் 

ஆண்களைவிடப் 
பெண்களிடத்தில் தான் கடுமையாக இருக்கின்றது . சிம்பான்சி 
(Chimpanzee ) போன்ற சில உயர்ந்த மிருகங்களிடத்தில் விதை 
யடித்தல் எந்தவிதமான விளைவுகளையும் குறிப்பாக ஆண் மிருகங் 
களிடத்தில் உண்டாக்குவதில்லை . விதையடித்த பிறகு அவைகள் 
பால் நடத்தையில் ஈடுபடுகின்றன . பால் முதுமையின் காரண 
மாக சுரப்பி நீர்களின் விளைவு நின்றுபோன பிறகு சிறிதளவே 
பால் நடத்தையில் குறைவை இம் மிருகங்கள் காட்டுகின்றன . 
இந்நடத்தையிலுள்ள முக்கியமான செயல்முறை என்ன வென்றால் 
பால் உட்சுரப்பி நீர்கள் கோழைச் சுரப்பி நீர்களால் ஆளப்பட்டு 
மறுபடியும் ஹைப்போதாலமஸினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன 
என்பதாகும் . இதை முன்பே ஓர் அத்தியாயத்தில் விளக்கமாகக் 
கண்டிருக்கின்றோம் . 


பால் குணப்பண்புகளை மாற்றக்கூடிய பரிசோதனைகளும் 
நடத்தப்பட்டிருக்கின்றன . ஆண்பால் உட்சுரப்பி நீர்கள் பெண் 
மிருகங்களின் உடம்பில் 

ஊசிமூலம் செலுத்தப்பட்டன . 
விளைவுகள் அவ்வளவு பொருத்தமானவைகளாக இல்லை என்றாலும் 
பெண் மிருகங்களிடம் தாக்கும் மனப்பான்மை அல்லது ஆக்கிர 
மிப்பு உணர்ச்சி ( Aggression ) அதிகரித்திருந்தது . பால் நடத்தை 
சார்பான நடவடிக்கைகளில் ஆணின் தோற்றப் பாங்கை அம் 
மிருகங்கள் வெளிப்படுத்தின . இந்த விளைவு இயல்பான மிருகங் 
களிடத்திலும் விதையடிக்கப்பட்ட மிருகங்களிடத்திலும் 
காணப்பட்டது . அதேபோன்று ஆண் மிருகங்களின் உடம்பில் 
பெண்பால் உட்சுரப்பி நீர்களை ஊசி மூலம் செலுத்தப்பட்டது . 
குறிப்பான வினைவு மிகவும் குறைவாகவே இருந்தது . ஆனால் 
ஆண் மிருகங்கள் பெண் மிருகங்களின் பால் நடத்தையின் 
நடவடிக்கையை வெளிப்படுத்தின . எனவே பால் உட்சுரப்பிகள் 
அவைகளின் குணப் பண்புகளைக் கொண்ட பால் கிளர்ச்சியை 
ஒரளவு தூண்டுகின்றன என்று தெரிகின்றது . 


496 

உடற்கூற்று உளவியல் 
இனவிருத்தி நடத்தையின் மற்ற உந்து சக்திகள் 

குழந்தைகளை அல்லது வழி மரபைப் பாதுகாத்தலும் 
உயிரினங்களுக்குத் தேவையாகின்றது . இதுவும் பால் நடத்தை 
போன்றதேயாகும் . குழந்தைகளை அல்லது வழி மரபைப் 
பாதுகாக்கும் நடத்தையை தாய் சார்ந்த ( Maternal ) அல்லது 
தந்தை சார்ந்த ( Paternal ) உந்து சக்தி அல்லது இயல்பூக்கம் 
என்று கூறப்படுகின்றது . மனிதர்களிடத்தில் இந்த உந்து சக்தி 
இயல்பூக்கமாக இருக்கவில்லை . பெரும்பாலும் கற்றல் நடத்தை 
யாகத் தெரிகின்றது . ஆனால் மிருகங்களிடத்திலும் பறவை 
களிடத்திலும் இந்த உந்து சக்தி இயல்பூக்கமாக இருக்கின்றது . 
குடிப்பெயர்ச்சி ( Migration ) , இன்விருத்தியின் 

தேர்வு 
மைதானம் , கூடு கட்டு தல , வளை தோண்டுதல் முதலிய சில 
நடவடிக்கைகள் கோழைச் சுரப்பியும் , பால் உட் சுரப்பி நீர் சுரத் 
தல்களும் மாறுபாடடைவதினால் விளைவுகள் . வேறுபடுகின்றன . 
முட்டையிட்ட பிறகும் அடைகாத்த பிறகும் நடைபெறுகின்ற 
நடவடிக்கைகள் பெண் உடற்கூற்றியல் தொடர்பில் ஆராயப் 
பட்டன . எல்லா நடவடிக்கைகளும் விரிவான இனவேறு 
பாடுகளைக் காட்டின . தாய்மை நடத்தை மிகவும் விரிவாக 
ஆராயப்பட்டது . வெள்ளைச் சுண்டெலிகள் சோதனைக் கூடத்தில் 
ஆராயப்பட்டன . மிகவும் சிக்கலான நடத்தை உள்ளடங்கி 
யிருந்து கொப்புள் கொடியைக் கடித்தல் , குட்டிகளைச் சுத்தம் 
செய்தல் , குட்டிகளைப் பால் குடிக்க விடுதல் , வேட்டையாடியவை 
களைக் கொண்டு வருதல் முதலிய நடவடிக்கைகள் நடத்தையில் 
உள்ளடங்கியிருந்தன . இந்த விதமான நடத்தை கோழைச் 
சுரப்பி நீரின் மட்டம் உயர்வாக இருக்கும்பொழுதும் பெரும் 
பாலும் ஏற்படுகின்றது . அல்லது அச் சுரப்பி நீரை ஆண்களிடம் 
செலுத்தும் பொழுதும் ஏற்படுகின்றது . இதே போன்ற 
நடத்தையைக் குட்டி போட்டுப் பால் கொடுக்கும் மற்ற மிருகங் 
களிடத்திலும் காணலாம் . இதனால் கோழைச் 

கோழைச் சுரப்பி நீர் 
( Prolacin ) தாய்மை நடத்தைக்கான உந்து சக்தியாகப் பயன் 
படுகின்றது என்று தெரிகின்றது . 


உந்து சக்தியில்லாத தேவைகள் 

எல்லாத் தேவை நிலைகளும் உந்து சக்தியோடு தொடர்பு 
கொண்டிருக்கவில்லை . உதாரணமாக உயிரகமும் ( Oxygen ) 
புரிசைச் சுரப்பியின் குறை செயலும் ( Hypotyroidism ) அப்படிப் 
பட்டவைகள் 

கூறலாம் . ஆனால் எப்படியிருப்பினும் 
உயிரகம் உயிரியின் முக்கியமான தேவையாகும் . உயிரகமின்றி 


என்று 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


497 


மனிதன் சிறிது நேரந்தான் உயிர் வாழ முடியும் . உதாரணமாக 
எட்டு மணித்துளிகளே உயிரகமின்றி மனிதன் வாழ முடியும் . 
உயிரகமின்மை மைய நரம்பு மண்டலத்தின் நரம்பு உயிரணுக்களை 
நிரந்தரமாகச் சிதைத்துவிடக் கூடியது . உயிர் வாழும் மிருகங்கள் 
எல்லாம் உயிர் வாயு 

நிறைந்துள்ள சூழ்நிலையில் தான் 
எப்பொழுதும் காணப்படுகின்றது . 


பரிணாம வரலாற்றில் உயிரகத்திற்குக் கூருணர்ச்சியுள்ள 
உயிரிகள் தான் பேசப்பட்டிருக்கின்றது . உயிரகம் கிடைக்கப் 
பெறாத உயிரிகள் உயிர் வாழ முடியாது என்பதைப் பரிணாம 
வரலாறும் கூறுகின்றது . இக் காலத்தில் சில உயிரிகள் உயிரகக் 
குறைபாட்டுக்கு எதிர்வினை புரிகின்றன . தாழ்ந்த உயிரகத்திற்கு 
எரிவுறுகின்ற திசுக்களை மனிதன் தன்னுடைய குருதியோட்டத்தில் 
கொண்டிருக்கின்றான் . ஆனால் அவைகள் அவனுடைய நடத்தை 
யில் குறைந்த விளைவையே கொண்டிருக்கின்றன . அவனுடைய 
சுவாசித்தல் விகிதத்திற்கு அதிகமாக அந்த மட்டமிருக்கின்றது . 
எனவே உயிரகம் குறைவாயுள்ள செயற்கைச் சூழ்நிலையில் அவன் 
வைக்கப்பட வேண்டும் . உதாரணமாக , தாழ்ந்த அழுத்தமுள்ள 
அறை , உயரமான இட அமைவு ஆகிய இடங்களில் உண்மையைக் 
கூறினால் ஒழிய அவன் தேவை நிலைமையை அறிந்து கொள்ள 
மாட்டான் . அவனுடைய நடவடிக்கைகளில் ஏற்படும் மாற்றங் 
களைப் பற்றிய தீர்ப்புகள் பழுதடையலாம் . அவன் அதைத் 
தெரிந்து கொள்ளாமலிருக்கலாம் . ஏனென்றால் உயிரகத் தேவை 
குறைவாக இருக்கின்றது . 

ஆனால் உயிரகம் தேவைக்குக் குறைவாக இருக்கின்ற 
இடத்தில் மனிதனுடைய நடத்தை மாற்றமடைகின்றது . இறந்து 
போகின்ற நிலைமையையும் உயிரிக்கு உண்டாக்குகின்றது . ஆனால் 
இந்த உயிரக உந்து சக்தி சுரப்பி நீர்களின் பற்றாக் குறையோடு 
தொடர்புடையதாக இருக்கின்றதா என்று தெரியவில்லை . சில 
சுரப்பி நீர்களின் குறைபாடு ( மாங்காய் புறணிச் சுரப்பி நீரின் 
குறைபாடு ) உப்புச் சுவைக்காக ஏங்கும் நிலைமையையும் கேடயத் 
துணைச் சுரப்பி நீரின் குறைபாடு சுண்ணகச் சத்துக்கு ஏங்கும் 
நிலைமையையும் உண்டாக்குகின்றது . அவை போன்று உயிரகம் 
குறைபாடு ஏற்படுத்துவதில்லை . 

சத்துப் பொருள்களின் ( Vitamins ) குறைபாடு நடத்தையில் 
மாறுபாடுகளை உண்டாக்குகின்றது . உயிரியின் இயல்பான செயல் 
முறைகளுக்கு சில சத்துப் பொருள்கள் மிகவும் அவசியமாகின்றான் 
என்றாலும் எதுவும் குறிப்பிட்ட ஒர் உந்து சக்தியைத் தூண்டக் 
கூடியதாக இல்லை . ஆனாலும் சில சத்துப் பொருள்களின் குறை 

உடற் -32 


4981 


உடற்கூற்று உளவியல் 


பாடு சில உணவு வகைகளையும் சில குடி நீர் வகைகளையும் தேர்ந் 
தெடுக்குமாறு செய்கின்றன என்பதற்கான சான்றுகள் நமக்குக் 
கிடைக்கின்றன . எலிகளின் மீது நடத்தப்பட்ட பரிசோதனை 
களிலிருந்து நாம் பெறுகின்ற உண்மை என்னவென்றால் , அவை 
களின் உணவுகளில் எந்த சத்துப் பொருள் இல்லாமலிருக் 
கின்றதோ அந்த சத்துப் பொருள் உள்ள உணவுகளை 
அவைகள் தேர்ந்தெடுக்கின்றன என்பதாகும் . மனிதர்களும் 
இதே போன்று செய்கின்றனர் . குறிப்பிட்ட உணவுக்கான 
இப்படிப்பட்ட தூண்டல் ஒருவேளை கற்றதினால் ஏற்பட்ட 
விளைவாகவுமிருக்கலாம் . 


சூழ்நிலையின் தட்ப வெப்பங்களோடு தொடர்புடைய உந்து சக்திகள் 

உடலின் தட்ப வெப்பத்தைப் பாதுகாத்தல் உந்து சக்தி 
களோடு தொடர்புடையதாக இருக்கின்றது . 

நம்முடைய 
உடலுக்குத் தேவையான அல்லது பொருத்தமான தட்ப 
வெப்பத்தை நாம் நாடிச் செல்லுகின்றோம் . இது ஒருவகையான 
உந்து சக்தியேயாகும் . சூழ்நிலையின் தட்ப வெப்பம் குறைவாக 
இருந்தால் உயர்ந்த தட்ப வெப்பத்தை நாடுகின்றோம் . சூழ்நிலை 
யின் தட்ப வெப்பம் அதிகமாக இருந்தால் குறைவான தட்ப 
வெப்பத்தை நாடிச் செல்லுகின்றோம் . குளிர் காலமும் கோடை 
காலமும் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் . குளிர் காலத்தில் 
குளிர் நம்மைத் தாக்காவண்ணம் பாதுகாப்பு செய்து கொள்ளு 
கின்றோம் . கதவு , சன்னல் முதலியவற்றை அடைக்கின்றோம் 
வெப்பம் தரும் ஆடைகளை அணிந்து கொள்ளுகின்றோம் . கோடை 
காலத்தில் கதவு , சன்னல்களைத் திறந்து விடுகின்றோம் . கூடுமான 
வரையில் வெப்பம் தராத ஆடைகளை அணிகின்றோம் . மேலும் 
குறைந்த ஆடைகளையே அணிய விரும்புகின்றோம் . மின் விசிறி 
களையும் , குளிர் சாதனங்களையும் உபயோகித்து 

அறையின் 
வெப்பத்தைக் குறைத்துக்கொள்ள முயலுகின்றோம் . 


கின்றன . 


எல்லா உயிரிகளுமே சிறப்பான செயல் நிறைவேற்றத்திற்குத் 
தேவையான தட்ப வெப்பத்தைத் தேடுகின்றன . இயந்திரங்கள் 
கூட பொருத்தமான தட்ப வெப்பத்தில் தான் பழுதின்றி இயங்கு 
தட்பவெப்பம் 

அளவுக்கு மீறி உயருமானால் 
இயந்திரங்கள் உடைந்து போகின்றன . தட்ப வெப்ப கூருணர்ச்சி 
யின்றி சுற்றோட்டங்களும் நடைபெறுவதில்லை . சில பறவைகளும் 
குட்டி போட்டுப் பால் கொடுக்கும் மிருகங்களும் வெப்ப ஒழுங்கு 
செயல்முறையை உடலிலே பெற்றிருக்கின்றன . அதனால் தட்ப 
வெப்ப மாற்றங்களின் காரணமாக ஒரு சூழ்நிலைக்கு அவைகள் 
மாறிச் செல்ல வேண்டியதில்லை . வெப்பம் அதிகமாக இருக்கின்ற 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 

499 
போது அதிகமான வியர்வை வெளிப்பட்டு உடலின் வெப்பம் 
தணியும்படிச் செய்யப்படுகின்றது . வெப்பம் குறைந்து குளிர்ச்சி 
அதிகரிக்கும் பொழுது உடலினுள் வெப்பம் அதிகரித்து உடலைச் 
சமநிலைப்படுத்துகின்றது . அப்போது குருதி மேல் பரப்புக்குத் 
தள்ளப்படுகின்றது . மற்றொரு செயல்முறையின் மூலமும் வெப்பம் 
அதிகரிக்கச் செய்யப்படுகின்றது . பட்டைத் தசை நார்களில் 
இறுக்கம் குறைவதினாலும் அதிகரிப்பதினாலும் வெப்பம் அதிகரிக் 
கின்றது . வெளிச் சூழ் நிலைபின் வெப்பம் உயருவதால் தசை 
நார்களில் நெகிழ்ச்சி ஏற்படுகின்றது . வெளிப்புற நடவடிக்கை 
குறைகின்றது . வெளிச்சூழ்நிலையின் வெப்பம் குறைகின்றபோது 
தசைநார்களில் இறுக்கம் அதிகரிக்கின்றது . நடுக்க மறிவினை 
ஏற்படுகின்றது . வெளிப்புற நடவடிக்கை அதிகரிக்கின்றது . 
ஓரளவு துணிமணிகளை 

அணிந்துள்ள ஒரு மனிதனின் உயிர் 
வாழ்க்கைக்குக்குகந்த வெப்பம் 72 ° ஃபாபரன்ஹீட் 

என்று 
கண்டறிந்திருக்கின்றனர் . மனிதனுடைய தோலின் வெப்பம் 
ஒரு நிலையான கட்டத்திலிருக்கின்றது . அவனுடைய உள் 
வெப்பம் 98.6° ல் பாபரன்ஹீட் இருந்தாக வேண்டும் . ஆரோக்கிய 
மான மனிதனுடைய உடம்பில் இந்த மட்ட வெப்பம் எப்போதும் 
பாதுகாக்கப்பட்டு வருகின்றது . 


மற்ற உந்து சக்திகள் 

மேலே நாம் விவரித்த உந்து சக்திகள் மட்டுமின்றி வேறு சில 
உந்து சக்திகளும் இருக்கின்றன . அவை , வலி , நடவடிக்கை , 
அறிவார்வம் ( Curiosity ) உடல் சமநிலையைப் பேணும் மறிவினை 
முதலியவைகளாகும் . வலியை ஒரு புலனுணர்ச்சியாக ஏற்கனவே 
விளக்கியுள்ளோம் . அதை ஒரு மனவெழுச்சியாகவும் நாம் 
கருதுகின்றோம் . ஆனால் இங்கு வலியை ஒரு முக்கியமான உந்து 
சக்தியாகக் கருதுகின்றோம் . மனிதர்களின் நடத்தையிலும் 
மிருகங்களின் நடத்தையிலும் இது வலியுறுத்தப்படுகின்றது . 
வலியை உண்டாக்கும் தூண்டல்கள் மறிவினைச் 

செயலை 
உண்டாக்குகின்றன . அதன் மூலம் வலியை உயிரிகள் விலக்கு 


கின்றன . 


நடவடிக்கை உந்து சக்தி மிகவும் சிக்கலான அடிப்படையைக் 
கொண்டிருக்கின்றது . உயிரியினால் உட்கொள்ளப்பட்ட உணவு 
உடலில் சேமித்து வைக்கப்படுகின்றது . அது கொழுப்பாகவும் , 
குருதிச் சர்க்கரையாகவும் 

சேமித்து வைக்கப்படுகின்றது . 
அல்லது உயிர்ப் பொருள் மாறுபாட்டு நடவடிக்கைகளுக்கான 
சக்தியாக வெளியில் தள்ளப்படுகின்றது . இவைகள் மட்டுமின்றி 
நடவடிக்கை உந்துசக்தியைப் பல்வேறு செயல்களிலும் காணலாம் . 


500 


உடற்கூற்று உளவியல் 


ஓர் உயிரி தன்னை எப்பொழுதும் ஏதேனும் ஒரு நடவடிக்கையில் 
ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது . குழந்தைகளும் இளைஞர்களும் 
சதா ஓடிக்கொண்டும் , ஏதேனும் செய்து கொண்டும் இருக் 
கின்றனர் . உடலிலுள்ள சக்தியைச் செலவழித்தாக வேண்டும் . 
அதன் பொருட்டு உயிரிகள் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றன . 


மனிதர்களிடத்திலும் , குரங்குகளிடத்திலும் அறிவார்வம் ஒரு 
நடத்தையாக இருந்து வருகின்றது . 

குரங்கை ஒரு 
அறையில் போட்டு அடைத்து வைத்தால் அது அங்கிருந்து 
தப்பிச் செல்வதற்கு எல்லாவிதமான முயற்சிகளையும் செய்வதைக் 
காணலாம் . என்னென்ன பொருள்களை எவ்வாறு உபயோகிக்க 
முடியுமோ அவ்வாறெல்லாம் அது உபயோகித்துப் பார்க்கலாம் . 
மனிதர்களும் அதுபோன்ற சூழ்நிலையில் அவ்வாறே நடக்கலாம் 
மனிதர்கள் அத்துடன் நின்றுவிடுவதில்லை . மற்றவர்களுக்கும் 
பயன் ஏற்படும் வழிகளில் தங்களுடைய அறிவார்வத்தை 
உபயோகிக்கின்றனர் . மனிதர்கள் இன்று கண்டுபிடித்துள்ள 
அறிவியல் கருவிகளும் இயந்திரங்களும் இன்ன பிறவும் அறிவார்வ 
உந்து சக்தியின் விளைவேயாகும் . 

மேலே கூறப்பட்டவைகளைப் போலவே இன்ப நுகர்வும் 
( Pleasure ) ஒரு உந்து சக்தியாகக் கருதப்படுகின்றது . ஆனால் 
இன்ப நுகர்வு ஒரு மனவெழுச்சியாகும் . இன்ப நுகர் தலை 
உண்டாக்கும் நடவடிக்கைகளைத் தொடர்ந்து செய்யவேண்டும் 
என்று நம்மனைவரிடத்திலும் வலிமையான தூண்டுதல் இருந்து 
வருகின்றது . மிருகங்களிடத்திலும் இது இருந்து வருகின்றது . 
வலிப் புலனுணர்ச்சியும் பால் கிளர்ச்சியும் மனவெழுச்சி தூண்டல் 
கள் என்றும் மேலே கண்டோம் . சிலர் வலிப் புலனுணர்ச்சியை 
விரும்பிப் பெறுகின்றனர் . பால் சார்ந்த கிளர்ச்சிகள் தொடக் 
கத்தில் புதிய நிலைமைகளை உடலில் ஏற்படுத்துகின்றன . அவை 
மற்ற நடத்தைகளையும் தோற்றுவிக்கின்றன . ஆனால் எல்லா 
உந்து சக்திகளும் மனவெழுச்சி துலங்கல்களை உண்டாக்குகின்றன 
என்றும் எல்லா மனவெழுச்சி துலங்கல்களும் புதிய ஊக்கிகளை 
அமைக்கின்றன என்றும் கூறப்படுகின்றது . 


தசைநார்களில் ஏற்படுகின்ற இறுக்கம் போலவே உடலின் 
ஒவ்வொரு பகுதியிலும் இறுக்கங்கள் ஏற்படுகின்றன . அவைகள் 
நடவடிக்கைகளைக் கொண்டிருக்கின்றன . அவைகளின் மூலம் 
நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ உடலில் துலங்கல்கள் 
நடைபெற்று வருகின்றன . அதை நாம் ஊக்கமூட்டி 
என்று கூறுகின்றோம் . புலனுறுப்புகள் தூண்டப்பட்ட 
பொழுதும் , மூளை தூண்டப்பட்ட பொழுதும் நம்முடைய 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் , 

501 
துலங்கல் அடிக்கடி உவகை அல்லது மகிழ்ச்சியுள்ளதாக 
இருக்கின்றது . பார்ப்பதற்குக் கவர்ச்சிகரமாக இருப்பவை 
களும் கேட்பதற்கு இனிமையாக இருப்பவைகளும் தொடுவதற்கு 
மென்மையாக இருப்பவைகளும் அருகில் இழுக்கப்படுகின்றன . 
இத்தகைய நடவடிக்கைகளைப் புலனுணர்ச்சி உந்து சக்தி என்று 
கூறுகின்றோம் . இவைகள் புலனுணர்ச்சி இறுக்கச் செயல்முறையி 
லிருந்து எழுகின்றன . 


மனவெழுச்சி நடத்தை 

வரையறை : மனவெழுச்சியைப் பற்றி அனைவரும் அறிந் 
திருக்கலாம் . ஆனால் அதைப் பற்றித் தெளிவான விளக்கம் 
நமக்குக் கிடைப்பதில்லை . ஒவ்வொருவரும் ஒரு விளக்கம் தரலாம் . 
இருவர் தருகின்ற விளக்கங்கள் ஒன்றுபோல இருப்பதில்லை . 
விளக்கக் கருத்துகள் ஒன்றுபோல இல்லை என்றாலும் அது ஒரு 
கிளர்ச்சியடைந்த அல்லது தூண்டப்பட்ட நிலையை விவரிக் 
கின்றது என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்ளலாம் . மனவெழுச்சி 
கேடு விளைவிக்கும் ஒரு நிகழ்ச்சி என்று பலர் நினைக்கின்றனர் . 
சிலருக்கு அது ஒர் உள்ளத்தின் அனுபவமாக இருக்கின்றது . 
இன்னும் சிலருக்கு அது ஒரு வாழ்க்கை வழியாக இருக்கின்றது . 
மனவெழுச்சி மனிதனுடைய வெற்றிகளுக்கு அடிப்படையாக 
இருக்கின்றது . ஆகவே அது நன்மை பயக்கும் ஒரு நிகழ்ச்சி 
என்றும் சிலர் கூறுகின்றனர் . 


மனவெழுச்சி , அதிகமாக ஊக்குவிக்கப்பட்ட ஒரு நிலையைக் 
குறிக்கின்றது . உயர்ந்த எழுச்சியைத் தொடர்ந்து வருகின்ற 
உயர்ந்த ஊக்கநிலை மனவெழுச்சியாகும் . இந்த நிலையை மனித 
னிடத்தில் காணப்படும் நடத்தையைக் கொண்டும் அறியலாம் . 
அணுகுதல் அல்லது பின்வாங்குதல் நடத்தையை மனவெழுச்சி 
நிலையில் நாம் காணலாம் . மேலும் தானியங்கு நரம்பு மண்ட 
லத்தின் நடவடிக்கையும் உயருகின்றது . மைய நரம்பு மண்ட 
லத்தில் விரிவான நடவடிக்கை பரவுகின்றது . உதாரணமாக 
அச்சம் , கோபம் , மசிழ்ச்சி போன்ற மனவெழுச்சி நிலைகளைக் 
கூறலாம் . இவைகளெல்லாம் உயர்ந்த படித்தரமான ஊக்க 
மூட்டியைக் கொண்டிருக்கின்றன . அச்சம் பின்வாங்கு நடத் 
தையை 

வெளிப்படுத்துகின்றது . கோபமும் மகிழ்ச்சியும் 
அணுகும் நடத்தையை வெளிப்படுத்துகின்றன . இந்த மூன்று 
நிலைகளிலும் இருதயத்தின் வீதம் அதிகரிக்கின்றது . வேகமாக 
மூச்சு ஓட்டம் நடைபெறுகின்றது . தானியங்கு நரம்பு மண்டலத் 
தின் நடவடிக்கை உயருகின்றது . ஆனால் மைய நரம்பு மண்ட 


502 


உடற்கூற்று உளவியல் 


லத்தின் நடவடிக்கை உயர்ந்தால் தான் இந்த நிலைமைகள் 
நிலைபெற முடியும் . 

மெய்ப் பொருளியலாரும் , இலக்கியக் கருத்தாக்களுக்கும் , 
தொடக்ககால . உளவியலாரும் மனவெழுச்சியை ஒரு தெளி 
உணர் நிலை அல்லது உணர்வு விழிப்பான நிலை ( Conscious state ) 
என்று வகைப்படுத்துவதற்கு முயன்றனர் . வெளியுலக நிகழ்ச்சி 
களைப் புலன் காட்சி செய்வதிலிருந்து விளைகின்ற விழிப்புணர்ச்சி 
யின் பல்வேறு வகைகள் பல்வேறு தெளி உணர் நிலைகளை 
உண்டாக்குகின்றன . இந்த தெளி உணர் நிலைகள் மனவெழுச்சி 
களாகும் . அவைகள் ஒவ்வொன்றும் ஒரு வேறுபட்ட வகையான 
மனவெழுச்சி நடத்தையை உண்டாக்குகின்றன . இந்தச் 
செயல்முறை உறுதிப்படுத்துவது என்னவென்றால் தெளி உணர் 
நிலை நிகழ்ச்சிகள் மனவெழுச்சி நடத்தைக்கு அவசியமாகின்றன 
என்பதும் மனவெழுச்சி நடத்தையை எழுப்புவதற்குப் போது 
மானவைகளாக இருக்கின்றன என்பதுமாகும் . ஆனால் மிகுதியான 
மனவெழுச்சி நடத்தைகள் தெளி உணர்வற்ற நிலையிலிருக் 
அந்த நடத்தையின் காரணங்கள் 

விவரித்துக் 
கூற முடியாதபடி இருக்கின்றன . 


கின்றன . 


உதாரணமாக , பகையுணர்ச்சி நடத்தையுள்ள ஒரு மனிதனை 
நாம் சாதாரணமாகச் சக்திக்கின்ற பொழுது அவன் தான் 
கோபமாக இல்லை என்றும் வலியுறுத்திக் கூறலாம் . மற்றவனைத் 
தாக்குகின்ற போது கூடத்தான் கோபம் கொள்ளவில்லை என்றும் 
அவன் கூறலாம் . , அச்சம் கொள்ளுவதற்கு வெளிப்படையான 
காரணம் ஏதுமில்லாதிருந்தாலும் கவலை கொள்ளுகின்றனர் சிலர் . 
அவர்கள் தாங்கள் எதற்கும் அஞ்சுவதில்லை என்றும் கூறுகின்றனர் . 
இந்த நிலைகளை நாம் சரியாக விவரித்துக் கூற முடியாது . அவர் 
களின் கூற்றுக்கும் நடத்தைக்கும் சம்பந்தமில்லை . இந்த இடங் 
களில் மனவெழுச்சி தெளி உணர்வற்ற நிலையிலிருக்கின்றது என்று 
கூறலாம் . ஒரு குறிப்பிட்ட தெளி உணர்நிலை ஒரு குறிப்பிட்ட 
வகையைச் சார்ந்த மனவெழுச்சி நடத்தைக்குத் தேவை 
யில்லாததாகவோ அல்லது போதாததாகவோ தோன்றுகின்றது . 
ஆனால் எப்படியிருப்பினும் தெளி உணர் நிலைகள் மனவெழுச்சியின் 
இருப்பைக் காட்டும் குறிப்புகளாகப் பயன்படுகின்றன . 


வேறு சில ஆசிரியர்கள் மனவெழுச்சி என்பது நடத்தையின் 
ஒரு வகை என்று உறுதிப்படுத்துகின்றனர் . கோபம் ஒரு வலிந்து 
தாக்கும் நடத்தையாகும் . அச்சம் தப்பிச் செல்லும் அல்லது பின் 
வாங்கிக் 

கொள்ளும் நடத்தையாகும் . களிப்பு ஒரு சிரிப்பு 
நடத்தையாகும் , இந்த வழியில் பிரச்சினையை அணுகுகின்ற 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


503 


பொழுது பல நிகழ்ச்சிகள் புறக்கணிக்கப்படுகின்றன. அதாவது , 
மனவெழுச்சி இருப்பதை வலிமையாகச் சுட்டிக்காட்டுகின்ற 
உடற்கூற்று நிகழ்ச்சிகளையும் தெளிஉணர்நிலைகளையும் தொடர்ந்து 
செல்லாத 

வெளிப்படையான நடத்தையை வளரயறுக்கின்ற 
பொழுது இம் முறை அவ்வளவு பயனுடையதாகத் தெரியவில்லை . 


சரியான கட்டுப்பாடுள்ள ஒரு மனிதன் மனவெழுச்சி 
நடத்தையைப் புறக்கணிக்க முடியும் . கோபமாக இருக்கும் 
பொழுதும் , அம்சங் கொண்டுள்ள பொழுதும் , மிகுந்த மகிழ்ச்சியி 
லிருக்கும்பொழுதும் கட்டுப்பாட்டுக்குள்ளிருக்கலாம் . இருதயத் 
துடிப்புப் போன்ற உள்ளார்ந்த உடற்கூற்றியல் துலங்கல்கள் 
தோன்றியிருக்கலாம் . ஆனால் ஒரு வெளிப் பார்வையாளர் அம் 
மனிதனுடைய நடத்தையில் ஒரு மாற்றத்தையும் 

உணர 
முடியாது . இது மனிதனிடத்தில் மட்டும் காணப்படும் நிலை 
யாகும் . சிலவகையான மனவெழுச்சி நடத்தை மைய நரம்பு 
மண்டலத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது . மனவெழுச்சியைத் 
தூண்டுகின்ற தானியங்கு நரம்பு மண்டலத்தைக் கட்டுப் 
படுத்துகின்ற அதே மைய நரம்பு மண்டலம் மனவெழுச்சி 
நடத்தையையும் கட்டுப்படுத்துகின்றது . 


மனவெழுச்சி நடத்தையும் மனவெழுச்சி விழிப்பும் உடற் 
கூற்றியல் நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து வருகின்றன . 
நிகழ்ச்சிகள் தானியங்கு நரம்பு மண்டலத்தினால் செயல்படுத்தப் 
படுகின்றன . மனவெழுச்சி எழுப்பப்பட்டபொழுது இருதயம் 
வேகமாக அடிக்கின்றது . குருதியழுத்தம் உயருகின்றது . 
வயிற்றுப் பகுதியிலிருந்து குருதி விரைந்து தோல் பகுதிக்குச் 
செல்லுகின்றது . மயிர்கள் உடல் முழுவதும் சிலிர்க்கின்றன . 
இந்த நிகழ்ச்சிகளும் உடல் சார்ந்த துலங்கல்களும் மைய நரம்பு 
மண்டலத்தின் உடற்கூற்று நிகழ்ச்சிகளினால் உண்டாக்கப் 
படுகின்றன . 

எனவே 

மனவெழுச்சிக்குத் தேவையானதும் 
போதுமானதுமான நிலைமைகள் தானியங்கு நரம்பு மண்டலத்தின் 
சில வகை நடவடிக்கைகளாகவும் தானியங்கு நரம்பு மண்ட 
லத்தின் நடவடிக்கைகளையும் நடத்தையையும் கட்டுப்படுத்தும் 
சில மூளை மையங்களிலுள்ள நிகழ்ச்சிகளாகவுமிருக்கின்றன . 


மைய , மேற்பரப்புக் கொள்கையாளர்களின் நிலை 

மனவெழுச்சியைப் பற்றி கோட்பாட்டுக் கிளையினரின் நிலை 
என்ன என்று நாம் காண்கின்றபோது மனவெழுச்சியை அவர்கள் 
எவ்வாறு வரையறை செய்கின்றனர் என்று காண வேண்டும் . 


504 


உடற்கூற்று உளவியல் 


என்று 


காண 


மனவெழுச்சியானது புற நிலையாக அளலிடப்படக் 

கூடிய 
நடத்தை என்று வரையறை செய்கின்றனரா அல்லது தானி 
யங்கு நரம்பு மண்டலத்தின் துலங்கல் தான் மனவெழுச்சி 
என்று வரையறை செய்கின்றனரா 

நாம் 
வேண்டியவர்களாக இருக்கின்றோம் . முதல் வரையறை 
முறைப்படி மனவெழுச்சியைக் 

காண்போமானால் 
மேற்பரப்புக் கொள்கையாளர்களின் கருத்தாகின்றது . இரண் 
டாவது வரையறை முறைப்படி மனவெழுச்சியைக் காண்போ 
மானால் அது மையக் கோட்பாட்டுக் கிளையினரின் கருத்தா 
கின்றது . மையக் கோட்பாட்டுக் கிளையினரின் கருத்து இன்றைய 
நிலையில் மேலோங்கியிருக்கின்றது . அக் கோட்பாட்டின்படி , 
இடைத்தொடர்புள்ள சில மூளை மையங்களிலுள்ள நடவடிக்கை 
மனவெழுச்சிக்கு மிகவும் தேவையாக இருக்கின்றது என்பதாகும் . 
தெளி உணர் நிலை மாற்றங்கள் , தானியங்கு நரம்பு மண்டல 
நடவடிக்கை , நடத்தை ஆகியவை 

அந்த 

மையங்களின் 
நடவடிக்கையின் வழக்கமான அறிகுறிகளாகக் 

கொள்ள 
வேண்டும் . அறிகுறிகளின் நம்பகம் பரிசோதனைச் சூழ்நிலையைச் 
சார்ந்திருக்கின்றது . உடற்கூற்றியல் நோக்கிலிருந்து மனவெழுச்சி 
யைப் பார்க்கின்றபோது இம் முறை மிகவும் விளைவுள்ள தாகத் 
தெரிகின்றது . 


நடத்தையும் ஒழுங்கமைப்பும் 

மனவெழுச்சி நிலையில் நடத்தை ஒழுங்கமைப்புள்ள தாக 
இருக்கின்றதா அல்லது ஒழுங்கமைப்புச் சிதறுகின்றதா என்பதை 
யும் நாம் அறிந்துகொள்ள வேண்டும் . தொடக்கத்தில் உளவிய 
லாருக்கு மனவெழுச்சியைப்பற்றிக் கிடைத்த விவரமெல்லாம் 
பரிசோதனைக் கூடத்திலிருந்து வந்தவைகளாகும் . 

மனிதர் 
களிடத்திலும் , பரிசோதனை மிருகங்களிடத்திலும் கற்றல் 
நடத்தையின் மீது மனவெழுச்சியின் விளைவு என்னவாக இருந்தது 
என்பது தான் அவர்களுக்குக் கிடைத்த செய்தியாகும் . ஒரு புதிர்ப் 
பெட்டியில் மிகவும் ஊக்குவிக்கப்பட்ட எலி 

குறிக்கோளை 
நோக்கித் தன்னுடைய நடவடிக்கையைச் செலுத்துகின்றபோது 
அதனுடைய வழக்கான வழியில் ஒரு தடை வேலியை எதிர் 
நோக்குமானால் அவ்வெலியின் நடத்தையில் ஒழுங்கமைப்புச் 
சிதறுகின்றது . அதனால் பிழைபாடுள்ள நடத்தை அதிகரிக் 
கின்றது . மனவெழுச்சியானது ஒழுங்கமைப்புச் சிதறிய நடத்தை 
யாகக் 

காணப்படுகின்றது . இந்த ஒழுங்கமைப்புச் சிதறல் 
உயர்ந்த ஊக்க மூட்டி நடத்தையில் குறுக்கீடு ஏற்பட்டதால் 
விளைந்ததாகும் . 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


505 


எலியின் நடத்தையில் ஒழுங்கமைப்புச் சிதறல் ஏற்படுவது 
போலவே மனிதர்களின் நடத்தையிலும் ஏற்படுகின்றது . தேர்வு 
எழுதச் செல்லுகின்ற மாணவன் சில வினாக்களுக்காக மிகுந்த 
ஊக்கங்கொண்டு படிக்கின்றான் . அவ் வினாக்கள் தேர்வுத் தாளில் 
இல்லை என்றால் அவன் நடத்தையில் ஒழுங்கமைப்புச் சிதறு 
கின்றது . தெரிந்த மற்ற வினாக்களையும்கூட அவனால் நன்றாக 
எழுத முடியாது . இத்தகைய நடத்தையை அடிப்படையாகக் 
கொண்டு தான் யங் ( Young , P. T. ) என்பவரும் அவருடைய 
கூட்டாளிகளும் மனவெழுச்சியைப் பற்றி இவ்வாறு ஒரு கருத்தை 
வெளியிட்டனர் . அது , மனவெழுச்சி என்பது ஒழுங்கமைப்புச் 
சிதறுதலாகும் . அது மிகுவாக ஊக்குவிக்கப்பட்ட குறிக்கோளை 
நோக்கிச் செலுத்தப்பட்ட நடத்தை தடை செய்யப்படுவதி 
லிருந்து விளைகின்றது . இக் கருத்தை மற்ற கோட்பாட்டுக்கிளை 
யினரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் . ஏனென்றால் , தானியங்கு 
மனவெழுச்சித் துலங்கல்களும் அச்சம் , கோபம் போன்றவை 
களின் புற நடத்தை வடிவங்களும் உயிரி உயிர் வாழ்வதற்குப் 
பயன்படவில்லை என்றால் பரிணாமத்தின் வழியில் விரிவடைந்திருக்க 
முடியாது . அச்சம் , கோபம் ஆகியவைகளில் தானியங்கு 
துலங்கல்கள் மிகவும் ஒழுங்கமைப்பாக இருக்கின்றன . 


கேனன் ( Cannon ) என்பவரின் திடீர்த் தேவைக் கோட்பாட் 
பாட்டின்படி ( Emergency theory ) கோபத்திலும் அச்சத்திலும் 
ஒத்துணர்வு நரம்பு மண்டலத் துலங்கல்கள் உயிரியைத் தாக்கு 
வதற்கோ அல்லது தப்புவதற்கோ தயார் செய்கின்றன என்ப 
தாகும் . தாக்குதல் , தப்புதல் ஆகிய இரண்டும் மிகவும் ஊக்கு 
விக்கப்பட்டதும் மிகவும் 
மிகவும் ஒழுங்கமைப்புக் 

கொண்டதுமான 
துலங்கல்களாகும் . ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் தூண்டல் 
உயிரியைத் தயார் செய்வதற்கு உதவுகின்றது . 


மனவெழுச்சியும் நரம்புச் செயல்முறைகளும் 

மனவெழுச்சி நடத்தையில் நரம்பு மண்டலத்தின் செயல் 
முறைகள் பெரிதும் உள்ளடங்கியிருக்கின்றன . நரம்பு மண்ட 
லத்தின் செயல்முறைகளையும் நாளமிலாச் சுரப்பி மண்டலத்தின் 
செயல்முறைகளையும் ஏற்கனவே விளக்கமாகக் கண்டிருக்கிறோம் . 
என்றாலும் மனவெழுச்சி நடத்தையை விவரிக்கின்ற பொழுது 
அவைகளையும் சிறிது நாம் இணைத்துக் கூற வேண்டியிருக்கின்றது . 


உடல் சார்ந்த எதிர்வினை களும் உட்கிட உறுப்புகளின் 
எதிர்வினைகளும் எந்த அளவுக்கு மனவெழுச்சிக்குத் தேவைப் 
படுகின்றன என்றும் எந்த அளவுக்கு உட்கிட உறுப்புகளின் 


506 


உடற்கூற்று உளவியல் 


எதிர்வினைகள் மனவெழுச்சி வேறுபாடுகளுக்கு ஏற்ப வேறு 
படுகின்றன என்றும் நாம் காணவேண்டும் . கோபமும் அச்சமும் 
ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் பரவலான எதிர்வினைகளை 
உள்ளடங்கியதாக இருக்கின்றன . போரிடும் நடத்தையிலும் 
பின்வாங்கும் நடத்தையிலும் கூட பரவலான எதிர்வினைகளைக் 
கொண்டிருக்கின்றன . 


கேனன் என்பவர் பூனையின் மீது ஒரு 

பரிசோதனையை 
நடத்தினார் . ஒத்துணர்வு மையச் சங்கிலியையும் ( Sympathetic 
chain ganglia ) மைய நரம்பு மண்டலத்திற்கு வெளியிலுள்ள 
ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தைச் சார்ந்த நரம்பணுக்களின் 
குழுவையும் ( Collateral ganglia ) 

ganglia ) அகற்றினார் . பூனையின் 
ஒத்துணர்வு துலங்கல்கள் பெரும்பாலும் இதனால் அகற்றப்பட்டு 
விட்டன . பூனை குணமடைந்த பிறகு இயல்பாகக் காணப்பட்டது . 
ஆனால் குளிர்ச்சிக்கும் அழுத்தத்திற்கும் பூனையின் சகிப்புத் 
தன்மை குறைந்திருந்தது . நாயைக் கண்டபோது இந்தப் 
பூனையின் மனவெழுச்சி இயல்பாகவே காணப்பட்டது . பல்லைக் 
காட்டிச் சீறுதலும் , வில் போன்று உடலை வளைத்தலும் , பகை 
யுணர்ச்சியைக் காட்டுதலும் பூனையிடம் காணப்பட்ட 
மனவெழுச்சி எதிர்வினைகளாக இருந்தன . ஒத்துணர்வு நரம்பு 
மண்டலத்தின் பகுதிகளை அகற்றிய 

பிறகும் 

பூனையிடம் 
மனவெழுச்சித் துலங்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன . அதற்குக் 
காரணம் , ஒத்துணர்வு துலங்கல்களைக் கட்டுப்படுத்தும் மூளையின் 
மையங்கள் மனவெழுச்சித் துலங்கல்களுக்கு ஏற்கெனவே ஆக்க 
நிலையிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன . அதனால் அவைகள் 
சேதமுறாமல் இப்பொழுது மனவெழுச்சி நடத்தைக்குப் போது 
மானதாக இருக்கின்றன . 


ஆனாலும் 

பெரும்பாலான ஒத்துணர்வு எதிர்வினைகள் 
மனவெழுச்சி நடத்தைக்குத் தேவையற்றவை என்பதற்கான 
சான்றுகளும் கிடைக்கின்றன . குறிப்பாக வளர்ந்த மிருகங்களி 
டத்தில் இது காணப்படுகின்றது . மனிதர்களுடைய 
மனவெழுச்சி அனுபவங்களில் தானியங்கு எதிர்வினைகளிலிருந்து 
வருகின்ற புலனுணர்ச்சிகள் அவ்வளவு முக்கியத்துவம் பெறவில்லை . 
உடலின் கீழ்ப்பகுதியில் பக்கவாதம் கொண்ட நோயாளிகள் 
( Paraplegic patients ) , தண்டுவடத்தில் கழுத்து வரையில் 
கடுமையான பக்கவாதத்தைக் கொண்டவர்கள் போரில் 
பொதுவாக இறந்து போகின்றனர்.இந்த விதமான நோயாளிகள் 
கழுத்துக்குக் கீழ் உள்ள பகுதிகள் முழுவதிலும் பச்க வாதம் 
கொண்டிருக்கின்றனர் . அவர்களுடைய மனவெழுச்சி சொல்லின் 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


507 


மூலம் தான் அறியப்படுகின்றது . அல்லது முகத்தின் மூலம் 
வெளிப்படுத்தப்படுகின்றது . உடலின் வேறு எந்தப் பகுதியிலும் 
மனவெழுச்சியின் 

அனுபவம் வெளிப்படுத்தப்படவில்லை . 
ஒத்துணர்வு எழுச்சியை மூளையினால் பரவலாக அமைக்கப்பட 
முடியவில்லை . மேலும் , புலனுணர்ச்சிகள் உடலிலிருந்து மூளையைச் 

முடியாது . அதனால் தனிமைப்படுத்தப்பட்ட 
எந்த ஒரு தானியங்கு மறிவினையும் மனவெழுச்சியை எழுப்ப 
முடியாது . ஆனாலும் 

இந்த 

நோயாளிகள் இயல்பான 
மனவெழுச்சிகளின் அனுபவத்தைப் பெறவும் வெளிப்படுத்தவும் 
செய்கின்றனர் . 


சென்றடைய 


இதற்குக் காரணம் , வெளிப்படையான நடத்தையையும் 
தானியங்கு துலங்கல்களையும் கட்டுப்படுத்தும் மூளையின் 
மையங்கள் பழுதுபடாமலிருக்கின்றன என்பதாகும் . அவைகளின் 
நடவடிக்கைகள் மனவெழுச்சி தூண்டல்களுக்ரு ஏற்கெனவே 
ஆக்க 

நிலையிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன . அதனால் 
தண்டுவடம் பழுதடைந்த பிறகும் மனவெழுச்சி வெளிப்படுத்தப் 
படுகின்றது . 


மனவெழுச்சி நடத்தைக்கோ அல்லது அனுபவத்திற்கோ 
தானியங்கு எதிர்வினைகள் அவசியமில்லை என்று தெரிகின்றது . 
அதனால் மனவெழுச்சி நடத்தைக்கும் அனுபவத்திற்கும் 
தானியங்கு எதிர்வினைகளும் உடல் சார்ந்த எதிர்வினைகளும் பங்கு 
கொண்டு உதவுகின்றன என்று கூறுவது ஐயப்பாடாக இருக் 
கின்றது . மாங்காய் சுரப்பி நீரை உடலில் செலுத்துவதன் மூலம் 
தானியங்கு துலங்கலின் விளைவை மொத்தமாக வெளிப்படுத்த 
முடியும் . உதாரணமாக , குளிர் உணர்ச்சி , வெறும் வயிறு 
முதலியவைகள் உணரப்படுகின்றன . ஆனால் பரிசோதிக்கப்படு 
கின்றவர்கள் இந்த உட்பொழிவு எதனால் என்பதை அறிந்தால் 
ஒழிய மனவெழுச்சி நடத்தை வெளிப்படுவ தில்லை . 


தானியங்கு நரம்பு மண்டலமும் மனவெழுச்சியும் 

மனவெழுச்சி நடத்தையை அறிகின்ற பொழுது தானியங்கு 
நரம்பு மண்டலம் அடிக்கடி குறிப்பிடப்பட வேண்டியதொன்றாக 
இருக்கின்றது . மனவெழுச்சி நடத்தைக்கும் அனுபவத்திற்கும் 
தானியங்கு எதிர்வினைகள் தேவையில்லை என்பதும் மேலே 
கூறப்பட்டிருக்கின்றது . ஆனால் திடீர் தேவைக் கோட்பாட்டை 
( Emergency theory ) உருவாக்கிய கேனன் என்பவர் பரவலாக்கப் 
பட்ட ஒத்துணர்வின் நிறைவேற்றம் ஓர் உயிரியைச் சண்டை 
யிடவும் தப்பிச் செல்லவும் தயார்படுத்துகின்றது என்றும் இந்த 


இரண்டு 


508 

உடற்கூற்று உளவியல் 
இரண்டும் உயர்ந்த மனவெழுச்சித் துலங்கல்களே என்றும் 
கூறுகின்றார் . 

துலங்கல்களும் ஊக்குவிக்கப்பட்டு 
அமைக்கப்பட்ட துலங்கல்களாகும் . அச்சம் , கோபம் போன்ற 
வேற்றுமையான மனவெழுச்சி நடத்தை வடிவங்கள் வேற்றுமை 
யான தானியங்கு நரம்பு மண்டல எதிர்வினைகளைத் தொடர்ந்து 
வருகின்றனவா ? வேற்றுமையான தானியங்கு நரம்பு மண்டல 
எதிர்வினைகள் 

மனிதர்களின் மனவெழுச்சி அனுபவத்தில் 
செல்வாக்குப் பெறுகின்றனவா ? இந்த ஐயப்பாடுகளும் நமக்குத் 
தோன்றுகின்றன . கோபம் , அச்சம் , பாலுணர்ச்சி எழச்செய்தல் 
உணர்ச்சியற்ற தன்மை ( Apathy ) முதலிய மனவெழுச்சிகளுக்கு 
வேற்றுமையான தானியங்கு துலங்கல் வடிவங்கள் இருக்கின்றன 
என்று தோன்றுகின்றது . மனக் கோளாறுள்ள நோயாளிகளை 
ஆராய்ந்து பார்க்கப்பட்டவைகளில் எல்லாம் அவர்களின் மன 
நிலையும் நடத்தையும் தானியங்கு வடிவம் மிகுந்த செல்வாக்குக் 
கொண்டிருப்பதாகத் தெரிகின்றது . 


மகிழ்ச்சியான மனவெழுச்சிகளைப் 
மனவெழுச்சிகளைப் பொறுத்த 

பொறுத்த வரையில் 
அவை 

விரிவாகப் பரவியுள்ள ஒத்துணரா துலங்கல்களைத் 
தொடர்ந்து வருவதாகத் தோன்றுகின்றன . ஆனால் அவை 
தனித்தனியாகப் பிரிந்துள்ள ஒத்துணரா துலங்கல்களாகும் . 
அவை கூடல்வாய்களில் இரசாயனப் பொருள்களை ஊடனுப்பும் 
நரம்பிழைகளாகும் ( Cholinergic ) . இவை முன்கூட , இடை 
ஹைப்போதாலமஸிலிருந்து ஆளப்படுகின்றன . அந்த ஒத்துணரா 
எதிர்வினைகள் பால் சார்ந்த கிளர்ச்சிகளும் உள்ளடங்கியதாக 
இருக்கின்றன . 

உள் உறுப்புகளுக்கும் தோலுக்கும் குருதி 
யனுப்பும் குழாய்கள் விரிவடைதலும் ஒத்துணரா எதிர்வினை 
களில் அடங்குகின்றன . ஆனால் கோபமும் அச்சமும் பரவலாக்கப் 
பட்ட ஒத்துணர்வு நிறைவேற்றத்தைத் தொடர்ந்து எழுகின்றன . 
மாங்காய் சுரப்பிகளின் மையங்களிலிருந்து சுரக்கும் ஹார்மோன் 
களால் வலிமையாக்கப்படுகின்றன . மாங்காய் சுரப்பி இரண்டு 
வகையான ஹார்மோன்களைச் சுரக்கின்றன . அவை ஒன்று , 
ஒத்துணர்வு நரம்பு 

மண்டலத்தின் விளைவைப் போன்று 
இருதயத்தின் வேகத்தை அதிகரிக்கச் செய்யும் ஹார்மோன் 
( Epinephrine ). இது மாங்காய் சுரப்பி மையங்களில் சுரக்கின்றது . 
மற்றொன்று , ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் விளைவைப் 
போன்று மேற்பரப்பு குருதிக் குழாய்களைச் சுருங்கச் செய்யும் 
( Peripheral Nascontriction ) . ஹார்மோன் ( Nor -epinephrine ) 
இதுவும் மாங்காய் சுரப்பி மையங்களில் தான் சுரக்கின்றது , 
முதல் சுரப்பி நீர் இருதயத்தின் வேகத்தை அதிகரிக்கச் செய்து 
குருதியழுத்தத்தை உயர்த்துகின்றது . இரண்டாவது சுரப்பிநீர் 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 

509 
தோல் பரப்புக்கும் உள் உறுப்புகளுக்கும் செல்லும் குருதிக் 
குழாய்களைச் சுருங்கச் செய்து குருதியழுத்தத்தை அதிகரிக்கச் 
செய்கின்றது . 


முதல் சுரப்பி நீர் ( Epinephrine ) அச்ச எதிர்வினைகளினால் 
சுரப்பிக்கப்படுகின்றது . இரண்டாவது சுரப்பி நீர் ( Nor - ephine 
phrine ) கோபத்தைத் தொடர்ந்து அதிகமாகச் சுரக்கின்றது . 
ஆகையினால் ஒத்துணரா நரம்பு மண்டலத்தைத் தூண்டல் 
கோபத்தை விட அச்சத்தின்போது குருதியழுத்தத்தைத் 
தாழ்த்துகின்றது . ஏனென்றால் அது இருதயத்தின் வேகத்தைக் 
குறைக்கின்றது . முதல் சுரப்பி நீர் விளைவோடு நேரடியாக 
மோதுகின்றது . 


இந்த இரண்டு சுரப்பி நீர்களைப் பற்றியும் பரிசோதனைகள் 
நடத்தப்பட்டிருக்கின்றன . மிருகங்களின்மீ . 

து நடத்தப்பட்ட 
பரிசோதனைகளில் முதல் சுரப்பி நீர் ஆபத்துகளிலிருந்து தப்பி 
யோடுகின்ற முயல் போன்ற மிருகங்களில் அதிகமாகச் சுரக் 
கின்றது என்றும் இரண்டாவது சுரப்பி நீர் மிருகங்களை வேட்டை 
யாடுகின்ற சிங்கம் . போன்ற 

மிருகங்களில் அதிகமாகச் 
சுரக்கின்றது என்றும் தெரிகின்றது . வங்கன்ஸ்டீன் ( Funkens 
tein ) என்பவர் , ஒத்துணர்வாக சுறுசுறுப்பாக இருக்கின்ற 
மிருகங்கள் கோபத்தையும் அச்சத்தையும் மட்டும் வெளிப் 
படுத்துகின்றன என்றும் , ஆனால் மனிதன் தானே இயக்கிய கோப 
அனுபவத்தைப் பெறுகின்றான் என்றும் அதனால் அது அவனை 
உளச்சோர்வு கொள்ளச் செய்கின்றது என்றும் கூறுகின்றார் . 


சிவக்கின்றது . 


உளச் சோர்வு கவலையைப் போன்றும் அச்சத்தைப் போன்றும் 
இருதயத்தின் வேகத்தை அதிகரிக்கச் செய்யும் முதல் சுரப்பி நீர் 
( Epinephrine ) அதிகமாகச் சுரப்பதைத் தொடர்ந்து ஏற்படு 
கின்றது . அச்சத்தின்போது உள் உறுப்புகளைச் சார்ந்த குருதி 
யோட்டம் குறைவதில்லை . அதனால் 

வயிறு 
நீரகமும் பாசிகமும் உள்ளடங்கிய அமிலம் ( Hydrochloric acid ) 
அதிகரிக்கின்றது . இது வயிற்றில் புண்களை உண்டாக்குகின்றது . 
உடற்கூற்று வளர்ச்சி உளவியல் 

வளர்ச்சியோடு சமமாகச் 
செல்லுமானால் ஒரு சிறு குழந்தை அச்சத்தைவிடக் கோபத்தை 
அதிகமாக வெளிப்படுத்துவதைக் காணலாம் . ஏனென்றால் சிறு 
குழந்தையினிடத்தில் மேற்பரப்பு குருதிக் குழாய்களைச் சுருங்கச் 
செய்யும் ( Nov - epinephrine ) சுரப்பிநீர் அதிகமாகச் சுரக்கின்றது . 
பெரியவனாக வளர வளர இது குறைந்து செல்லலாம் . 


510 


உடற்கூற்று உளவியல் 


நாளமிலாச் சுரப்பிகளும் மனவெழுச்சியும் 

நாளமிலாச் சுரப்பிகளுக்கும் மனவெழுச்சிக்கும் நெருங்கிய 
தொடர்பு இருக்கின்றது . மனவெழுச்சியின் 

மனவெழுச்சியின் அழுத்தத்தினால் 
ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் தூண்டல் அடிக்கடி மாங்காய் 
சுரப்பி மையங்களின் மூலம் இருதயத்தின் வேகத்தை அதிகரிக்கச் 
செய்யும் சுரப்பி நீரை அதிகரிக்கச் செய்கின்றது . அது திரும்ப 
முன்கூடக் கோழைச் சுரப்பியின் மூலமாக , பின்பகுதி கோழைச் 
சுரப்பி நீரின் ( Adreno corticotropic harmone ) அளவைச் சிறிது 
சிறிதாக அதிகரிக்கச் செய்கின்றது . இந்தப் பின்பகுதி கோழைச் 
சுரப்பி நீர் மாங்காய் சுரப்பியின் வெளி அடையின் சுரப்பி நீரின் 
( Corticoid ) அளவை அதிகரிக்கச் செய்கின்றது . இச் செயல் 
முறை பழச்சர்க்கரை உற்பத்திப் பொருள் மாறுபாட்டையும் 
நரம்புக் 

கிளர்ச்சியையும் செம்மையாக்குகின்றது . உயிர்ப் 
பொருள் மாறுபாட்டின் வீதத்தை அதிகரிக்கச் செய்வதற்குப் 
புரிசைச் சுரப்பிகளின் அளவும் அதிகரிக்கச் செய்யப்படுகின்றது . 
மன்வெழுச்சியின் அழுத்தம் அடிக்கடி ஏற்படுமானால் அல்லது 
நீண்ட நேரத்திற்கு இருக்குமானால் இந்த சுரப்பிகள் , அவைகளின் 
சுரத்தல் தேவையைப் பாதுகாக்க அளவில் அதிகரிக்கின்றன . 
நாளமிலாச் சுரப்பிகளின் இந்தச் சங்கிலி போன்ற நிகழ்ச்சிகள் 
மாங்காய் சுரப்பியின் மையங்களை அகற்றுவதினால் தடை செய்யப் 
படுகின்றன . 


நாளமிலாத் துலங்கல்களையும் ஒத்துணர்வு துலங்கல்களையும் 
ஆக்க நிலையிறுத்தம் செய்தல் மனவெழுச்சிக்கு மிக முக்கியமாக 
இருக்கலாம் என்று மௌரர் ( Mowrer ) என்பவர் கருதுகின்றார் . 
அப்படியிருக்குமானால் மாங்காய் சுரப்பியின் மையங்களில்லாத 
மிருகங்கள் வலிப்புலனுணர்ச்சியுள்ள தூண்டல்களை 

அகற்று 
வதற்குக் கற்றுக் 

கொள்ளுவதில் சிரமப்படுகின்றன . 
ஏனென்றால் நாளமிலாத் துலங்கல்கள் போதுமானதாக இருப்ப 
தில்லை . ஆனால் இக் கருத்தின் மீது நடைபெற்ற பரிசோதனைகள் 
முரண்பாடான கருத்துகளை வெளிப்படுத்துகின்ற 


ஹைப்போதாலமஸும் மனவெழுச்சியும் 

மையக்கோட்பாட்டுக் கிளையினரின் கருத்துப்படி மூளை தான் 
மனவெழுச்சியின் பிறப்பிடமாகும் .. அது ஹைப்போதாலமஸ் 
பகுதி என்றும் கூறுகின்றனர் . ஹைப்போதாலமஸின் முன்பின் 
பகுதிகளை அகற்றிய பிறகும் ஒரு பூனை மனவெழுச்சிகளை வெளிப் 
படுத்துகின்றது 

என்று 

கண்டிருக்கின்றனர் . உதாரணமாக , 
பாசாங்கு செய்தல் ( Sham ) கோபம் , ஒருங்கிணைந்த தாக்கும் 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


511 


நடத்தை முதலியவைகள் வெளிப்படுகின்றன . இவை சிறிது 
நேரமே தோன்றுகின்றன என்றாலும் தானியங்கு துலங்கலைத் 
தொடர்ந்து வருகின்றன . மேற்கொண்டு தாலமஸின் பகுதியை 
அகற்றினால் கோப நடத்தையின் மூலத்துலங்கல் சிறிது சிறிதாகக் 
குறைந்து போகின்றது . இந்த முடிவுகளிலிருந்து பார்க்கின்ற 
போது ஹைப்போதாலமஸ்தான் கோப மனவெழுச்சியில் உடல் 
சார்ந்த துலங்கலையும் உள் உறுப்பு சார்ந்த துலங்கல்களையும் 
ஒரு முகப்பாடு செய்கின்றது என்று முடிவாகக் கூறலாம் . இதே 
போன்று மற்ற மனவெழுச்சிகளுக்கும் கூட இருக்கலாம் . 

மேலும் , ஹைப்போதாலமஸின் பின் பகுதியின் தூண்டல் 
அச்சம் தவிர்ப்புத் துலங்கல்களை உண்டாக்குகின்றது . ஹைப்போ 
தாலமஸில் சில மையங்களிருக்கின்றன . அவை அச்சம் , கோபம் , 
மகிழ்ச்சி ஆகியவைகளுக்கு முக்கியமான மையங்களாக 
இருக்கின்றன . அந்த மையங்களில் ஏற்படும் தூண்டல்கள் 
மனவெழுச்சிகளின் உடல் சார்ந்த எதிர்வினைகளையும் தானியங்கு 
எதிர்வினைகளையும் ஏற்படுத்துகின்றன என்று தோன்றுகின்றது . 
ஒரு ஹைப்போதாலமஸ் மையத்தைத் தூண்டினால் மூளையின் 
மற்றொரு பகுதிக்கான ஒரு வழியை அது கிளர்ச்சியடையச் 
செய்கின்றது . மூளையின் அப் பகுதியில் உடல் சார்ந்த துலங்கல் 
களும் உள் உறுப்பு சார்ந்த துலங்கல்களும் ஒருமைப்பாடு செய்யப் 
படுகின்றன . 

ஹைப்போதாலமஸின் ஒரு மையம் அகற்றப் 
படுமானால் மூளையின் ஏதேனும் ஒரு மிக முக்கியமான ஒருமைப் 
பாட்டு மையத்திற்குச் செல்லும் ஒரு முக்கியமான வழி தடை 
செய்யப்படுகின்றது . ஹைப்போதாலமஸுக்குமேல் உள்ள பரப்பு 
கோபத்தை உருவாக்குவதாகத் தெரியவில்லை . ஆனால் கீழ் உள்ள 
பரப்புகள் முக்கியமானவைகளாகும் . பெரும்பாலான பாசாங்கு 
எதிர்வினை களும் கோப எதிர் வினைகளும் மிருகங்களில் பின் 
மூளையின் முன்பரப்புக்குமேல் ( Pons ) உண்டாக்க முடியாது . 
சில மைய மூளையின் பரப்புகளின் தூண்டல் கோப நடத்தையை 
அகற்றுவதற்கு மிகவும் விளைவுள்ள தாக இருக்கின்றன . 


முகக்குறிப்பும் மனவெழுச்சியும் 

முகப்பாவனைகளின் மூலம் மனவெழுச்சி வெளிப்படுத்தப் 
படுகின்றது . மனிதர்கள் மட்டுமின்றி மிருகங்களும் மனவெழுச்சி 
களை முகக்குறிப்புகளின் மூலம் வெளிப்படுத்துகின்றன . முக 
வெளிப்பாடுகள் , வாய் உச்சரிப்புகள் , உடலின் தோற்றப் 
பாங்குகள் முதலியவை மனவெழுச்சிகளை வெளிப்படுத்துகின்றன . 
பல்லை வெளிக்காட்டல் , உடல் முழுவதும் மயிர் சிலிர்த்தல் , 
விரைப்பான தோற்றப்பாங்கு , கோபத்தில் உறுமுதல் , உடலை 


312 


உடற்கூற்று உளவியல் 


வில் போன்று வளைத்தல் முதலியவைகளும் மனவெழுச்சியின் 
வெளிப்பாடுகளேயாகும் . கோபம் கொண்டபோது மனிதர்கள் 
பல்லைக்கடிக்கின்றனர் . கண்களை அகலமாக விரிக்கின்றனர் ; இங்கு 
மங்கும் ஓடுகின்றனர் . இரைச்சல் எழுப்புகின்றனர் . முஷ்டியைக் 
காட்டுகின்றனர் . இவைகளெல்லாம் கோப மனவெழுச்சியின் 
வெளிப்பாடுகளாகும் . 


வாலை 


என்று 


மகிழ்ச்சி எதிர்வினைகளும் வெளிப்படுத்தப்படுகின்றன . இது 
கோப மனவெழுச்சிக்கு எதிரிடையானது . 

உதாரணமாக , 
நாய்கள் ஆட்டுகின்றன . நாக்கினால் 

நக்குகின்றன . 
அச்சத்தின்போது செயலிழத்தல் , பார்ப்பதற்கு அஞ்சி மறைதல் 
ஆகியவை உயிர் வாழ்க்கைக்கான செயல் முறைகளாகும் . மனிதர் 
களிடம் காணப்படும் மனவெழுச்சி முகபாவனைகள் தோற்றப் 
பாங்குகள் , எதிர்வினைகள் முதலியவைகள் எல்லாம் மனவெழுச்சி 
நிலையிலுள்ள மிருகங்களிடமிருந்து மரபு வழியாகப் பெற்றவை 
களே 

டார்வின் கருதுகின்றார் . எப்படியிருப்பினும் 
இன்றைய மனிதர்களில் பல மனவெழுச்சி வெளிப்பாடுகள் மரபு 
நிலையாக வந்தவைகள் என்றாலும் பண்டைய கோபமும் , அச்சமும் 
மகிழ்ச்சியும் சூழ்ச்சித்திறமிக்கதாக இருக்கின்றன. 
மாற்றம் கற்றல் மூலம் ஏற்பட்டது என்று கருதலாம் . இது 
ஒவ்வொரு பண்பாட்டிலும் ஒரு மாதிரியாக இருக்கின்றது . 
சீனர்கள் தங்களுடைய மனவெழுச்சியை மற்ற நாட்டினரைப் 
போன்று வெளிப்படுத்துவதில்லை . சிரித்தல் , கத்து தல் , உறுமுதல் , 
முதலிய வெளிப்பாடுகள் மனிதர்களுக்கு மரபு வழியாக வந்த 
மனவெழுச்சி வெளிப்பாடுகளேயாகும் . 


ஆனால் சிறு குழந்தைப் பருவத்தில் வெளிப்படுத்துகின்ற 
மனவெழுச்சித் துலங்கல்கள் மரபு வழியாக வந்த மனவெழுச்சித் 
துலங்கல்களல்ல என்று சில ஆசிரியர்கள் கருதுகின்றனர் . சில 
துலங்கல்கள் முதிர்ச்சியடைய வேண்டியிருக்கின்றன . முதிர்ச்சி 
யடைந்த பிறகு துலங்கல்கள் அடிக்கடி உபயோகிக்கப்படுகின்றன . 
அதனால் மரபு வழி செல்வாக்கை மதிப்பீடு செய்வது கடினமான 
செயலாகும் . மனிதர்களிடத்தில் காணப்படும் மனவெழுச்சி 
வெளிப்பாடுகளின் இயல்பான முதிர்ச்சியை அடையாளம் காண 
முடியும் . 


மனவெழுச்சிக் கோட்பாடுகள் 

மனவெழுச்சிகளைப் பற்றி விளக்கிக் கூறுவதற்கு முயற்சிகள் 
பல எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன . அந்த விளக்கங்கள் 
எல்லாம் ஒன்றுபட்டிருக்கவில்லை . அடிக்கடி வேறுபடுகின்றன . 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 

513 
ஏனென்றால் மனவெழுச்சிக் கோட்பாட்டினர் வெவ்வேறு 
நிகழ்ச்சிக் கூறுகளை விளக்குவதற்கு முயலுகின்றனர் . ஒவ்வொன் 
றையும் அவர்கள் மனவெழுச்சி என்றே கூறுகின்றனர் . தெளி 
உணர் நிலை நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து வருகின்ற மனவெழுச்சியை 
விளக்குவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் கண்டறியப்பட்ட 
மனவெழுச்சி நடத்தை விளக்குவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 
முயற்சியிலிருந்து முற்றிலும் வேற்றுமையாக இருக்கின்றன . 
இவ்வாறு பார்க்கின்றபோது இப்பொழுது நமக்குக் கிடைத்துள்ள 
கோட்பாடுகளில் எது சரியானது எது தவறானது என்று கூற 
முடியாத நிலையிலிருக்கின்றோம் . ஆனால் ஒவ்வொரு கோட்பாடும் 
மனவெழுச்சியைப் புரிந்து கொள்ளுவதற்கு ஒரளவு பயன்படு 
கின்றன என்றும் கூறலாம் . அந்த உண்மைகளைக் கொண்டு நாம் 
மேல்நோக்கிச் செல்லவும் முடியும் . அந்தக் கோட்பாடுகளில் 
சிலவற்றை நாம் இங்கு காண்போம் . 


நாளமிலாச் 


ஜேம்ஸ் - லேங் கோட்பாடுகள் 

மனவெழுச்சிக் கோட்பாடுகளில் ஒன்று இவ்வாறு கூறப்பட்டு 
வருகின்றது . வில்லியம் ஜேம்ஸ் என்ற அமெரிக்க நாட்டு உளவியல் 
வல்லுந்ர் தன்னுடைய உளவியல் கொள்கை நெறி ( Principles of 
phychology ) என்ற நூலில் இக் கோட்பாட்டைப் பற்றிக் கூறி 
யுள்ளார் . மனவெழுச்சி எதிர்வினைகள் எப்பொழுதும் பல்வேறு 
உடற்கூற்றுச் செயல்முறைகளில் சிக்கலான மாற்றங்களைத் 
தொடர்ந்து வருகின்றன . அந்த மாற்றங்கள் தானியங்கு நரம்பு 
மண்டலத்தினாலும் , மேற்பரப்பு நரம்பு மண்டலத்தினாலும் 
( Somatic ) சுரப்பிகளினாலும் 

ஒருமைப் 
படுத்தப்படுகின்றன . துயரம் , அச்சம் , கோபம் , 

அன்பு 
முதலிய இந்தக் கரடுமுரடான மனவெழுச்சிகளைப் பற்றி நாம் 
இயல்பான வழியில் சிந்திப்பது என்னவென்றால் சில உண்மைகளை 
மனப் புலன்காட்சி செய்கையில் அவை மன அன்பைத் தூண்டி 
விடுகின்றன . இதைத்தான் நாம் மனவெழுச்சி என்று கூறு 
கின்றோம் . பிறகு ஏற்படுகின்ற மனநிலையில் முதலில் ஏற்பட்ட 
புலனுணர்ச்சி உடல் சார்ந்த புலனுணர்ச்சியாக மாறுகின்றது 
என்று கூறுகின்றார் ஜேம்ஸ் . மேலும் அவர் கூறுவது என்ன 
வென்றால் , கிளர்ச்சியூட்டுகின்ற உண்மையின் புலன் காட்சி 
நேரடியாக உடல் மாற்றங்களை உண்டாக்குகின்றது என்பதாகும் . 
அந்த மாற்றங்களின் உணர்ச்சி மனவெழுச்சியாகும் . ஜேம்ஸின் 
மனவெழுச்சிக் கோட்பாடு வெளியான அதே சமயத்தில் 
டென்மார்க்கு நாட்டைச் சேர்ந்த காரல் லேங் ( Carl Lange ) 
என்பவரும் வில்லியம் ஜேம்ஸ் கூறிய கருத்தைப் போன்றதொரு 

உடற் -33 


14 


உடற்கூற்று உளவியல் 


கருத்தை வெளியிட்டார் . அவர் அதை மனவெழுச்சியின் 
மேற்பரப்புத் தோற்றக் கோட்பாடு ( Peripheral origin theory 
of emtion ) என்று கூறினார் . இந்த இருவரின் கருத்தும் ஒன்று 
போலவே இருந்ததால் இக்கோட்பாடு அவ்விருவரின்பெயரையும் 
இணைத்து ஜேம்ஸ் - லேங் ( The James - Lange theory ) என்று 
வழங்கப்படுகின்றது . 


வில்லியம் ஜேம்ஸ் கருத்துப்படி மனவெழுச்சி என்பது ஒரு 
தெளி . 

உணர்வு நிலையாகும் . இந்த தெளி உணர்வு நிலை 
மனவெழுச்சி நடத்தையை ஏற்படுத்துகின்றது . தூண்டல்களுக்கு 
உடல் காட்டுகின்ற எதிர்வினைகளில் இந்தத் தெளி உணர்வு 
நிலை ஏற்படுவதாக அவர் கண்டார் . அந்த எதிர்வினைகள் 
கோபம் , அச்சம் , மகிழ்ச்சி , அன்பு ஆகியவைகளாக இருக்கின்றன . 
இதற்கு அவர் தந்த விளக்கம் இது தான் . நாம் பயப்படுவதால் 
நாம் ஓடவில்லை . நாம் ஓடுகின்றோம் , அதனால் 

தான் பயப்படு 
கின்றோம் . ” அதாவது தூண்டல் பொருளைக் கண்டவுடன் 
ஒடுகின்றோம் - இந்த ஓட்டம் பயத்தை விளைவிக்கின்றது - 
புலன் காட்சி செய்யப்பட்ட ஒரு தூண்டல் தெளி உணர்வான 
மனவெழுச்சி தூண்டலாகின்றது . இது அந்தத் தூண்டலுக்கு 
எதிர்வினை ஏற்பட்ட பிறகு ஏற்படுகின்றது . சான்றாக அச்சத்தை 
விளைவிக்கும் 

தூண்டலான ஒரு புலியைப் பார்த்ததும் 
தப்பிச் செல்லும் 

எதிர்வினை 

நடைபெறுகின்றது . இவ்வாறு 
ஒடுகின்ற எதிர்வினை மேலும் ஓடுகின்ற புலனுணர்ச்சிகளைத் 
தோற்றுவிக்கின்றது . தானியங்கு நரம்பு மண்டலத்தின் உட்கிட 
உறுப்புகளிலிருந்து வரும் புலனுணர்ச்சிகளாகவுமிருக்கின்றது . 
ஓடுதல் உடல் சார்ந்த புலனுணர்ச்சிகளாகும் . ஒத்துணர்வாக 
எழுப்பப்பட்ட புலனுணர்ச்சிகளான 

விரைவான இருதயத் 
துடிப்பு, பெருமூச்செறிதல் , மயிர் சிலிர்த்தல் முதலியவைகள் 
அச்சத் தூண்டலைக் கண்ட மாத்திரத்தில் தோன்றுகின்றன . 
ஓடுகின்ற உடல் சார்ந்த புலனுணர்ச்சிகளோடு தானியங்கு 
எதிர்வினைகளிலிருந்து வருகின்ற உட்கிட உறுப்புகளின் 
புலனுணர்ச்சிகள் விளைவதையும் புலன்காட்சி செய்யும்போது 
அது அச்சம் என்ற மனவெழுச்சியாகின்றது . தூண்டலுக்கு 
எதிர்வினை தொடங்கிய பிறகுதான் அந்தத் தூண்டலுக்கு நாம் 
பயப்படுகின்றோம் . அதாவது புலியைப் பார்த்தவுடன் உடல் 
நடுங்கி ஓடுகின்றோம் . அதனால் அச்சம் பிறக்கின்றது . 


மற்ற மனவெழுச்சிகளைப் போன்று கோபம் 

கோபம் தானியங்கு 
நரம்பு மண்டலத்தினால் எழுப்பப்படுகின்ற அதே புலனுணர்ச்சி 
களைக் கொண்டிருக்கின்றது . ஆனால் இது வெளிப்படையாகத் 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


515 


தாக்கும் நடத்தையுள்ள புலனுணர்ச்சியையோ அல்லது 
அழுத்தி வைக்கப்பட்ட தாக்கும் நடத்தைப் புலனுணர்ச்சியையோ 
உள்ளதாகவுமிருக்கின்றது . மகிழ்ச்சி ஒத்துணரா நரம்பு மண்ட 
லத்தின் தூண்டலை மிகுதியாகக்கொண்ட மனவெழுச்சியாக இருக் 
கின்றது . இது அணுகும் எதிர்வினைகளின் புலனுணர்ச்சிகளைக் 
கொண்டதாகும் . பாலுணர்ச்சி தூண்டல் வேற்றுமையான 
தானியங்கு புலனுணர்ச்சி வடிவத்தை உள்ளடங்கியதாக இருக் 
அதாவது 

செய்யும் துலங்கலிலிருந்து 
பின்னோக்கி ஊட்டமளிக்கும் புலனுணர்ச்சி வடிவமாகும் . 


கின்றது . 


புணர்ச்சி 


நடத்தைக் கோட்பாடு 

உளவியலில் நடத்தைக் கோட்பாட்டுக் கிளையைத் தோற்று 
வித்தவர் அமெரிக்க நாட்டு உளவியல் வல்லுநரான வாட்சன் 
( J. B. Watson ) என்பவராவார் . அவர் தெளி உணர்வு நிலை 
என்று ஒன்று கிடையாது என்று தீவிரமாக மறுக்கின்றார் . எனவே 
நடத்தைக்கு தெளி உணர்வு நிலை ( Conscious state ) காரண 
மன்று என்று கூறுகின்றார் . புலனுறுப்புகளின் மீதும் நரம்பு 
மண்டலத்தின் மீதும் தூண்டல்கள் கொள்ளுகின்ற செயலின் 
நேரடி விளைவு தான் நடத்தையை ஏற்படுத்துகின்றது . தெளி 
உணர்வு நிலை இந்த நிகழ்ச்சிகளின் தொடர் நிலையில் சம்பந்தப் 
படவில்லை . வாட்சன் மூன்று மனவெழுச்சிகளைத்தான் ஏற்றுக் 
கொள்ளுகின்றார் . அவை கோபம் , அச்சம் , அன்பு அல்லது 
சிற்றின்ப விருப்பம் என்பன . 


எதிரியைத் தாக்குவதற்குக் கோபமும் , ஆபத்திலிருந்து 
தப்புவதற்கு அச்சமும் பால் அல்லது சிற்றின்ப நடத்தைக்கு 
அன்பு அல்லது காமுறுதலும் மனிதர்களும் மிருகங்களும் வெளிப் 
படுத்தும் மனவெழுச்சிகளாகும் . இவைகளில் எவை மரபுவழியான 
மனவெழுச்சித் துலங்கல்கள் என்றும் இவைகளைக் கட்டுப்படுத்தும் 
தூண்டல்கள் யாவை என்றும் அவர் நிர்ணயிக்க முயன்றார் . 

மாதக் குழந்தைகளின் மீது அவர் பரிசோதனைகளை 
நடத்தினார் . நான்கு தூண்டல்களினால் கட்டுப்படுத்தக்கூடிய 
மூன்று மனவெழுச்சி நடத்தை வடிவங்கள் மரபு வழியானவை 
என்பதை அவர் கண்டார் . மற்ற மனவெழுச்சிகளெல்லாம் 
இந்த மூன்றும் வெவ்வேறு படித்தரங்களில் ஒன்றோடு . ஒன்று 
கலப்பதால் விளைகின்றன என்றும் கண்டறிந்தார் . 


அச்சம் பின் வாங்கிக் கொள்ளும் துலங்கல்களைக் கொண்ட 
தாக இருக்கின்றது . மிகுந்த இரைச்சலுக்கு அல்லது திடீரென்று 
உதவியை இழக்கும் சூழ்நிலைக்கு அழுகுரல் எழுப்பும் துலங்கல் 


516 


உடற்கூற்று உளவியல் 


களைக் கொண்டிருக்கின்றது . குழந்தைகளிடம் வாட்சன் இந்த 
விதமான துலங்கலைக் கண்டார் . வசதியை இழப்பது அச்சத்தை 
விளைவிக்கும் நிகழ்ச்சியாகக் குழந்தைகளிடம் கண்டார் . அது 
போலவே குழந்தைகளிடம் கோபத்தையும் உண்டாக்க முடியும் 
என்று பரிசோதனைகளின் மூலம் செயல் விளக்கம் செய்தார் . 
குழந்தைகளின் சுதந்தரமான அசைவைத் தடுத்தாலோ அல்லது 
அடக்கினாலோ குழந்தைகள் கோபத்தை வெளிப்படுத்துகின்றனர் . 
அது உரத்த அழுகை யொலியையும் , முகஞ்சிவத்தலையும் அல்லது 
பாய்ந்தெழுதலையும் உண்டாக்குகின்றது ; காமுறுதல் ( Lust) 
மிகவும் சுறுசுறுப்பான நடத்தையைத் தடை செய்வதாக 
உள்ளது . பெரும்பாலும் குமிழ்தல் ( Gurgling ) புன்முறுவல் 
செய்தல் , சில சமயங்களில் ஆண்பால் உறுப்பு விரைப்பாதல் 
முதலியவைகள் காமுறுதலைத் தொடர்ந்து ஏற்படுகின்றன . இந்த 
விதமான துலங்கல்களைச் செயற்கையாகத் தூண்டியும் உண்டாக்க 
முடியும் . பால் உறுப்புகளின் அருகில் தட்டுவதின் மூலமோ 
அல்லது தொடுவதின் மூலமோ காமுறுதலை உண்டாக்கி மேலே 
கூறிய துலங்கல்களை வெளிப்படுத்த முடியும் . 


விளைகின்றது 


வயது வந்தவர்களிடம் காணப்படும் சிக்கலான மனவெழுச்கி 
நடத்தை மிகவும் வேறுபட்ட தூண்டல்களுக்கு ஏற்படுகின்றது . 
அது ஆக்க நிலையிறுத்தலிலிருந்து 

என்பது 
வாட்சனின் கருத்தாகும் . ஒரு குழந்தை ஒரு பூனைக்குட்டியோடு 
கொஞ்சிக் கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான உரத்த 
ஒலியை அதனருகில் எழுப்பினால் அக் குழந்தை அவ்வொலியைப் 
பூனைக்குட்டியோடு தொடர்புபடுத்திப் பூனைக்குட்டியிடம் அச்சம் 
கொள்ளும் துலங்கலைக் காட்டுகின்றான் . மேலும் பூனைக்குட்டி 
போன்று காணப்படுபவைகளிடமெல்லாம் அச்சம் கொள்ளு 
கின்றான் . பூனைக் குட்டியைப் பொது விதியாச்கி மென்மையான 
மயிர் உள்ள மிருகங்களிடத்திலும் அச்சத் துலங்கலைக் காட்டு 
கின்றான் . இன்று இக் கருத்து மிகவும் எளிதாக்கப்பட்டு விட்டது . 
ஆனாலும் உடற்கூற்றியலார் மூளையிலுள்ள சில மையங்கள் தான் . 
தப்பிச் செல்லும் , தாக்கும் எதிர்வினைகளைக் கட்டுப்படுத்துகின்றன 
என்று கண்டறிந்து கூறுகின்றனர் . மூளையின் மற்ற மையங்கள் 
பால் நடத்தையைக் கட்டுப்படுத்துகின்றன . 


தானியங்கு நரம்பு மண்டலக் கோட்பாடுகள் 

தானியங்கு நரம்பு மண்டலத்தின் துலங்கல்களை மனவெழுச்சி 
யோடு சிலர் தொடர்புபடுத்துகின்றனர் . அவர்கள் கூறுவது 
என்னவென்றால் , ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் எதிர்வினைகள் 
இனிமையான மனவெழுச்சிகளுக்குத் தேவையாக இருக்கின்றன 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 


517 


என்பதாகும் . ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்துலங்கல்கள் கோபத் 
திற்கும் அச்சத்திற்கும் தேவையாக இருக்கின்றன . கோபத்திற்கும் 
அச்சத்திற்கும் வேறான ஒத்துணர்வு துலங்கல் வடிவங்கள் தேவைப் 
படுகின்றன. ஒவ்வொரு மனவெழுச்சிக்கும் கற்றலின் 

கற்றலின் மூலம் 
வேற்றுமையான தானியங்கு வடிவங்கள் பெறப்படுகின்றன 
என்று சில ஆசிரியர்கள் வலியுறுத்திக் கூறுகின்றனர் . வேறு சிலர் 
அவை மரபு வழியாக வந்தவை என்று கூறுகின்றனர் . 


மகிழ்ச்சி மனவெழுச்சியில் ஒத்துணரா நரம்பு மண்டலம் 
ஆதிக்கம் வகிக்கின்றது . அச்சத்திலும் கோபத்திலும் ஒத்துணர்வு 
நரம்பு மண்டலம் ஆதிக்கம் வகிக்கின்றது . சில நிகழ்ச்சிகளில் 
தானியங்கு நரம்பு மண்டலத்தின் துலங்கல்கள் மனவெழுச்சிகள் 
என்றும் அவை எப்பொழுதும் தேவைப்படுகின்றன என்றும் 
கருதப்படுகின்றன . மரபு வழியாக வந்த தானியங்கு நரம்பு 
மண்டல எதிர்வினை வடிவங்கள் எளிய மனவெழுச்சி எதிர்வினை 
களாக இருக்கின்றன . அவை அச்சம் , கோபம் , காமுறுதல் 
என்பவைகளாக இருக்கின்றன . வேறுபட்ட உடல் சார்ந்த 
துலங்கல்கள் இந்த மூன்று மனவெழுச்சி வடிவங்களோடு கூடி 
வேறான மனவெழுச்சிகள் தோன்றுகின்றன . உதாரணமாக 
பொறாமை என்ற மனவெழுச்சி கோபமும் அச்சமும் கலந்த 
ஒன்றாக இருக்கின்றது . இதில் அணுகுதல் எதிர்வினையும் விலகும் 
எதிர்வினையும் ஓரளவு கலந்திருக்கின்றது . ஆனால் எந்த நிகழ்ச்சி 
யிலும் தானியங்கு நரம்பு மண்டலத்தின் எதிர்வினைகள் தான் 
மனவெழுச்சிகள் என்று 

என்று இக் கோட்பாட்டினர் வலியுறுத்து 
கின்றனர் . 


கேனன் - பார்டு கோட்பாடு 

இந்தக் கோட்பாடு மையக் கோட்பாடு என்றும் வழங்கி 
வருகின்றது . இது ஜேம்ஸ் - லேங் கோட்பாட்டிற்கு முரண் 
பாடானதாகக் கருதப்படுகின்றது . கேனன் ( Cannon , W. B. ) 
என்பவரும் பார்டு ( Bard , P ) என்பவரும் ஒரே மாதிரியான முடிவு 
களை வெளியிட்டனர் . இவர்கள் மனவெழுச்கி நடத்தையை 
மேற்பரப்புக் கோட்பாடு விவரித்ததை மறுத்தனர் . உட்கிட 
உறுப்புகளுக்கும் மனவெழுச்சிக்கும் தொடர்பில்லை 

என்று 
கூறினர் . மைய நரம்பு மண்டலத்திலிருந்து உட்கிட உறுப்புகளை 
முற்றிலும் துண்டிப்பதின்மூலம் மனவெழுச்சி நடத்தை பழுதடை 
வதில்லை என்று ஜேம்ஸ் கூறினார் . செரிங்டன் ( Sherrington , C) 
என்பவர் , நாயினிடத்தில் வழக்கமாகக் கோபத்தை வெளிப் 
படுத்துகின்ற தூண்டல்கள் 

தண்டு வடத்தைத் துண்டித்த 


518 


உடற்கூற்று உளவியல் 


பிறகும் அதே உடலியல் விளைவைக் கொண்டிருந்தன என்று 
செயல் விளக்கம் செய்து காட்டினார் . ஆனால் வாகஸ் நரம்புகளை 
மேற்கொண்டு துண்டித்து நடத்தப்பட்ட அறுவைச் சிகிச்சை 
( Vagotomy) பொருத்தமான மனவெழுச்சி எதிர்வினைகளை வெளிக் 
காட்டத் தவறியது . அதாவது உறுமுதல் , கடித்தல் முதலியவை 
வெளிப்படவில்லை . இந்தப் பரிசோதனைகளில் உட்கிட உறுப்பு 
களும் உடலின் எலும்புக் கூடு சார்ந்த பெரும்பாலான தசை 
நார்களும் மூளையிலிருந்து தனிமைப் படுத்தப்பட்டன . 


ஆனால் கேனன் - பார்டு கோட்பாடு பெருமூளைப் 

பெருமூளைப் புறணி 
அகற்றப்பட்ட பூனைகளின் நடத்தையை விளக்குவதற்கு முயற்கி 
செய்ததில் எழுந்ததாகும் . அதாவது பெருமூளைப் புறணி 
அகற்றப்பட்ட மிருகங்கள் துலங்கவில்லை . அவை ஒளி, ஒலி , 
மோப்பம் போன்ற தூண்டல்களுக்கு மறிவினைகளைக் காட்டின . 


தோலைக் கிள்ளுவது போன்ற தூண்டல்களோ அல்லது வாலை 
இழுப்பது போன்ற தூண்டல்களோ இயல்பான பூனைகளை 
அசைந்து தூரச் செல்லச் செய்கின்றன . புறணி அகற்றப்பட்ட 
பூனைகளில் உடனடியானதும் ஒருமைப்பாடுள்ளதுமான கோபம் 
கொண்டு தாக்கும் நடத்தைவடிவம் விளைகின்றது . இந்தத் 
துலங்கலைப் பாசாங்குக் கோபம் (Shnm rage ) என்று கூறுகின்றனர் . 
ஏனென்றால் அந்த மிருகம் தாக்கும் நடத்தையை இயக்கவும் நிலை 
நிறுத்தவும் . புலனுணர்ச்சி சாதனத்தையும் நரம்பு சார்ந்த 
சாதனத்தையும் பெற்றிருக்கவில்லை . அம் மிருகம் தூண்டலின் 
மூலத்தைத் தாக்காது , எந்த ஒரு திசையிலும் அந்த நேரத்தில் 
தாக்குதலைச் செய்கின்றது . மேலும் தூண்டல் அகற்றப்பட்ட 
வுடன் தாக்கும் நடத்தையும் நின்று போகின்றது . அதாவது 
கோப நடத்தை இயல்பான பூனைகளிடம் காணப்படுவது போன்று 
சிறிது நேரங்கூடத் தொடர்ந்து நிலைத்திருப்பதில்லை . எப்படி 
யிருப்பினும் கோபத்துலங்கல் ஒருமைப் படுத்தப்பட்டதாக 
இருந்தது . அதாவது ஒழுங்கு முறையான 

வெளிப்படை 
நடத்தையும் பொது நிலையாக்கப்பட்ட தானியங்கு நரம்பு 
மண்டலத்தின் எதிர் வினையும் இணைந்து காணப்பட்டன . 

மேற்கொண்டு நடத்தப்பட்ட பரிசோதனைகளில் மேலும் 
மேலும் மைய நரம்பு மண்டலத்தின் மையங்கள் அகற்றப்பட்டு 
வந்தன . ஹைப்போதாலமஸின் மூன்றாவது பின்பகுதி ( Posterior 
third ) சேதமுறாமலிருக்கின்ற வரையில் பாசாங்குக் கோப 
நடத்தையின் வடிவம் இருந்து வருகின்றது . இந்த மையங்கள் 
அகற்றப்பட்ட பொழுது பாசாங்குக் கோப நடத்தையின் 
ஒருமைப்பாடு சிதைகின்றது . உடல் சார்ந்ததும் உட்கிட 


ஊக்கமூட்டியும் மனவெழுச்சி நடத்தையும் 

519 
உறுப்புகள் சார்ந்தது மான எதிர்வினை களாகத் தனித்தனி துலங்கல் 
களாகி விடுகின்றன. பூனையிளிடத்தில் உறுமுதல் நடைபெறலாம் . 
அல்லது தானியங்கு நரம்பு மண்டலத்தின் மாற்றங்களும் நடை 
பெறலாம் . இவைகள் தனித்தனி துலங்கல்களாகிவிடுகின்றன . 
ஒழுங்குபடுத்தியமைக்கப்பட்ட கோப 

நடத்தை எதிர்வினை 
மறைந்து போகின்றது . 


தான் 


ஆகையினால் பரிசோதனையாளர் கூறுவது 

என்ன 
வென்றால் , ஹைப்போதாலமஸின் பின்பகுதியிலுள்ள மையங்கள் 

தானியங்கு நரம்பு மண்டலத்தின் துலங்கல்களையும் 
நடத்தை வடிவத்தையும் கோபத் துலங்கல் நடத்தையில் 
ஒழுங்குபடுத்தி அமைக்கின்றன என்பதாகும் . இதே அடிப்படை 
யில் மேல்நோக்கிச் சென்று பார்க்கின்றபோது ஒவ்வொரு 
முக்கிய மனவெழுச்சி நிலைகளிலும் தானியங்கு நரம்பு மண்ட 
லத்தின் எதிர்வினைகளுக்கும் நடத்தைக்கும் ஹைப்போதால 
மஸில் உள்ள மையங்கள் தான் பொருப்பாக இருக்கின்றன 
என்று ஊகிக்க வேண்டியிருக்கின்றது . மேலும் அதே மையங்களி 
லுள்ள நடவடிக்கை 

பெருமூளைப் புறணியைத் தூண்டி 
மனவெழுச்சிக்குப் பொருத்தமான தெளி உணர்வு நிலையை எழச் 
செய்கின்றது . 


வெளிப்படையான நடத்தை , தானியங்கு நரம்பு மண்ட 
லத்தின் துலங்கல்கள் , மனவெழுச்சியில் தெளி உணர்வு நிலைகள் 
ஆகியவை புலனுறுப்புகளிலிருந்து வரும் தூண்டல்களினால் 
எழுப்பப்பட்டு ஹைப்போதாலமஸில் பொருத்தமான மையங் 
களைச் சென்றடைகின்றன என்று ஊகிக்கப்படுகின்றது . மற்ற 
மனவெழுச்சிகள் கற்பதனாலும் , புதிய தூண்டல்களுக்கு 
ஹைப்போதாலமஸ் மையங்களை ஆக்க நிலையிறுத்தலினாலும் 
எழ முடியும் . எனவே மூளையின் ஹைப்போதாலமஸ் மையங்கள் 
தான் மனவெழுச்சிகளின் பிறப்பிடமாக இருக்கின்றன என்று 
இக் கோட்பாட்டின் மூலம் ஊகிக்கலாம் . 


22. மன அழுத்தமும் உளவழி உடல் 

சார்ந்த பிரச்சினைகளும் 


மனிதர்கள் தங்களுடைய உள்ளம் சார்ந்த நிலைகளிலும் 
உடல் சார்ந்த , நிலைகளிலும் பல்வேறு விதமான அழுத்தங்களுக்கு 
( Stresses ) ஆளாகின்றனர் . இந்த அழுத்தங்கள் எந்தவிதமான 
முடிவுகளை அவர்களிடத்தில் ஏற்படுத்துகின்றன என்று முன்கூட்டிக் 
கூறுவது முடியாத செயலாகும் . ஆனால் அவைகளை ஒழுங்கு 
முறையாக ஆராய்வதின் மூலம் இம் முறையில் அவர்கள் சந்திக் 
கின்ற பிரச்சினை கள் என்ன என்றும் அவைகளின் மூலகாரணங்கள் 
யாவை என்றும் அவைகளுக்கு ஏதேனும் மாற்றங்கள் உண்டா 
என்றும் நாம் காணமுடியும் . 


இந்த அழுத்தங்கள் ஒவ்வொருவருக்கும் சாதாரணமாக 
ஏற்படக்கூடியவை கள் தான் . எளிதாகவும் சகித்துக்கொள்ளக் 
கூடியவைகளாகவுமிருக்கலாம் . உயிர்ப் பொருள் மாறுபாட்டுக் 
கோளாறுகள் , நோய்கள் , ஆளுமை வளர்ச்சியிலுள்ள இயல் 
பிறழ்ந்த நிலைகள் , அளவுக்கு மீறி மருந்துச் சரக்குகளை உட் 
கொள்ளல் , குறைமனம் (Feeble mindedness ) நரம்புக்கோளாறுகள் 
( Neuroses ) மனக்கோளாறுகள் ( Psychoses ) நல்லிணக்கக் 
கேடுகள் , ஊக்கமுரண்பாடுகள் முதலியவைகளிலிருந்து மனிதர்கள் 
அழுத்தங்களைச் சந்திக்கின்றனர் . இவைகளுக்கான செய்திகள் 
எல்லாம் தனியாக வரலாறுகளிலிருந்தும் உளநோய் நிவர்த்தி 
உளவியல் துறையிலிருந்தும் கிடைக்கப்பெறுகின்றன . இவைகள் 
நன்கு நிலைநாட்டப்பட்ட பரிசோதனை முடிவுகளிலிருந்து நமக்குக் 
கிடைக்கவில்லையாதலால் இவைகளை அவ்வளவு நம்பகமான 
விவரங்கள் என்று நாம் கொள்ளுவதற்கில்லை . 


அன்றாட வாழ்க்கையில் இயல்பான அழுத்த நிலைகள் 
பலவற்றை நாம் சந்தித்துக் கொண்டுதானிருக்கின்றோம் . 
உதாரணமாக நம்முடைய உணவில் ஏற்படும் வேறுபாடுகளும் 
அழுத்த நிலையை உண்டாக்குகின்றன . செயலில் அல்லது 
வாழ்க்கைத் தொழிலில் ஏற்படும் மாற்றங்கள் , சுரப்பி நீர் 
வேறுபாடுகள் , பெறுகின்ற பயிற்சியில் ஏற்படும் மாற்றம் , 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 


521 


உயிரகக் குறைவு உறக்க நிலைகளில் ஏற்படும் வேறுபாடுகள் 
முதலியவைகள் அழுத்தங்களுக்கடியில் காணப்படுகின்றன . இதே 
போன்று 

இயல்பிறழ்ந்த அழுத்த நிலைகளும் மனிதர்களைத் 
தாக்கலாம் . நடத்தையிலிருந்தும் மூளை நடவடிக்கையின் 
செயல்முறைக் கோளாறுகளிலிருந்தும் அழுத்தங்கள் அடிக்கடி 
விளைகின்றன . இந்த இரண்டு 

அழுத்தங்களைப் 
பற்றியும் மனிதர்கள் எவ்வாறு இந்த வகையான அழுத்தங்களைத் 
தவிர்க்க முடியும் என்று சற்று விரிவாக இங்கு நாம் காண்போம் . 


வகையான 


உள்ளமும் உடலும் 

உள்ளத்தையும் உடலையும் இணைத்துப் பேசுவதை நாம் 
அடிக்கடி கேள்விப்படுகின்றோம் .. அந்த முறையில் உளவழி 
உடல் கோளாறுகள் என்றும் உளவழி உடல் நோய் மருந்து 
( Psychosomatic medicine ) என்றும் கூறப்படுவதையும் கேட் 
கின்றோம் . எனவே உள்ளம் - உடல் பிரச்சினை இருக்கின்றது என்றும் 
உள்ளம் ஒரு தனிப்பொருள் என்றும் , தனிப் பொருளாக இருந்து 
உடலைப் பாதிக்கச் செய்கின்றது என்றும் முன்பு நம்பப்பட்டு 
வந்தது . ஆனால் இன்றைய உளவியலில் இந்த உள்ளம் - உடல் 
பிரச்சினை என்று ஒன்று இருக்கின்றதா என்று ஐயுறவேண்டியிருக் 
கின்றது . ஏனென்றால் உள்ளம் என்ற சொல்லுக்கு இன்றைய 
உளவியலின் சரியான விளக்கம் செயலைப்பற்றியதாக இருக் 
கின்றது . பெருமூளைப் புறணியையும்கூட உடலில் ஒரு பகுதி 
என்றே இன்றைய உளவியலார் கருதுகின்றனர் . ஆனால் புறணித் 
திசு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் சரியாக அதன் செயல் 
முறைகளை விளக்கிக் கூறமுடியாததாகவுமிருக்கின்றது . இது 
சரியான முறையில் பேணப்பட்ட பொழுதும் மற்ற உடல் சார்ந்த 
செயல்முறையின் தலையீடு இல்லாமலிருக்கின்ற பொழுதும் 
ஏதேனும் திகைப்படையக்கூடியதை நாம் செய்ய முடியும் . 
நம்முடைய வெளிச் குழ்நிலையை நாம் உணர்ந்து அறிந்து 
கொள்ளுகின்றோம் . நம்முடைய உடல் நிலைமைகளின் பண்புக் 
கூறுகளையும் செயல்முறைகளையும் நாம் உணர்ந்து அறிந்து 
கொள்ளுகின்றோம் . நாம் பலவற்றையும் கற்க முடிகின்றது . 
அவைகளை நினைவில் 

கொள்ள முடிகின்றது . அதனால் 
நம்முடைய உடல் செயல்முறைகள் பலவற்றையும் கட்டுப் 
படுத்த முடிகின்றது . நம்முடைய சூழ்நிலையின் பண்புக் 
கூறுகள் பலவற்றையும் நாம் கட்டுப்படுத்துகின்றோம் . பருப் 
பொருள் சார்பான கருத்துச் சொற்களையும் கருத்துச் சார்பான 
கருத்துச் சொற்களையும் குறிப்புகளையும் உகுவாக்குகின்றோம் . 
இவைகளை யெல்லாம் பிறகு வேண்டியபோது மற்ற வழிகளில் 


522 


உடற்கூற்று உளவியல் 


கற்பனையாகவும் சிந்தனையாகவும் பழைய நினைவுகளாகவும் 
உபயோகப்படுத்துகின்றோம் . எப்பொழுதோ நடைபெற்ற 
நிகழ்ச்சிகளையும் கற்றவைகளையும் நினைவுக்கழைத்து அடையாளம் 
காண்கின்றோம் . சிந்தனைகளை வேறு வழிகளில் மாற்றியமைக் 
கின்றோம் . இந்த நடவடிக்கைகளையெல்லாம் உள்ளம் சார்ந்த 
நடவடிக்கைகள் என்று கூறுகின்றோம் . 


நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை அப்படியே உணர்ந்தறிவோ 
மானால் அச் செயலை தெளி உணர்வு நிலை ( Conscious state ) என்று 
கூறுகின்றோம் . அவைசுளை நாம் உணர்ந்தறிய முடியாத போது 
அந்த நிலையை தெளி உணர்வற்ற நிலை ( Unconscious state ) என்று 
கூறுகின்றோம் . இந்தத் தெளி உணர்வு நிலையும் தெளி உணர்வற்ற 
நிலையும் எங்கு ஏற்படுகின்றன ? இந்த 

நடவடிக்கைகளின் 
பிறப்பிடம் எது ! இவைகள் மனச்செயல் முறைகள் என்று 
கூறுகின்றனர் . அந்த மனம் உடலின் எப் பகுதியிலிருக்கின்றது ? 
இதற்கு நாம் சரியான விடை கூறுவதற்கு முயற்சி செய்யலாம் . 
ஆனால் மனம் என்பது ஒரு பருப்பொருளன்று . அது ஒரு செயல் 
முறை. அதனுடைய இருப்பை உயிரியின் நடவடிக்கை 
களிலிருந்து அறியலாம் . ஆனால் உடற்கூற்றியலை முறையாகக் 
கற்ற பிறகு , அதை உளவியலோடு தொடர்புபடுத்திய பிறகு 
நம்முடைய விடை சற்று சிறப்பாகவும் அமையலாம் . இந்த 
நடவடிக்கைகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது பெரு 
மூளைப்புறணியின் ( Cerebral cortex ) நடவடிக்கைகளாகும் 
என்பது தான் அந்த விடையாக இருக்கின்றது . இதைத் தெளிவு 
படுத்துவதற்கும் உடற்கூற்று உளவியலார் முயற்சிகள் எடுத்துக் 
கொண்டிருக்கின்றனர் . 


பல அறிவியல் வல்லுநர்களின் கருத்துப்படி , தெளிஉணர்வு நிலை 
நிகழ்ச்சிகள் முறைப்படி பிறந்த அறிவியல் தெரிபொருள்களல்ல . 
ஏனென்றால் தெளி உணர்நிலை நிகழ்ச்சிகள் ஒரே ஒருவரால் மட்டும் 
நேரடியாக அறியப்படுபவைகளாகும் . அவர் ஒருவரால் மட்டுமே 
அவருடைய தெளி உணர் அனுபவத்தைத் தெரிவிக்க முடியும் . 
அவர் அறிந்ததும் கூறுவதும் சரி நுட்பம் பொருந்தியது தானா 
என்று மற்றவர்களால் நேரடியாக நோக்கிச் சரி பார்க்க 
முடியாது . ஏனென்றால் நாம் மற்றொருவடைய மூளையில் புகுத்து 
பார்க்க முடியாது . ஆனால் எப்படியிருப்பினும் தெளி உணர்நிலை 
நடவடிக்கையின் இருத்தலையும் இல்லாதிருத்தலையும் , அதனுடைய 
செறிவையும் வெளிப்படையாகக் காணும் வழிகளில் சரிபார்க்க 
முயற்சி செய்யலாம் . இந்த நடவடிக்கைகள் மூளையின் சில 
பகுதிகளின் நடவடிக்கையைத் தொடர்ந்து வருவதால் இதை 


மன அழுத்தமும் - பிரச்சினைகளும் 


523 


நாம் செய்ய முடியும் . குறிப்பாக முகுளத்தின் வலை போன்ற 
அமைப்பும் ( Brainstem reticular fanction ) பெருமூளைப் புறணி 
யும் கொண்டுள்ள நடவடிக்கைகளை அறிய முடியும் . மின் மூளை 
மானி ( Electro encephalogoan ) துணை கொண்டு தெளி உணர் 
நிலையின் பல்வேறு மட்டங்களை , அதாவது உறக்க நிலையிலிருந்து 
விழிப்பு எழுப்பப்பட்ட நிலை வரையிலும் , பலரறிய வெளிப் 
படுத்த முயலுகின்றனர் . 


மின்மூளைமானியை உபயோகிப்பதில் திறமை பெற்றவர்கள் 
பரிசோதிக்கப்படுகின்றவர் தூங்குகின்றாரா அல்லது விழிப்புட 
னிருக்கின்றாரா என்றும் , தூங்கிக் கொண்டிருந்தால் இலேசான 
தூக்கமா அல்லது ஆழ்ந்த தூக்கமா என்றும் , பகற்கனவு 
காண்கிறாரா அல்லது எச்சரிக்கையுடனிருக்கின்றாரா என்றும் 
கூற முடியும் . தெளி உணர்நிலை நிகழ்ச்சிகள் புறணி நடவடிக்கை 
யின் எந்த மட்டத்திலிருக்கின்றது என்று அளவிட முடியும் 
என்றும் அவர்கள் நம்புகின்றனர் . அதற்கான அறிகுறிகளை மின் 
மூளைமானி வெளிப்படுத்துகின்றது . 

ஆனால் பல்வேறுபட்ட 
சிக்கல் நடத்தை தெளி உணர் நிலை நிகழ்ச்சிகனைத் தொடர்ந்து 
வருவதில்லை . 


உளவழி உடற்கோளாறுகள் 

பெருமூளைப் புறணியின் நடவடிக்கை உடலின் மற்ற உறுப்பு 
களின் மீது விளைவுகளை ஏற்படுத்துகின்றது என்று ஏற்கனவே 
பார்த்தோம் . அத்தகைய உளவழி உடல் விளைவுகளில் 
உணர்ச்சியைத் தூண்டுகின்ற விளைவுகள் உளவழி உடற் கோளாறு 
களாகும் . அவைகளை உளவழி உடல் நோய்கள் ( Phychosomatic 
disease ) என்றும் கூறலாம் . அவைகளின் பெரும்பாலானவை 
மனவெழுச்சி நடத்தையோடு நெருங்கித் தொடர் கொண் 
டிருக்கின்றன . சில உளவழி உடற்கோளாறுகள் மனவெழுச்சி 
யால் விளைந்தவைகளாகவுமிருக்கின்றன . 


உளவழி உடற்கோளாறுகள் ( Psychosomatic disorders ) 
என்று 

நாம் இங்கு குறிப்பிடுவது மனநடவடிக்கைக்கும் 
மற்ற உடல் சார்ந்த செயல் முறைகளுக்கும் இடையிலுள்ள 
இடைத் தொடர்புறவுகளை 

விளக்குவதற்கு 

உபயோகப் 
படுத்தும் கருத்துச் சொல்லாகும் . ஆனால் உளவழி உடல் 
கோளாறு என்பது இறுதியான வரையறையாக இருக்கமுடியாது . 
உள்ளம் அல்லது மனம் என்ற சொல்லை அல்லது கருத்திலுள்ள 
சிக்கலை ஏற்கனவே விளக்கியுள்ளோம் . இக் கருத்துச் சொல் 
பெரிதும் முற்றிய மனநோய்களை அல்லது உடற்கோளாறுகளைக் 


524 


உடற்கூற்று உளவியல் 


குறிப்பிடுவதற்கு உபயோகிக்கப்படுகின்றது . பெரும்பாலும் இது 
பெருமூளையால் தூண்டப்பட்ட நடத்தை ( Psychogenic ) யாகக் 
கருதப்படுகின்றது . 


பெரும்பாலான உளவழி உடற்கோளாறுகள் நமக்குத் 
தெரிந்தவைகளாக இருக்கின்றன . நம்மில் பலர் ஏதேனும் ஒரு 
சமயத்தில் பெருமூளையால் தூண்டப்பட்ட ஏதேனும் ஒரு நடத்தை 
யொன்றுக்கு ஆட்பட்டிருக்கலாம் . உதாரணமாக , வயிற்றுப் 
போக்கு ( Diarrhea ) , ஆஸ்துமா , மலச்சிக்கல் , கிலி , குடற்புண் , 
உயர்ந்த குருதியழுத்தம் , திடீரென்று ஏற்படும் காய்ச்சல் , 
அடிக்கடி நீர் பருகுதல் , மயக்கம் , முதலியவைகளைச் சொல்லலாம் . 
மேலும் இவைகளோடு தொடர்புடைய பல்வேறு வகையான 
கோளாறுகளும் இலேசாகவோ செறிவாகவோ மனிதர்களுடைய 
அனுபவங்களில் தோன்றியிருக்கலாம் .. இவைகளில் 

ஒன்று , 
நரம்பழுத்தவீக்கம் ( Angio - neurotic edema ) என்பதாகும் . இது 
உடலின் பல்வேறு பகுதிகளிலும் ஏற்படுகின்ற வீக்கமாகும் . 
இப்படிப்பட்ட நோய்களைக் கொண்டு பார்க்கும் போது உளவழி 
உடல் கோளாறு என்பது சில உளச்சார்பான நிலைகள் உடல் 
கோளாறுகளுக்குக் காரணமாக இருக்கின்றன என்று தெரி 
கின்றது . உதாரணமாக , தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு 
ஏற்படுகின்ற கவலை இரைப்பையில் புண்களை ஏற்படுத்துகின்றது . 


சூழ்நிலையின் அழுத்தம் உடல் அறிகுறிகளாக விளைகின்றன . 
அவை , எப்பொழுதும் தெளி உணர்நிலை கவலையைத் தொடர்ந்து 
விளைவதில்லை . அழுத்தத்திற்கு ஆட்பட்டிருப்பதாக 
உணர்ந்தறிவதில்லை . எனவே கவலை கொள்ளுவதில்லை . உதாரண 
மாக எரிச்சலடைதல் , தசைநார் விறைப்பு , முதலிய உடல் 
அறிகுறிகளைக் காட்டினாலும் கவலையுணர்ச்சி கொள்ளுவதில்லை . 
ஆனால் போதுமான சூழ்நிலையின் அழுத்தம் உளவழி உடற் 
கோளாறுகளை உண்டாக்கச் செய்யலாம் . ஒரு நோய் நிலையில் 
உடலின் இறுதிப் பகுதிகளுக்குக் குருதி செல்லுதல் தடைப் 
படலாம் . இதை ரெயினாட்ஸ் நோய் ( Reynauds disease ) என்று 
கூறுகின்றனர் . குருதிக் குழாய் சுருக்கம் குருதிக் குழாய்களிலும் 
மயிரிழை போன்ற சிறிய குழாய்களிலும் ஏற்படுவதால் குருதி 
செல்லுதல் முற்றிலும் தடைப்படுகின்றது . அளவுக்கு மீறி 
வியர்வை வெளிப்படுகின்றது ( Hyperhydrosis ) . பாதம் , அக்குள் 
விரல்கள் , கைகள் 

ஆகியவைகளில் அதிகப்படியாக 
வியர்த்தல் ஏற்படுகின்றது . வெளிச் சூழ்நிலையில் எத்தக் காரணமு 
மின்றி சிலருக்கு இவ்வாறு வியர்க்கலாம் . இது ஒரு உள உடல் 
கோளாறாகும் . 


கை 


வகையான 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 

525 
ஒரு குறிப்பிட்ட 

மலச்சிக்கல் அடிக்குடல் 
நெகிழ்ச்சியடைவதால் ஏற்படுகின்றது . அதை ஹர்ஸ் சிப்ரங் 
நோய் ( Hirschsprungi disetas) என்று கூறுகின்றனர் . பெருங் 
குடலில் வீக்கம் ( Colitis ) ஏற்படுகின்றது . அதனால் சிறு குடல் 
களின் தசைகளில் மிகையான செயல் காணப்படுகின்றது , இந்த 
நிலையில் சிற்சில சமயங்களில் நரம்புத் தூண்டல் அதிகரிக்கின்றது . 
சம்பந்தப்பட்டவர் வலிமையான வலிப்பு நோய்க்கு ( Tonic 
Spasm ) ஆளாகின்றார் . இதை வலிப்பு நோய் சார்ந்த பெருங் 
குடல் வீக்கம் ( Spastic Colitis ) என்று கூறுகின்றனர் . வேறு பல 
நோய்களும் இதைத் தொடர்ந்து ஏற்படக்கூடும் . உளவழி 
உடல் நோய் மருத்துவம் இந்த நோய்களின் எண்ணிக்கையை 
இன்று அதிகரித்துக் கொண்டு வருகின்றது . சில வகையான 
இருதய நோய்கள் , குண்டிக்காய் நோய் , பித்தப்பை ( Sallbladder 
நோய்கள் , பல தோல் நோய்கள் , பால் சார்ந்த செயல் முறை 
களிலுள்ள கோளாறுகள் முதலியவைகளும் உளவழி உடல் 
கோளாறுகளாகவே கருதப்படுகின்றன . 


கடந்த சிலவாண்டுகளாக பல நோய்கள் நரம்புக் கோளாறு 
களாகவோ 

அல்லது செயல்முறைக் கோளாறுகளாகவொ 
கருதப்பட்டு வருகின்றன . ஏனென்றால் உறுப்பு சம்பந்தமான 
அடிப்படை அவைகளிடம் 

காணப்படவில்லை . செயல்முறைக் 
கோளாறுகளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக தொடர்ந்து 
ஏற்படுகின்ற மிகையான அல்லது நாட்பட்ட களைப்பு ( Chronic 
fatique ) கருதப்பட்டு வந்தது . தன் விருப்பமின்றி நீர்கழித்தலும் 
( Enuresis ) பொதுவாக அப்படித்தான் கருதப்பட்டு வந்தது . 
நரம்பு சார்ந்த செறிமானமின்மை , கவலையின் காரணமாக 
தூக்கமின்மை முதலியவைகளும் அன்றாடம் பேசப்பட்டுவரும் 
உள உடல் கோளாறுகளாகும் . பார்வையிலுள்ள கோளாறு 
களும் மற்ற புலனுணர்ச்சிக் கோளாறுகளும் நாளமிலாச் சுரப்பி 
களின் சமநிலைக் கோளாறுகளும் , உடல் இரசாயன சமநிலைக் 
கோளாறுகளும் , பொதுவான சளிப் பிடிப்பும் உள வழி உடற் 
கோளாறுகளில் வகைப்படுத்தப்படுகின்றன . மேலும் உடல் 
நோயின் மீது செல்வாக்குப் பெறுகின்ற மன நடவடிக்கையின் 
போக்குகளை எலும்புருக்கி நோய் , புற்று நோய் போன்றவைகள் 
கொண்டிருக்கின்றன . ஹிஸ்டீரியா ( Hysteria ) என்று சொல்லப் 
படுகின்ற மன அதிர்ச்சி நோய் விரிவான வகைகளில் உளவழி 
உடல் கோளாறுகளில் தோன்றுகின்றது . உதாரணமாக ஒரு 
கண் குருடாதல் , ஒரு கையில் ஏற்படும் உணர்ச்சியின்மை 
( Anesthesia ) ஒரு கையில் அல்லது ஒரு காலில் ஏற்படும் பக்க 
வாதம் , பகுதியான செவிடு முதலியவைகளைச் சொல்லலாம் . 


326 

உடற்கூற்று உளவியல் 
ஆனால் 

இந்த வகையான அதிர்ச்சி நோய்கள் திடீரென்று 
தோன்றி திடீரென்று மறைந்தும் விடலாம் . மறைகின்றபோது 
மற்றொரு அறிகுறியைத் தோற்றுவித்துவிட்டுச் சென்று விடுவதும் 
உண்டு . 


ஆனால் பெரும்பாலான இந்த உளவழி உடல் கோளாறு 
களுக்கு உறுப்பு சார்ந்த அடிப்படை ஏதும் கிடையாது . மன 
நடவடிக்கைகளினால் தோற்றுவிக்கப்பட்ட திசு மாற்றங்களைத் 
தவிர வேறு அடிப்படைகள் கிடையாது . திசுக்களின் மாற்றம் 
சிலருக்கு வயிற்றுப் புண் போன்ற கோளாறுகள் வளர்ச்சியுறு 
வதற்கு வழியாக அமைகின்றது . உளச் சார்பான தலையீடு 
களின் மூலம் கோளாறுகளைக் குறைக்கவோ அதிகரிக்கவோ 
செய்யலாம் . 


உளவழி உடற் 
உடற் கோளாறுகள் 

கோளாறுகள் மனவெழுச்சி நடத்தை 
யோடும் , தசை நார் விறைப்போடும் , கற்றலோடும் தொடர் 
புடையதாக இருக்கின்றன . அவைகளில் 

ஒவ்வொன்றும் 
ஒவ்வொரு விதமாக சிலரிடத்தில் தோன்றலாம் . மனவெழுச்சி 
யைத் தூண்டுகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொருவருக்கு ஒருவிதமாக 
இருக்கலாம் . மேலும் இதில் தனியாள் வேறுபாடுகளுமிருக் 
கின்றன . தனியாள்களிடம் நிகழ்கின்ற இப்படிப்பட்ட வேற்றுமை 
யான நிகழ்ச்சிகள் சில உறுப்பு சார்ந்த குறைபாடுகளால் நிகழு 
கின்றன என்று கூறப்படுகின்றது . இந்தச் செயல்முறைகளை 
உறுப்புக் கோளாறை வருவதுரைத்தல்கள் ( Datheses ) என்று 
கூறுகின்றனர் . 


என்று 


சில உறுப்புக் கோளாறை வருவதுரைத்தல்கள் 

மரபு 
வழியானவைகள் 

கருதப்படுகின்றனர் . ஆனால் பல 
வருவதுரைத்தல்கள் பெறப்பட்டவைகளாகவே இருக்கின்றன . 
அண்மைக்காலக் 

கருத்து என்னவென்றால் உளவழி உடற் 
கோளாறுகள் வேற்றுமையான ஆளுமை வடிவங்களோடு 
தனியாள்களிடத்தில் தோன்றுகின்றன என்பதாகும். ஒரு குறிப் 
பிட்ட உளவழி உடற்கோளாறு தனிப்பட்ட சமூக நடத்தையில் 
சில வேற்றுமையான விளைவுகளைச் சில சமயங்களில் விளைவிக்கலாம் . 
அந்த வேற்றுமையான நடத்தையின் வகையை ஆளுமை என்று 
கூறுகின்றனர் . மேலும் உண்மையான உளவழி உடற்கோளாறு 
அல்லது நோய் ஆளுமையை மாற்றியமைக்கலாம் . எனவே 
வேற்றுமையான உளவழி உடற் கோளாறுகளைத் தொடர்ந்து 
வேற்றுமையான ஆளுமை வடிவங்கள் காணப்படலாம் . சில 
வெளிச் சூழ்நிலைகளில் ஆளுமையும் உளவழி உடற்கோளாறுகளும் 
மாற்றியமைக்கப்படலாம் . 


மன அழுத்தமும்...பிரச்சினைகளும் 


தம் ) 


தானியங்கு நாம்பு மண்டலத்தின் செயல்முறை 

தானியங்கு நரம்பு மண்டலத்தைப் பற்றி ஏற்கனவே 
விரிவாக விளக்கியுள்ளோம் . இங்கு மனவெழுச்சி எவ்வாறு 
உடல் சார்ந்த சீர்கேட்டை ஏற்படுத்துகின்றது என்றும் , அதில் 
தானியங்கு நரம்பு மண்டலத்தின் பங்கு என்ன என்றும் காண் 
போம் . ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் மிகையான செய 
லாலும் ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் மிகையான 

செய 
லாலும் உளவழி உடற் கோளாறுகள் ஏற்படுகின்றனவாதலால் 
அவைகளின் 

கோளாறுகளைத் தனித்தனியே கவனிக்கின்ற 
பொழுது அவைகளில் தானியங்கு நரம்பு மண்டலம் எவ்வாறு 
உள்ளடங்கியிருக்கின்றது என்று தெரியவருகின்றது . 


உதாரணமாக சில தேர்ந்தெடுத்த செயல்களைக் காண்போம் . 
வியர்வைச் சுரப்பிகளின் நடவடிக்கை ஒத்துணர்வு நரம்பு மண்ட 
லத்தினால் மட்டுமே தூண்டப்படுகின்றது . இரைப்பையிலுள்ள 
சுரப்பிகள் ஓத்துணரா நரம்பு மண்டலத்தினால் மட்டுமே தூண்டப் 
படுகின்றது . நுரையீரலை ஒட்டியுள்ள சளிச் சவ்வு தானியங்கு 
நரம்பு மண்டலத்தின் இரண்டு கிளைகளாலும் தூண்டப்படுகின்றது 
வியர்வைச் சுரத்தலிலுள்ள மாற்றம் ஒத்துணர்வு நரம்பு மண்ட 
லத்தின் நடவடிக்கையினாலாகும் . ஆனால் சில மனிதர்களின் 
உடம்பில் மரபு வழியின் காரணமாகவும் கடந்த அனுபவத்தின் 
காரணமாகவும் வியர்வை அதிகமாகச் சுரக்கலாம் . அத்தகைய 
மனிதர்களின் உடம்பில் அவர்கள் ஓய்வாக இருக்கின்றபோதும் 
மின்வலி எதிர்ப்பு அவர்கள் கைகளில் தாழ்வாக இருக்கின்றது . 
எந்த மனவெழுச்சி சூழ்நிலையும் ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தைக் 
கிளர்ச்சியுறச் செய்கின்றது . அதனால் மனவெழுச்சிச் சார்ந்த 
வியர்த்தல் பரப்புகளில் அதிகமாக வியர்வை சுரக்கின்றது . 
உதாரணமாக , உள்ளங்கை , விரல்கள் , பாதம் , அக்குள் , முகப் 
பகுதிகள் ஆகிய இடங்களில் வியர்வை அதிகமாகச் சுரக்கின்றது . 
இத்தகையவர்கள் கடுமையான கவலை அல்லது மனவெழுச்சியின் 
செல்வாக்குக்கு ஆட்படுவார்களானால் அவர்களுடைய கையில் 
சுரக்கின்ற வியர்வை சகிக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம் . 
இப்படிப்பட்டவர்கள் அமைதியாகத் தூங்குகின்றபொழுதுதான் 
அவர்களுடைய உள்ளங்கை காய்ந்து போயிருக்கும் . அதிகமான 
வெழுச்சி நிலையிலுள்ளவர்களுக்கு இந்த அதிக வியர்வை சுரத்தல் 
நிலைமை எற்படுகின்றது . 


இரைப்பையில் சுரப்பி நீர்கள் அதிகரிப்பதில் ஒத்துணரா 
நரம்பு மண்டலம் முக்கிய பங்கேற்கின்றது என்று கூறினோம் . 
இது தனியாக ஏற்படுவது அரிதாகும் . இதனால் உள் உறுப்பு 


உடற்கூற்று உளவியல் 


528 


களுக்குக் குருதி செல்லுதல் அதிகரிக்கின்றது . குறிப்பாக 
அச்சத்தில் அல்லது கவலையில் இரைப்பையில் சுரப்பி நீர் தடைப் 
படுகின்றது . இரைப்பையின் அசையும் தன்மை தடைப்படு 
கின்றது . இரைப்பையின் சுவர்களுக்குக் குருதி செல்லுதல் குறை 
கின்றது . சில மனவெழுச்சி வகைகளில் , அதாவது நாட்பட்ட 
வெறுப்பு போன்ற நிலைமைகளில் விளைவு எதிரிடையாகவுமிருக்க 
லாம் . அப்பொழுது இரைப்பையின் சுரப்பிகள் அதிகமாகச் 
சுரக்கலாம் . இரைப்பை அதிகமாக அசையும் தன்மையுடைய 
தாகவும் , இரைப்பையின் 

சுவர்கள் அதிகமான குருதியைப் 
பெறவும் செய்யலாம் . சளிப் பொருள் இரைப்பையில் குறை 
கின்றது . எனவே ஏற்படுகின்ற நிலைமை இரைப்பையில் புண்ணை 
உண்டாக்குகின்றது . எனவே உளக்குண முறை தேவைப்படு 

மறு கல்வியின் மூலம் அல்லது பயிற்சியின் மூலம் 
தானியங்கு நரம்பு மண்டலத்தின் நடவடிக்கையைக் குறையச் 
செய்யலாம் . அதனால் புண் ஏற்படும் நிலைமை குறையும் . மேலும் 
மற்ற உளவழி உடற் கோளாறுகள் விரிவடைவதையும் குறையச் 
செய்யலாம் . 


கின்றது . 


கின்ற 


மூன்றாவதாக , ஆஸ்துமா நோயாளிகள் பொதுவாகப் பெறு 

அனுபவம் என்னவென்றால் , சில சமயங்களில் மூச்சு 
விடுவதற்கும் மூச்சு இழுப்பதற்கும் சிரமப்படுகின்றனர் என்ப 
தாகும் . சில சமயங்களில் அவர்கள் சில பொருள்களுக்கு மிகுந்த 
நுட்ப உணர்ச்சி ( Allergic ) கொள்ளுகின்றனர் . சில சமயங்களில் 
அவர்களுடைய மிகுநுட்ப உணர்ச்சிக்கு சான்று ஏதும் கிடைப்ப 
தில்லை . ஆனால் எப்பொழுதும் நுரையீரலில் ஒத்துணரா நரம்பு 
மண்டலத்தின் தூண்டல் மிகையாகக் காணப்படும் . சளி அணுக் 
கள் சுரப்பதற்குத் தூண்டப்படுகின்றன . திசுக்களில் வீக்கம் 
ஏற்பட்டு குருதிக் குழாய்களில் குறிப்பிடத்தக்க அளவு விரிதல் 
ஏற்படுகின்றது . குறிப்பாக காற்று செல்லும் வழிகள் அடைக்கப் 
படுகின்றன. அதனால் மூச்சு விடுதல் சிரமமாகின்றது . கடுமையான 
நிகழ்ச்சிகள் ஏற்படுமானால் விரைவாக மாங்காய் சுரப்பி நீரை 
ஊசிமூலம் செலுத்தவேண்டும் . இது ஒரு சக்தி வாய்ந்த 
ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் தூண்டலாகும் . எனவே 
மாற்றம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது . இதனால் சளி 
சுரத்தல் நிறுத்தப்படுகின்றது . குருதிக் குழாய்களும் அவைகளைச் 
சூழ்ந்துள்ள 

திசுக்களும் சுருங்குகின்றன . எனவே நோயாளி 
மறுபடியும் சுவாசிக்க முடிகின்றது . மிகவும் விளைவுள்ள சிகிச்சை 
முறை உளக்குண முறையாகும் . பூமகரந்தம் அல்லது மிகுந்த 
நுண் உணர்ச்சிப் பொருள்களைத் தவிர்க்கவும் இது மற்ற விளைவுகள் 
ஏற்படுவதை நிறுத்துகின்றது ,சில மருந்துகளும் பயனுள்ள வழியில் 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 


329 


உபயோகிக்கப்படலாம் . ஆனால் அறுவை சிகிச்சை இதில் நடை 
பெறுவதில்லை . அது சில குழப்பங்களை ஏற்படுத்தி விடுகின்றது . 
நுரையீரலைத் தூண்டும் நரம்புகளும் இருதயத்தைத் தூண்டும் 
நரம்புகளும் ஒன்றுபோலவே காணப்படுகின்றன . ஆகவே மிகவும் 
விளைவுள்ள சிகிச்சை நோயாளிக்கு மறு கல்விபுகட்டுவது தான் . 
அதாவது அவருடைய வழக்கமான எதிர்வினைவடிவங்களை மாற்றி 
யமைக்க வேண்டும் . அதனால் அவருடைய ஒத்துணரா நரம்பு 
மண்டலம் முக்கியமாக அவருடைய வாழ்க்கை அழுத்தங்களில் 
மிகையான செயலைக் கொண்டிராமலிருக்க முடியும் . இவ்வாறு 
செய்வதின் மூலம் நோயாளி மிகுந்த நுட்ப உணர்ச்சி எதிர்வினை 
கொள்ளாமல் தப்ப முடியும் . 


தசைநார் விறைப்பு 

பல்வேறு வகையான தசை நார்களைப் பற்றியும் , அவைகளின் 
சுருக்கங்கள் பற்றியும் முன்பொரு அத்தியாயத்தில் விரிவாகக் 
கூறியுள்ளோம்.மன இறுக்கத்துடன் காணப்படுகின்ற மனிதர்களை 
நாம் அடிக்கடி காண்கின்றோம் . அதே போன்று தசை நார் 
இறுக்கத்தோடும் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் . அவர்களுடைய 
அசைவுகள் அடிக்கடி சுருக்கதிர்ச்சி ( Jerky ) யுள்ளவைகளாக 
இருக்கின்றன . அவர்களுடைய முகத்தோற்றப்பாங்குகள் சில 
சமயங்களில் முறுக்கப்பட்டு அல்லது கோணல்மாணல்களாகக் 
காணப்படுகின்றன . அப்படிப்பட்டவர்கள் ஒய்வாக இருப்பதாக 
நாம் காணமுடியாது . எந்த ஒரு நிகழ்ச்சியையும் சாதாரணமாக 
எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் . சில சமயங்களில் எதிர் 
கோடிக்குச் செல்லுகின்றனர் . ஓய்வாக இருக்கின்ற மனிதன் 
பெரும்பாலும் தூக்க நிலையிலிருப்பதாக ஒரு கருத்தைத் தோற்று 
விக்கின்றான் . அவனுடைய கைகள் தோளிலிருந்து சுதந்தரமாக 
அசைகின்றன . அவனுடைய அசைவுகள் அலட்சியமாகக் காணப் 
படுகின்றன . அவனுடைய முகத் தசை நார்கள் தளர்ச்சியுடன் 
காணப்படுகின்றன . அவன் அரிதாகவே நடவடிக்கையில் இறங்கு 
கின்றான் . ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் இந்த இரண்டு 
கோடிகளுக்கும் இடையிலிருக்கின்றனர் . 


நாம் மிகவும் தீவிரமான மனவெழுச்சியின் அனுபவத்தைப் 
பெறும்பொழுது எலும்புக்கூடு 

சார்ந்த 

தசை நார்களிலும் 
இறுக்கம் அதிகரிக்கின்றது என்பது முக்கியமான தாகும் . 
காரணம் 

சரியாகப் புலப்படவில்லை . நீண்ட பட்டை 
தசை நார்கள் தானியங்கு நரம்பு மண்டலத்தினால் நேரடியாகத் 
தூண்டப்படுவதில்லை . அவைகள் மனவெழுச்சி நடத்தையின் 

உடற் -34 


கான 


530 


உடற்கூற்று உளவியல் 


சென்று 
செய்கின்றன . 


புலனுணர்ச்சிக் 


போது மறைமுகமாகத் தூண்டப்படுகின்றன . நீங்கள் அச்சம் 
கொண்டாலோ அல்லது கோபம் கொண்டாலோ தானியங்கு 
நரம்பு மண்டலம் துலங்குவதோடு எலும்புக்கூடு சார்ந்த தசை 
நார்களும் துலங்குகின் றன , எலும்புக்கூடு சார்ந்த தசைநார் 
களில் விறைப்பு அதிகரித்தல் ஓரளவுக்கு உள நடவடிக்கைகளை 
விரைவுபடுத்துகின்றது . அதற்கு மேலும் சென்று உங்களுடைய 
செயல் திறமையிலும் அது தலையிடுகின்றது . இந்த விறைப்புகள் 
உங்களுடைய மனவெழுச்சிகளில் உண்மையான பங்குகொண் 
டிருக்கின்றன . ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்குமேல் 

கூர்மையை சிதைக்கவும் 
மனவெழுச்சி அதிகப்பட்ட நிலைமையில் தசைநார் விறைப்பை 
அதிகமாக அடைகின்றோம் . அத்துடன் அதிகரிக்கப்பட்ட தசைநார் 
விறைப்பினால் நம்முடைய மனவெழுச்சியும் அதிகரிக்கின்றது . 
எனவே தசைநார் விறைப்பு அதிகரிப்பதின் மூலம் நம்முடைய 
மனவெழுச்சி நடத்தையும் அதிகரிக்கின்றது . மற்ற உளவழி 
உடல் செயல் முறைகளும் அதிகரிக்கின்றன . இதனால் தான் 
உளமருத்துவர்கள் தசைநார் நெசிழ்ச்சியை ஏற்படுத்தும் 
தொழில் நுட்பங்களில் அதிகமாகக் கவனம் செலுத்துகின்றனர் . 
எனவே தசைநார் விறைப்பும் தசைநார் நெகிழ்ச்சியும் மனித 
நடத்தையில் முக்கியமானவைகள் 

கருதுகின்றனர் . 
எலும்புக்கூடு சார்ந்த தசைநார்களில் விறைப்பை அதிகப்படுத்தும் 
எந்த ஒரு கூறும் உளவழி உடல் சார்ந்த பிரச்சினைகளையும் அதிகப் 
படுத்துகின்றது . அதேபோன்று எலும்புக்கூடு சார்ந்த தசை 
நார்களில் விறைப்பைக் குறைக்கின்ற எந்த ஒரு கூறும் உள வழி 
உடல் சார்ந்த பிரச்சினைகளைக் குறைக்கின்றது . 


என்று 


கற்றலும் உளவழி உடற் கோளாறுகளும் 

மனித நடத்தையில் உயிரியின் கற்ற துலங்கல் வடிவங்கள் மிக 
முக்சியமானவைகளாகக் கருதப்படுகின்றன.உளவியல் மாணவர் 
கள்பேவ்லோவின் ( Pavlov ) அடிப்படை ஆராய்ச்சிகளையும் கொள் 
கைகளையும் அறிந்திருப்பார்கள் . பேவ்லோவும் அவருடைய கூட் 
டாளிகளும் நாயின் மீது நடத்திய பரிசோதனைகளில் நாயின் வாயில் 
உமிழ்நீர் துலங்கலை ஆக்க நிலையிறுத்தம் செய்தனர் . மற்ற 
இரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் மனிதர்களிடத்தில் எலும்புக்கூடு 
சார்ந்த அசைவுகளை ஆக்க நிலையிறுத்தம் செய்தனர் . இவைகளில் 
எல்லாம் கற்றல் உயிரி சார்புடையதாக இருந்தது . இதில் 
அளவிடப்படக்கூடிய மறிவினை மட்டும் உள்ளடங்கியிருக்கவில்லை . 
உயிரியின் முழு துலங்கல் வடிவமும் உள்ளடங்கியிருந்தது . அதில் 
மறிவினை ஒரு பகுதியாக இருந்தது .. ஆக்க நிலையிறுத்தத் 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 


531 


துலங்கல்களில் தனியாள் வேறுபாடுகளும் இருந்தன , பேவ்லோவ் 
நடத்திய ஆராய்ச்சிகளில் அவருடைய பரிசோதனை நாய்கள் 
இரண்டு வகைகளில் அடங்கின . 

ஒருவகை , கிளர்ச்சியுறக் 
கூடியது . இப்படிப்பட்டவைகள் எளிதாக ஆக்க நிலையிறுத்தம் 
செய்யப்பட்டன . இரண்டாவது வகை , தடை 

செய்யக் 
கூடியவை . இப்படிப்பட்டவைகளில் ஆக்க நிலையிறுத்த தடைக் 
கட்டு எளிதாகச் செய்யப்பட்டது . கற்றல் மூலம் ஏற்படும் 
விளைவுகளை மனிதர்களிடத்தில் செயல் விளக்கம் 

செய்து 
பார்க்கப்பட்டது . 


என்ற 


கால 


தானே இயங்கும் நடவடிக்கைகளை மனிதர்கள் தன்னிச்சை 
யாகக் கட்டுப்படுத்தக் கற்றுக் கொள்ள முடியும் 
உண்மையை நிலை நாட்ட பல சான்றுகள் இருக்கின்றன . மேலும் 
அக் கட்டுப்பாடுகள் தெளி உணர்வற்ற நிலையிலும் கற்றுக்கொள்ள 
முடியும் . அதாவது தெளி உணர்வில்லாத கற்றல் மூலம் இதைச் 
செய்யமுடியும் . உதாரணமாக , நம்முடைய கடந்த 
அனுபவங்கள் அடிக்கடி நம்முடைய உட்கிட உறுப்புக்களின் 
மீது விளைவுகளைக் கொண்டிருக்கின்றன . 

கண்ணில் விழிப் 
பாவைகளைத் தன்னிச்சையாகக் கட்டுப்படுத்துவதற்குக் கற்றுக் 
கொள்ள முடியும் என்பதைப் பரிசோதனைகளின் மூலம் செயல் 
விளக்கம் செய்து காட்டப்பட்டிருக்கின்றது . அதே போன்று 
கையின் குருதிக் குழாய்கள் , மயிர் சிலிர்த்தல் , வியர்த்தல் 
போன்றவைகளையும் தன்னிச்சையாகக் கட்டுப்படுத்துவதற்குக் 
கற்றுக் கொள்ளமுடியும் என்று பரிசோதனை மூலம் விளக்கி 
யுள்ளனர் . நம்முடைய மென்மைத் தசைநார்களையும் அவ்வாறே 
செய்ய முடியும் . 


கட்டுப்படுத்தப்பட்ட மென்மைத் தசை நார் நடத்தை சில 
சமயங்களில் தன்னிச்சையானது என்று கருதுகின்றோம் . சில 
சமயங்களில் அனிச்சையானது ( Involuntary ) என்று கருது 
கின்றோம் . ஆனால் எப்பொழுதும் அது ஆக்க நிலையிறுத்தத் 
துலங்கலின் குணப்பண்புகளைக் கொண்டிருக்கின்றது . கடந்த 
காலத்தில் நமக்கு அச்சத்தை விளைவித்த ஒரு சூழ்நிலையைப் பற்றி 
நாம் சிந்தித்துப் பார்ப்போமானால் , அந்தச் சிந்தனையே அந்தச் 
சூழ்நிலையை மறுபடியும் உண்டாக்கிக் காட்டும் தூண்டலாக 
அமைகின்றது . அது அச்சத்தின் உண்மையான ஒரு வடிவத்தை 
உண்டாக்கிக் காட்டலாம் . அது ஒருவேளை தீவிரமில்லாததாக 
இருக்கலாம் . ஆனால் முறைமை வாய்ந்த கவலை அச்சத்தின் 
அச்சாகவே அது வகைப்படுத்தப்படுகின்றது . 

நாம் மற்ற 
சூழ்நிலைகளை நினைத்தப் பார்த்துக் கோபம் கொள்ளலாம் . அல்லது 


330 


உடற்கூற்று உளவியல் 


மகிழ்ச்சி கொள்ளலாம் . கிளர்ச்சியுமடையலாம் . மேலும் சில 
சிந்தனைகள் நம்முடைய பாலுணர்ச்சியையும் கிளறிவிடலாம் . 
சொற்களும் , சிந்தனைகளும் , விம்பங்களும் மற்ற தூண்டல்களுக்குத் 
துலங்கல்களாக இருக்கின்றன . இந்த நடத்தை பெரும்பாலும் 
உயர்ந்த வகையான ஆக்க நிலையிறுத்தல் என்று நாம் நினைக் 
கலாம் . எப்படியெனில் ஒரு துலங்கல் மற்றொரு துலங்கலைத் 
தூண்டலாகக் கொண்டு எழுகின்றது . நம்முடைய பெரும்பாலான 
நடத்தைகளுக்கு இது தான் அடிப்படையாக 

அமைகின்றது . 
அந்த நடத்தையின் பண்பு நல்லிணக்கமாகவுமிருக்கலாம் . 
அல்லது 

அல்லிணக்கமாகவுமிருக்கலாம் . எப்படியிருப்பினும் 
அவைகளை நாம் உளவழி உடல் சார்ந்த பண்பைக் கொண்டிருக் 
கின்றவைகள் என்று கருதுகின்றோம் . எனவே கற்றலின் மூலம் 
எழுகின்ற நடத்தையும் உளவழி உடல் சார்ந்த பிரச்சினைகளை 
உண்டாக்குகின்றது என்று தெரிகின்றது . இதற்குச் சிகிச்சை 
என்னவென்றால் , உளவழி உடற்கோளாறுகளை எதிர்த்துத் தடை 
செய்யக்கூடிய விளைவுகளையுடைய வழிகளைக் கடைப்பிடிக்க 
வேண்டும் . உதாரணமாக , உளக்குணமுறை , மறு கல்வியளிப்ப 
தாக அமைகின்றது . 


அழுத்தம் 

அழுத்தம் உளவழி உடற்கோளாறுகளோடு நெருங்கித் 
தொடர்பு கொண்டுள்ள ஒரு செயல் முறையாகும் . அழுத்தம் 
என்பது உடல் சமநிலையைப் பாதிக்கின்ற எந்த ஒரு தூண்டலையும் 
குறிப்பிடுகின்றது . அந்தத் தூண்டல் உள் தூண்டலாகவுமிருக் 
கலாம் . வெளித் தூண்டலாகவுமிருக்கலாம் இவ்வாறு பார்க்கின்ற 
போது எந்த ஒரு தூண்டலும் ஓர் அழுத்தமாகின்றது . ஆனால் 
ஒரு தூண்டல் எப்பொழுது அழுத்தமாகின்றது என்றால் அது 
ஓர் உயிரியின் உடல் சமநிலையைப் பாதிக்கின்ற காலத்திலும் 
பாதிக்கின்ற அளவு வலிமையுள்ள போதுந்தான் அழுத்தம் என்று 
கருதப்படுகின்றது . 


உடலானது தொடர்ச்சியாக அழுத்தமுள்ள தூண்டல்களைச் 
சந்தித்துக் கொண்டிருக்கின்றது . அழுத்தங்கள் வாழ்க்கையின் 
நிலைமைகளாகவுமிருக்கலாம் . பல்வேறுபட்ட சூழ்நிலையின் 
மாற்றங்களான , வெப்பம் அல்லது குளிர் , பயிற்சியின் விளைவு , 
உணவின்மை முதலியவைகளாகவுமிருக்கலாம் . அழுத்தங்கள் 
மாற்றத்திற்கு ஏற்படும் புறத்தோற்றத் தடையாகவும் , மன 
முறிவாகவும் , சிக்கலானவகையின் ஊக்க மூட்டப்பட்ட நடத்தை 
யாகவுமிருக்கலாம் . ஒரு செயலைச் சரியானமுறை நிறைவேற்று 
வதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தோல்வியடையும்போது 


மன அழுத்தமும்... பிரச்சினைகளும் 


533 


ஏற்படுகின்ற மனமுறிவு உடலின் சமநிலையைப் பாதிக்கச் 
செய்கின்றது . இது , கடுமையான குளிருக்கு உடலை வெளிப் 
படுத்தும்போது உடல் சமநிலை கெடுவதற்குச் சமமாகவுமிருக் 
கலாம் . பாதிக்கப்பட்ட உடல் சம நிலை எவ்வளவு சீக்கிரம் சீரான 
நிலையடைகின்றதோ அதைப் பொருத்து அழுத்தத்தின் கடுமை 
யிருக்கின்றது . கடுமையான அழுத்தத்திலிருந்து உடல் சமநிலை 
மீளுவதற்கு அதிக நாட்கள் செல்லலாம் . ஆனால் இதிலும் 
தனியாள் வேறுபாடுகளிருக்கின்றன . பல்வேறுபட்ட அழுத்தங் 
களை எதிர்த்து நிற்கும் திறமையில் தனியாள் வேறுபாடுகள் 
உண்டு . 

உதாரணமாக , உறுப்புக்களைத் தாக்கும் 
நோய்கள் , தட்ப வெப்பங்களின் மாற்றம் , கடுமையான உடற் 
பயிற்சி , கடுமையான உடலுழைப்பு , சமூகத்தின் சிக்கலான 
தேவைகள் முதலியவைகளைச் சொல்லலாம் . 


நிறைய 


ஒரு மனிதன் ஒரு வகையான அழுத்தத்திற்குத் தாங்கும் 
ஆற்றலை அதிகமாகவும் மற்றொரு வகையான அழுத்தத்திற்குத் 
தாங்கும் ஆற்றலைக் குறைவாகவும் பெற்றிருக்கலாம் . அவன் 
பெற்றுள்ள ஆற்றல் அவனுடைய வயது , உடல் நிலைமை , கற்றல் 
நடத்தை , நல்லிணக்கம் முதலிய கூறுகளைச் சார்ந்திருக்கின்றது . 
உடல் நிலைமையினாலும் கற்றதினாலும் சிலவகையான அழுத்தங் 
களுக்கான தாங்கும் ஆற்றல் அதிகமாகவுமிருக்கலாம் . 


அழுத்த அறிகுறியின் வடிவங்கள் 

அழுத்தங்களைச் சந்திக்கின்ற மனிதர்களிடத்தில் அந்த 
அழுத்தங்களின் அறிகுறிகள் வடிவங்களாக வெளிப்படுகின்றன . 
மனக்கோளாறை வெளிப்படுத்தும் அறிகுறிகளின் வடிவங்கள் 
போன்றதே இந்த 

அழுத்த அறிகுறியின் வடிவங்களும் : 
அழுத்தத்தின் கடுமை தனியாளின் அழுத்தத்தைச் சகித்துக் 
கொள்ளும் திறமைக்குள்ளிருக்குமானால் நீண்ட நாட்களுக்கு 
அழுத்தத்தைப் பொருந்துமாறு அமைத்துக்கொள்ள முடியும் . 
அப்படியில்லாமல் தனியாளின் அழுத்தத்தைச் 

சகித்துக் 
கொள்ளும் திறமைக்கு வெளியில் அழுத்தத்தின் கடுமையிருக்கு 
மானால் சில நாட்களுக்குள் உடலிலுள்ள அழுத்ததைச் சகித்துக் 
கொள்ளும் மூலாதாரம் செவழிக்கப்பட்டு விடுகிறது . அதனால் 
உடல் சார்ந்த அழிவு ஏற்படுகின்றது . நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சி 
அதனால் உடல் சார்ந்த அறியப்படக் கூடியதாக இருக்கின்றது . 
ஒரு நல்லிணக்க காலமும் அழுத்தத்தைச் சகித்துக் கொள்ளுவது 
போன்றதொரு நிலையும் ஒழுங்குமுறை கெடுகின்ற ஒரு காலத்தை 
யும் , உடல் சார்ந்த கோளாறுகளையும் , முற்றும் சோர்வடைந்த 
ஒரு கட்டத்தையும் தொடர்ந்து வருகின்றன . இதற்குப் பிறகு 


534 


உடற்கூற்று . உளவியல் 


ஏற்படுவது இறுதியான கட்டம் மரணமாகும் . அழுத்தத்திற்குப் 
பொருத்தப்பாடு செய்து கொள்ளுவதையும் , அது தோல்வியுறு. 
வதையும் , எலிகளை உறையும் குளிர்ச்சியான இடத்தில் வைக்கப் 
பட்டுப் பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கின்றது . 


இயல்பான அழுத்தமும் உயிர்ப்பொருள் மாறுபாட்டு நடவடிக்கையும் 

இயல்பான அழுத்தம் என்பது உடல் அதை எளிதாகப் 
பொருத்தப்பாடு செய்துகொள்ளும் நிலைமைகளின் வீச்சுக்குள் 
அமைகின்றதாகும் . அந்த நிலைமைகள் அன்றாட வாழ்க்கையில் 
எதிர்நோக்கப்படுகின்றன , உதாரணமாக உணவுப் பழக்கத்தில் 
மாற்றங்கள் , பயிற்சி . உயிர்வாயு குறைதல் ( Anoxia ) , உறக்கம். 
முதலியவைகளைச் சொல்லலாம் . இந்த மாற்றங்களின் விளைவுகள் 
மிக எளிதாக உயிர்ப்பொருள் மாறுபாட்டுச் சமநிலை மூலமாகப் 
புரிந்து கொள்ளப்படுகின்றன . 


வழக்க உணவு 

உடலுக்கு சத்துணவு : ஒழுங்கு முறையாகத் தேவைப்படு 
கின்றது . பழச் சர்க்கரை உற்பத்திப் பொருள்கள் , கொழுப்புகள் ,. 
புரதம் முதலியவுைகள் உடலுக்குத் தேவைப்படுகின்றன . இவை ! 
களோடு சில விட்டமின்களும் , சில கனிச் சத்துப் பொருள்களும் ;. 
பல கொழுப்பு அமிலங்களும் தேவைப்படுகின்றன . ஆகையினால் 
வழக்க உணவு அளவிலோ அல்லது குணத்திலோ அதிகமாகவோ 
அல்லது குறைவாகவோ இருக்கலாம் . ஒரு மனிதன் மேலே . நாம் . 
கூறிய பொருள்களெல்லாம் கலந்துள்ள சத்துணவை மிக அதிக 
மாகவோ அல்லது , மிகக் குறைவாகவோ உண்ணலாம் .. எனவே . 
அந்த வழக்க உணவு, வெப்பக்கூறை மிக அதிகமாகவோ அல்லது 
மிகக் குறைவாகவோ 

கொண்டதாக இருக்கலாம் . அதே 
சமயத்தில் வழக்க உணவு போதுமான வெப்பக்கூறைக் கொண்ட 
தாகவுமிருக்கலாம் . ஆனால் மேலே நாம் கூறிய முக்கியமான 
பொருள்களில் ஒன்று அதிகமாகவோ குறைவாகவோ கலந் 
திருக்கலாம் . 


அதிகமான வெப்பக்கூறை உட்கொள்ளுவதால் 

உடலின் 
அதிகமான கொழுப்புச் சேர்க்கை ஏற்படுகின்றது . 

ஆனால் , 
கொழுப்பு ஓர் அழுத்தமாகச் செயல்புரிகின்றது . ஏனென்றால் 
இந்த அதிகமான பளு , அதிகமான திசுக்களை அனுப்புவதில் 
இருதயத்தின் மீதும் குருதியோட்ட மண்டலத்தின் மீதும் விழு 
கின்றது . எனவே நரம்பு மண்டலத்தின் செயல்திறமை பழுதடை 
வதாகத் தெரிகின்றது . தடித்த மனிதனும் ஒல்லியான மனித 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 


535 


னும் நுண்ணறிவில் ஒன்றாகவே இருக்கின்றனர் . தரமான உணவு 
அளவுக்கு மீறிச் செல்லுவதும் குறைந்த விளைவையே கொண் 
டிருக்கின்றது . உடல் அதிகப்படியான விட்டமின்களையும் அமிலங் 
களையும் கனிச்சத்துப் பொருள்களையும் ஏற்றுக்கொள்ளுவதில்லை . 
அதிகப்படியான சுண்ணகம் நரம்புக் கிளர்ச்சியைத் தாழ்த்து 


கின்றது . 


பொதுவான 


உலகத்தின் பல பகுதிகளிலும் போதா ஊட்டம் அல்லது 
ஊட்டப் பற்றாக்குறை ( Mal nutrition ) இருந்து வருகின்றது . 

பசியைத் தொடர்ந்து தேர்ந்தெடுத்த பசி 
தொடர்ந்து வருகின்றது . அதாவது சில குறிப்பிட்ட பொருள் 
களுக்கான பசியும் இருந்து வருகின்றது . உணவில் போதிய 
வெப்பக்கூறு ( Coloric ) இல்லாதிருத்தல் விட்டமின் குறைபாட்டை 
தொடர்ந்து ஏற்படுகின்றது . கனிச்சத்து , புரதம் , கொழுப்பு 
ஆகியவைகளின் குறைபாட்டினாலும் வெப்பக்கூறு போதாம 
லிருக்கலாம் . விட்டமின் , புரதம் போன்றவைகளின் குறைபாட் 
டினால் ஏற்படும் பசி குறிப்பிட்ட பொருளுக்கான பசியாகும் . 
ஆனால் குழந்தை பிறந்ததற்குப் பிறகு போதா ஊட்டம் நரம்பு 
மண்டலத்தைப் பாதிக்கச் செய்கின்றதா என்பதற்குச் சான்று 
காட்டி நாம் ஏதும் கூற முடியவில்லை . போதா ஊட்டம் உடலின் 
மற்ற மண்டலங்களின் மீது கடுமையான விளைவுகளைக் கொண் 
டிருக்கின்றது . 

குழந்தைப் பருவத்திலும் , வயது வந்த காலத்திலும் நீண்ட 
நாளைய போதா ஊட்டம் நுண்ணறிவின் மீது விளைவுகளைக் 
கொண்டிருப்பதாகத் தெரியவில்லை . குழந்தைப் பருவத்தில் 
கடுமையான பி விட்டமின் குறைபாடிருக்குமானால் கற்றல் திறமை 
சிதைவுறுகின்றது . 


காளமிலாச் சுரப்பிகள் 

உடலின் உயிர்ப்பொருள் மாறுபாட்டுச் செயல்முறைகளுக்கு 
ஹார்மோன்கள் ( Hormones ) தேவைப்படுகின்றன . பல்வேறு 
தனித்திறமை பெற்ற திசுக்களில் நடவடிக்கைகளை ஒருமைப்பாடு 
செய்வதற்கும் அவை தேவைப்படுகின்றன . ஹார்மோன்களின் 
அல்லது சுரப்பி நீர்களின் குறைபாடும் மிகுதியும் உடலில் ஆழ்ந்த 
மாற்றங்களைச் செய்ய வல்லது.அது நடத்தையிலும் மாற்றத்தைத் 
தோற்றுவிக்கின்றது . உதாரணமாக ஆண்மையும் பால் நடத் 
தையும் முன்கூடக் கோழைச் சுரப்பி , மாங்காயின் சுரப்பியின் 
வெளி அடை , புரிசைச் சுரப்பி , பால் உட்சுரப்பி ஆகியவைகளின் 
விளைவினால் இயங்குகின்றன. வளர்ச்சியும் உடல் விரிவடைதலும் 


536 


உடற்கூற்று உளவியல் 


முன்கூடக் கோழைச் சுரப்பியையும் புரிசைச் சுரப்பியையும் 
சார்ந்திருக்கின்றன . மைய நரம்பு மண்டலத்தின் மீது ஏற்படும் 
பெரும் விளைவுகள் புரிசைச் சுரப்பி நீரின் குறைபாட்டினால் விளைவ 
தாகத் தோன்றுகிறது . வளர்ச்சியின்போது இந்த விளைவு 
கடுமையாகின்றது . மற்ற சுரப்பி நீர்களின் குறைபாடு - நீண்ட 
நாட்களுக்குக் கடுமையாக இருக்குமானால் மைய நரம்பு மண்டலத் 
தையும் பாதிக்கச் செய்கின்றது . ஆளுமையின் மீதும் மற்ற 
இரண்டாந்தர பால் குணப் பண்புகளின் மீதும் இதனால் ஏற்படும் 
விளைவுகளை நாம் புறக்கணித்துவிட முடியாது . 


பயிற்சி 

உயிர்ப்பொருள் மாறுபாட்டின் வீதத்தை உடல் பயிற்சி 
அதிகரிக்கச் செய்கின்றது . ஈரலிலும் தசை நார்களிலும் சேமித்து 
வைக்கப்பட்டிருக்கும் குருதிச் சர்க்கரையை உட்கொள்கின்றது . 
இந்தச் சேமிப்புகள் அதிகமாக உணவை உட்கொள்ளுவதன் மூலம் 
மறுபடியும் சேகரிக்கப்படுகின்றது . அல்லது சேமிக்கப்பட்ட 
கொழுப்பு உயிரணுக்களின் தேவைக்காக பழச்சர்க்கரையாக 
மாற்றப்படுகின்றது . ஒழுங்கு முறையாகச் செய்யப்படுகின்ற 
கடுமையான பயிற்சியினால் ஏற்படும் அழுத்தத்திற்கு எதிர்வினை 
புரிவதில் இருதயமும் குருதியோட்ட மண்டலமும் மிகவும் செயல் 
திறம் பெறுகின்றன . தசைநார் திசுக்களின் செயல்திறம் செம்மை 
யடைகின்றது . நுரையீரலின் ஆற்றல் அதிகரிக்கின்றது . நீண்ட 
நேரத்திற்கு அதிகப்படியான பயிற்சியை உடல் சகித்துக் 
கொள்ளுகின்றது . ஆனால் தொடர்ச்சியான பயிற்சி முழுச் 
சோர்வை உண்டாக்குமானால் அது மண்டலங்களை நிரந்தரமாகப் 
பழுதடையச் செய்கின்றது . 


களைப்பு 

தசை நார்களுக்குப் பொதிய உயிரகம் செல்லவில்லையானால் 
உடற் கூற்றுச் சார்பான களைப்பு ஏற்படுகின்றது . தசை நார்கள் 
உயிரகத்தை மற்ற உறுப்புகளான நுரையீரல் , இருதயம் , குருதி 
யோட்ட மண்டலம் ஆகியவை உட்கொள்ளுவதைவிட விரைவாக 
உட்கொள்ளும்போது இது ஏற்படுகின்றது . சமநிலையை 
நிலைநாட்டுவதற்குத் தேவையான அளவைவிடக் 

குறைவான 
உயிரகம் தேவையைப் பெருக்குகின்றது . அதே சமயத்தில் தசை 
நாரின் உயிர்ப்பொருள் மாறுபாட்டின் கழிவுப் பொருள்களும் , 
பால் சார்ந்த புளிப்புப் பொருளும் குருதியோட்ட மண்டலம் 
அவைகளை அகற்றுவதைவிட விரைவாகப் 

விரைவாகப் பெருகுகின்றன . 
படிப்படியாகச் சேர்ந்த பால் சார்ந்த புளிப்புப் பொருள் ( Lactic 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 


537 


acid ) நெருக்கமாகச் சேருகின்றது . நரம்பு உயிரணுவின் கிளர்ச்சி 
யின்றி தசை நார்கள் சுருங்குகின்றன . நரம்பு முனைகள் வலிப் 
புலனுணர்ச்சிக்காகத் தூண்டப்படுகின்றன . தசைநார்களின் 
ஆற்றல் வேலை செய்வதினின்றும் தடுக்கப்படுகின்றது . அதனால் 
வேலைக் குறைபாடு ஏற்படுகின்றது . பல நிலைமைகளில் மைய 
நரம்பு மண்ட லம் உயிரகக் குறைபாட்டுக்குக் கடன்பட்டுள்ள தாக 
தெரிகின்றது . 


வேலை விளைபொருள் குறைபாடு பல்வேறு காரணங்களினால் 
ஏற்படுகின்றது . விளைபொருள் குறைவு ஏற்படவில்லை என்றால் 
அது களைப்பின்மையால் என்று கருத வேண்டியதில்லை . 
ஏனென்றால் விளைபொருள் ( Out - put ) அதிகப்படுத்தப்பட்ட 
முயற்சியினால் அதிகரிக்கலாம் . ஆனால் எல்லா வேலைகளிலும் 
இவ்வாறு செய்ய முடியாது . கரடுமுரடான வேலைகளில் முயற் 
சியை அதிகரித்து விளைபொருளை அதிகப்படுத்த முடியும் . 

வேலைக் குறைமானம் ( Work decrement ) நீண்ட நேரத்திற்கு 
மனச் சம்பந்தமான வேலைகளைச் செய்யும்போது ஏற்படுகின்றது . 
இப்படிப்பட்ட நிலையைச் சோர்வு ( Boredom ) என்றோ ஊக்கி 
களின் முரண்பாடு ( Conflict of motives ) என்றோ கூறலாம் . 
மனச்சோர்வு அல்லது உளவியல் சார்பான களைப்பு என்றும் 
இதைக் கூறலாம் . மனக்கணக்குப் போடுதலில் உயிரகம் உடலில் 
அதிகமாகச் செலவழிக்கப்படுகின்றது . உதாரணமாக ஓர் 
அலுவலகப் பணியாளர் ஒரு நாளின் முடிவில் உடல் சார்ந்த 
வலுக் குறைவைக் காட்டுவதில்லை . தொழிற்சாலைப் பணியா 
ளர்கள் மிக அரிதாகவே எந்தவிதமான வலுக் குறைவையும் 
வெளிப்படுத்துகின்றனர் . 


இவர்களின் மீது நடத்தப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் நாள் 
முடிவில் விளைபொருளின் வீதம் உயர்ந்திருக்குமானால் அதிகப் 
படியான முயற்சி செலவழிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் ஊக்க 
மூட்டி அதிகரித்திருப்பதைக் காட்டுகின்றது என்றும் காட்டு 


கின்றன . 


உயிரகக் குறைபாடு 

உயிரகக் குறைபாடு ( Anoxia ) என்பது உயிரகமின்மையைக் 
குறிக்கின்றது . பொதுவாக இது ஓர் உயிரி தனக்குப் போதுமான 
உயிரகத்தைப் பெறாத நிலையைக்குறிப்பிடுகின்றது . இது உடலின் 
ஒரு பகுதிக்கும் உயிரகம் போதாத நிலை ஏற்படலாம் . ஆனால் இது 
முழு உயிரியையும் குறிக்கின்றது , உயிராகக் குறைபாடு பல மூலங் 


538 


உடற்கூற்று உளவியல் 


மைய 


களிலிருந்து எழலாம் . நுரையீரல்கள் அதாவது சுவாசப்பைகள் 
( Lungs ) உயிரகத்தைக் கிரகிக்கக்கூடிய ஆற்றலை இழந்திருப்பது 
ஒரு காரணமாகக் கருதப்படுகின்றது . உதாரணமாக மூளைக் 
காய்ச்சலைச் ( Preumonia ) சொல்லலாம் . குருதி உயிரகத்தை 
எடுத்துச்செல்லும் திறமையை இழத்தல் சிவப்புக் குருதிக் 
கூறின்மையால் ( Anemia ) இது ஏற்படுகின்றது . காற்றில் குறை 
வான உயிரகமிருத்தல் ஆகிய இவைகளைக் கூறலாம் . 
நரம்பு மண்டலத்தின் சரியான செயல்முறை , குறிப்பாக பெரு 
மூளைப் புறணியின் செயல்முறை உயிரகம் நேரடியாக எளிதில் 
கிடைக்கக்கூடிய நிலைமையைச் சார்ந்திருக்கின்றது . உயிரகக் 
குறைபாட்டின் உளவியல் 

விளைவுகள் 

உடனடியாவை 
களாகவும் விரிந்தவைகளாகவும் இருக்கின்றன . மைய நரம்பு 
மண்டலத்தின் உயர்ந்த அமைப்புகள் உயிரகக் குறைவை எளிதில் 
ஏற்கும் தன்மையைப் பெற்றிருக்கின்றன . உயிரகம் செல்லுதல் 
கட்டுப்படுத்தப்பட்டால் முதலில் பெருமூளைப் புரணி பாதிக்கப் 
படுகின்றது . பிறகு படிப்படியாக மைய நரம்பு மண்டலத்தின் 
தாழ்ந்த அமைப்புகள் பாதிக்கப்படுகின்றன . 

இறுதியாக 
தண்டுவடம் அதனுடைய செயல்முறையை இழக்கின்றது . இதே 
முறையில் தான் மட்டுமிஞ்சிய குடியிலும் மைய நரம்பு மண்டலம் 
பாதிக்கப்படுகின்றது . 


உயிரகக் குறைபாடு முதலில் மிகவும் சிக்கலான உளவியல் 
செயல்முறைகளைப் பாதிக்கின்றது . ஆகையினால் ஒருவர் தன்னு 
டைய சொந்த குடிமயக்க நிலையைப் பற்றித் தீர்ப்பளிப்பது 
அவருடைய சரியான வலுக்குறைவின் சிறந்த குறிப்பாக இருக்க 
முடியாது . விமானம் ஓட்டுபவர் உயரத்தில் பறக்கின்றபோது 
அவருக்குத் தேவையான கூடுதலான உயிரகத்தை அவர் தீர்மா 
னிப்பதை நம்ப முடியாது . அப்படி அவர் தீர்மானிப்பதை பெரு 
மூளைப் புறணி திறமையாகச் செயல்புரிவது உள்ளடக்கியிருக் 
கின்றது . 


தாழ்ந்த உயிரக மட்டத்தைக் கொண்ட சூழ்நிலையிலிருந்தும் 
உயிரகக் குறைபாடு ஏற்படுவதுண்டு. காற்றில் உயிரகத்தின் 
நெருக்கம் 

குறைவாக இருப்பதனால் சூழ்நிலையில் உயிரகக் 
குறைபாடு ஏற்படுகின்றது . பூமியின் மேல் மட்டத்தில் உயரப் 
பறக்கின்ற விமானிகளும், மலையேறுகின்றவர்களும் பூமியினடியில் 
ஆழச் 

செல்லுகின்ற சுரங்கத் தொழிலாளர்களும் உயிரகக் 
குறைபாடுள்ள 

சூழ்றிலையைச் சந்திக்கின்றனர் . பொதுவாக 
காற்றின் அழுத்தம் குறைவதற்கும் உயிரகம் குறைவதற்கும் 
இடையிலுள்ள விளைவுகளை வேறுபடுத்திக் காணவேண்டும் . 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 


539 


பூமிக்குமேல் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க காற்றின் அழுத்தம் 
குறைகின்றது . அதாவது ஓர் அலகு பரிமாணத்திற்கு சில அணுத் 
திரள்களே காணப்படுகின்றன . இந்தக் குறைவு உயிரகத்தில் 
மட்டும் ஏற்படுவதில்லை . மற்ற ஆவிகள் ( Gases ) நீரகம் ஆகிய 
வற்றிலும் ஏற்படுகின்றது . சாதாரணமாக காற்றில் 20 சதவிகிதம் 
உயிரகமும் 80 சதவிகிதம் உப்புவளியும் ( Nitrogen ) கலந்திருக் 
கின்றன . காற்றின் அமுக்கம் இந்த ஆவிகளின் அளவு ஒரு கன 
அடியில் உள்ள தாகும் . உயரத்தில் செல்லச் செல்ல ஒரு கன 
அடியில் காற்றின் அளவு குறைகின்றது . ஆனால் உயிரகத்தின் 
வீதம் காற்றில் மாறாமலிருக்கின்றது . அதனுடைய பகுதியான 
அமுக்கம் , அதாவது மொத்த அமுக்கத்தில் 20 சதவிகிதம் , 
மொத்த காற்றின் அமுக்கத்தோடு குறைகின்றது . 


நுரையீரலிலிருந்து உயிரகம் குருதியில் நாலா பக்கங்களிலும் 
பரவுகின்றது . ஏனென்றால் நுரையீரலின் காற்றிலுள்ள உயிரகத் 
தின் பகுதியான அமுக்கம் குருதியிலுள்ள உயிரகத்தின் பகுதியான 
அமுக்கத்தைவிட அதிகமாக 

இருக்கின்றது . 

குருதியிலுள்ள 
உயிரகம் இருதயத்திலிருந்தும் திசுக்களிலிருந்தும் திருப்பியனுப்பப் 
பட்டதாகும் . உயிரகத்தின் மிகுதியான அமுக்கம் இறங்குவதால் 
நுரையீரலின் உயிரகத்தின் திட்பத்திற்கும் குருதியிலுள்ள 
உயிரகத்தின் திட்பத்திற்கும் இடையில் குறைந்த வேற்றுமை 
நிலவுகின்றது . அதன் விளைவாக நுரையீரலிலிருந்து குருதியில் 
குறைந்த உயிரகமே நாலாபக்கத்திலும் பரவுகின்றது . வெளிப்புற 
அமுக்கம் மிகவும் தாழ்ந்திருக்கின்றது . அதனால் 

ஒருவர் 
சுத்தமான உயிரகத்தை அந்த அமுக்கத்தில் தான் சுவாசிக்க 
முடியும் . என்றாலும் திசுக்களுக்குப் போதுமான உயிரகத்தை 
உட்கொள்ள முடியாது . 


நுரையீரல்கள் , காற்றில்லாத வெற்றிடத்தில் இருக்குமாறு 
செய்யப்படுமானால் குருதி சூடேறுகின்றது . ஏற்றுக்கொள்ளப் 
பட்ட அதனுடைய எல்லா ஆவிகளும் வெளிவருகின்றன . உடனே 
முமு உயிரகக் குறைபாடு ஏற்படுகின்றது . திசுக்கள் மிகவும் 
பரந்த அளவில் சிதைவுறுகின்றன . மிகவும் உயரமான இடத்தில் 
குருதி உயிரகம் இறங்குகின்றபொழுது பெருமூளைப் புறணியின் 
செயல்முறை நின்று போகின்றது . தூக்கமின்மை ஏற்படுகின்றது 
தெளி உணர்வற்ற நிலை விளைகின்றது . தொடர்ச்சியான உயிரக 
மின்மை ஏற்படுமானால் மூளைச் சிதைவு ஏற்பட்டு , மயக்கம் 
ஏற்படுகின்றது . இறுதியாக மரணம் ஏற்படுகின்றது . 

உயரச் செல்லுதல் விரைவாக இருக்குமானால் மிகவும் 
குறைந்த உயரத்தில்கூட உயிரகக் குறைபாட்டின் இலேசான 


540 


உடற்கூற்று உளவியல் 


அறிகுறிகள் ஏற்படுகின்றன . கடல் மட்ட நிலைமைகளில் பழக்கப் 
பட்ட ஒருவர் சுமார் ஐயாயிரம் அடி உயரச் சென்று விளையானால் 
உயிராகக் குறைபாட்டுக்கு ஆளாகின்றார் . நடுத்தரமான உயிரகக் 
குறைபாட்டில் ஒருவர் சிரமமான உணர்ச்சியைப் பெறுகின்றார் . 
நாடித்துடிப்பு ஒழுங்கிழக்கின்றது . சரியான தூக்கமிருப்பதில்லை . 
எரிச்சலுணர்ச்சி கொள்ளுகின்றார் . நிலையாக ஆற்றலைப் பயன் 
படுத்தும் நிலையை இழக்கின்றார் . சிலர் மலை நோயினால் ( Moun 
tain sickness ) வருந்துகின்றனர் . பத்தாயிரம் அடிக்குக் கீழுள்ள 
உயரத்திலேயே இது அவர்களுக்கு ஏற்படுகின்றது . 

தலைவலி , 
வாந்தியுணர்ச்சி , ஆற்றல் இழப்பு முதலிய அறிகுறிகள் தோன்று 
கின்றன . 


குருதியில் சிவப்புக் குருதிக்கூறு இன்மையாலும் ( Anemia ) 
உயிரகக் குறைபாடு ஏற்படுவதுண்டு . குருதிக் குழாய்கள் கெட்டி 
படுவதால் இயல்பான குருதியோட்டம் தவறுகின்றது . உயிரகம் 
திசுக்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதில்லை . இதனால் ஏற்படு 
கின்ற விளைவு நாள்பட்ட சூழ்நிலை உயிரகக் குறைபாட்டைப் 
போன்றதாக இருக்கின்றது . செயல்திறமை இதனால் இழக்கப் 
படுகின்றது . உச்ச நிலையில் உண்மையான மனக்கோளாறு 
அறிகுறிகள் தோன்றுகின்றன . 


தூக்கமும் விழிப்பு நிலையும் 

உயிர் வாழ்கின்ற உயிரிகள் தூண்டல்களுக்கு எப்பொழுதும் 
ஒரேமாதிரியான துலங்கல்களை வெளிப்படுத்துவதில்லை . துலங் 
கல்கள் இலயத்துடன் உயர்வதும் தாழ்வதுமான காட்சி முறையை 
வெளிப்படுத்துகின்றன . உயிரிகள் கிளர்ச்சியுறுந் தன்மையில் 
உள்ள இந்த மாற்றங்களின் சில பண்புக் கூறுகளை தூக்கம் 
அல்லது உறக்கம் என்ற செயல்முறையின் கீழ் விளக்கிக் கூறலாம் . 
இதில் சாதாரணமாகக் குறைந்த இறுதி நிலையை விழிப்பு நிலை 
மாற்றங்கள் என்று கூறலாம் . தூங்குகின்ற ஒரு மனிதனிடம் 
காணப்படும் குறிப்பிடத்தக்க குணப்பண்பு என்னவென்றால் 
தூண்டலுக்குத் துலங்காமலிருத்தலாகும் .. இதில் தனியாள் 
வேறுபாடுகள் மிகுந்த அளவுக்கு இருக்கின்றன . இந்த வேறுபாடு 
நேரத்திற்கு நேரம் ஆழ்ந்த தூக்கத்திலும் காணப்படுகின்றது . 
எனவே தூண்டலுக்குத் துலங்காமை மட்டுமே தூக்கம் என்று 
கூறமுடியாது . 


அறிதுயில் நிலையில் ( Hypnosis ) உள்ள ஒருவரும் ஒருசில 
தூண்டல்களுக்குத் துலங்குவதில்லை . ஆனால் தூங்கிக் கொண் 
டிருக்கின்ற ஒரு மனிதன் முற்றிலும் தன்னை மறந்த நிலையிலிருப்ப 


மன அழுத்தமும் பிரச்சினைகளும் 

541 
தில்லை . இரவில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதன் குறைந்தது 
முப்பது தடவைகளாவது தன்னுடைய நிலையை மாற்றுகின்றான் . 
இந்த மாற்றங்கள் தோல் , மூட்டுகள் , உட்கிட உறுப்புகள் 
முதலியவைகளின் தூண்டலுக்குத் துலங்குமுகத்தான் ஏற்படு 
படுகின்றன . இத்துடன் தனிப்பட்ட தூண்டல்களுக்கும் ஏற்ற 
துலங்கலை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றான் . தூங்கிக் கொண் 
டிருக்கின்ற ஒரு தாய் குழந்தையின் அழுகுரல் எழுகின்றபோது 
உடனே எழுந்து விடுகின்றாள் . முற்றிலும் துலங்காத நிலை 
மயக்க நிலையே தவிர . தூக்க நிலையன்று . 


உறக்கத்தின் மற்றொரு சிறப்பான குணப்பண்பு என்ன 
வென்றால் தூங்குகின்றவரின் பட்டைத் தசை நார்களில் நெகிழ்ச்சி 
ஏற்படுவது போன்றதொரு குணமாகும் . இந்த நெகிழ்ச்சியில் 
மிகுந்த தனியாள் வேறுபாடுகள் உண்டு . ஆனாலும் மயக்க நிலையில் 
வளையாத தசை நார்களோடு படுத்துக் கிடக்கும் மனிதனைத் 
தூக்க நிலையிலுள்ளவன் என்று ஒருவர் கூற முடியாது . நெகிழ்ச்சி 
யோடு ஒத்துணரா நரம்பு மண்டலத்தின் செயல் மேலோங்கி 
இருப்பது போன்றதொரு ஒரு பொது உள்ளார்ந்த நிலை காணப் 
படுகின்றது . இருதயத் துடிப்பின் வேகம் குறைகின்றது . 
சுவாசித்தல் மெதுவாகவும் ஆழ்ந்து 

ஆழ்ந்து ஏற்படுகின்றது . உடல் 
வெப்ப நிலை இறங்குகின்றது . தோலின் எதிர்த்து நிற்கும் ஆற்றல் 
அதிகரிக்கின்றது . மேற்பரப்பு நரம்பு மண்டலத்தில் குருதியின் 
பரிமாணம் அதிகரிக்கின்றது . பொதுவாக நெகிழ்ச்சி ஏற்பட்டு 
உயிர்ப்பொருள் மாறுபாட்டின் வீதம் குறைகின்றது . இந்த 
மாற்றங்கள் எல்லாம் தூக்கத்திற்கு முன்பு ஏற்பட்டு , தூங்குகின்ற 
நேரம் முழுவதும் பாதுகாக்கப்படுகின்றது . மின் மூளைமானியின் 
( Electro encephologrem ) துணைகொண்டு தூக்கத்தைப் பதிவு 
செய்ததில் இந்த மாற்றங்கள் காணப்பட்டிருக்கின்றன . மயக்க 
நிலையிலுள்ள ( Anesthetic ) மனிதனிடத்திலும் இவ்விதமான 
மாற்றங்கள் காணப்படுகின்றன . 


தூக்கத்தின் மற்றொரு 

மற்றொரு குணப்பண்பு பருவ நிகழ்வாகும் . 
தூக்கித்தின் இந்தப் பருவ நிகழ்வு ஒருவரின் வாழ் நாளில் மாறி 
வருகின்றது . குழந்தைப் பருவந்தொட்டு முதுமைப்பருவம் 
வரையில் மனிதனின் தூங்கும் நிகழ்ச்சியைக் கவனித்து வந்தால் 
இது புலப்படும் . புதிதாகப் பிறந்த குழந்தை நாள் முழுவதும் 
தூங்கிக்கொண்டிருக்கின்றது . டொத்தத்தில் ஒரு நாளில் இரண்டு 
மணி நேரந்தான் அக்குழந்தை பால் குடிப்பதற்காக விழித்திருக் 
கின்றது . எனவே குழந்தையின் வாழ்க்கையில் தூக்கம் 

ஒர் 
அடிப்படையான நிலையாக இருக்கின்றது . பசி அல்லது வலி 


542 


உடற்கூற்று உளவியல் 


யுணர்ச்சி குழந்தையை விழிப்புக் கொள்ளச் 

செய்கின்றது . 
மனிதர்களின் தூக்கநேரம் படிப்படியாகக் குறைந்து செல்லு 


கின்றது . 


1 


மனிதனைப் போன்ற சிக்கலான உயிரிகள் குறைந்த அளவு 
நேரமாவது தூங்கியாக வேண்டும் . 

பரிசோதனைக்காக சில 
மிருகங்களைத் தூங்கவிடாமல் வைத்திருக்கும் பொழுது அவை 
இறந்து போகின்றன . மனிதர்களிடத்தில் தூக்கம் பெரிதும் 
கற்றதின் விளைவாக இருக்கின்றதே தவிர , முக்கிய தேவையாக 
இருப்பதில்லை. ஆனால் நீண்ட நேரத்திற்குத் தூக்கமில்லா 
மலிருந்தால் அல்லது விழிப்பு நிலையிலிருந்தால் களைப்பின் 
உணர்ச்சிகள் , வரட்சி உணர்ச்சி , கண்ணிமைகளில் பளு 
முதலியவைகள் தோன்றுகின்றன . ஆனால் திறமைகளில் குறைவு 
ஏற்படுவதைப் புற நிலையாகச் செயல் விளக்கம் செய்யமுடியாது . 
நீண்ட நேர விழிப்பு நிலை உடல் நலனுக்குக் கேடான விளைவு 
களைக் கொண்டிருந்தாலும் அதிகப்படியான செயல் திறமைக்கும் 
நல்வாழ்வுக்கும் தேவையான தூக்கத்தின் அளவு 

என்று 
தீர்மானிப்பது கடினமாகும் . 

ஏனென்றால் குறிப்பிடத்தக்க 
அளவு தனியாள் வேறுபாடுகளிருக்கின்றன . வழக்கமாகக் கூறப் 
பட்டு வரும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்தூக்கம் நன்மை 
தருவதாகத் தோன்றுகின்றது . ஆனால் சிலருக்கு 

சிலருக்கு இதைவிட 
அதிக மணி நேரம் தூக்குவதற்குத் தேவைப் 

படுகின்றது . 
என்றாலும் சிலர் அதைவிடக் குறைந்த மணி நேரமே தூங்கு 
கின்றனர் . இதைப் பார்க்கும்போது ஒருவர் எவ்வளவு நேரம் 
நலக்குறைவைத் தாங்கிக் கொள்ள முடியும் எவ்வளவு நேரத் 
தூக்கத்தில் நல்வாழ்வைப் பெறுகின்றார் என்பதையும் தூக்கம் 
நிர்ணயிப்பதாகத் தோன்றுகின்றது . ஆனால் இயல்பு நிலையிலுள்ள 
மனிதன் தன்னுடைய தேவைக்கேற்ப தன்னுடைய தூக்க 
நேரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் . 


தூங்கிக் கொண்டிருக்கும்போது உடல் நடவடிக்கையும் , 
கனவு காணலும் நமக்குக் காட்டும் உண்மை என்னவென்றால் 
குறிப்பிடத்தக்க நரம்பு நடவடிக்கை ஏற்பட்டிருக்கின்றது 
என்பதாகும் . ஆனால் அதே சமயத்தில் இணையான அளவு விழிப்பு 
நிலையின் படித்தரமும் இருப்பதாகத் தெரிகின்றது . சில சமயங் 
களில் உயிரி உலகத்தைப்பற்றி விழிப்புணர்ச்சியும் உயர்ந்த 
அளவுக்குத் துலங்கலும் கொண்டிருப்பதாகத் தோன்றுகின்றது . 
மற்றொரு சமயத்தில் உயிரி தூக்க நிலையிலில்லை 

என்றாலும் 
துலங்கல் தாழ்வாக இருக்கின்றதைக் காணலாம் . துலங்கலில் 
தோன்றுவதாகக் காணப்படும் இந்த வேற்றுமைகள் இரண்டு 


543 


மன அழுந்தமும் ... பிரச்சினைகளும் 


சுவையான 


வேற்றுமையான மூலங்களிலிருந்து எழுகின்றன . உதாரணமாக , 
ஒருவர் 

புத்தகத்தைப் படிப்பதில் ஆழ்ந் 
திருப்பாரானால் வெளியில் அடிக்கின்ற 

மணி 

அவருக்குக் 
கேட்காமலிருக்கலாம் . அவர் விழிப்பு நிலையில் தானிருக்கின்றார் . 
ஆனால் அவர் புத்தகத்தில் கவனத்தைப் பதித்துள்ளார் . 
இவ்விதமான விழிப்பின் பண்புக்கூறு நடத்தையில் மிகவும் முக்கிய 
மான தாக இருக்கின்றது . 


சம் 


மேலும் விழிப்பு நிலையில் படித்தரங்களுமிருக்கின்றன . 
கட்டுப்பாட்டின் 

பொது மட்டத்தைத் தொடர்ந்து 
வருகின்றது . இரண்டு செயல்முறைகளுக்கிடையில் ஒரு 
நிலையாக அது கருதப்படுகின்றது . ஒரு செயல்முறை எழச் 
செய் கின்றது . மற்றொன்று தடை செய்கின்றது . புலனுணர்ச்சிப் 
பரப்புகள் எழச் செய்கின்ற செயல்முறையில் செல்வாக்குக் 
கொண்டிருக்கின்றன . புலனுணர்ச்சி இயைபுப் பரப்புகளினால் 
மறைமுகமாகக் கொண்டிருக்கின்றன . இந்த இயைபுப் 
பரப்புகள் எழச் செய்கின்ற செயல் முறைக்கு நரம்பிழைகளை 
அனுப்புகின்றன . நிலையான விழிப்பு நிலை அல்லது தெளி 
உணர்நிலை எழச் செய்கின்ற செயல்முறையைச் சார்ந்திருக் 
கின்றது . எனவே குறிப்பிட்ட புலனுணர்ச்சி விழிப்பு நிலை 
அல்லது புலன் காட்சி வடிவங்கள் ஒரு பொது நடவடிக்கை 
பின்னணியைச் சார்ந்திருக்கின்றன . அந்தப் பொது நடவடிக்கை 
திரும்ப எழச் செய்கின்ற செயல்முறையின் நடவடிக்கையைச் 
சார்ந்திருக்கின்றது . 

ஓர் ஊகமாகத்தானிருக்கின்றது . 
ஆனாலும் சான்றுகளுக்கு முரணாகச் செல்லுகின்றது என்று கூற 
முடியாது . 


மைய 


செயல் சார்ந்த கோளாறுகள் 

நரம்பு மண்டலத்தின் மீது பல்வேறு அழுத்தக் கூறுகள் 
சுமத்தப்படுகின்றன . அவை தனிமைப் படுத்தல் ( Isolation )) 
நிலைத்திருக்கின்ற முரண்பாடு முதலியவைகளாகும் . 

அவை 
மைய நரம்பு மண்டலத்தின் செயல் முறைகளில் கோளாறுகளை 
ஏற்படுத்துகின்றன . 

நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் 
தொடர்ந்த செயல்முறைக் கோளாறுகள் உடலின் பல்வேறு 
உறுப்புக்களின் அமைப்பைச் சிதைக்கச் செய்கின்றன . அந்த 
உறுப்புக்களின் நடவடிக்கைகளை மைய நரம்பு மண்டலம் கட்டுப் 
படுத்துகின்றது . நரம்பு மண்டலத்தின் செயல் சார்ந்த கோளாறு 
களினால் உடலுறுப்புகள் சேதமுறுதல் உளவழி உடல் கோளாறு 
சார்ந்த அறிகுறியாகும் . பல உளவழி உடல் கோளாறு சார்ந்த 
அறிகுறிகள் செயல் சார்ந்த கோளாறுகளிலிருந்து விளைகின்றன . 


544 


உடற்கூற்று உளவியல் 


பல நோய்களிலிருந்தும் , ஆஸ்துமா , வயிற்றுப்புண்கள் , பெருங் 
குடல் எரிச்சல் மூலநோய்கள் முதலியவைகளிலிருந்து விளை 
கின்றன . மேலும் குறிப்பிட்ட மருந்துச் சரக்குகள் நச்சுப் 
பொருள்கள் முதலியவைகள் 

நரம்பு மண்டலத்தின் 
செயல்முறையைப் பாதிக்கச் செய்யலாம் . நரம்புத் திசுக்களையும் 
அவை சிதைக்கச் செய்யலாம் . 


மைய 


தனிமைப் படுத்தல் 

இயல்பான செயல்முறையை நிலைநாட்ட வேண்டுமானால் ஒரு 
குறைந்த மட்ட புலனுணர்ச்சி உட்பொழிவு மூளைக்குத் தேவைப் 
படுவதாகத் தெரிகின்றது . புலனுணர்ச்சித் தூண்டல் மூளைக்குக் 
கிடைக்கப் பெறவில்லையானால் அப்படிப்பட்ட மனிதர்கள் 
நம்பத்தகாத பொய்த் தோற்றங்களைப் பார்த்தலை விருத்தி 
செய்து கொள்ளுகின்றனர் . பார்த்தல் கேட்டல் போன்ற 
புலனுணர்ச்சிகளில் பெரிதும் இது ஏற்படுகின்றது . இவ்விதமான 
உணர்ச்சிகளை அவர்கள் விருத்தி செய்வது எவ்வளவு 
அவர்களின் மூளை புலனுணர்ச்சித் தூண்டலை இழந்திருக்கின்றது 
என்பதைச் சார்ந்திருக்கின்றது . அளவுக்கு மீறிச் செல்லுமானால் 
அவர்கள் குருடர்களாவும் ஆகிவிடுகின்றனர் . எனவே புலனு 
ணர்ச்சி உட்பொழிவு மூளையின் நடவடிக்கைகளின் அமைப்புக்குத் 
தேவையாகின்றது . சில அறிகுறிகள் மனக்கோளாறுகளையும் 
ஒத்திருக்கின்றன . பெரும்பாலும் பார்த்தல் , கேட்டல் ஆகிய 
புலனுணர்ச்சி தூண்டல் மூளைக்கு இல்லை என்றால் மூளையின் அப் 
பகுதி தனிமைப்படுத்தப்படுகின்றது . அதனால் செயலிழக்கின்றது . 


காலமாக 


மருந்துகளின் விளைவுகள் 

மருந்துகள் என்ற பெயரில் பல பொருள்கள் வகைப்படுத்தப் 
படுகின்றன , சில பொருள்கள் எங்கும் உபயோகப்படுத்தப் 
படுகின்றன . அவைகள் அன்றாட வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க 
கவர்ச்சியுடையனவைகளாக இருக்கின்றன . நீரில் கலந்த பொது 
குடிவகைகளின் மூலக்கூறுள்ள மருந்துகள் அவைகளில் குறிப்பிடத் 
தக்கவைகளாக இருக்கன்றன . மருத்துவ ஆலோசனையின்றி 
பொது உபயோகத்தில் அவை இருந்து வருகின்றன . அவைகளில் 
முக்கியமான சில மருந்துவகைகள் வலி நிவாரணி ( Aspirin ) 
அபினிச் சத்து மருந்து ( Morphine ) ஆகியவைகளைக் கூறலாம் . 
இவைகள் உடல்வழி உளச்சார்பான விளைவுகளைத் தருகின்றன . 


பொதுவாக உடலின் மற்ற உயிரணுக்களைவிட மைய நரம்பு 
மண்டலம் மருந்துகளுக்கு மிகவும் கூருணர்ச்சியுள்ளதாக இருக் 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 


545 


கின்றது . 


மைய நரம்பு மண்டலத்தின்மீது பல்வேறு மருந்து 
களின் குறிப்பான விளைவுகள் விரிந்து செல்லுகின்றன . ஆனால் 
பல நிகழ்ச்சி வரலாறுகளில் அவைகளின் செயலின் இடமும் 
நரம்பணுக்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்றும் தெளிவாகப் 
புரிந்து கொள்ள முடியவில்லை . சில மருந்துகள் மைய நரம்பு 
மண்டலத்தை நடவடிக்கைக்குத் தூண்டலாம் . சில மருந்துகள் 
புறணியைச் சோர்வடையச் செய்கின்றன . அதனால் சம்பந்தப் 
பட்ட மனிதர் அரைத் தூக்க நிலையிலும் தெளி உணர்வற்ற 
நிலையிலும் அல்லது மயக்க நிலையிலும் இருக்கக் காணலாம் . சில 
மருந்துகள் 

நரம்பு மண்டலத்தின் நடவடிக்கையின் 
அமைப்பைக் குழைக்கின்றன . அதனால் புலன் காட்சி சிதறு 

பொய்த்தோற்றங்கள் காணப்படுகின்றன . சில 
மருந்துகள் மைய நரம்பு மண்டலத்தின் செயல்முறையை நிலை 
மாறச் செய்கின்றன . அவைகளை உட்கொள்ளுவது பழக்கமாகி 
விட்டால் அம் மருந்துகளில்லாமல் மைய நரம்பு மண்டலம் செயல் 
புரிய முடியாது . இதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாதல் 
என்று கூறுகின்றனர் . சில முக்கியமான மருந்துகளின் விளைவுகளை 
மட்டும் இங்கு காண்போம் . 


மைய 


கின்றது . 


கரியகச் சாராயப் பொருள் ( Ethyl alcohol ) 

சாராயப் பொருள்களில் கரியகச் சாராயப் பொருள்களைப் 
பற்றி இங்கு கவனிப்போம் . இப்பொருள் கோதுமைகள் ( Beer ) 
மது ( திராட்சைரசம் ) ( Wine ) , சாராயம் அல்லது விஸ்கி ( Whiskey ) 
முதலியவைகளில் இருக்கின்றது . 

இப் பொருள் புளிப்புப் 
பொருளில் உயிர் வாழும் உயிரிகளின் விளைவுகளினால் உற்பத்தி 
செய்யப்படுகின்றது . புளிப்பேற்றுதல் தான் முக்கியமான செயல் 
முறையாக இருக்கின்றது . சர்க்கரை , தானியம் , 

மாச்சத்து 
( Starch ) கருப்பஞ்சாறு ( Molasses ) ஆகியவைகள் புளித்தெழும்பு 
தலிலிருந்து இப் பொருள் செய்யப்படுகின்றது . தூய்மையான 
கரியகச் சாராயப் 

சாராயப் பொருள் சுவையையோ மனத்தையோ 
கொண்டதாக இல்லை . எனவே , அதிலிருந்து எழுகின்ற மணமும் 
சுவையும் அத்துடன் சேர்க்கப்படுகின்ற மற்ற பொருள்களி 
லிருந்து வருவது தான் . இயல்பான புளிப்பேற்றப்பட்ட பிறகு 
கொதிக்க வைப்பதன் மூலம் சாராயப் பொருள் சத்து அதிகரிக் 
கின்றது . சாராயம் முதலில் கொதிக்கின்றது . பிறகு சுருங்கு 
கின்றது . நீர் தனியாகப் பிரிக்கப்படுகின்றது . சாராய உட் 
பொருள் செரிமானத் 

தரத்தினால் அளவிடப்படுகின்றது . 
உதாரணமாக , சாராயத்தின் ( Whiskey ) கரியகச் 

சாராய 
உட்பொருள் 200 செறிமானத்தரம் உள்ளதாக இருந்தால் அது 

உடற் - 35 


546 


உடற்கூற்று உளவியல் 


தூய்மையான கரியகச் சாராயப் பொருள் என்று அளவிடப்படு 
கின்றது . நூறு செறிமானத்தரம் அரை கரியகச் சாராயப் 
பொருள் உள்ளது என்று அளவிடப்படுகின்றது . மைய நரம்பு 
மண்டலத்தின் மீது சாராயத்தின் விளைவுகள் குருதியிலும் 
திசுக்களிலும் சாராயத்தின் செறிவைப் பொருத்திருக்கின்றன . 


இரைப்பையினுள் சென்றடைந்த 

சென்றடைந்த சாராயம் திசுக்களைச் 
சென்றடைவதற்கு முன்பு அது ஈர்க்கப்பட வேண்டும் . சாராயம் 
ஈர்க்கப்படுவதன் வீதம் வேறுபடுகின்றது . சாராயத்தின் 
செறிவின் தரம் உயர்வாக இருந்தால் அது வேகமாக ஈர்க்கப்படு 
கின்றது . வயிற்றில் ஏதேனும் வேறு பொருளிருக்குமானால் ஈர்த் 
தலின் வீதம் குறைகின்றது . வெறும் வயிற்றில் சாராயம் மிக 
வேகமாக ஈர்க்கப்படுகின்றது . ஆனால் வெண்ணெய் , கொழுப்பு 
போன்ற பொருள்களை உட்கொண்ட பிறகு சாராயம் மிக மெது 
வாக ஈர்க்கப்படுகின்றது . ஆனால் இதில் தனியாள் வேறுபாடு 
களும் உண்டு . உடலின் பளுவின் காரணமாகவும் தனியாள் 
வேறுபாடு ஏற்படலாம் . உடல் பருமனாக இருந்தால் திசுக்களில் 
குறிப்பிட்ட செறிவு மட்டத்தையடைய அதிக சாராயம் 
உட்கொள்ள வேண்டியிருக்கின்றது . 


சாராயத்தின் விளைவுகள் நடத்தையில் ஏற்படுத்தும் மாற்றங் 
களைச் சோதனைச்சாலையில் ஆராய்ந்திருக்கின்றனர் . சாராயம் 
மயக்கம் தருகின்ற பொருள் . செயல் திறமையை அது குறைத்து 
விடுகின்றது . சோர்வு தரும் இந்த விளைவு சிறு அளவான 
சாராயத்தின் விளைவினாலும் ஏற்படுகின்றது . உண்மையான 
வாழ்க்கைச் சூழ்நிலையில் மயக்க விளைவு அதிகமான உணர்ச்சி 
யினால் தெளிவாகத் தெரியாமல் போகலாம் . 

எனவே 
சாராயத்தின் மிகுதியான பிடியிலுள்ள மனிதன் அரைகுறையான 
மயக்கத்திலுள்ள மனிதனைவிட அதிகமாகப் பாடலாம் , ஆடலாம் , 
பேசலாம் . ஆனால் இதுவும் உச்சக்கட்டத்திற்குக் கீழுள்ள நிலை 
என்பதையும் நாம் அறியலாம் . சாராயத்தின் நீண்டகால 
விளைவுகள் முக்கியமான சமூக விளைவுகளைக் கொண்டதாக 
இருக்கலாம் . 


மட்டுமிஞ்சிய குடிப்பழக்கம் தனியாளின் வாழ்க்கைப் 
பொருத்தப்பாட்டிலும் உடற்கூறு சம்பந்தமான நல்வாழ்விலும் 
கடுமையான விளைவுகளைக் கொண்டிருக்கின்றது . நரம்புச் 
சிதைவுகள் ( Neural lesions ) , ஏற்படுகின்றன . சிறிது காலத்திற்கு 
நிலைத்திருக்கக்கூடிய மனக்கோளாறு ( Phychosis ) பொதுவான 
விளைவாக இருக்கின்றது . அண்மைக் காலத்தில் நடைபெற்ற 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 


547 


ஆராய்ச்சிகளின்படி , சாராயத்தினால் விளையக்கூடிய சிதைவுகள் 
என்று கூறப்பட்டவைகள் வழக்க உணவிலிருந்து தேவையான 
உணவுப் பொருள்களை மாற்றியதன் விளைவு என்று மறைமுகமாக 
கூறுகின்றனர் என்பதாகும் . மட்டுமிஞ்சிய குடிப் பழக்கம் வழக்க 
உணவையே ( Diet) மாற்றுகின்றது . ஏனென்றால் சாராயம் மிக 
உயர்ந்த வெப்பக்கூறு கொண்டதாகும் . அதனால் குடிப்பழக்கத் 
தினர் மற்ற உணவுகளைப் போதுமான அளவு 

அளவு உண்பதில்லை . 
தேவையான விட்டமின்களையும் கனிச்சத்துப் பொருள்களையும் 
அவர்கள் பெறுவதில்லை . 


குடிப்பழக்கம் உள்ளவர்களிடத்தில் விட்டமின் பி குறைபாடு 
மிக முக்கியமான விளைவுள்ள தாக இருக்கின்றது . அதே சமயத்தில் 
சாராயத்திற்காக ஏங்கி நிற்பதும் விட்டமின் குறைபாடோடு 
தொடர்புடையதாக இருக்கின்றது . போதுமான விட்டமின் 
களோடு குடிப்பழக்கம் உள்ளவர்களின் வழக்க உணவை மாற்றி 
அமைத்தால் அவர்கள் சாராயத்தை விரும்பும் ஆசையைக் 
குறைக்கலாம் . அதோடுகூட அதிகமான விட்டமின் தேவையும் 
ஒருவரின் உடல் இரசாயன வேற்றுமைகளினால் சாராயம் குடிப்ப 
தற்கு நடத்திச் செல்லவும் கூடும் . சாராயத்தினால் ஏற்படும் 
மயக்க விளைவு இறுக்கத்தையும் கவலையையும் குறைக்கின்றது . 
அதனால் அதைத் திருப்பிப் பெறவும் விரும்புகின்றனர் . குறிப்பாக 
வாழ்க்கைப் பிரச்சினைகளைச் சந்திக்க சிரமப்படுகின்றவர்கள் 
சாராயத்தின் விளைவைத் தவறாகப் பெற்று வாழ்க்கைப் பிரச்சினை 
களின் முக்கியத்துவத்தைக் குறைத்துக்கொண்டு விட்டதாக 
நினைக்கின்றனர் . 


காபின் ( Caffeine ) 


காபின் என்ற இப் பொருள் நீரில் கலந்த குடிவகை பலவற்றில் 
இருக்கின்றது . உதாரணமாக , காபி , டீ , கோகோ , மற்றும் 
மென்மையான குடி வகைகளில் இது உண்டு . சிறு அளவான 
காபின் புறணியைத் தூண்டுகின்றது . உள இயக்கப் பணிகளில் 
செயல் நிறைவேற்றத்தை அதிகரிக்கச் செய்கின்றது . உதாரண 
மாக தட்டச்சு செய்தல் ( Typing ) போன்ற வேலைகளை ஊக்கு 
விக்கின்றது . ஆனால் இது தனியாளின் சகிப்புத் தன்மைக்குள் 
ளிருக்க வேண்டும் . சகிப்புத் தன்மை மட்டத்தைத் தாண்டிச் 
செல்லுமானால் 

காபின் செரிமானத்தைப் 

பாதிக்கின்றது . 
தூக்கமின்மையை உண்டாக்குகின்றது . 

நரம்புணர்ச்சியைப் 
பாதிக்கின்றது . 


548 


உடற்கூற்று உளவியல் 


புகை பிடித்தல் 

புகை பிடிக்கும் பழக்கம் மனிதர்களிடத்தில் மிகவும் 
சாதாரணமாக இருந்து வருகின்றது . புகையிலை நஞ்சு ஏற் 
படுத்தும் விளைவுகளைத்தான் இங்கு நாம் குறிப்பிடுகின்றோம் . 
ஏனென்றால் புகை பிடித்தலின் விளைவு முழுக்க முழுக்க புகையிலை 
நஞ்சை ( Nicotine ) உட்கொள்ளுவதன்று . ஒரு குறிப்பிட்ட 
தூண்டலைப் பெறும் பொருட்டு புகை பிடிக்கப்படுகின்றது . இது 
ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் நடவடிக்கையை அதிகரிக்கச் 
செய்கின்றது . இதன் விளைவு இருதயத் துடிப்பின் வீதத்தை 
அதிகரிக்கச் செய்கின்றது . மேற்பரப்புக் குருதிக் குழாய்களில் 
சுருக்கத்தை ஏற்படுத்துகின்றது . ஈரலிலிருந்தும் தசைநார்களி 
லிருந்தும் குருதிச் சர்க்கரையை வெளிப்படுத்துகின்றது . ஆனால் 
இந்த விளைவுகளின் விரிவும் செறிவும் வழக்கமாகப் புகை 
பிடித்தலின் மூலம் எந்த அளவு சகிப்புத் தன்மையை ஒருவர் 
வளர்த்துக்கொண்டிருக்கிறார் என்பதைப் பொருத்திருக்கின்றது . 
எவ்வளவு தூரம் அவர் புகையை உள்ளே 

இழுக்கின்றார் 
என்பதையும் பொருத்திருக்கின்றது . உள்ளே இழுப்பதின் மூலம் 
புகையிலையின் புகையிலுள்ள மருந்துச் சரக்குகள் நுரையீரல் 
வழியாக விரைவாகக் குருதியோட்டத்தைச் சென்றடைகின்றன . 
புகையிலை நஞ்சு , காசநோய் மருந்தாகப் பயன்படும் எலும்பு 
நெய் வடிம மூலப்பொருள் ( Pyridine ) முதலிய மருந்துகள் மேலே 
கூறிய விளைவுகளை உண்டாக்குகின்றன . இத்துடன் புகையிலையின் 
புகையில் புற்று நோய் வளரத் தூண்டும் பொருள்கள் ( Carcino 
gens ) உள்ளடங்கியிருக்கின்றன . உதாரணமாக அதிலுள்ள 
கரி எண்ணெய் ( Tars ) அல்லது கீல் திசுக்களை எரிச்சலுறச் 
செய்கின்றது . அதனால் திசுக்கள் புற்று நோய்க்கு ( Cancer ) 
எளிதில் இலக்காகின்றன . 


புகை பிடிப்பவர்களில் புகைப் பூஞ்சுருள் அல்லது சிகரெட் 
( Cigarette ) பிடிப்பவர்களில் பெரும்பாலோர் நுரையீரல் புற்று 
நோய்க்கும் , குழாய் பிடிப்பவர்கள் ( Pipe smokers ) வாய் புற்று 
நோய்க்கும் இலக்காகின்றனர் . மேலும் சிகரெட் பிடிப்பவர்கள் 
குருதியோட்ட மண்டலத்தில் ஏற்படும் கோளாறுகளுக்கும் 
இருதய நோய்களுக்கும் இலக்காகின்றனர் . தொடர்ச்சியாகப் 
புகை பிடிக்கும் பழக்கத்திற்கு ஆளானவர்கள் , அவர்களுடைய 
உடற்கூற்றுச் சமநிலையை மாறச் செய்து கொள்ளுகின்றனர் . 
அதனால் இயல்பிறழ்ந்த புலனுணர்ச்சிகளும் எரிச்சலுறுந்தன்மை 
யும் அவர்களிடம் காணப்படுகின்றன . மேலும் அவர்கள் சில 
சூழ்நிலையிலிருந்து பின் வாங்கிக் கொள்ளுகின்றனர் . இப்படிப் 
பட்டவர்களில் பெரும்பாலோருக்கு இந்த உடற்கூற்று அறிகுறி 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 

549 
கள் மறைவதற்கு ஒன்று முதல் மூன்று வாரங்கள் பிடிக்கலாம் . 
இந்த நாட்களில் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் . 
மேலும் புகை பிடித்த பிறகு அரை மணி நேரம் வவரயில் 
பயிற்சிக்கான இணக்கம் தடைப்படுகின்றது என்று ஆராய்ச்சிகள் 
கூறுகின்றன . 


செய்கின்றது . 


பென்ஸ்டிரைன் ( Benszedrine ) 

இது ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தைத் தூண்டும் வழக்கத் 
திலில்லாத மருந்து . மேற்பரப்பு குருதிக் குழாய்களைச் சுருங்கச் 
மூக்கில் ஏற்படும் அடைப்பைப் 

போக்கு 
மருந்தாகவும் சிலர் உபயோகிக்கின்றனர் . மூக்கின் உள் வாங்கி 
( Nasal inhaler ) இம் மருந்தை அறிமுகம் செய்திருக்கின்றனர் . 
இது சளிச்சவ்வை சுருங்கச் செய்கின்றது . சளிச் சவ்வின் குருதிக் 
குழாய்களைச் 

சுருக்கி , சளியினால் அடைபட்டிருக்கும் மூக்கின் 
காற்றுப்பாதையின் அளவை 

விரியச் செய்கின்றது . 
புறணியின் தூண்டலாகவும் பயன்படுகின்றது . களைப்பு , அரைத் 
தூக்கநிலை ஆகிய புலனுணர்ச்சிகளை எதிர்த்து நின்று , போக்கி , 
நன்னிலையுணர்வுணர்ச்சியையுண்டாக்குகின்றது . ஆனால் இதற்குச் 
சற்று அதிக அளவான மருந்தையுட்கொள்ள வேண்டும் . இரவில் 
பயணம் செய்கின்ற காரோட்டிகளும் , பாடத்தை மனப்பாடம் 
செய்கின்ற மாணவர்களும் இதை உபயோகின்றனர் . ஆனால் 
இதனுடைய நஞ்சுக்குண விளைவுகள் உபயோகிப்பவர்களைச் 
செவிடர்களாகச் செய்து விடுகின்றன . மேலும் அவர்கள் நரம்புக் 
கோளாறுகளுக்கும் ஆளாகின்றனர் . 

உயிர்ப்பொருள் 
மாறுபாட்டு வீதத்தை அதிகரிக்கச் செய்து உணவு உட்கொள்ளும் 
ஆர்வத்தைக் குறையச் செய்து விடுகின்றது . இக்காரணத்தினால் 
இதை உடல் பளுவைக் குறைக்கும் மருந்தாகவும் உபயோகிக் 
கின்றனர் . இது உணவு உட்கொள்ளுவதைக் குறைக்கின்றது . 
அதே சமயத்தில் 

உடலில் 

சேமித்து வைக்கப்பட்டுள்ள 
கொழுப்பை மிகவும் விரைவாக எரிக்கின்றது . 


பென்ஸ்டிரைன் ஒரு தூண்டல் பொருளாகப் பயன்படுவதால் 
அதனுடைய மூலத்திலிருந்து 

வருவிக்கப்பட்டவைகள் மனக் 
கோளாறு சார்ந்த உளச்சோர்வைப் போக்குவதற்குப் பயன் 
படுத்தப்படுகின்றன . பென்ஸ்டிரைன் என்பது வாணிகப் பெயர் . 
அம்பட்டமின் ( Amphetamine ) என்பது மூலப்பெயர் . சிறிய 
அளவில் இதை உட்கொண்டால் விழிப்புணர்ச்சியையும் , எதிர் 
வினைக்கான விரைவையும் உண்டாக்குகின்றது . இது மாங்காய் 
சுரப்பி நீரையொத்த விளைவைக் கொண்டிருக்கின்றது . அவசரக் 


550 


உடற்கூற்று உளவியல் 


காலத்தின் போது தூக்கத்தின் விளைவுகளைக் குறைப்பதற்கும் இது 
பயன்படுகின்றது . 


சோர்வடையச் செய்கின்ற மருந்துகள் 

சில மருந்து கள் மைய நரம்பு மண்டலத்தைச் சோர்வடையச் 
செய்கின்றன . அவை பல வழிகளில் செயல் புரிகின்றன . மயக்க 
மருந்துகளும் அறிதுயில் நிலையையுண்டு பண்ணுகின்றவர்களும் 
பொதுவான சோர்வுக்காகவோ அல்லது உறக்கத்திற்காகவோ 
மைய நரம்பு மண்டலத்தின் நடவடிக்கையைத் தாழ்வடையச் 
செய்கின்றனர் . மயக்கந் தருகின்ற ( Anesthetics ) சேர்ம நீர்ம 
வகை அல்லது 

ஈதர் 

( Ether ) Gumor N பொருள்கள் 
குருதியோட்டத்தின் வழியாக நேரடியாக மூளையைச் சென்றடை 
கின்றன . மூக்கின் வழியாக உள்ளே இழுக்கும்பொழுது இது நடை 
பெறுகின்றது . முழு மயக்க நிலை ( Coma ) அறுவைச் சிகிச்சையினால் 
ஏற்படும் வலியுணர்ச்சிக்கு முற்றும் உணர்ச்சியற்றவராக 
ஒருவரைச் செய்து விடுகின்றது . உறுப்புகளிலும் உணர்ச்சி 
யின்மையை உண்டாக்குகின்றனர் . வலியுணர்ச்சியைக் குறைக்கும் 
மருந்துகள் பல இருக்கின்றன . அவை வலி நிவாரணி ( Aspirin ) 
யிலிருந்து அபின் ( Opium ) வரையிலும் இவைகளிலிருந்து பெறப் 
படுகின்ற மற்ற மருந்துகளான மயக்க மருந்திலிருந்து செய்யப் 
படும் ஒருவகை நன்மருந்தும் ( Heroin ) அபினிச் சத்துப்பொருளும் 
( Morhine ) ஆகும் . ஆனால் இவைகளில் பல வழக்கமாக உட் 
கொள்ளும் மருந்துகளாகிவிடுகின்றன . பக்கவாத மருந்துகள் 
மைய நரம்பு மண்டலத்தின்மீது செயல் புரிவது கிடையாது . 
அவை வெறுமனே நரம்புத் தசை நார் ஊடு பாய்ச்சலைத் 
தருகின்றன . அதன் மூலம் உடலின் எல்லாத் தசை நார்களிலும் 
முழு நெகிழ்ச்சியை உண்டாக்குகின்றது . 

சோர்வடையச் 
செய்கின்ற சில மருந்துகள் தூக்க மாத்திரைகளாக ( Barbituates ) 
பயன்படுகின்றன . 

சோர்வடையச் செய்கின்ற மருந்துகள் 
மூளையின் உயர்ந்த மையங்களை முதலில் பாதிப்பதால் எந்த 
மயக்க மருந்தையும் போதுமான அளவு உட்கொள்ளும்போது 
ஒருமுகப்பாட்டையும் கருத்தியலான சிந்தனையையும் சிதைக் 
கின்றது . 


அபின் ( Opium ) 

கசகசாச் செடி வகையி ( Poppy ) லிருந்து அபின் எடுக்கப் 
படுகின்றது . மயக்க மருந்திலிருந்து செய்யப்படும் ஒருவகை நன் 
மருந்தோடு (Heroin) நெருங்கிய , தொடர்புள்ள தாக இது 
இருக்கின்றது . இது ஒருவகையான வெடியக் கலப்பு மூலப் 


மன அழுத்தமும் ...பிரச்சினைகளும் 

551 
பொருள் வகையாகும் ( Alkaloids ). இப் பொருளின் கலவையின் 
கூறு அபின் சத்துப் பொருளாக இருக்கின்றது . இந்த மருந்தி 
னுடைய செயல் மயக்கந்தருவ தாகும் . அதை அபினாகப் புகை 
பிடித்தாலும் சரி , அபின் சத்துப் பொருளாக ஊசிமூலம் 
செலுத்தினாலும் சரி விளைவு ஒன்று தான் . இது மைய நரம்பு 
மண்டலத்தைச் சோர்வடையச் செய்கின்றது . அபின் வலி 
யுணர்ச்சியைக் குறைத்து உறக்கத்தை உண்டாக்குகின்றது . 
அது சிறிது நேரத்திற்குக் கிளர்ச்சியூட்டலாம் . இது மயக்கம் 
ஏற்படுவதற்கு முன்பு நடைபெறலாம் . மேலும் இது தோலைத் 
தவிர மற்ற உடல் சுரப்பிகளின் சுரத்தலைக் குறைக்கின்றது .. 
அதிக அளவு அபினை உட்கொண்டால் சுவாசித்தலைத் தாழ் 
வடையச் செய்கின்றது . 


அபினை உட்கொள்ளுவதைச் சிலர் பழக்கமாக்கிக் கொண்டு 
விடுகின்றனர் . அதை எந்த முறையில் உட்கொண்டாலும் 
உடலின் சமநிலை மாறுகின்றது . அதனால் கடுமையான விலகல் 
நடத்தையின் அறிகுறிகள் காணப்படுகின்றன . இப்படிப்பட்டவர் 
கள் சமூகக் கட்டுப்பாட்டுக்கு எளிதாக அடங்குவதில்லை . வாந்தி 
எடுத்தல் , அடிக்கடி கொட்டாவி விடல் , வியர்த்தல் முதலிய 
அறிகுறிகள் காணப்படுகின்றன. இறுதியாக தளர்ந்து வீழ்ந்து 
இறந்து போகின்றனர் . 


மயக்க மருந்துச் சரக்கு ( Cocaine ) 

இது கொக்கோ ( Coca ) என்று கூறப்படும் ஒருவகை 
மரத்தின் இலையிலிருந்து எடுக்கப்படுகின்றது . பெரும்பாலும் 
இது தென் அமெரிக்காவில் கிடைக்கின்றது . பெரு இந்தியர்கள் 
என்று கூறப்படுபவர்கள் இந்த இலையை வாயில் போட்டு மெல்லு 
கின்றனர் . உயிரகம் குறைபாடு ஏற்படுகின்ற உயரமான 
இடங்களில் கடினமான வேலை செய்து ஏற்படுகின்ற களைப்பையும் 
பசியையும் குறைக்கும் பொருட்டு அவர்கள் இந்த 

இந்த இலையை 
மெல்லுகின்றனர் . சளிச் சவ்வு திசுக்களை மயக்க மடையச் 
செய்யும் மருந்தாகவும் இது பயன்படுத்தப்படுகின்றது . கொகைனை 
( Cocaine ) பயன்படுத்தும் பழக்கத்தைப் பெருக்கிக் கொண்ட 
வர்கள் அதைப் பொடியாகச் செய்தும் மூக்கின் சளித் திசுக்கள் 
வழியே உட்கொள்ளுகின்றனர் . கொகைன் என்ற இந்த மயக்க 
மருந்துச் சரக்கு மைய நரம்பு மண்டலத்திற்கு ஒரு வலிமையான 
தூண்டலாக இருக்கின்றது . இது நன்னிலையுணர்விலிருந்து மயக்க 
நிலை வரையிலும் மனவெழுச்சி நிலையை ஊசலாடச் செய்கின்றது . 
அபினைப் போலவே கொகைனை உபயோகிப்பவர்களும் 
மிகையான பழக்கத்திற்கு ஆளாகின்றனர் . பழக்கத்திற்கு 


552 


உடற்கூற்று உளவியல் 


ஆளானவர்கள் இது கிடைக்கப் பெறவில்லையானால் மிகவும் 
அதிகமாக ஊக்க மூட்டப்படுகின்றனர் . இதனுடைய விளைவு 
உபயோகிப்பவர்களை மிகவும் கிளர்ச்சியடையச் செய்கின்றது . 


கஞ்சாச் சுருட்டு ( Marijuane ) 

இது மனக் கோளாறுகளை உண்டாக்கும் மருந்து என்று கூறப் 
படுகின்றது . ஏனென்றால் இதனுடைய முக்கியமான விளைவுகள் 
புலன்காட்சியை ( Perception ) . குறிப்பாகக் காலப்புலன்காட்சி 
யைச் சிதைக்கின்றன . இது ஒருவகைச் செடியின் இலையிலிருந்து 
எடுக்கப்படுகின்றது . அச் செடி எல்லா நாடுகளிலும் வளரக் 
கூடியதாகும் . கஞ்சாச் செடி என்று கூறுகின்றனர் . கஞ்சாச் 
செடியின் இலைகளைக் காய வைத்து உலர்த்துகின்றனர் . பிறகு 
சுருட்டிக் கசக்கி சிகரெட்டைப் போன்று செய்து கொள்ளு 
கின்றனர் . சிகரெட்டைப் போன்று புகையைப் பிடிக்கின்றனர் . 
புகையை உள்ளே இழுக்கின்றனர் . ஒன்று அல்லது இரண்டு 
கஞ்சாச் சுருட்டு பிடிப்பவர்களைப் போதை ஏறச் செய்து 
விடுகின்றது . தொடக்க உணர்ச்சிகள் மயக்க நிலையாக இருக் 
கின்றது . நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு மிக மெதுவாகவே நடப்பது 
போலிருக்கின்றன . மயக்க உணர்ச்சிகள் அடிக்கடி அவர்களுக்கு 
ஏற்படுகின்றன . இதை அதிகமாக உபயோகித்துப் பழக்கப்பட்ட 
வர்கள் உபயோகிக்கவில்லை என்றால் மிகுந்த சிரமங்களுக்கு 
உள்ளாகின்றனர் . சமநிலையை முற்றும் இழந்து விடுகின்றனர் . 


காக்கை வலிப்பு நோய் ( Epilepsy ) 

பல அறிகுறிகளைக் கொண்டதாக இது இருக்கின்றது . பல 
நிலைமைகளினால் இது ஏற்படுகின்றது . மூளை வளர்ச்சி , மூளையில் 
ஏற்படும் 

கிளர்ச்சி , மற்றும் சில உடற்கூற்று மாற்றங்கள் 
முதலியவைகளினால் ஏற்படுகின்றது . மேலும் காரணம் கண்டறிய 
முடியாத உடற்கூற்று மாற்றங்களினாலும் இது ஏற்படுகின்றது . 

ஒரு குறிப்பிட்ட வியாதியன்று . வலிப்போடு கூடிய 
கோளாறுகளின் ( Convulsive ) ஒரு குழுவாக இந்நோய் காணப் 
படுகின்றது . வேறு சில அறிகுறிகளும் காணப்படுகின்றன . 

இந் நோயின் கடுமை அதிகமாக இருக்கும் போது வலிப்பு 
அசைவுகள் தோன்றுகின்றன . தானியங்கு 

தானியங்கு நரம்பு மண்டலம் 
கலக்கமடைகின்றது . தெளி உணர் நிலை இழக்கப்படுகின்றது . 
மின் மூளைமானி வடிவத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் 
ஏற்படுகின்றன . இதை ஏன் நாம் இங்கு சேர்த்துள்ளோம் 
என்றால் , மூளையின் செயல்முறையிலுள்ள ஒரு கோளாறாக இது 


ஏ 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 


553 


கருதப்படுவதாலாகும் . எனவே இது ஓர் இயல்பிறழ்ந்த அழுத்த 
மாகக் கருதப்படுகின்றது . இந்த அழுத்தம் செயல்முறைக் 
கோளாறினால் ஏற்படுத்தப்படுகின்றது . உறுப்பு சார்ந்த காரணத் 
தினாலும் இது ஏற்படுவதுண்டு. 


காக்கை வலிப்பு நோயில் நடுக்கம் தரும் கொடிய வலிப்பு 
நோய் ( Grand mal epilepsy ) ஒன்றுண்டு . இது நோயாளியைத் 
தாக்குவதற்சூ முன்பு முன்னுணர்வு அறிகுறி ( Aura ) ஏற்படுவ 
துண்டு . அப்பொழுது பல்வேறு வகையான பொய்த்தோற்றங்கள் 
ஏற்படுகின்றன . இது நோயாளியைப் பொருத்திருக்கின்றது . 
திடீரென்று நோயாளி தன்னுடைய தெளி உணர் நிலையை இழக் 
கின்றார் . கீழே விழுந்து தன்னைக் காயப்படுத்திக் கொள்ளு 
கின்றார் . எலும்புக்கூடு சார்ந்த தசைநார்களில் சுருக்கம் ஏற்படு 
கின்றது . தானியங்கு நரம்பு மண்டலத்தின் இயல்பிறழ்ந்த 
துலங்கல்கள் தோன்றுகின்றன . இறுதியாக வலிப்பு அல்லது 
உடல் நடுக்கம் ( Convulsion ) ஏற்படுகின்றது . இவைகளைத் 
தொடர்ந்து உறக்கம் அல்லது மயக்கம் ஏற்படுகின்றது . 


இந்நோயில் மற்றொரு வகை , சற்று கடுமையுள்ள காக்கை 
வலிப்பு நோய் ( Petit mal epilepsy ) எனப்படுவதாகும் . வலிப்பு 
அல்லது நடுக்க அசைவுகள் கண்ணிமைகளில் அல்லது தலையில் 
வெட்டியிழுப்பாக இருக்கின்றன ( Twitching ) . தெளி உணர் 
நிலையிழப்பு மிகவும் குறைந்த நேரமே இருக்கின்றது . 
நோயாளி கீழே விழுவதில்லை . ஆனால் இந்த சற்று கடுமையான 
காக்கை வலிப்பு நோய் மிகக் கொடிய வலிப்பு நோயாக 
அடிக்கடி விரிவடைந்து விடுகின்றது . இவைகளன்றி இவை 
களோடு தொடர்புடைய மற்ற வலிப்புக் கோளாறுகளும் இருக் 
கின்றன . உள் இயக்க வலிப்பு நோய்கள் என்று அவைகளைக் கூறு 
கின்றனர் . இவைகள் மிகவும் சாதாரணமான நிலையிலிருப்பதால் 
எளிதில் கண்டறிய முடிவதில்லை . 


இந் நோய்க்குச் சிகிச்சையும் அளிக்கப்படுகின்றது . பெரும் 
பாலும் மெட்ரசால் ( Metrazol ) மருந்தை ஊசி மூலம் செலுத்து 
கின்றனர் . தாழ்ந்த சர்க்கரை மட்டத்தைக் கொண்ட கணையச் 
சுரப்பி நீரைச் செலுத்தியும் சிகிச்சையளிக்கின்றனர் . இவ்வித 
மான சிகிச்சைகளெல்லாம் மூளை உயிரணுக்களை மொத்தமாகத் 
தூண்டுகின்றன . மூளையில் ஏற்படுகின்ற வளர்ச்சியினால் காக்கை 
வலிப்பு நோய் ஏற்படுமானால் அறுவைச் சிகிச்சையின் மூலம் 
அதை அகற்றிக் குணப்படுத்தலாம் . எல்லா வகையான காக்கை 
வலிப்பு நோய்களையும் சிறு அளவான மருந்துகளின் மூலம் கட்டுப் 


554 


உடற்கூற்று உளவியல் 


படுத்தலாம் . மருந்துகள் மூளையின் நடவடிக்கையைக் குறைத்து 
நோய் பற்றுதலைத் தடுக்கின்றது , 


என்றும் 


நரம்புக் கோளானு ( Neurosis ) 
இதை நரம்புப் பிணி 

கூறலாம் . நரம்புக் 
கோளாறுகள் உடல் அறிகுறிகளைக் காட்டுகின்றன . அவ்வறி 
குறிகள் உளவழி உடலில் தோன்றுகின்றன. கவலையை வெளிப் 
படுத்தல் , தசைநார் இறுக்கத்தின் உடல் சார்ந்த அறிகுறிகள் , 
செரிமானக் கோளாறுகள் , களைப்பு , SOTITĖ ( Lassitudi ) 
மற்றுள்ள உளவழி உடல் அறிகுறிகள் எல்லாம் நரம்புக்கோளாறு 
களின் அறிகுறிகளேயாகும் . நிலையாக ஒத்தமைத்துக்கொள்ள 
முடியாத நடத்தையின் எல்லா வகைகளையும் நரம்புக்கோளாறு 
என்றே கூறப்படுகின்றது . 


மன அதிர்ச்சி நோய் அல்லது ஹிஸ்டீரியா ( Hysteria ) 
நரம்புக் கோளாறின் 

ஒரு வகையாகக் கருதப்படுகின்றது . 
இந்நோயாளி கைகால்களில் தோல் புலனுணர்ச்சிகளை இழக் 
கின்றார் . ஒரு கையில் அல்லது ஒரு காலில் செயல் முறையான 
பக்கவாதம் (Paralysis ) தாக்குகின்றது . செயல்முறையாகக் 
குருடாகவும் ஆகலாம் . அதாவது உறுப்புகளில் செயல்முறை 
தடைபட்டுப் போகின்றது . இவ்விதமான புலனுணர்ச்சி இயக்கச் 
செயல்முறைகளின் இடைத்தடைகள் எந்தவிதமான காரணங் 
களையும் கொண்டிருக்கலிவ்லை . இவைகள் அடிக்கடி அறிதுயில் 
நிலையில் மறைந்து போகின்றன . மேலும் ஏதேனும் ஓர் உளக் 
குண முறையின் மூலம் இவைகள் போக்கப்படுகின்றன . பொது 
வான ஒரு கருத்து என்னவென்றால் , ஒருவர் தன்னுடைய குற்ற 
உணர்ச்சிகளைப் போக்கிக்கொள்ளும் பொருட்டு தன்னைத்தானே 
தண்டித்துக் கொள்ளுவதிலிருந்தும் இது விளைகின்றது என்ப 
தாகும் . 


நரம்புப் பிணியாளரின் ஒத்தமைத்துக் கொள்ள முடியாத 
நடத்தையின் தோற்றம் அவரின் சகிப்புத்தன்மையைக் கட 

டந்து 
நிற்கும் அழுத்தத்திலிருப்பதாகத் தோன்றுகிறது . அழுத்தத் 
தைக் கொண்டுள்ள சூழ்நிலைகளில் போதுமான நடத்தைப் 
பொருத்தப்பாடுகளைக் கொண்டு துலங்க முடியாமையும் காரண 
மாக அமையலாம் . ஆனால் நரம்பு மண்டலத்தின் எந்தவிதமான 
உடல் சார்ந்த சிதைவும் ஏற்படுவதில்லை . நரம்புப் பிணி நிலை 
மையில் தானியங்கு நரம்பு மண்டலம் நிலையாகத் தூண்டப்படு 
கின்றது . அதனால் ஏற்படும் நிலையான கவலை வயிற்றுப் புண் 
களையும் பெருங்குடல் அழற்ச்சியையும் ( Colitis ) மூல நோயையும் 


555 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 


( Piles ) மிகு நுட்ப ஊறுணர்ச்சிகள் ( Allergies ) மற்றும் பல உடல் 
சார்ந்த கோளாறுகளையும் உண்டாக்குகின்றது . இந்த உடல் 
சார்ந்த கோளாறுகள் நரம்புச் சோர்வையுண்டாக்குகின்றன . 
ஏனென்றால் இவைகள் செயல் சார்பான 

காரணங்களைக் 
கொண்டிருக்கின்றன . பொதுவாக நரம்புக் கோளாறுகளும் ,, 
மனக்கோளாறுகளும் இரண்டு காரணங்களினால் செயல்முறை 
யானவை என்று கருதப்படுகின்றன . முதலாவது அவைகளுக்கு 
எந்தவிதமான உறுப்பு சார்ந்த காரணமும் 

கிடையாது . 
இரண்டாவது , 

அவை உளக் குண முறையால் போக்கப்படு 
கின்றன . அல்லது எந்தவிதமான சிகிச்சை களின்றியும் அவைகள் 
மறைந்து போகின்றன . உறுப்பு சார்ந்த காரணங்கள் ஏதுமிருக்கு 
மானால் மருத்துவ சிகிச்சையளித்துத் தான் குணப்படுத்த முடியும் . 
இங்கு அது நடைபெறுவதில்லை . 


மனக் கோளாறுதள் ( Phychoses ) 

மனக் கோளாறுகளை உளப்பிணிகள் என்றும் கூறலாம் . மனக் 
கோளாறுகளால் பீடிக்கப்பட்டவர்கள் சமூகத்தில் தங்களைத் 
தாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியாதவர்களாக இருக் 
கின்றனர் . அவர்களின் 

நடத்தை அமைப்புக் குலைந்ததாக 
இருக்கின்றது . 

உளப்பிணியாளன் உண்மையில்லாததும் நியாய 
மில்லாததுமான நம்பிக்கை கொண்டு வருந்திக் கிடக்கின்றான் . 
அவன் பலவகையான திரிபுணர்வுகளைக் ( Delusions ) கொண்டிருக் 
கின்றான் . அடிக்கடி பொய்த் தோற்றங்களைக் ( Hallucinations ) 
காணுகின்றான் . ஆனால் சில மனப் பிணியாளர்கள் தங்களைத் 
தாங்களே பாதுகாத்துக் கொள்ளுகின்றனர் . குறிப்பாக அவர்கள் 
எதிர்நோக்குகின்ற அழுத்தங்கள் தாழ்ந்ததாக இருக்குமானால் 
தங்களைக் காத்துக் கொள்ளுகின்றனர் . இந்தக் கோளாறுகள் 
நரம்புக் கோளாறுகளிலிருந்து பண்புத் தரத்தில் மாறுபட்டிருப்ப 
தாகத் தோன்றுகின்றன . ஏனென்றால் உறுப்பு சார்ந்த காரணக் 
கூறுகள் செயல் சார்பான மனக் கோளாறுகளிலும் உள்ளடங்கி 
யிருப்பதாகத் தெரிகின்றன . மேலும் நரம்புப் பிணியாளர் 
களிடம் காணப்பெறாத அறிகுறிகள் உளப் பிணியாளர்களிடம் 
காணப்படுகின்றன . உதாரணமாக , திரிபுணர்வுகள் , பொய்த் 
தோற்றங்கள் , வெளியுலகத்தோடு அடிக்கடி தொடர்பு கொள் 
ளாமை முதலியன உளப் பிணியாளர்களிடம் காணப்படுகின்றன . 


தாழ்ந்த அழுத்தச் சூழ்நிலையில் உளப் பிணியாளர் இந்த 
அறிகுறிகளிலிருந்து விலகியுமிருக்கலாம் . ஆனால் இந்த அறிகுறிகள் 
அவரிடம் எப்பொழுது தோன்றும் என்று சொல்ல முடியாது . 


556 


உடற்கூற்று உளவியல் 


உறுப்பு சார்பான உளப்பிணி மூளைச் சிதைவினால் ஏற்பட 
லாம் . மரபுரிமையாகவும் இது ஏற்படலாம் . மூளைக் கோளாறு 
அல்லது உணர்ச்சி விண்ட நிலை ( Schizophrenia ) கிளர்ச்சியும் 
சோர்வும் மாறி வரும் உளப்பிணி ( Manic - depressive 
phychosis ) முதலியவைகள் உறுப்பு சார்பான உளப்பிணிகள் 
என்று கூறப்படுகின்றன . சமூகத்தில் இந்த வகையான உளப் 
பிணிகள் மரபு வழியாகவும் ஒரே பெற்றோர்களுக்குப் பிறந்த 
குழந்தைகள் மூலமும் ஏற்படுபவைகள் தான் உயர்ந்த சதவிகித 
மாக இருக்கின்றன என்று கூறுகின்றனர் . 


உணர்ச்சி விண்ட நிலையினரின் புரத உயிர்ப்பொருள் 
மாறுபாடு இயல்பான நிலையிலிருந்து மாறுபடுகின்றது . மாங்காய் 
சுரப்பியின் வெளியடைச் சுரப்பி நீர் தூண்டலுக்குத் துலங்கும் 
போது இயல்பு குறைந்து சுரக்கின்றது . தானியங்கு நரம்பு 
மண்டலத்தின் சமநிலை இயல்பு கடந்ததாக இருக்கின்றது . 
எனவே உயிர்ப்பொருள் மாறுபாட்டுக் கூறுகள் உறுப்பு சார்ந்த 
மனக்கோளாறுகளின் அடியில் காணப்படுகின்றன . உணர்ச்சி 
விண்ட நிலையினரும் , கிளர்ச்சியும் சோர்வும் மாறி வரும் உளப் 
பிணியாளரும் ஒருவரிடமிருந்து ஒருவர் மாறுபட்டுக் காணப்படு 
கின்றனர் . வேறு வேறான அறிகுறிகள் அவர்களிடம் காணப்படு 
கின்றன . உணர்ச்சி விண்ட நிலையினரிடம் காணப்படும் முக்கிய 
மான அறிகுறிகள் திரிபுணர்வுகள் , பொய்த் தோற்றங்கள் , 
விலகி நிற்றல் முதலியன . கிளர்ச்சியும் சோர்வும் மாறி வரும் 
உளப் பிணியாளர்களிடம் திரிபுணர்வுகளும் , பொய்த் தோற்றங் 
களும் காணப்படுவதோடு , மிகுந்த நன்னிலையுணர்வும் மிகுந்த 
உளச் சோர்வும் மாறி மாறித் தோன்றும் . இந்த நிலை சில நாட் 
களுக்கும் சில சமயங்களில் சில மாதங்களுக்கும்கூடத் தொடர்ந்து 
இருந்து வரலாம் . வேறு சில உளப்பிணிகளும் பல அறிகுறி 
களோடு காணப்படுகின்றன . ஆனால் அவைகளைச் சரியாக வகைப் 
படுத்தல் செய்யவில்லை . மூளை உயிர்ப்பொருள் மாறுபாட்டின் 
கோளாறுகளில் தான் உளப்பிணி உறுப்பு சார்ந்த அடிப்படைக் 
காரணத்தைக் கொண்டிருக்கின்றது என்பது சில ஆராய்ச்சி 
யாளர்களின் கருத்தாக இருக்கின்றது . எல்லா உளப்பிணிகளும் 
உறுப்பு சார்பான காரண அடிப்படைகளைக் கொண்டிருப்பதாக 
அவர்கள் கருதுகின்றனர் . ஆனால் வேறு ஒரு சாரார் இதை 
மறுக்கின்றனர் . குழந்தைப் பருவத்தில் ஏற்படுகின்ற புறக் 
கணித்தல் அனுபவங்களும் , புற அதிர்ச்சிப்புண் அனுபவங்களும் 
செயல் சார்ந்த உளப்பிணிகளைத் தோற்றுவிக்கின்றன என்று 
அவர்கள் கூறுகின்றனர் . 


மன அழுத்தமும் ... பிரச்சினை களும் 


557 


முதுமையடைதல் ( Aging ) 


மனிதர்கள் முதுமையடைதலின் செயல்முறைகளினால் 
பல்வேறு உடற்கூற்று மாற்றங்களைப் பெறுகின்றனர் . அவை 
மனநோய்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவைகளாக இருக்கின்றன . 
ஏற்படுகின்ற இந்த உடற்கூற்று மாற்றங்கள் இயற்கையானவை 
கள் தானா? அவைகள் தவிர்க்க முடியாத செயல்முறைகளா ? 
அல்லது அவை நோய்ச் செயல்முறைகளின் விளைவுகளா ? வழக்க 
உணவு சமநிலையின்மையா ? அல்லது உயிர்ப்பொருள் மாறுபாட்டுக் 
கோளாறுகளா ? இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகளிருந் 
தாலும் இந்த மாற்றங்கள் இப்பொழுது தவிர்க்க முடியாதவை 
களாகத் தோன்றுகின்றன . ஆனால் இந்த மாற்றங்கள் தாமே 
நேரடியாக கோளாறுகளுக்கு இட்டுச் செல்லுவதில்லை . 


உடற் கூற்றுச் சார்பான கோளாறுகள் இரண்டு மூலங்களி 
லிருந்து 

தோன்றுகின்றன . அவை மூளையின் உயிரணுக்கள் 
படிப்படியாகக் குறைந்து சக்தியின்றித் தேய்ந்து போதல் 
( Atrophy ) மூளை 

மூளை நாடிகளின் இறுக்கம் என்பன . மூளையின் 
நாடிகள் இறுக்கமடைவதால் புறணியின் குருதிக் குழாய்கள் 
கெட்டியாகின்றன . அதனால் மூளையின் பரப்புகளைப் பாதிக்கச் 
செய்கின்றது . சில பரப்புகளில் குருதியோட்டம் நடைபெறுவ 
தில்லை . அதனால் மூளை உயிரணுக்களில் இனச்சிதைவு ஏற்படு 
கின்றது . அதனால் மூளை சம்பந்தமான செயல்முறைகள் தடைப் 
படுகின்றன . நடத்தையிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன . 


முதுமைப் பருவம் ( Seuility ) 

முதுமைப் பருவத்தில் உண்டாகும் உளப்பிணிகளை முதுமைப் 
பருவ உளப்பிணி ( Seuile Psychosis ) என்று கூறுகின்றனர் . 
முதுமைப் பருவ உளப்பிணி ஒரு முக்கியமான நோய்க்குறியறியும் 
வகையாகக் கருதப்படுகின்றது . இவ்வகையான உளப்பிணிகள் 
வாழ்க்கையின் நீளம் அதிகரிக்க அதிகரிக்க ஏற்படுவதாகத் 
தோன்றுகின்றது . ஆனால் முதுமைப்படுதல் அவசியம் முதுமைப் 
பருவ 

உளப்பிணியை உண்டாக்கும் என்று கூறமுடியாது . 
மேலும் முதுமைப்பருவ உளப்பிணி அவ்வளவு கடுமையாகவும் 
இருப்பதில்லை. 


போகின்றன . 


ஆனால் முதுமைப் பருவத்தில் மூளையின் திசுக்கள் படிப்படி 
யாகக் குறைந்து 

அதனால் உளப்பிணியின் 
அறிகுறிகள் தோன்றுகின்றன . உளப்பிணியினால் மூளையில் 
ஏற்படும் மாற்றங்களினால் நரம்பணுக்களின் எண்ணிக்கையும் 


558 


உடற்கூற்று உளவியல் 


குறைகின்றன . அதனால் மூளையின் எடையும் குறைகின்றது . 
உயிரணுக்கள் மெலிந்து தேய்ந்து போவதாலும் மற்ற உயிரணுக் 
களிலும் இனச்சிதைவு ஏற்படுவதாலும் மூளையின் எடை குறை 
கின்றது . ஆனால் இந்த அறிகுறிகள் சாதாரணமாக முதுமைப் 
பருவத்துப் பண்புக்கூறுகளின் முனைப்பு என்றும் நோயியலற்ற 
புண்புக் கூறுகள் என்றும் கருதப்படுகின்றது . நோய்க் கூறுடைய 
வர்களைச் சூழ்நிலை கவருவதில்லை . வழக்கங்களில் கட்டுறுதியான 
போக்கும் கடந்த காலத்தில் வாழும் போக்கும் நிலவுகின்றன . 


முதுமைப் பருவ உளப்பிணி பல வகையான அறிகுறிகளைக் 
கொண்டிருக்கின்றது . அண்மைக்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளைக் 
நினைவிலிருத்த முடியாத நிலை . அதாவது நினைவிழப்பு ஏற்படு 
கின்றது . இது படிப்படிமாக ஏற்படுகின்றது . சூழ்நிலையோடு 
தொடர்பு இழக்கப்படுகின்றது . இளம் குடும்ப அங்கத்தினரிடம் 
வெறுப்பும் , சங்தேகமும் வளர்கின்றன . இயல் பிறழ்ந்த பால் 
நடத்தை , தோற்றத்தைப்பற்றிக்க வலையின்மை , அண்மை 
நிகழ்ச்சிகளில் குழப்பம் , சில சமயங்களில் திரிபுணர்வுகளும் , 
பொய்த் தோற்றங்களும் ஏற்படல் முதலியவைகள் அறிகுறி 
களாக இருக்கின்றன . 


மேலும் பொருள்களைச் சேமித்தல் , தனித்திருத்தல் 
முதலியவைகளும் காணப்படுகின்றன . ஆனால் இந்த உளப்பிணி 
மேலே நாம் விளக்கிய முதுமைப்படுத்தலிலிருந்து வேறுபட்ட 
தாகும் . இரண்டும் முதுமைப் பருவத்தில் தான் தோன்றுகின்றன 
என்றாலும் இரண்டுக்கும் வேறுபாடுண்டு . முதுமைப்பருவத்து 
உளப்பிணியினர் நிலைமைகளைப் பற்றி ஓரளவு விழிப்புணர்வுள்ள 
வர்களாக இருக்கின்றனர் . 


குறை மனம் ( Mental deficiency ) 

எந்த ஒரு சமூகத்திலும் குறை மனம் ஒரு பிரச்சினையாக 
இருந்து வருகின்றது . இது உண்மையான சமூகப் பிரச்சினை 
யாகும் . குறைமனப் பிரச்சினை உளவியலாரின் கவனத்தை மிகவும் 
கவர்ந்திருக்கின்றது . குறை மனத்தில் பல வகைகளிருக்கின்றன . 
அவைகள் மரபுரிமையாக வந்தவைகளாக இருக்கின்றன . 
உதாரணமாக மங்கோலிசம் ( Mongolism ) இயல்பு மீறிய மிகச் 
சிறிய தலையர் ( Microcephaly ) , புரொட்டின் அமிலத்தை உயிர்ப் 
பொருள் . மாறுபாடு செய்ய இயலாத நிலைமை கொண்டவர் 
( Phenylpyruvic amentia ) முதலியவர்களைக் கூறலாம் . இந்த 
நிலைமைகள் எல்லாம் வழக்கமாக ஒரு தலைமுறை விட்டு மறுத 


மன் அழுத்தமும் .. பிரச்சினைகளும் 


559 


முறை தோன்றுகின்றன . பொதுவாக மரபுரிமையானவை .. 
மேலும் இவை பால் பிணைப்புள்ளவை ( Sex - linked ) களாகும் . 


குறை மனத்தின் மற்றொரு காரணம் , அது கருவிலேயே 
வளர்ச்சியடைகின்றது என்பதாகும் . தாயின் ஊட்டக் குறைபாடு , 
நோய் நச்சுகள் ( Toxins ) , கருப்ப காலத்தின்போது தொற்று 
நோய் ஏற்படல் முதலியவை களும் குறை மனத்தின் காரணங் 
களாகின்றன என்று நம்பப்படுகின்றது . மேலும் பிறக்கும் போது 
ஏற்படும் காயங்கள் , குருதிக் குழாய்களில் இரத்தப் போக்கு 
( Hemorrhage ) முதலியவைகளினாலும் குறைமனம் ஏற்படுகின்றது . 
புரிசைச் சுரப்பிக் குறைபாட்டினாலும் , முன்கூடக் கோழைச் 
சுரப்பி நோயினாலும் ஏற்படும் கிரிடினிசம் ( Cretinism ) ஆகியவை 
களும் குறை மனத்திற்குக் காரணங்களாக இருக்கின்றன . குறிப் 
பிட்ட உயிர்ப் பொருள் மாறுபாட்டுக் கோளாறுகளும் குறை 
மனத்தின் காரணமாகும் . பல்வேறு வகையான நஞ்சுகளும் , 
நோய் நச்சுக் கோளாறுகளும் , புற அதிர்ச்சிப்புண் சார்ந்த 
நிலைமைகளும் இளம் குழந்தைப் பருவத்தில் தாக்குமானால் குறை 
மனத்தை அவை தோற்றுவிக்கின்றன . 


உள 


மருத்துவங்கள் 

உடல் நோய்களை நீக்கும் முறைகளைப் போலவே உள 
நோய்களையும் நீக்கும் முறைகள் பல இருக்கின்றன . நரம்புக் 
கோளாறுகளுக்கு மிகவும் பொதுவான சிகிச்சை உளமருத்துவ 
மாக இருந்து வருகின்றது . மருத்துவத்தில் ( Psycho 
therapy ) பல்வேறு அமைப்புகளிருக்கின்றன . நரம்பு சார்ந்த 
நடத்தைக் கோளாறுகளெல்லாம் கற்கப்பட்டவைகள் தான் 
என்று பெரும்பாலான உளவியலாரும் உள மருத்துவத்தினரும் 
ஒப்புக்கொள்ளுகின்றனர் . எனவே ஏதேனும் ஒரு வகையான 
கற்றல் அனுபவம் நோயாளியின் கவலையையும் மற்ற அறிகுறி 
களையும் போக்குவதற்கு அவசியமாகின்றது . உளமருத்துவம் 
அந்தத் தகுதியைப் பெற்றிருக்கின்றது என்று கூறலாம் . ஆனால் 
மிகவும் விளைவுள்ள உள மருத்துவத்தின் இயல்பைப் பற்றி கருத்து 
வேறுபாடுகள் நிலவுகின்றன . 


வகையான 


உள 


எனவே உளமருத்துவ நிபுணர்கள் இரண்டு 
கோட்பாடுகளில் அடங்குகின்றனர் . மனக்கோளாறுகளை 
மருத்துவ முறைகளின் மூலம் குணப்படுத்த முடியும் என்றாலும் 
பெரும்பாலும் அந்நோய்கள் உடல் மருத்துவங்களின் மூலமும் 
குணப்படுத்தப்பட்டு வருகின்றன . ஏனென்றால் உடல் மருத்து 
வங்கள் நோயாளியின் வன்முறை நடத்தையை மாற்றியமைத்து 


566 


உடற்கூற்று உளவியல் 


உள மருத்துவத்திற்கு இணங்கும்படிச் செய்கின்றன . நோயாளி 
வன்முறைச் செயல்களில் ஈடுபட்டால் அவரிடம் உள மருத்துவம் 
செய்ய முடியாது . 

உடல் மருத்துவங்கள் மருந்து சிகிச்சைகள் , 
மூளை அறுவைச் சிகிச்சைகள் , முதலியவைகளாகும் . பல்வேறு குண 
முறைகளின் விளைவுகளை மதிப்பீடு செய்வது மிகவும் கடினமான 
செயலாகும் . ஏனென்றால் சில உள நோயாளிகள் சிகிச்சையின்றி 
யும் குணமடைகின்றனர் . 


உள மருத்துவம் 

உளமருத்துவமுறை இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத் 
திலேயே தொடங்கப்பெற்றது என்றாலும் அம் முறை நாளுக்கு 
நாள் மாறி செம்மையுற்று வருகின்றது . எனவே பல்வேறு 
வகைகள் அதில் கிளைத்துள்ளன . அவைகளை இரண்டு பெரும் 
வகைகளில் அடக்குகின்றனர் . முதல் வகையினர் புதிய பிராய்டு 
Carl- UIL - 14 GTi ( Neo - Freudians) 

என்றும் 

இரண்டாம் 
வகையினர் நடத்தைக் கோட்பாட்டினர் ( Behaviourists ) 
என்றும் கூறப்படுகின்றனர் . 


பிராய்டின் கொள்கை என்னவென்றால் நரம்புக் கோளாறு 
சிறு குழந்தைப் பருவத்தில் தொடங்குகின்றது என்பதாகும் . 
ஒரு குழந்தை தான் தாங்கிக் கொள்ளக்கூடியதைவிடக் கடுமை 
யான அச்சத்தையும் கவலையையும் தன்னுடைய அனுபவத்தில் 
சந்திக்கின்ற பொழுது நரம்புக் கோளாறுகளுக்கு அவன் 
ஆளாகின்றான் . 

அந்த அனுபவம் அப்பொழுது அமுக்கப் 
படுகின்றது . நினைவுக்கழைக்க முடியாதபடியாகிவிடுகின்றது . 
பிறகு ஏதேனும் ஒரு தூண்டல் அமுக்கப்பட்ட அனுபவத்தோடு 
தொடர்புடையதாக இருந்தால் அது மூலக் கவலையை மறுபடியும் 
எழுப்புகின்றது . அப்பொழுது விவரிக்க முடியாத மனவெழுச்சி 
நடத்தையைத் தோற்றுவிக்கின்றது . 

உதாரணமாக , ஒரு மனிதன் புகை வண்டியைக் கண்டு எந்த 
விதமான காரணமுமின்றி மிகுந்த அச்சம் கொள்ளலாம் . 
னென்றால் அவன் புகை வண்டியோடு தொடர்புடையதாகப் 
பெற்ற அச்சம் தரும் அனுபவம் அவனுடைய அடி மனத்தில் 
அழுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது . அவன் சிறுவனாக இருந்த 
போது புகை வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் 
பொழுது யாரோ சிலரால் கடத்தப்பட்டிருக்கின்றான் . அந்தத் 
துன்பகரமான அனுபவம் அவனுடைய அடி மனத்தில் அழுத்தி 
வைக்கப்பட்டிருக்கின்றது . அந்தத் துன்பகரமானதும் அச்சம் 

கூடியதுமாள அனுபவத்திற்குப் புகைவண்டி தூண்டு 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 


561 


பொருளாக இருப்பதால் அவன் புகை வண்டியைப் பார்த்ததும் 
மிகுந்த அச்சம் கொள்ளு சின்றான் . இவ்வாறு ஒவ்வொருவருடைய 
வாழ்க்கையிலும் அச்சம் , அதிர்ச்சி , துன்பம் தரக்கூடிய 
அனுபவங்கள் 

பல நடைபெற்றிருக்கலாம் . அவைகளெல்லாம் 
அடி மனத்தில் அழுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன . அவைகளின் 
தூண்டு பொருளோடு தொடர்பு கொள்ளும்பொழுது மன 
வெழுச்சி நடத்தையாக வெளிப்படலாம் . அன்றாட வாழ்க்கையில் 
உளநோயியல் ( Psychopathology of Everyday life ) என்ற 
நூலில் பிராய்டு ( Freud ) இப்படிப்பட்ட வாழ்க்கையனுபவங் 
களைத் திரட்டி விளக்கியுள்ளார் . 


இவ்விதமான நரம்புக் கோளாறுகளைக் குணப்படுத்துவதற்கு 
மிகுந்த சிரமத்தை எடுத்துக்கொண்டு பல மணி நேரம் செலவு 
செய்தால்தான் நோயாளியின் அதிர்ச்சிதரும் மூல அனுபவத்தைக் 
கண்டறிய முடியும் என்று பிராய்டின் கோட்பாட்டினர் கருது 
கின்றனர் . இதைச் செய்யவில்லையானால் நோயாளி வேறு பல 
புதிய அறிகுறிகளையும் வளர்த்துக் கொள்ள முடியும் என்று 
அவர்கள் நம்புகின்றனர் . 


ஆனால் நடத்தைக் கோட்பாட்டினர் மனிதர்களிடம் காணப் 
படும் அறிகுறிகள் தான் நரம்புக் கோளாறுகள் என்று கூறுகின் 
றனர் . அந்தக் கோளாறுகளை எளிய ஆக்க நிலையிறுத்தல் 
( Conditioning ) முறைகளின் மூலம் குணப்படுத்த முடியும் என்று 
நம்புகின்றனர் . உதாரணமாக , பீதி அல்லது காரணமின்றி 
மிகுந்த அச்சத்தை வெளிப்படுத்தும் நரம்புக் கோளாறைக் 
குணப்படுத்துவதற்கு நடத்தைக் கோட்பாட்டினர் ஆக்க நிலை 
யிறுத்தல் முறையை உபயோகிக்கின்றனர் . இந்த முறைக்குப் 
பெயர் கூருணர்ச்சியைக் குறைத்தல் ( Desensitigation ) என்ப 
தாகும் . இம் முறையை உபயோகிக்கும் போது நோயாளி முதலில் 
படிப்படியாகத் தசை தளர்நிலை எய்தச் ( Progressive realaxation ) 
செய்யுமாறு பயிற்சியளிக்கப்படுகின்றார் . இதனால் நோயாளியின் 
உடம்பிலுள்ள சில தசைநார்கள் ஒரு சமயத்தில் தளர்ச்சியடை 
கின்றன . நோயாளி அச்சத்தையுண்டாக்கிய தூண்டலின் சில 
பண்புக் கூறுகளைப்பற்றி கற்பனை செய்து பார்க்கும்படிக் கூறப்படு 
கின்றார் . ஓரளவு கவலையுண்டாக்கக்கூடிய பண்புக்கூறைப்பற்றி 
முன்னமேயே அவரிடம் கருத்தைப் பெற்றிருக்க வேண்டும் . 

. 
பிறகு அவர் படிப்படியான தளர்நிலையைத் தசைநார்களில் 
மேற்கொள்ளும்படிக் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் . நோயாளி 
தசைகளை முற்றிலும் தளர்ச்சியடையச் செய்த பிறகு கவலை 
அல்லது பீதி மறைந்து போகின்றது . கற்பனை செய்யப்பட்ட 

உடற் -36 


560 


உடற்கூற்று உளவியல் 


தூண்டல் தளர் நிலைக்கு ஆக்க நிலையிறுத்தம் செய்யப்படுகின்றது . 
தளர் நிலை கவலை அல்லது பீதியோடு ஒப்பற்ற ஒரு துலங்கலாகி 
விடுகின்றது . இந்தக் கட்டத்தில் அந்தத் தூண்டலைப் பற்றிக் 
கற்பனை செய்யும்போது கவலைக்குப் பதிலாக தளர்நிலை ஏற்படு 
கின்றது . அடுத்தபடியாக மிக அதிகமாக பீதியை எழுப்பக்கூடிய 
தூண்டலைக் கற்பனை செய்யச் சொல்லி அதையும் தசை தளர் 
நிலைக்கு ஆக்க நிலையிறுத்தம் செய்யும்படிச் செய்யலாம் 

புகை 
வண்டியைக் கண்டு அச்சம் கொண்ட மனிதன் தசை தளர் 
நிலையை மேற்கொள்ளுமாறு 

செய்யலாம். முதலில் 

அவன் 
பொம்மை புகைவண்டியைப் பற்றிக் கற்பனை செய்யலாம் . பிறகு 
உண்மையான புகைவண்டியின் சில பண்புக் கூறுகளைப் பற்றிக் 
கற்பனை செய்யலாம் . பிறகு உண்மையான புகைவண்டி சற்று 
தூரத்திலிருப்பதாகவும் , பிறகு அவனை நோக்கி வருவதாகவும் 
கற்பனை செய்து பார்க்கும்படிச் சொல்லலாம் . இந்தக் கட்டத்தில் 
புகைவண்டி ஆக்க நிலையிறுத்தம் 

ஆக்க நிலையிறுத்தம் செய்யப்பட்டு விடலாம் . 
அவனுடைய தசைநார்கள் தளர்ச்சியடைகின்றன . அவனுடைய 
பீதியும் மறைகின்றது . 


வெறுப்பு மருத்துவம் 

வெறுப்பு மருத்துவமும் ( Avension theraphy ) நடத்தை 
மருத்துவத்தின் வகையைச் சார்ந்ததுதான் . விரும்பிய பொருளை 
அடைய முடியாத காரணத்தால் விருப்பம் கொள்ளக்கூடாத 
பொருளின் மீது விருப்பம் கொண்டு விடுதல் ஒரு வகையான 
நரம்புக் கோளாறாகக் கருதப்படுகின்றது . இதை ஒரு நிகழ்ச்சி 
வரலாற்றின் மூலம் விளக்க முடியும் . ஒரு பெண் ஒரு பால் 
புணர்ச்சியை ( Lesbian ) விருத்தி செய்துகொண்டு விட்டாள் . 
அதைப் பெண்பால் ஓரினப்பால் புணர்ச்சி ( Female homosexual 
behaviour ) என்று கூறலாம் . அவள் ஆண்களிடம் கொண்ட 
வெறுப்புதான் இதற்குக் காரணம் . அவள் சிறுமியாக இருந்த 
காலத்தில் தன்னுடைய பால் விருப்பத்தை நிறைவு செய்து 
கொள்ள முடியவில்லை . அவளுடைய அந்த ஆசை அமுக்கி 
வைக்கப்பட்டுக் கொண்டே வந்தது . ஆண்களிடம் விருப்பத்தை 
நிறைவு செய்துகொள்ள முடியாததால் அவர்களை வெறுத்து 
அந்த ஆசையைப் பெண்களிடம் நிறைவு செய்து கொள்ளும் 
பொருட்டு அவள் பெண்பால் ஓரினப் புணர்ச்சியை வளர்த்துக் 
கொண்டாள் . இது ஒரு வகையான கோளாறாகும் . 


இத்தகைய கோளாறுகளுக்கு வெறுப்பு மருத்துவம் செய்து 
அவைகளைக் குணப்படுத்த முடியும் என்று உளவியலார் நம்பு 


மன் அழுத்தமும் ...பிரச்சினைகளும் 


563 


கின்றனர் . சிகிச்சைக்கு வந்த இந்தப் பெண்ணுக்கு முதலில் 
வலியுணர்ச்சி தரக்கூடிய மின்வலி அதிர்ச்சி தரப்பட்டது . வலி 
தரும் மின் வலி அதிர்ச்சிகளை அவள் விரும்பாததால் அவை 
வெறுப்புத் தூண்டல்களாக பயன்படுத்தப்பட்டன . எனவே 
இந்த அதிர்ச்சிகளை அவள் வெறுக்கும்படிச் செய்யப்பட்டது . 
இந்த அதிர்ச்சிகள் தரும்போது அவள் நிர்வாணமாயுள்ள பெண் 
களின் படத்தைப் பார்க்கும்படிச் செய்யப்பட்டாள் . 

மின் 
வலி அதிர்ச்சிகள் இல்லாதபோது ஆண்களின் நிர்வாணப் 
படங்களைப் பார்க்கும்படிச் செய்யப்பட்டாள் . அதிர்ச்சியை 
நிறுத்திக் கொள்ளுதல் மகிழ்ச்சியான தூண்டலாக்கப்பட்டது . 
எனவே மகிழ்ச்சியான தூண்டல் தூண்டும்போது அவள் ஆண் 
களின் படங்களைக் கண்டாள் . இவ்வாறு அவள் பெண்களின் 
படத்தைப் பார்ப்பதை வெறுக்குமாறு செய்யப்பட்டாள் . ஆண் 
களின் படத்தைப் பார்ப்பதற்கு விரும்புமாறு செய்யப்பட்டாள் . 
இவ்விதமான 

முறையைத் தான் வெறுப்பு மருத்துவம் என்று 
கூறுகின்றனர் . நோயாளிக்குப் பரிசும் தண்டனையும் ( Reward 
and punishment ) கிடைக்கச் செய்தும் இம் முறையை உபயோ 
கிக்கின்றனர் . 


உள மருத்துவம் ( Psychotherapy ) நடத்தை மருத்துவம் 
( Behaviour therapy ) ஆகிய இரண்டு முறைகளும் உளவியலாரால் 
உபயோகிக்கப்பட்டு வருகின்றன . இவைகளில் நரம்புக் கோளாறு 
களையும் மனக் கோளாறுகளையும் குணமாக்குவதில் எம் முறை 
சிறந்தது என்று நாம் கூற இயலாது . ஒவ்வொரு கோட்பாட் 
டினரும் தங்களுடைய முறைதான் சிறந்தது என்று கூறுகின்றனர் . 


மருந்து மருத்துவங்கள் 

மருந்து மருத்துவங்கள் ( Drug therapies ) மிகவும் வெற்றி 
கரமாகப் பயன்படுத்தப்படுகின்றன என்று கூறுகின்றனர் . ஆனால் 
ஒழுங்குமுறையானதும் நன்கு கட்டுப்படுத்தப்பட்டதுமான 
முறைகள் குறைவாகவே இருக்கின்றன , ரிசர்பைன் ( Reserpine ) 
என்ற மருந்தும் குளோர் புரோமைசின் ( Chlorpromazine ) என்ற 
மருந்தும் நரம்புக் கோளாறு சார்ந்த பீதி எதிர்வினைகளையும் 
மனக்கோளாறு சார்ந்த கலக்கத்தையும் அமைதிப்படுத்து 
கின்றன என்று கண்டிருக்கின்றனர் . எனவே இந்த இரண்டு 
பருந்துகளையும் மன நோயகற்றும் மருந்துகள் என்று வகைப் 
படுத்தியுள்ளனர் . இந்த மருந்துகளை உபயோகித்த பெரும் 
பாலான நோயாளிகள் இணக்கத்துடன் நடந்து கொள்ளுகின் 
றனர் . இந்த மருந்துகள் மைய நரம்பு மண்டலத்தில் என்ன 


564 


உடற்கூற்று உளவியல் 


விளைவுகளைச் செய்கின்றன என்று தெளிவாகத் தெரியவில்லை . 
ஆனால் இவைகள் மைய நரம்பு மண்டலத்தின் செயலைத் தாழ்த் 
தாமல் ஒத்துணர்வு நரம்பு மண்டலத்தின் தூண்டல் மட்டத்தைக் 
குறைக்கின்றன . 


முன்னியக்கப் புறணியைச் சிறு பகுதிகளாக அகற்றும் அறுவைச் 

சிகிச்சை ( Prefrontal lobotomy 


முன்னியக்கப் புறணியைப் பற்றி முன்பே ஓர் அத்தியா 
யத்தில் கூறியுள்ளோம் . மனக் கோளாறுகள் சில உச்சக் கட்டத் 
திலிருக்கலாம் . நரம்பு சோர்வடையும் கவலைகள் உச்சக்கட் 
டத்தை அடையலாம் . இதைக் குணப்படுத்தும் முறையில் 
இயக்கத்திற்குரிய புறணியின் முன்பகுதியைத் தாழ்ந்த மூளை 
மையங்களோடு இணைக்கும் நரம்பிழைகளை அறுவைச் சிகிச்சை 
மூலம் துண்டிக்கப்படுகின்றது . இந்த சிகிச்சையில் தனியாள் 
வேறுபாடுகளிருக்கவும் செய்யலாம் . ஆனால் பொதுவாக , கவலை 
யைக் குறைக்கின்றது . ஆளுமை மாற்றமும் ஏற்படுகின்றது . 
மேலும் சில பண்புக் கூறுகளிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன . 
உதாரணமாக , பொறுப்பின்மை , நிகழ்ச்சிகளுக்கு அசட்டையாக 
இருத்தல் , கவனச்சிதைவு , நுண்ணறிவுச் செயல் தடைபடல் 
முதலியவைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன . 


அதிர்ச்சி மருத்துவங்கள் 

அதிர்ச்சி மருத்துவங்கள் ( Shock therapies ) இக்காலத்தில் 
பெருகி வருகின்றது . என்றாலும் அவைகளை ஒழுங்குமுறையாக 
மதிப்பீடு செய்யவில்லை . காக்காய் வலிப்பு நோயையொத்த 
நோய்களுக்கு மூளையைத் தூண்டும் மருந்துகளை உபயோகித்துச் 
சிகிச்சையளிக்கப்படுகின்றது . மெட்ரிசால் ( Metrizol ) என்ற 
மருந்தை ஒரு தூண்டலாகப் பயன்படுத்துகின்றனர் . கணையச் 
சுரப்பி நீரை (Insulin ) உபயோகித்து குருதிச் சர்ச்கரையைக் 
குறைக்கின்றனர் . மின்வலியோட்டத்தை மூளைபின் வழியாகச் 
செல்லச் செய்கின்றனர் . நெற்றிப் பொட்டில் மின் வட்டுகளை 
வைத்து இதைச் செய்கின்றனர் . 


கரியமிலவாயு மருத்துவம் 

கரியமில வாயுவைக் ( Carbon - di -oxide ) கொண்டு நரம்புக் 
கோளாறுகளுக்கும் 

மனக் 

கோளாறுகளுக்கும் சிகிச்சையளிக் 
கின்றனர் . இது மிகவும் அண்மையில் ஏற்பட்ட முன்னேற்ற 
மாகும் . முப்பது சதவிகிதம் கரியமில வாயுவையும் எழுபது 


மன அழுத்தமும் ... பிரச்சினைகளும் 


565 


சதவிகிதம் உயிரகத்தையும் கலந்து சுவாசிக்கச் செய்கின்றனர் . 
இந்தக் கலவை ஹைப்போதாலமஸ் - புறணி சார்ந்த நரம்பு 
மண்டலத்தை மிகுவாகக் கிளர்ச்சியுறச் செய்கின்றது . இது 
நரம்புப் பிணியாளர்களுக்கும் உளப் பிணியாளர்களுக்கும் 
பயனுடையதாக இருக்கின்றது என்பது அண்மைக்கால ஆராய்ச்சி 
யாகும் . இந்தக் கலவையை நோயாளி தெளி உணர் நிலையை 
இழக்கின்ற வரையில் சுவாசிக்க வேண்டும் . சிகிச்சை நடை 
பெறுகின்ற காலத்தில் நோயாளி பல்வேறு இயக்கப் புலனுணர்ச்சி 
அறிகுறிகளை வெளிப்படுத்துகின்றார் . 


இவைகளையன்றி வேறு பல சிகிச்சை முறைகளும் அடிக்கடி 
தோன்றிக் கொண்டிருக்கின்றன . குலுடாமிக் அமிலம் ( Glutamic 
acid ) நுண்ணறிவின்மீது விரும்பத்தக்க விளைவைக் கொண்டிருக் 
கின்றது என்றும் நுண்ணறிவு விரிவடைகின்றது என்றும் முதலில் 
காணப்பட்டது . ஆனால் இப்பொமுது 

சிலர் அம் முடிவை 
மறுக்கின்றனர் . 


மனிதர்களின் இயல்பிறழ்ந்த 

இயல்பிறழ்ந்த நடத்தையை உடற்கூற்று 
அடிப்படையில் ஆராய்கின்ற போக்கு மிகவும் அண்மைக் 
காலத்தில் தான் தோன்றியது . உடற்கூற்று அடிப்படையிலிருந்து 
நோக்கும் போது எல்லாவிதமான கோளாறுகளும் உடற்கூற்று 
அடிப்படையைக் கொண்டிருப்பதாகத்தான் கொள்ளமுடியும் . 
எனவே இத் துறையில் பல புதுமையான கருத்துகளும் முடிவு 
களும் ஏற்படுமானால் ஆச்சரியப்படுவதற்கில்லை . அம் முடிவுகள் 
இப்பொழுது இருந்து வருகின்ற கொள்கைகளுக்கு மாறாகவு 
மிருக்க முடியும் . அவ்வாறு ஏற்படுமானால் அவைகளையெல்லாம் 
உளவியல் துறையில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் 
கொள்ளுவதில் தவறொன்றும் கிடையாது . 


என்று 


குறிப்பு நூல் தொகுப்பு 


BIBLIOGRAPHY 


அத்தியாயம் -11 
1. Deutsch , J.A. , and Deutsch , D. Physiological Psychology 

Homewood : The Dorsey Press , INC , 1966 . 


2. Grossman , S.P. A text book of Physiological Psychology , 

New York : John Wiley & Sons, INC , 1967. 


3. Geldard , F.A. The human Senses , New York : John 

Wiley & Sons, INC , 1953 . 


4. Thompson , R.F. Foundations of Physiological Psychology, 

New York : Harper & Row Publishers, 1967 . 


5. Morgan , C.T. Physiological Psychology, 3rd, New York : 

Megraw Hill Book Company, 1965 . 


6. Boring , E.G. A history of experimental Psychology, 

New York : Appleton - Century - Crofts , 1929 . 


1 . 


Freeman , G.L. Physiological Psychology , New York : 
Von Nostrard , 1948 . 


8. Leukel , F. Introduction to Physiological Psychology , 

Saint Louis : The C. V. Mosely Company , 1968 . 


9. Loucks , R.B. " The Contributions of Physiological 

Psychology , " Psychological Review , Vol . 6 , 1941 , 105-126 . 


10. Wenger , M.A. , Jones , F , N . , and Jones , M.H. Physiologi 

cal Psychology , New york : Holt , Rinehart and Winston , 
1956 . 


குறிப்பு நூல் தொகுப்பு 


567 


அத்தியாயம் -2 


1 . 


Asimor , I .: The Human Body , Boston : Honghton 
Miffin Co. 1964 , 


2. Carter, C.o. : Human heredity , Baltimore : Penguin 

Books , INC , 1962 . 
3. Cannon , W.B .: The Wisdom of the body, New York 

Norton , 1932 . 
4. Maier , N.R.P. and Schreivia , T.C. : Principles of Animal 

Psychology, New York : Megraw - Hill , 1935 . 
5 . Cheplin , J.P. and Kra Wiec , T.S. Systems and theories of 

Psychology , New York : Holt , Rinehart and Winston , 
1968 . 


6. Hall , C.S. The genetic behaviour . In S. S. Stevens ( Ed ), 

Hand - book of experimental Psychology , New York : Wiley , 
1951 . 


7. Leukel , F. Introduction to Physiological Psychology, 

Saint Louis : The C.V. Mosley Company, 1968 . 


8. Wenger, M.A. , Jones , F.N. , and Jones , M.H. Physiologi 

cal Psychology , New York : Holt Rinchart and Winston , 

1956 . 
9. Grossman , S.P. A text book of Physiological Psycho 

logy , New york : John Wiley & Sons , INC , 1967 . 


அத்தியாயம் -3 


1. Fulton , J.F. Physiology of the nervous System , 3rd ed . 

New York : Oxford , 1949 . 
2. Fulton , J.F. ( Ed . ) A text book of physiology . 16th ed . 

Philadelphia : Saunders, 1949 . 


3. Stevens , S.S. ( Ed . ) Hand -book of experimental Psycho 

logy , New York : Wiley , 1951 . 
4 . Eccles, J.C. The Physiology of Synapses , New York : 

Academic Press , INC , 1964 . 


568 


உடற்கூற்று உளவியல் 


5. Stevens , C.F. Neurophysiology : a primer , New York : 

John Wiley & Sons , INC , 1966 . 
6. Gardner , E. Fundamentals of neurology ( 4th Ed . ) Phila 

delphia : Saunders, 1963 . 


: 


7. Grossman , S.P. A text book of Physiological Psychology , 

New York : John Wiley & Sons , INC , 1967 . 
8. Leukel , F. Introduction to Physiological Psychology , 

Saint Louis : The C.V. Mosley Company , 1968 . 
9. Morgan , C.T. and Steller, E. Physiological Psychology , 

New york : Mcgraw - Hill Book Company, INC , 1950 . 
10. Wenger, M.A. , Jones , F.N. and Jones , M.H. Physiologi 

cal Psychology , New York : Holt Rinehart and Winston , 
1956 . 


அத்தியாயம் -4 


human brain , 


Boston : Houghton 


1. Asimov , I. The 

Mifflin Co. 1964 . 


2. Gardner, E.R. Fundamentals of neurology , 4th ed . Phila 

delphia : W.B. Saunders Co. 1963 . 
3. Mettler, F.A. Neuroanatomy, 2nd ed . St. Louis : C.V. 

Mosley Co. , 1948 . 
4. Fulton , J.F. Physiology of the nervous system , 3rd ed . 

New York : Oxford , 1949 . 
5. Beach , F.A. Central nervous mechanisms involved in the 

eproductive behaviour of vertebrotes , Psychological 

Bulletin , 1942, 39 , 200-206 . 
6. Detwiler , S.R. Neuro enbryology, New york : Macmillan 

Co. 1936 . 


7. Larsell , 0. Anatomy of the nervous system , 2nd ed . 

New York : Appleton - Century - Crofts , 1951 . 
8 . Morgan , C.T. and Steller, E. Physiological Psychology, 

2nd ed . New York : Mcgraw - Hill Book ; Company, INC , 
1950 . 


குறிப்பு நூல் தொகுப்பு 


569 


9. Wenger, M.A. , Jones , F.N. and Jones , M.H. Physiological 

Psychology , New York : Holt Rinehart and Winston , 
1956 . 


10. Leukel , F. Introduction to Physiological Psychology , 

Saint Louis : The C.V. Mosley Company, 1968 . 


11. Grossman , S.P. A Text book of Physiological Psychology , 

New York : John Wiley & Sons INC, 1967 . 


அத்தியாயம் - 5 


1. Fulton , J.F. Physiology of the nervous System . 3rd ed . 

New york : Oxford , 1949 . 


2. Mettler, F.A. Neuro - anatomy, 2nd ed . St. Louis : 

Mosby, 1947. 


3. Jones , F.N. Some Psychological implications of corti 

cal suppressor areas , Psychological Review , 1949 , 46 , 
95-97 . 


4. Ruch , T.C. Motor systems. Stevens , S.S. ( Ed ) , Hand 

book of Experimental Psychology . New york : John 
Wiley & Sons INC . , 1951 . 


5. Fleishman , E.A. Dimensional analysis of Psychomotos 

abilities . Journal of Experimental Psychology , 1954 , 48 , 
437-454 . 


6. Chapanis , A.R.E. , Garner , W.R. and Morgan , C.T. 

Applied experimental Psychology , New York : John 
Wiley & Sons INC ., 1948 . 


7. Gardner , E. Fundamentals of neurology , 4th ed . Phila 

delpia : W.B. Sounders Co. , 1963 . 


8. Sherrington , C. The integrative action of the nervous 

system , New Haven , Conn . , Yale University Press , 1961 . 
9. Morgan , C.T. and Stellar , E. Physiological Psycho 

logy. New York : Mcgraw -Hill Book Company , INC , 
1950 . 


$ 70 . 


உடற்கூற்று உளவியல் 


10. Wenger, M.A., Jones , F. N. and Jones , M. A. Physiolo 

gical Psychology , New York : Holt innehart and 

Winston , 1956 . 
11. Leukel, F. Introduction to Physiological Psychology . 

Saint Louis : The C. V. Mosley Company , 1968 . 
12. Grossman , S. P. A text- book of Physiologicol Psychology 

New York : John Wiley & Sons , 1967 . 
13. Rubinstein , H. S. The study of the brain . New York : 

Grune and Stratton , 1953 . 


அத்தியாயம் - 6 


! 


1. Penfield , Wilder , and Rasmussen , Theodore . The 

Cerebral Cortex of Man . New York : Macmillan Coy , 
. 

1950 . 
2. Fulton, J. F. Frontal Lobotomy and Aflective Behaviour. 

New York : W. W. Norton & Co. , INC , 1951 . 
3. Harlow , H. F. Higher functions of the nervous system , 

Annual Rev. of physio ,, 1953 , 15 , 493-514 . 
4. Himwich , H.E.Brain Metabolism and cerebral Disorders 

BeItimore : Williams & Wilkins Co. , 1951 , 
5. Lindsley , D , B. Psychological phenomena and the 

electroencephalogram EEG and Clin . Neurophysiol, 

1952 , 4 , 443-456 . 
6. Chanchard , P. i he brain . New York : Grove Press 

IWC , 1962 . 
7 , Pferiffer, J. The human brain . New York : Phram : 

Publications , INC . 1962 . 
8 . Mc Cleary , R. A. and Moore , R. Y. Subcortical mecha 

nisms of behaviour . New York : Basic Book , INC . 1965 . 
9. Leukel , F. Introduction to physiological psychologyi 

Saint Louis ; The C. V. Mosby Company, 1968 . 
10. Wenger, M. A. Jones, F. N. and Jones , M. H. Physiolo 

gical Psychology , New York : Holt Rinehart and 
Winston , 1956 . 


குறிப்பு நூல் தொகுப்பு 


571 


11. Weiss, P. Principles of development, New York : Holt 

Rinehart and Winston , 1939 . 
12. Grossman , S.P. A text book of Physiological Psychology 

New york : John Wiley & Sons , INC , 1967 , 


அத்தியாயம் -7 


1. Steen , E. B. , and Montagu , A. Anatomy and physiology , 

Vol. I. New York , Barnes & Noble INC , 1959 , 
2. Huxley, H.E. The mechanism of muscle contraction , 

Sci . Amer . Dec. 1965 , 213, 18-27 . 
3. Huxley , E. E. The contraction of muscle , Sci . Amer . 

Nov. 1958 , 199 , 67-82 . 
4. Hayashi, T. How cellsmove , Sci . Amer . Sep. 1961 , 

205 , 184-204. 
5. Carlson , A. J. , and Johnson , V. The Machinary of the 

Body . Chicago : University of Chicago Press , 1953 . 
6 . Gasser , H. S. The control of excitation in the nervous 

system . Harvey Lect ., 1937 , 32 , 169-193 . 
7. Coombs , J. S. , Eccles, J. C. and Fat , P. Excitatory 

synaptic action in motoneurons, J. Physiol ( London ), 

1955 a , 130 , 374-395. 
8 . Leukel , F. Introduction to Physiological Psychology . 

Saint Louis : The C. V. Mosley Company, 1968 . 
9. Grossman , S. P. A text book of physiological psychology , 

New York : John Wiley & Sons , INC , 1967 . 


அத்தியாயம் -8 


1 . Mueller, C. G. Sensory psychology.Englewood Cliffs, N.J. , 

Prentics - Hall, INC , 1965 . 
2. Boring , E. G. , Langfeld , H. S. and Weld , H. P. Foundai 

tons of Psychology , New York : John Wiley & Sons, 
INC , 1948 . 


572 


உடற்கூற்று உளவியல் 


3. Case , J. Sensory mechanisms, New York : The Macmillan 

Co. 1966 . 


4. Woodworth , R. S. , and Schlosberg, H. Experimental 

Psychology , Rev. 2nd ed . New York : Henry Holt & 
Co. , INC , 1954 . 


5. Boring , E. G. Sensation and Perception in the History of 

Experimental Psychology . New york : Appleton 

Century. 1942 . 
6. Wenger, M. A. Jones , F. N. , and Jones, M H. Physiologi 

cal Psychology. New york : Holt , Dinehart and 
Winston , 1956 . 


7. Heller, H. The neuro hypophysis, New York : Academic 

Press , 1957 . 


8. Leukel , F. Introduction to Physiological Psychology 

Saint Louis : The C. V. Mosley Company, 1968 . 


C 


21sflurwi - 9 


1. Bartley , S. H. Vision . New York : Van Nostrand, 1941 .. 
2. Geldard, F. A. The Human Senses . New . York : John 

Wiley & Sons, 1953 . 
3. Chapanis, A. , Garner , W. R. and Morgan , C. T. , Applied 

Experimental Psychology . New York : John Wiley and 
Sons, 1949. 


4. Boring , E. G. Sensation and Perception in the history of 

experimental Psychology , New York : D. Appleton 
Century Co. , 1942 . 


5. Troland , L. T. Principles of Psycho - physiology , Vol. II , 

New York : D. Van Nostrand Co. , 1930 . 


6. Hardy , A. C. , and Perrin , F. H. The principles of optics . 

New York : Mc Graw - Hill Book Co. , 1932 . 


7. Boring , E. G. , Langfeld, S. H. , and Weld , H , Foundations 

of Psychology . New York : John Wiley and Sons, 1948 . 


குறிப்பு நூல் தொகுப்பு 


573 


8. Boring , E. G. , The psycho - physics of colour tolerance, 

American Journal of Psychology , 1939 , 52 , 384-394 . 
9. Mueller , C. G. Sensory Psychology, Englewood Cliffs ; 

Prentice - Hell, INC . , 1965 . 


10. Wenger, M. A. , Jones , F. N. , and Jones , M. H. Physio 

logical Psychology . New York : Holt , Rinehart and 
Winston , 1956 . 


11 Postman , L. , and Egan , J. P. Experimental Psychology 

New York : Harper & Brothers Publishers, 1949 . 
12. Leukel, F. Introduction to Physiological Psychology : 

Saint Louis : The C. V. Mosley Company 1968 


அத்தியாயம் -10 
1. Granit , R. Sensory mechanism of the retina . New York : 

Oxford , 1947 . 


1) 


2. Willmer , E. N. Retinal structure and colour vision . New 

York : Cambridge , 1946 . 


3. Chapanis , A. Colour names for colour space . American 

Science . 1965 , 53 , 327-346 . 


4. Brown , P. K. , and Wald , G. Visual pigments in single 

rods and cones of the human retina. Science , 1967 , 155 , 
273-279 . 


5. Berry , W. Colour sequences in the after - images of 

white light , American Journal of Psychology , 1927 , 38 , 
584-596 . 


6. Luckiesh , M. , and Moss , F. K. The senses of seeing , 

New York : D. Van Nostrand Co. , 1938 . 


7. Bartley , S. H. Subjective flicker rate with relation to 

critical flicker frequency , Journal of Experimental 

Psychology , 1938 , 22, 388-394 . 
8. Bartley , S. H. Some factors in brightness discrimination , 

Psychological Review , 1939, 46 , 337-358 . 


574 


உடற்கூற்று உளவியல் 


9 . 


Katz , D. The World of Colours , London : Kegan Paul , 
Trench , Trubner and Co., 1935 . 


10. Woodworth , R. S. Experimental Psychology , New York : 

Henry Holt and Co. , 1938 . 


11 . 


12 . 


Postman , L. , and Egan , J. P. Experimental Paychology 
New York : Harper & Brothers, Publishers, 1949 . 
Leukal, F. Introduction to Physiological Psychology . 
Saint Louis : The C. V. Mosley Company , 1968 . 
Wenger , M. A. , Jones, F. N. , and Jones, M. H. Physio 
logical Psychology . New York : Holt , Rinehart and 
Winston , 1956 . 


13 


அத்தியாயம் -11 


1. Chapanis , A. , Garner, W , B. , and Morgan , C , T. , 

Applied Experimental Psycholgy, New York : Wiley, 1949 . 
2. Schaeffer, J. P. Morri Human Anatomy, New York : 

Blakiston Co. , 1953 .. 


New York : John 


3. Stevens, S. S. , and Davis , Hearing . 

Wiley & Sons , INC.1938 , 


4. 


Boring , E. G. , Longfeld ,, H. S. , and Weld , HP . 
Foundations of Phychology . New York : John Wiley & 
Sons 1948 . 


5. Wever , E. G. Theory of Hearing. New York : John 

Wiley and Sons , INC ., 1949. 


6. Stevens, S.S.(Ed .),Hand -book of Experimental Psychology 

New York : Wiley, 1951 . 


7. Woodworth , R. S. , and Marquis , D. C. Psychology 

( 5th ed .) New York : Henry Holt , 1947. 
Schwartz , M. Physiological Psychology . New York : 
Appleton -Century -Crofts , 1973 . 


குறிப்பு நூல் தொகுப்பு 


575 


அத்தியாயம் -12 


1. Miller , G.A. Language and Communication . New York : 

Mc graw - Hill Book Co. , 1951 . 
2. Smith , K.R. , and Wever, E.G. The problem of stimu . 

lation deafness.. Jour . Exper. Psychol ., 1947, 37 , 304-317 . 
3 . Stevens, S.S. , and Newman , E.B. The localization of 

actual sources of sound . Amar . Jour . Psychol., 1936 , 

48 , 297-306 . 
4 . Garner , W.R. Accuracy of binaural loudness matching 

with repeated short tones . Jour . Exper . Psychol . 1947, 

37 , 337-350 . 
5. Ades, H.W. , and Brook hart, J.M. The Central Auditory 

pathway . Jour . Neurophysiol. 1950 , 13 , 189-205 . 


6. Leukel , F. Introduction of Physiological Psychology , 

Saint Louis : The C.V. Mosby Company . 1968 . 


7. Geldard , F.A. The Human Senses, New York : Wiley , 

1953 . 


8. Wever, E.G. , and Lawrence , M. , Physiological Acoustic s 

Princeton : Princeton University, Press , 1954 . 


அத்தியாயம் -13 


1. Moncrieff, R.W. , The Chemical Senses . New York . 

Wiley, 1946 . 


2. Zotterman , Y. ( Ed . ) Olfaction and Taste , New York : 

Macmillan , 1963 . 
3 . Rosenblith , W.A. ( Ed .) Sensory Communication , New 

York : Wiley ; Cambride Mass .: M.I.T. Press , 1961 . 
4 . Kare , M.R. , and Halpern , B.P. ( Eds . ) Physiological and 

behavioural aspects of taste . Chicago : University of 

chicago Press , 1961 . 
5. Pfaffman , C. Affenent Code for Sensory quality . Amer . 

Psychol., 1959 , 14 , 226-232 . 


576 


உடற்கூற்று உளவியல் 


6. Mueller, C.G. Sensory Psychology , Englewood Cliffs, 

N.J .: Prentice - Hell, INC ., 1965 . 


7. Pfaffman , C. Taste : Its 

sensory 

and motivation 
Pro- perties , Amer . Sci . 1964, 52 , 187-206 . 
8. Leukel , F. Introduction to Physiological Psychology . 

Saint Louis : The C.V. Moeby Company , 1968 . 
9. Canlard , D.K. Psychology : The experinemtal approach . 

New York : Mc graw - Hill Book Company, 1968 . 


அத்தியாயம் -14 


1. Moncrieff, R.W. , Odour Preferences. New York : Wiley , 

1966 . 


2. Moncrieff , R.W. , The Chemical Senses . New York : 

Wiley , 1946 . 


3 . 


Zottemman . Y. ( Ed . ) Olfaction and taste . New York : 
Macmillan , 1963 . 


4. Jones , F.N. , and Jones , M.H. , 

Modern Theories of 
olfaction ; a Critica Review , Journal of Psychology , 1953 , 
36, 207-241 . 


5. Pfaffman , C. Taste and smells in Stevens, S.S. ( Ed . ) 

Handbook of Experimental Psychology , New York : John 
Wiley & Sons , INC , 1951 . 


6. Jones , F.N. An analysis of individual differences in 

Oifactory sensitivity . Psychol. Abstr. 1954 , 9 , 400-401. 
7. Jones, M.H. A Study of the Common chemical sense . Amer 

Jour . Psychol. 1954 , 67 , 696-699 . 


8 . 


Amoor , J.E. Johnson , J.W. , and Rubin , M. The stereo 
chemical theory of odour, Scientific American . 1964 , 210 , 
42-49 ( W.H. Freeman Co. ) 


9. Mueller, C.G. Sensory Psychology , Englewood 

N.J. : Prentice - Hall , INC , 1965 . 


Cliffe , 


குறிப்பு நூல் தொகுப்பு 

577 
10. Zwardemaker, H. Die Physiologic des Gernchs , Leip 

zig : Englemann , 1895 . 
11. Henring, H. Der Gernch . 2nd ed . Leipzig : Barth , 

1916 . 
12. Crocker , E.G. , and Henderson , L.F. Analysis and 

Classification of odours . Amer . Perfumer, 1927 , 22 , 
325-327 . 


அத்தியாயம் -15 


1. Geldard , F.A. The Human Senses, New York : Wiley, 

1953 . 
2. Woodworth , R.S. and Schlosberg , H. , Experimental 

Psychology . Rev. Ed . New York : Holt , 1954 . 
3. Nafe, J.P. , and Wagoner, K.S. The nature of pressure 

adaptation . Jour. Gen. Psychol ., 1941, 25 , 323-351 . 
4. Arnoff , S. , and Dellenbach , K.M. Adaptation to warm 

spots under continuous and intermittent stimulation . 

Amer Jour Psychol . , 1936, 48 , 490-497 . 
5. Gnilford , J.P., and Lovewell, E.M. The touch spots 

and the intensity of the stimulers . Jour . Gen. Psychol, 

1936 , 15 , 149-159 . 
6. Jenkins, W.L. , Some sthesis, S.S. Stevens ( Ed. ) . New 

York : Wiley, 1951 . 
7. Rose , J.E. , and Monteastle , V.B. Touch and Kinaes 

thesis Hand - book of Physiology . Vol . I. Field . J. ( Ed . ) 

Beltimove : The Williams and Wilkins Co. 1960 . 
8. Morgan , C.T. Physiological Psychology , 3rd ed . New 

York : Mcgraw - Hill Book Co. 1969 . 
9. Wenger, M.A. , Jones , F.N. and Jones , M.H. Physio 

logical Psychology . New York : Holt , Rinehart and 

Winrton , 1956 . 
10. Leukel , F. Introduction to Physiological Psychology, 

Saint Louis : The C.V. Mosby Company, 1968 . 
உடற் -37 


578 


உடற்கூற்று உளவியல் 


11. Grossman , S.P. A text -book of Physiological Psycho 

logy , New York : John Wiley & Sons , INC , 1967 . 


12. Canland , D.K. Psychology: The experimental approach , 

New York : Mcgraw -Hill Book Company , 1968 . 


அத்தியாயம் -16 


1. Boring , E.G. History of Experimental Psychology , 

New York : Appleton - Century - Crofts, INC , 1942. 
2. Oberlin , K.W. Variations in intensitive sensitivity to 

lifted weights . Jour . Exper. Psychol , 1936 , 19 , 438-455 . 
3. Raffel, G. Visuel and Kinaesthetic judgments of length . 

Amer . Jour. Psychol . , 1936 , 48 , 331-334 . 
4. Weber, C.o. , The Properties of space and time in 

kinaesthetic field of force . Amer . Jour . Psychol. 1927 , 

38 , 597-606 . 
5. Weber , C.O. , and Dallenbach , K.M. The properties of 

space in Kinaesthetic field of force . Amer . Jour . Psy 

chol. , 1929 , 41 , 95-105 . 
6. Vince , M.A. The intermitteney of control movement 

and the psychological refractory period . Brit . Jour . 

Psychol. , 1948 , 38 , 149-157 . 
7. Gelard , F.A. The Human Senses. New York : John 

Wiley & Sons, INC , 1953 . 
8 . Gurnee , H. Thresholds of vertical movement of the 

body. Jour. Exper. Psychol ., 1934, 17 , 270-285 . 
9. Adrian , E.D. The Basis of sensation . London : Chris 

top hers. 1928. 
10. Wendt, G.R. , Vestibulor Functions , S.S. Stevens, Ed. , 

Hand - book of Experimental Psychology , New York : 
Wiley, 1951 . 


11. Wenger, M.A. Jones , F.N. , and M H. Jones , Physiologi 
cal Psychology . New York : Holt , 

Rinchart and 
Winston , 1956 . 


குறிப்பு நூல் தொகுப்பு 

579 
12. Mueller, C.G. Sensory Psychology , Englewood Cliffs, 

N.J .: Prentice - Hell, INC . , 1965 . 
13. Leukel, F. Introduction to Physiological Psychology . 

Saint Louis : The C. V. Mosby Company , 1968 . 
14. Morgan , C.T. , and Stellar, E. Physiological Psycho 

logy . 2nd Ed . New York : Mcgraw - Hill Book Company ., 
1950 . 


15 . 


Grossman , S.P. A text book of Physiological Psycho 
logy , New York : John Wiley & Sons, INC , 1967 . 


அத்தியாயம்- 17 


1. Fulton , J.F. ( Ed .) A text book of physiology . Phila 

delphia : Saunders , 1949 . 
2. Jenkins, W.L., Somesthesis , S. S. Stevens ( Ed ) , Hand 

book of Physiological Psychology . New York : Wiley , 

1951 . 
3. Edwards, W. Recent research on pain perception . 

Psychological Bulletin , 1950 , 47 , 449-474 . 
4. Zigler, M.J. , Moor , E.M. , and Wilsen , M.T. Compara 

tive accuracy in the localization of cutaneous pressure 

and pain . Amer . Jour . Psychol ., 1934, 46 , 47-58 . 
5. Hardy , J.D. , Wolff , H.G. , and Gordell , H. Pain Sen 

sations and Reactions . Baltimore : Williams & Wilkins 

Co., 1952. 
6. Jones, F.N. , and Jones, M.H. , The Chronaxy of pain. 

Amer . Jour. Psychol. , 1941 , 56 , 240-242 . 
7. Morgan , C.T. , and Stellar, E. Physiological Psychology , 

2nd Ed . New York : Mcgraw Hill Book Co., 1950 . 
8. Barber , T.H. Towards a theory of pain , Psychological 

Bulletin , 1959 , 56 , 430-460 . 
9. Melzack , R. , and Wall , P. Pain mechanisins : a new 

theory , Science , 150 , 1965. 
10. Melzack , R. The perception of pain , Sci. Amer. 1961 . 

W.H. Freeman Co. Reprint No. 457 . 


580 


உடறக்ற்று உளவியல் 


i 


11. Livingston, W.K. What is pain ? Sci . Amer. 1953 . 

W.H. Freeman Co. Reprint No. 407 . 
12. Leukel , F. Introduction to Physiological Psychology, 

Saint Louis : The Mosby Company , 1968 . 


21 $ glumwi - 18 


1. Asionov , I. The human brain . Boston : Honghton 

Mifflin Co. , 1964 . 
2. Whalen , R.E. ( Editor ) Harmones and behaviour . Prin 

ceton : D. Van Nostrand Co. , 1967 . 
3. Rasmussen , H. The parathyroid harmone, Sci . Amer . 

204, 1961 , 56-63 . ( W.H. Freeman Co . ,, Reprint No. 86. ) 
4. Leukel , F. Introduction to physiological psychology . 

Saint Louis ; The C. V. Mosby Company , 1968 . 
5. Beach F.H. Harmones and Behaviour, New York : 

P.B. Hoeler, 1949 . 
6. Hoskins, R.G. Endocrinology , New York : Norton , 

1950 . 
7. Sollenberger, R.T. Jour . Psychol ., 1940, 9 , 179-189 . 
8. Fulton , J.F. Text book of Endocrinology ( 17th Ed . ) 

Philadelpia : W.B. Sounders Co. , 1955 . 
9. Selye, H. Text book of Endocrinology . Montreal : Aeta 

Endocrinologica , 1947 . 
10. Wenger, M. A. , Jones , F. N. , and Jones , M. H. Physio 

logical Psychology . New York : Holt , Rinehart and 
Winston , 1956 . 


11. Grossman , S. P. A text -book of Physiologicol Psychology 

New York : John Wiley & Sons , 1967 . 


அத்தியாயம் -19 
1. Carl Murchison ( Ed .),Hand book of General Experimental 

Psychology, Worcester, Mass : Clark University Press , 
1934 . 


குறிப்பு நூல் தொகுப்பு 


581 


2. Fulton , J. F. A Textbook of Physiology . ( 17th Ed . ) 

Philadelphia : W. B. Saurders Co. 1955 . 
3. Qchs , S. Reflexes and Reflex mechanism . In Selkurt , 

E. E. , Ed . Physiology . Boston . Little , Brown & Co. , 

1963 , 
4. Krieg , W. J. S. Functional neuroanatomy. ( 2nd Ed . ) 

Evanston , Ill; Brain Book . 
5. Leukel , F. Introduction to Physiological Psychology . 

Saint Louis : The C. V. Mosby Company, 1968 . 
6. Boring , E. G. History of Experimental Psychology . New 

York : Appleton- Century Crofts , INC . , 1942 . 


அத்தியாயம்-20 


1. Mitchell, G. A. G. The anatomy of Autononmic Nervous 

System . Edinburgh : Livigstone 1953 . 
2. Gellhorn , E. Autonomic Regulatlons. New York : Inter 

science Publishers , INC . , 1943 . 
3. Treux , R. C. Strong and Elwyns human neuroanatomy, 

( 4th Ed . ). Baltimore : The Williams and Wilkins 

Co. , 1959 . 
4. Kreig , W. J. S. Functional neuroanatomy, ( 2nd Ed . ) 

Eranston : Brain Books . 
5. Wenger, M.A.Jones, F.N. , and Jones M.A.Physiological 

Pyschology . New York : Holt , Rinehart and Winston : 

1956 . 
6. Leukel , F. Introduction of Physiological Psychology , 

Saint Louis : The C. V. Mosby Company, 1968 . 
7. Grossman , S.P.A text book of Physiological Psychology. 

New York : John Wiley & Sons , INC . , 1967 . 


அத்தியாயம் -21 
1. Young, P. T. Motivation of Behavious , New York : 

Wiley , 1936 . 


582 


உடற்கூற்று உளவியல் 


2. Tinbugen , N. , The Study of Instinct , Oxford : The 

Clarendon Press , 1951 . 
3. Cannon , W. B. The Wisdom of the body , New York 

W. W. Norton & Co. , 1963 . 
4. Fuller, J. L. Motivation : a biological perspective New 

York : Random House INC ., 1964 . 
5. Montgomery, M. F. The role of the salivary glands in 

the thirst mechanism . American Journal of Physiology , 

1931 , 96 , 221-227 . 
6. Adolph, E. F. Regulation of body water content through 

water ingestion . 
7. Epstein , A. N. & Teitelbaum , P. Regulation of good in 

take in the absence of taste , smell and other oropharyn 
geal sensation s . Journal of Comparative and Physio 

logical Psychology, 1962 , 55 , 753-759 . 
8. Stellar, E. The Physiology of motivation, Psychol, Rev. 

1954. 61 , 5-22 . 
9. Teevan , R. C. , and Smith , B , D. Motivation , New York : 

Mcgraw - Hill Book Coy , 1967 . 
10. Cannon , W. B. Bodily changes in pain , hunger, fear and 

rage , New York : Harper & Row , Publishers , 1963 . 
11. Candland, D. K. Editor : Emotion : bodily change , New 

York : D. Van Norstrand Co., INC . , 1962 . 
12 . Darwin , C. The expression of emotions in man and 

animal, Chicago ; the University of Chicago Press , 1965 . 


13. Schlosberg, H. Three dimensions of emotion , Psychol. 

Bull , 1964 , 62 , 89–109 . 
14. Wenger, M.A. Jones , F.N. and Jones , M.A. Psysiological 

Psychology , New York : Holt, Rinehart and Winston , 
1956 . 


15. Leukel , F. Introduction to Physiological Psychology , 

Saint Louis : The C. V. Mosby Company , 1968 . 
16. Grossman, S.P. A Text - Book of Physiological Psychology 

New York : John Wiley and Sons , INC . , 1967 . 


குறிப்பு நூல் தொகுப்பு 


583 


а 


17. James, W. The principles of psychology , Vol . II . New 

York : Henry Holt , 1890 . 
18. Cannon , W. B. The James - Lange theory of cmotious : 

critical examination and an alternation . Amer 
J. Psychol . , 1927 , 39 , 106 , 124 . 
19. Bard , P. on emotional expression after decorticcation 

with some remarks on certain theoratical views , Part 

I & II Psychol . Rev. 1934 b . 41 , 309-329 , 424-449. 
20. Watson , J. B. and Rayner , R. Conditioned emotional 

reactions, J. Exp . Psychol ., 1920 , 3 , 1-13 . 
21. Dunber , F. Emotions and bodily changes , ( 3rd ed . ) . New 

York : Columbia University , Press , 1946 . 


அத்தியாயம் - 22 


1. Selye , H. The Stress of life, New York : Mcgraw - Hill 

Book - coy, 1956 . 
2. Eiduson , S. Goller , E. Yuliviler, A and Eiduson, B. T. 

Biochemistry and behavious , Princeton : D , Van Nostrant 
Co., 1964 . 


3. Selye , H. The physiology and pathology of exposure to 

stress , Montreal : Acta , INC . , 1960 . 
4 . Callier , H. 0. Aspirin , Sci , Amer . , Nov. 1963 , 209 , 

96 , 108 . 


5. Hammond , E. C. the effects of smoking , Sci . Amer . , 

July , 1962 , 207 , 39 , 51 . 
6. Harlon , H. F. Harlon , M. K. Social deprivation in 

monkeys , Sci.Amer , 1962 , 207. 137-146 . 
7. Messerman , J. H. Experimental neurosis , Sci . Amer . , 

1950 , 182 , 38 , 43 . 


8. Weeks , J. R. Experimental narcotic addiction , Sci . 

Amer . 1964 , 210 , 46 , 52 . 
9. Alexander ,, F. Psychosemetic Medicine , New York , 

Norton , 1950 . 


584 


உடற்கூற்று உளவியல் 


10. Bartley, S. H. , and Chute , E. Fatigue and Impairment in 

man , New York : Magraw - Hill Book Coy, 1947 . 
11. Kleitman , N. Sleep and Wakefullness as alternating 

phases in the Cycle of existence , Chicago : University of 

Chicago Press , 1939 . 
12. Himwich, H. E. Brain Metabolison and Cerebral 

Disorders , Bcltimore : Williams and Wilkins , 1951 . 


13. Landies, C. , and Hunt, W. A. The Startle Patten , New 

York : Farrar and Rinehart, 1939 . 


14. Husband , R. W. Applied Psychology , Rey . Ed . New 

York : Harper and Brothers, 1949 . 
15. Wenger, M. A. Jones, F. W. and Jones, M. W. Physiolo 

gical Psychology, New York : Holt Rinehart and 
Winston , 1956 . 


16. Leukel, F. Introduction to Physiological Psychology . 

Saint Louis : The C. V. Mosley Company , 1968 . 
17 . Kisker , G , W. The Diorganized personality , ( 2nd Ed .) 

New York : Mcgraw - Hill Book Coy ., 1972 , 
18. Deenham , H. W. Current Status of ecological research 

in mental disorder, Soc . Forces, 1947, 25 , 32 !. 


கலைச் சொற்கள் 


A 


Abdominal 
Aberration 


-- 


அடி வயிற்றைச் சார்ந்த 
சமமில்லாத ஒளிக்கோட்டம் 
( ஒரு மூலத்தின் ஒளி தனி 
ஒளி முகப்படாமை ) 
இழை மூலத்தை அகற்றுதல் 

( திசுக்களை அகற்றுதல் ) 
முற்றிலும் துலங்காத காலக் 


Ablation 


Absolute refractory period 


- 


கூறு 


Absorb 
Abstinenec 
Accessary 
Acetate 
Acetylcholine 


Achromatic colour 


- 


-- 


Acid 
Acoustic 
Acromegaly 


ஏற்றுக்கொள்ளல் 
தவிர்ப்பு , விட்டொழித்தல் 
ணைக்கருவி , தூண்டுபவர் 
ஒலி சார்ந்த 
நரம்பு இழை மூலத்தின் 

இயைபுப் பொருள் 
நிறமற்ற நிறம் ( நிற நீங்கு 

நிறம் ) 
அமிலம் ( காடி ) 
ஒசைப் புலன் சார்ந்த 
பூப்பிற்குப் 

பின் 

ஏற்படும் 
பிறழ்வான வளர்ச்சி 
தசை நாரிலுள்ள சிக்கலான 

இயைபுப் பொருள் 
புலன் கூர்மை 
ஒத்தமைதல் 
ஒளிகளின் கூட்டல் கலவைகள் 
மூளையின் கீழுள்ள சிறு நாள 
மிலாச் சுரப்பியின் 
பகுதி 
மாய்காய் சுரப்பியின் வெளி 

அடை 
மாங்காய் சுரப்பி நீர் 


Actomyosin 


Acuity ( sensory ) 
Adaptation 
Additive Mixture of lights 
Adenohypophysis 


-- 


முன் 


Adrenal cortex 


Adrenalin 


586 


உடற்கூற்று உளவியல் 


Adrenal medulla 


Adrenergic 


Adrenocorticotrophin 


Affect 
Afferent 
After -discharge 
After - image 
After - sensation 
Ageusia 
Aggression 


- 


- 


- 


Agnosia 
Agonist muscles 


Alcohol 
Alcohol, ethyl 
Alertness 
Allergies 
Allocortex 


மாங்காய் சுரப்பியின் 

மையங்கள் 
மாங்காய் சுரப்பி நீருக்குத் 

துலங்கும் உறுப்புகள் 
( ACTH ) பின் பகுதி கோழைச் 

சுரப்பி நீர் 
எழுச்சி 
உள் நோக்கிச் செல்லுகின்ற 
பின் வெளியேற்றம் 
பின் பிம்பம் 
பின் புலனுணர்ச்சி 
சுவைக்குருடு 
தாக்கும் மனப்பாண்மை , 

ஆக்கிரமிப்பு உணர்ச்சி 
பார்த்தறியும் திறமின்மை 
கொடுக்கப்பட்ட ஓர் அசைவச் 
செயல்படுத்தும் தசை 
நார்கள் 
சாராயம் 
நீர்க்கரியகச் சாராயச் சத்து 
விழிப்பு 
மிக நுட்ப ஊறுணர்ச்சி 
பெருமூளைப் புறணியின் பழம் 

பகுதி , பழைய புறணி 
வெயக்கலப்பு மூலப்பொருள் 
வகை 
தூ ண் டலின் 

விளைவான 
தொடக்க சந்தம் மறைதல் 
தூண்டலின் 

தொடக்க 
சந்தம் 
நிலை மாறச்செய்தல் , திருத்தி 

யமைத்தல் 
பின் விழித்திரையின் 

உயிரணுக்கள் 
பழுதான பார்வைப் புலன் 
புரொட்டின் அமிலம் 
நவச்சார ஆவி , அமோனியா 
ஓரணு உயிரி , அமீபா 
அகலம் , வீச்சு 


Alkaloids 


Alpha blocking 


Alpha rhythms 


-- 


Alter 


Amacrine cells 


- 


-- 


-- 


Amblyopia 
Amino acid 
Ammonia 
Amoeba 
Amplitude 


- 


கலைச் சொற்கள் 


587 


Ampulla 


Anabolism 


Analgesia 
Analgesics 


- 


- 


- 


Anastomoses 
Anatomy 
Androgen 
Anemia 
Anemone 
Anesthesia 
Animal starch 
Angio - neurtic ehema 
Anion 
Annulo spiral ending 


Anode 
Anosmia 
Anoxia 


அரைவட்ட வாய்க்கால் 
விரிவடைதல் , 

குமிழ் 
போன்ற வீக்கம் 
உயிரணுவை உண்டாக்கும் 
உயிர்ப் பொருள் 

மாறு 
பாட்டின் முறை 
புலன் வலியின்மை 
வலியுணர்ச்சியைக் குறைக்கும் 

மருந்துகள் 
நரம்பிழைப் பின்னல் 
உடலமைப்பியல் , உடற்கூறு 
ஆண்பால் சுரப்பி நீர்கள் 
சிவப்பு குருதிக் கூறின்மை 
கடற்பஞ்சு 
மயக்க நிலை 
மிருக மாச்சத்து 
நரம்பழுத்த வீக்கம் 
எதிர்மறை வெளியணு 
தசை நார் கற்றையின் ஒரு 

புகுவாய் 
மின் நேர் முனை 
முகவுணர்வு இழப்பு 
உயிரகம் குறைந்த , உயிர் 

வாயு குறைந்த 
முன்கூடம் , முன்னுள்ள 
பின் பகுதி கோழைச் சுரப்பி 

நீர் 
ஆக்சன் செயல் 

முறையில் 
தோன்றும் நரம்புத் துடிப்பு 
எதிர் மைய ஈர்ப்பு 
காய்ச்சலைக் குறைக்கும் 

மருந்து 
பட்டைக்கல் , செவி எலும்பு 

களில் ஒன்று 
ஆதார நாடி , இருதயத்தின் 

ஏற்றறையிலிருந்து 
செல்லும் பெரிய குருதிக் 
குழாய் 
மொழி மறதி நோய் 
அணுகும் துலங்கல் 


- 


Anterior 
Antidieuratic hormone 


Antidromic 


Antigravity 
Antipyretic 


Anvil 


Aorta 


- 


- 


Aphasia 
Approach - response 


588 


உடற்கூற்று உளவியல் 


Aqua 
Aqueous humour 
Arachnoid 
Archicerebellum 
Arsenic 


Arteries 
Arteriosclerosis 
Asphyxiation 
Aspirin 
Assay 
Association cell 
Association function 
Astigmation 
Ataxia 
Atrophy 


--- 


- 


நீர் , கரைசல் 
கண்ணிலுள்ள நீர்க்கூறு 
மைய மூளைப் போர்வை 
மிகப் பழைய சிறு மூளை 
உள்ளியம் அல்லது அரிதார 

நஞ்சு 
குருதிக் குழாய்கள் 
நாடிகளின் இறுக்கம் 
மூச்சுத் திணரல் 
வலி நிவாரணி 
மாற்றுத் தெரிவி 
இயைபு உயிரணு 
தொடர்புச் செயல் முறை 
சமதளமில்லாத கண் நிலைமை 
இயக்கப் பொருத்தம் அழிவு 
உடல் மெலிவு , சத்தின்றித் 

தேய்ந்து போதல் 
கேள்விப் புலன் 
கேள்வி சிற்றெலும்புகள் 
கேள்விக் குறைபாடுகள் 
காதின் குழாய் 
கேள்விக்குரிய வாயில்கள் 
காக்கை வலிப்பின் முன் 

அறிகுறி 
செவிசார்ந்த ஒலிகள் 
தானியங்கு நரம்பு மண்டலம் 
வெறுப்பு மருத்துவம் 
தவிர்ப்புத் துலங்கல் 
அச்சு 
ஆக்சன் , நரம்பிழை 


- 


Audition 
Auditory ossicles 
Auditory defects 
Auditory meatus 
Auditory thresholds 
Aura 


- 


Aural hormonics 
Autonomic nervous system 
Aversion therapy 
Avoidence response 
Axis 
Axon 


- 


B 


Barbiturates 
Basal ganglia 
Basal metabolism test 


--- 


தூக்க மாத்திரைகள் 
ஆதார நரம்பு மையம் 
பாசல் 

உயிர்ப் பொருள் 
மாறுபாடு சோதனை 
அடிப்படை சவ்வு 
அடுக்கு 
துடிப்புகள் 


Basilar membrance 
Battery 
Beats 


கலைச் சொற்கன் 


589 


- 


Beer 
Bel 
Bends 


Benzedrine 


கோதுமைக் கள் , பீர் 
ஒலிச் செறிவு மூல அலகு 
சூழ்நிலையால் ஏற்படும் இழை 

மூலச் சிதைவு 
ஒத்துணர்வு நரம்பு மண்ட 

லத்தைத் தூண்டும் மருந்து 
பீட்டா லயம் 
நீரில் கலந்த குடி வகை 
இருதலைத் தசை நார் 
இரு குவி பரவல் பட்டி 


Beta rhythms 
Beverages 
Biceps muscle 
Bimodel distribution 
Binaural 
Bipolar cells 
Bizaard halluciation 


இரு செவி 


Blastula 


- 


Bladder 
Blind spot 
Blood brain barrier 
Bodily image 
Bolstering 


இரு முனை உயிரணுக்கள் 
ந ம்பத்தகாத 

பொய்த் . 
தோற்றம் 
கருவளர்ச்சியின் தொடக்கக் 

காலம் 
சிறு நீர்ப்பை 
குருட்டுப் புள்ளி 
குருதி மூளை எல்லைக்கோடு 
உடல் பிம்பம் 
முட்டுக் 

கொடுத்தல் , 
தாங்குதல் 
எலும்பு இசைப்பு , எலும்பு 
எடுத்துச்செல்லும் ஆற்றல் 


- 


Bone conduction 


சோர்வு 


Boredom 
Brain 
Brainstem 
Brightness 
Bromine 
Bronchia 
Bulbous 


மூளை 
முகுளம் , மூளைத்தண்டு 
ஒளிர்வு , வெளிச்சம் 
சோரியம் 
மூச்சுக் குழாய்கள் 
குமிழ் வடிவான 


C 


Caffeine 
Calcium 
Caloric 
Caloric intake 
Comphoraceous 
Cancell 


காபின் 
சுண்ணகம் , கால்சியம் 
வெப்பக்கூறு , வெப்ப ஆற்றல் 
வெப்ப ஆற்றலை உள் ஏற்றல் 
சூடம் 
தள்ளுபடி செய்தல் 


- 


590 


உடற்கூற்று உளவியல் 


Capillaries 


நுண் 


Carbohydrates 


Carbon dioxde 
Carcinogens 


Cardiac muscle 
Carotid arteries 
Carotid sinuses 


Catabolism 


பொரு 


மாறு 


Catalysts 
Cataracts 
Cathode ray oscilloscope 


- 


- 


Cathode 
Caudal 
Caudate 
Causalgia 
Cavity 
Cell 
Cell membrane 
Cell mitosis 
Cell receptor 


மயிரிழை போன்ற 

குழாய்கள் 
பழச் சர்க்கரை உற்பத்திப் 

பொருள் 
கரியமில வாயு 
புற்று நோய் உண்டாக்கும் 

பொருள் 
நெஞ்சுப்பையின் தசை நார் 
கழுத்துக் குருதிக் குழாய் 
கழுத்துக் குருதிக் குழாயின் 

விரிந்த பரப்பு 
உயிர்ப் 

ள் 
பாட்டின் பண்புக் கூறு 
இயைபியக்கம் ஊக்கிகள் 
கண் படலம் 
மின் 

எதிர்முனை கதிர் 
ஊசலாட்ட மானி 
மின் எதிர்முனை 
உயிரியின் வால் பகுதி 
வாலுள்ள 
மிகுந்த வெப்ப வலியுணர்ச்சி 
குழி, பள்ளம் , அறை 
உயிரணு 
உயிரணு சவ்வு 
உயிர்மப் பிணவியக்கம் 
புகுவாய் உயிரணு , உயிரணு 

வாங்கி 
உயிரணுக்களால் 

அமைப்பு 
மைய நரம்பு மண்டலம் 
சிறு மூளை 
மையப் பிளவு 
பெரு மூளைப் புறணி 
பெரு மூளையின் காம்பு 
மூளையையும் தண்டு 

வடத் 
தையும் சுற்றியுள்ள நீர்த் 
தன்மை திசுக்கள் 
பெரு மூளையின் 

அரை 
உருண்டைகள் 
பெரு மூளை 


Cellular structure 


+ 


ஆன 


Central nervous system 
Cerebellum 
Central sulcus 
Cerebral cortex 
Cerebral peduncles 
Cerebrospinal fluid 


- 


-- 


Cerebral hemispheres 


- 


Cerebrum 


கலைச் சொற்கள் 


591 


Cervix 
Cervical nerves 
Chartreuse 


- 


Characteristics 


ar 


Chemical integration 
Chlorine 
Cholinergic 


Cholinesterase 


Choreathetosis 


Chorionic hormone 
Choroid 
Choroid plaxus 


Chromatic 
Chromatin 
Chromosome 
Chronic illness 


மூளையின் கழுத்துப் பகுதி 
கழுத்து நரம்புகள் 
வெளுப்பான ஆப்பிள் பச்சை 

நிறம் 
சிறப்புக் கூறு , 

தனிப்பட்ட 
இயல்பு 
இயைபியல் ஒருமைப்பாடு 
பாசிகம் 
கூடல்வாய்களில் இரசாயனப் 
பொருள்களை ஊடனுப்பும் ,, 
நரம்பிழைகள் 
நரம்பிழை மூலத்தைச் 
சிதைக்கும் செரிமானப் 
பொருள் 
தன்னியல்பான சுழற்சியினா 

லான அசைவுச் சீர்கேடு 
கொப்பூழ் இழை மூலச் சுரப்பி 
விழியின் மையப் படலம் 
மூளையின் ஒரு பகுதியில் தனி 

வாங்குலர் அமைப்பு 
நிறத்திற்குரிய 
அணுவின் கரு உட் பகுதி 
உயிரணுக் கோல் 
முற்றிய நோய் , நாள் பட்ட 

நோய் 
சிலியரைத் தசை 
உயிரணுவின் மயிர் போன்ற 

பிதுக்கம் 
ஓட்ட மண்டலம் 
மடக்குக் கத்தி மறிவினை 
கரு உண்டாவதை நிறுத்தல் 

விரைந்த 
தன்னியல்பான சுருக்கமும் 
நெகிழ்ச்சியும் 
கும்பு , கொத்து 
திமிரம் அல்லது மயக்கும் 

மருந்து 
குத எலும்பு 
நத்தை எலும்பு ( உட் செவிச் 
சுருள் ) 


- 


Ciliary muscles 
Cilium 


- 


Circuit 
Clasp -knife reflex 
Climacteric 
Clonus 


தசை நாரின் 


Clump 
Cocajne 


Coccygeal 
Cochlea 


592 


உடற்கூற்று உளவியல் 


Coded 


Codeine 
Cochlean potentials 


கோவையான , 

குறியீடு 
செய்யப்பட்ட 
தூக்க மருந்து 
உட்செவிச் சுருளின் உள்ளாற் 
றல்கள் 
இடையுறவுகள் 


Collaterals 
Colliculi ( superior and 

inferior )) 


- 


Colon 
Collapse 


- 


Colour deficiency 
Colour filter 
Colour wheel 
Colour zone 
Coma 
Comatose 
Combination tones 
Common chemical sense 
Complement 
Complementary colours 
Components 
Concave lense 
Concentration 


- 


- 


மைய மூளையில் 

பார்வை 
கேள்வி மறிவினை மையங்கள் 
பெருங்குடல் 
தளர்ந்து வீழ்தல் , நொறுங் 

குதல் 
நிறப் பற்றாக்குறை 
நிற வடிகட்டி 
நிற உருளை 
நிற எல்லை , நிற வட்டாரம் 
மயக்கம் 
மயக்க நிலைமை 
சேர்க்கைத் தொனிகள் 
சாதாரண இரசாயனப் புலன் 
நிறை வுறுப்பு 
நிறைவுறு நிறங்கள் 
பகுதிப் பொருள்கள் 
உட்குழிவான கண்ணாடிவில்லை 
கருத்தூன்றல் , அடர்த்தி , 

திட்பம் 
ஆக்க நிலையிறுத்தத் துலங்கல் 
ஆக்க நிலையிறுத்தத் தூண்டல் 
இசைப்பு கொண்டு செல்லும் 

ஆற்றல் , செலுத்தல் 
நடத்திச்செல்லும் ஆற்றல் , 

எடுத்துச்செல்லும் ஆற்றல் 
செலுத்து வாயில்கள் 
கூம்பு அணுக்கள் 
கூம்பு அணுவின் பரப்பு 
( இடை ) இணைப்பு வாய் 
உணர்வு விழிப்பான நிலைகள் 
தெளி உணர் நிலை 
மாறா மதிப்பளவை 
சுருக்கம் , முடுக்கம் 


Conditioned response 
Conditioned stimulus 
Conduction 


Conductivity 


Conductors 
Cones 
Cone opsin 
Connectors 
Conscious states 
Consciousness 
Constancy 
Constriction 


- 


கலைச் சொற்கள் 


593 


- 


- 


Contractivity 

சுருக்கும் ஆற்றல் 
Contraction , isometric 

ஒரு தசைநாரின் குறையாத 

சுருக்கம் 
Contraction , isotonic 

தசைநாரின் குறையும் 

சுருக்கம் 
Contraction , phasic 

தசையின் தற்காலிக வலிப்பு 

நோய் சுருக்கம் 
Contraction , tetanic 

நிலைபெற்ற தசை நார் சுருக்கம் 
Contraction , tonic 

தசைநாரின் நிலையான வலிப்பு 

நோய் சுருக்கம் 
Contrast 

வேறுபாடு 
Converge 

குவிதல் , ஓரிடத்தில் கூடுதல் 
Convergence 

ஒருமுனை குவிதல் 
Convex lense 

குவிந்த கண்ணாடி வில்லை 
Conyulsive disorder 

வலிப்போடு கூடிய கோளாறு 
Cornea 

விழிவெண்படலம் , விழி முன் 

தோல் 
Corpus collosum 

கார்பஸ் கலோசம் , மூளையின் 
உருண்டைகளை இணைக்கும் 

தடித்த நரம்பு 
Corpus lucteum 

கருப்பை சுரப்பி நீரிலிருந்து 

உருவாகும் மஞ்சள் உடல் 
Corpus striatum 

செயல்முறையுள்ள 

பெரும் அணு மையங்கள் 
Corpusales 

குருதிக் கணம் 
Cortex 

புறணி 
Cortical staroids 

மாங்காய் புறணி சுரப்பி நீர் 
Cortical strip 

புறணித்துண்டு 
Cortical suppressor area புறணியின் அடக்கும் பரப்பு 
Corticobulber tract 

புறணியின் குமிழ் பரப்பு 
Corticoponto cerebellur tracts- புறணி சார் முகுளச் சிறு 

மூளைப் பரப்பு 
Cortin 

புறணிச் சுரப்பி நீர் 
Course 

செல்வழி , செல்திசை 
Counter part 

ஒத்த பகுதி , சரி நேர் பகுதி 
Cranial nerve 

மூளையிலிருந்து செல்லும் 

நரம்புகள் 
Cranio - sacral system 

முகுளம் - திரிகம் 

நரம்பு 

மண்டலம் 
Criteria 

அளவு கருவி 


இயக்கச் 


-- 


-- 


- 


- 


-- 


உடற் -38 


594 


உடற்கூற்று உளவியல் 


- 


Criss - cross 
Cretin 
Critinism 
Crista 
Critical flicker frequency 
Cuneatus nucleus 
Cue 
Cupula 
Curare 


குறுக்கும் நெடுக்குமாக 
கிரிடினிச நோயாளி 
கிரிடினிசம் 
புகுவாய் உயிரணுக்கள் 
சுடர் நடுக்க அலையதிர்வெண் 
வழிகாட்டும் குறிப்பு 
ஆப்பு வடிவ நரம்பு மையம் 
கப்புலா 
நீண்டப்பட்டைத் தசை நார்களை 
சக்தியறச் செய்யும் மருந்து 
தோல் சார்ந்த 
சுற்று 
உயிரணு பரவல் ஆராய்ச்சி 
உயிரணுக்களின் ஆய்வு 
( உயிரணுவின் ) உட்கரு சுற்றுப் 


- 


Cutaneous 
Cycle 
Cytoarchitectomics 
Cytology 
Cytoplasm 


- 


பசை 


D 


Deafness 
Debilitating 
Decorticate 
Decreabrate rigidity 


செவிடு 
நரம்புச் சோர்வடைதல் 
தோலுரிக்கப்பட்ட 
முகுளத்தின் கோடி நீட்டுத் 


தசை 


Decibal 


-- 


Degeneration 
Delta rhythms 
Delutions 
Deformation 
Dendrite 


Dentatourbrothalamic tract 


ஒளிச்செறிவு மூல 

அலகின் 
பத்தில் ஒன்று 
இனச் சிதைவு 
கீழாலன இலயம் 
திரிபுணர்வுகள் 
உருத்திரிபு , சீர் குழைவு 
நரம்புக் கருவறையிலிருந்து 

துடிக்கும் இழை 
கூர்பல் விளிம்பு சிவப்புப் பூத் 

தண்டுப் பரப்பு 
நீர்க்கூறு அகற்றல் 
கோடிமை முகப்பு மாற்று 
உளச் சோர்வு 
தோலைச் சார்ந்த 
தோலின் நரம்பு உயிரணு 
மூலத்திலிருந்து வரவழைக்கப் 
பட்டவைகள் 


- 


Dehydration 
Depolarization 
Depression 
Dermal 
Dermatome 
Derivatives 


கலைச் சொற்கள் 


595 


-- 


Desensitization 
Deterioration 
Deuteranopia 
Diabetes mellitus 


Diabetic coma 


--- 


Diagnostic 
Diaphragm 
Diathesis 


-- 


கூர்உணர்ச்சியைக் குறைத்தல் 
படிப்படியாக அழிந்து போதல் 
சிவப்பு - பச்சை நிறக்குருடு 
கணையச் சுரப்பி பற்றாக் குறை 

யினாலான உடல் கோளாறு 
கணையச் சுரப்பி பற்றாக்குறை 

யினாலான மயக்கம் 
நோய்க் குறியறிதல் 
உந்து சவ்வு 
உறுப்புக் கோளாறை வருவ 

துரைத்தல் 
அரை நிறக் குருடு 
முகுளத்தின் மேல்மட்டப்பகுதி 
ஒளி கோணுதல் 
பரவலான , செறிவற்ற 
விரல்கள் , விரல் அகலங்கள் 
புலனுணர்ச்சியின் பரும அளவு 
மங்கலான ஒளியமைப்பு 
இரு கேள்விப் புலனுணர்ச்சி 
தொடர்ச்சியற்ற , தனியான 


- 


Dichromatism 
Diencephalon 
Diffraction 
Diffuse 
Digits 
Dimension of Sensation 
Dim illumination 
Diplacusis 
Discrete 
Diseases with psychotic 

symtoms 


- 


Disk 
Distortion 
Diverge 


வேறு 


- 


Dorsal 
Dorsal root 


Dorsal root ganglion 


மனக்கோளாறு அறிகுறி 
களுள்ள நோய்கள் 
வட்டத்தகடு 
உருச்சிதைவு 
விரிந்து செல்லுதல் , 
பட்டுச் செல்லுதல் 
முதுகுப்புறமான 
முதுகுப் புறத்தில் உள்நோக் 

கிச் செல்லும் நரம்புநார்கள் 
உள்நோக்கிச் செல்லும் நரம் 

நார்கள் விரிவடைதல் 
உந்து சக்தி 
நரம்புத் துடிப்பு 
அரைத்தூக்க நிலை 
மருந்துகள் 
இரண்டகக் கொள்கை 
வெளிப்போர்வையின் கீழுள்ள 

தேக்கம் 
மூளையின் வெளிப்போர்வை 


Drive 
Dromic 
Drowsiness : 
Drugs 
Duplicity theory 
Dural sinuses 


-- 


--- 


Dura mater 


து 


உடற்கூற்று உளவியல் 


Duration 


நிகழ்ச்சிக்காலம், காலத் 

தொடர்ச்சி , நேரக்கூறு 
நொடி விசையழுத்தம் 


Dyne 


E 


- 


- 


Ear , inner 
Ear , middle 
Ear, outer 
Ectoderm 
Eddy current 
Efferent 
Effectors 
Efficiency 
Electrical field 
Electroencephalogram 
Electrolyte 


- 


அகச்செவி 
மையச்செவி 
புறச்செவி 
உள் தோல் அடுக்கு 
சுழன்று ஓடுதல் 
வெளிநோக்கிச் செல்லுகின்ற 
இயக்குவாய்கள் 
நற்றிறம் , செயல் திறமை 
மின் ஆற்றல் சூழ்நிலை களம் 
மின் மூளைமானி 
- . மின் வலியால் 

பிரிப்புற்ற 
பொருள் 
மின் காந்த ஒளிக் கதிர் , 
வ ண் ணப்பட்டடை, 
நிறமாலை 
தசை நாரின் 

செயலாற்றல் 
பதிவேடு 


- 


Electromagnetic spectrum 


Électromyogsam 


- 


Electrophysiological 

evidence 
Element 
Elimination 
Embryology 
Emotion 
Emotional behaviour 


- 


- 


Emotional expression 


மின் உடற் கூற்றுச் சான்று 
மூலக்கூறு 
அகற்றல் 
கரு வளர்ச்சியியல் 
மனவெழுச்சி , மெய்ப்பாடு 
மன வெழுச்சி நடத்தை 

மெய்ப்பாட்டு நடத்தை 
மனவெழுச்சி வெளிப்பாடு , 

மெய்ப்பாட்டு வெளிப்பாடு 
மனவெழுச்சி உணர்வு . மெய்ப் 
பாட்டு உணர்வு 
மனவெழுச்சி கருத்துருவம் , 

மெய்ப்பாட்டு கருத்துருவம் 
உறை பிடப்பட்ட 
தாழ்ந்த இயக்கத்தின் மீது 
நரம்பு மண்டலத்தின் 
ஆதிக்கம் , மூளை சுழற்சி 


Emotional feeling 


Emotional ideation 


Ecnapsulated 
Encephalization 


கலைச் சொற்கள் 


597 


Endocrine glands 
Endocrinology 


Endodern 
Endolymph 
Endomysium 
Enzyme 
Epilepsy 
Epinephrine 


நாளமிலாச் சுரப்பிகள் 
நாளமிலாச் சுரப்பி செயல் 

முறையியல் 
வெளித்தோல் அடுக்கு 
செவி நிண நீர் 
எண்டோமிசியம் 
செரிமானப் பொருள் வகை 
காக்கை வலிப்பு நோய் 
மாங் காய் சுரப்பி நீர் , 
இருதயத்தின் 

வேகத்தை 
அதிகரிக்கச் 

செய்யும் 
ஹார்மோன் 
தோலாக மாறும் இழை மூலம் 
சமமாக ஒலிக்கும் தன்மையின் 

எல்லைகள் 
உயிரியின் சமநிலையைப் பாது 

காக்கும் நடத்தை 
உடற்கூற்றுச் சமநிலை 
காமக் கிளர்ச்சிப் பரப்புகள் 
பெண்பால் உட்சுரப்பி நீர் 
பால் உணர்ச்சி 

தூண்டல் 


- 


Epithelium 
Equal loudness contours 


Equilibratory behaviour 


- 


- 


Equilibrium physiological 
Erogenous zones 
Estrogen 
Estrus 


காலம் 


Ether 


மயக்கம் தரும் சேர்ம நீர்ம 


வகை 


Ethereal 
Ethyl alcohol 
Euphoria 
Euotachian tube 
Excitability 
Excitation 
Extension 
Extensor 
Extensor stretch reflexes 


ஆவியான 
நீர்க்கரியக சாராயச் சத்து 
பிழையான நன்னிலை யுணர்வு 
இடைச் செவிக் குழல் 
கிளர்ச்சியுறுந்தன்மை 
கிளர்ச்சி 
நீட்சி , விரிவு 
நீட்டுத் தசை 
நீட்டுத்தசை நீட்டு 

மறிவினைகள் 
நீட்டுத்தசை தள்ளுதல் 
பரப்பு 
வெளிப்பகுதி கேள்வி உறுப்பு 

( சவ்வு ) 
புறப்பொறி 
மிகையான கோபுர மேடு 


- 


Extensor thrust 
Extent 
External auditory meatus 


Exteroceptor 
Extrapyramidal 


598 


உடற்கூற்று உளவியல் 


Extreme 
Extrinsic 


கோடி முனை , உச்சக்கட்டம் 
வெளிப்புறத்திற்குரிய 


F 


-- 


Fallopian tube 


- 


Fat globule 
Fatigue, physiological 
Fatigue, psychological 
Fatus 
* Feed -back system 


- 


. 


Fiber 
Fibrils 


ரணுவின் 


Filament 
Final common path 
Fissure 
Fixation 
Flaccid paralysis 
Flagellum 


முட்டைக் காம்பு கருப்பையி 
லிருந்து கரு வெளியேற்றும் 
குழாய் 
கொழுப்புத்துளி 
உடற்களைப்பு 
மனக்களைப்பு 
முதிர்ந்த கரு 
பின்னோக்கி ஊட்டமளிக்கும் 

வழிமுறையமைப்பு 
நரம்பு நார்ப்பொருள் 
தசைநாரிலுள்ள நூலிழை 
போன்ற அமைப்பு , 

உயி 

சுருங்கக்கூடிய 
( செயல் முறை ) 
நூல் போன்ற உறுப்பு , இழை 
இறுதிப் பொது வழி 
பிளவு 
அறுதிப்பாடு 
தொங்கு பக்க வாதம் 
உயிரணுவின் மலர் போன்ற 

வெளிப்பாடு 
வளையத்தக்க மறிவினை 
உறையிட்ட 
எளிதில் வளையத்தக்க தசை 

நார் 
சுடர் நடுக்கம் 
நிற மாற்றம் 
தூக்கி எரியும் அசைவு 
குடுமி போன்ற சிறு மூளைப் 

பகுதி 
தசைநாரின் கதிர் புகுவாய் 
இளம் பச்சை மஞ்சள் நிற 

மான கனிப்பொருள் 
சுழற்சி புடை பெயர்ச்சி 
குவியமைப்பு 


Flexion reflex 
Flexor 
Flexor muscles 


Flicker 
Flight of colour 
Flinging motion 
Flocclus 


Flower - spray ending 
Fluorine 


- 


Flux 
Focus 


- 


கலைச் சொற்கள் 


599 


Follicle, ovarian 


கருப்பையினுள் இழை 
வளர்ச்சி 


மூல 


Follicle - stimulating 

hormone 


Formula 
Formic 
Fovea 
Frequency 
Fundamental 


- 


முன் பகுதி அறை கோழைச் 

சுரப்பி நீர் 
சூத்திரம் , சமன்பாடு 
கரிசக்காடி 
விழித்திரையின் மையப்பரப்பு 
அலையதிர்வெண் 
ஒத்தியைவு இசையின் மூலச் 
சூத்திரம் 
செயல் முறை சார்ந்த 

ஒருமைப்பாடு 
செயல் முறை சார்ந்த உளப் 

பிணி 
பெரிய உள் அறை 
ஒன்றாதல் 


Functional integrity 


Functional psychosis 


Fundus 
Fusion 


- 


- 


Galvanic skin response 

மின்னோட்ட தோல் துலங்கல் 
Galvanometer 

மின்னோட்ட மானி 
Gamma efferents 

தசை நார் கதிர் 

இயக்க 

நரம்பிழைகள் 
Ganglia 

நரம்பணுக்கள் 
Ganglion 

உயிரணுக்களின் குழு 
Ganglion cell ( retina ) 

விழித்திரையின் உயிரணுக் 

குழு 
Gas 

நச்சுப்புகை ( வளி ) 
Gaseous 

ஆவியுருவான 
Gastri distention 

இரைப்பை விரிதல் 
Gastro - intestinal tract 

செறிமானப் பரப்பு 
Gastrula 

ஈரடுக்குக் கரு 
Gelatinous mass 

பசை போன்ற பிண்டம் 
Gene 

ஜீன் , மரபு நுட்பணு 
General adaptation syndrome- பொதுவான தழுவல் நோய் 

அறிகுறி 
General parasis 

பெராசிஸ் , 

வான வாதநிலை 
Generator potential 

மின் பிறப்புக் கருவியாற்றல் 


- 


- 


பொது 


பொது 


-- 


- 


600 


உடற்கூற்று உளவியல் 


Genetic factors 
Genitals 
Genus 
Geraniam 
Germ cell 
Germiani 
Gestation 
Gland 
Glial cell 
Globus 
Glomeruli 
Glossopharyngeal nerve 


Glucose 
Glutamic acid 
Glycogen 
Goal 
Golgi tendon organ 


பிறப்பு மரபியல் கூறுகள் 
பிறப்புக்குறி 
இனம் 
நல்ல சிவப்பு மலர் வண்ணம் 
கருவின் உயிரணுக் கூறு 
கருச்சார்ந்த 
கருவிலிருக்கும் நிலை 
சுரப்பி 
நரம்பைச் சாராத உயிரணு 
மூச்சுத் திணறும் உணர்ச்சி 
நாடி நரம்புகளின் திரள்முடி 
தொண்டையின் சுவைசார்ந்த 

நரம்பு 
பழச்சர்க்கரை 
குளுடாமிக் அமிலம் 
குருதிச் சர்க்கரைச் சத்து 
இலக்கு 
உயர்ந்த வாயில் புகு 

வாயில்கள் 
பால் சுரப்பி 
முன் கோழைச் சுரப்பி நீர்கள் 
தர வரிசையாக்கப்பட்ட உள் 

ளாற்றல் 
கூடல்வாய்களைக் கொண்டுள்ள 

அணு மையம் 
நடுக்கம் தரும் கொடிய வலிப்பு 

நோய் 
நில மைய ஈர்ப்பாற்றல் 
நரம்பின் பழுப்பு 

பழுப்பு நிறத் 
தோற்றம் 
பள்ளம் , வரிப்பள்ளம் 
இடுப்பு , வயிறு , தொடை 

சேருமிடம் 
சுவைத்தல் 
புறணியின் முகடு 


Gonad 
Gonadotrophic hormones 
Graded potential 


Gracil nucleus 


Grand mal epilepsy 


Gravity 
Gray matter 


-- 


Groove 
Groin 


- 


Gustation 
Gyrus 


H 


Habit 
Hallucination 


பழக்கம் 
பொய்த் தோற்றம் 


கலைச் சொற்கள் 


601 


Harmonics 


- 


பிற 


Hemorrhage 


Heart 
Hemisphere 
Homeostasis 
Heroin 


அடிப்படையில்லாத 

தொனிகள் 
குருதிக் குழாய்களின் இரத்த 

ஓட்டப் போக்கு 
இருதயம் 
பாதி உருண்டை 
உடல் சமநிலையைப் பேணுதல் 
மயக்க மருந்திலிருந்து செய்யப் 

படும் ஒருவகை நன்மருந்து 
இரசாயனப் பொருள்களின் 

தொடர் 
கால் மாற்றிக் குதிக்கும் 

துலங்கல் 
பார்வைப் புகுவாய்களின் 
இடை இணைப்பு உயிர 


Homotogous series 


Hopping response 


Horizontal cells 


ணுக்கள் 


Hormone 
Hue 


- 


Hydrocephaly 


Hydrochloric acid 


Hydrochloride 


Hydrogen 
Hydrogen ion 
Hyperalgesia 
Hyperhydrosis 


நாளமிலாச் சுரப்பி நீர் 
நிறத்தின் ஒரு தோற்றம் , 

சாயல் 
தண்டுவடச் சுரப்பி நீரினால் 

மூளையில் ஏற்படும் விளைவு 
நீரகப் பாசிச உப்பு வகை 

அமிலம் 
நீரகமும் பாசிகமும் உள்ள 

டங்கிய பொருள் 
நீரகம் 
நீரக வெளியணு 
அதிகப்படியான வலியுணர்ச்சி 

பாதம் , அக்குள்களில் 
அதிகமாக வியர்த்தல் 
தூரப்பார்வையினர் 
புரிசைச் சுரப்பிகளின் மீச் 

செயல் 
அறிதுயில் 
நாவின் அடிக்குரிய நரம்பு 
இயல்பு நிலைக்குக் கீழான 

குருதிச் சர்க்கரை மட்டம் 
இயல்பு கடந்த பால் கிளர்ச்சி 

நிலை 
முன் பின் பகுதி கோழைச் 
சுரப்பிகள் 


கை , 


Hyperopic 
Hyperthyroidism 


Hypnosis 
Hypoglossal 
Hypoglycemia 


Hypomania 


--- 


- 


Hypophysis 


602 


உடற்கூற்று உளவியல் 


Hypothalamus 
Hypothyroidism 


Hysteria 


ஹைப்போதாலமஸ் 
புரிசைச் சுரப்பியின் குறை 

செயல் 
மன அதிர்ச்சி நோய் , ஹிஸ் 

டீரியா 
மன அதிர்ச்சி சார்ந்த , ஹிஸ் 
டீரியா சார்ந்த 


Hysterical 


I 


Illuminance 
Impairment 


Incentive 
Incompatable 
Inhibition 
Infra human 
Ingestion 


உணவை 


Ingredient 
Innervated 
Innervation ratio 
Inorganic compounds 


Insomania 
Instinctive behaviour 
Insulin 
Insulin shock 


ஒளி விளக்கம் 
பழுதுபடுதல் , குறைந்த செயல் 

முறை 
தூண்டு பொருள் 
தடைக்கட்டு 
இணையற்ற , ஒப்பற்ற , 
மனிதருக்குக் கீழான மிருகம் 

வயிற்றுக்குள் 
கொண்டு செல்லல் 
கலவையின் கூறு 
நரம்புகள் தூண்டப்பட்ட 
நரம்புகளைத் தூண்டும் விகிதம் 
கரியில்லாத இரசாயனப் 

பொருள் 
உறக்கமின்மை நோய் 
இயல்பூக்க நடத்தை 
கணையச் சுரப்பி நீர் 
அளவுக்கு மிஞ்சிய கணையச் 
சுரப்பி நீரின்விளைவு ; கணையச் 
சுரப்பி நீரின் அதிர்ச்சி 
அசைவு விருப்ப நடுக்கம் 
இடைத்தாள் 
உள் உறுப்புகளிலுள்ள புகு 

வாய் உயிரணுக்கள் 
குறுக்கீடு 
உள்ளுறுப்பான , தன்னியல் 

பான 
தன் விருப்பமற்ற , அனிச்சை 

யான 
கறையம் 


Intention tremour 
Interleaf 
Interoceptor cell 


Interposition 
Intrinsic 


Involuntary 


Todine 


கலைச் சொற்கள் 


603 


Iodopsin 


- 


Ion 
Iris 
Irritable 
Ischemia 


Islet cells 


- 


கூம்பு அணுக்களின் விசித்திர 

நிறம் 
வெளியணு 
கருவிழிப் படலம் 
எரிவு தருகின்ற 
குருதியோட்டம் குறைவதினால் 

ஏற்படும் வலி 
கணையச் சுரப்பிகளின் உள் 

உயிரணுக்கள் 
நீட்டம்குறையாமல் தசைநார் 

சுருங்குதல் 
ஒரே மாதிரியான இரு பரப்பு 

களின் தொடர்பு 
சுருங்கும்போது விறைப்புக் 
குறையாத தசைநார் 


Isometric contraction 


- 


Isomorphism 


Isotonic muscle 


J 


- 


Jelly fish 
Jerky 
Joint 
Jugular vein 


இழுது மீன் 
குலுக்கல் , திடீர் சுருக்கதிர்ச்சி 
மூட்டு 
கழுத்துசார்ந்த குருதிக்குழாய் 


K 


Kappa rhythms 
Kidney 
Kinesiology 
Kinesthesis 
Knee jerk 


- 


கப்பா இலயங்கள் 
சிறுநீரகம் 
அசைவு அறிவியல் 
தசையியக்கப் புலன் 
முழங்கால் குலுக்கல் 
முழங்கால் சில்லு 
தோலின் குளிர்ச்சிப் பரப்பில் 
உள்நோக்கிச் செல்லும் 
நரம்பு முனைகள் 


Knee cap 


- 


Krause and bulbs 


L 


- 


Labyrinth 


உட்காதின் திருக்குமறுக்கான 

துளை 
பால் சுரத்தல் 


Lactation 


604 


உடற்கூற்று உளவியல் 


Lactogenic hormone 


- 


Larynx 
Lassitude 
Latency 
Lateral 
Lateral geniculate 


முன் பகுதி கோழைச் சுரப்பி 
நீர் 
குரல்வளை 
தளர்ச்சி 
உள்ளடங்கிய தன்மை 
பக்கத்திலுள்ள 
கண்ணிலிருந்து செல்லும் 
உயிரணுக்களின் ஆக்சன் 
முடிகின்ற இடம் 
அடை 
கண்ணாடி வில்லை 
நைவுப் புண் , அழிந்த பகுதி 
கொப்பளம் உண்டாக்கும் 

நச்சு வளி 
எலும்பையும் தசையையும் 

பிணைக்கும் தசை நார் 
இணைக்கும் வளையம் 


Layer 
Lens 
Lesion 
Lewisite 


- 


Ligament 


தூண்டல் 


Limbic system 
Limen 
Linear 
Lingual nerve 
Lining 
Living 
Lobe 


- 


- 


Lobe, frontal 


புறணிப் 


Lobe , occipidal 


நேர்க்கோடு போன்ற 
நாவினைச் சார்ந்த நரம்பு 
அகத்திரை , உட்புற உளவு 
உயிரியக்கமுடைய 
புறணிப் பரப்பு , புறணியின் 

தொங்கும் பரப்பு 
இயக்கத்திற்குரிய 

பரப்பு 
ஒளிப்புலனுக்குரிய 

பரப்பு 
தோல் தசைப் புலனுக்குரிய 
புறணிப் பரப்பு 
ஒலிப்புலனுக்குரிய 
பரப்பு 
மூளையின் முன் பிளவின் மீது 
தாலமசின் செல்வாக்கைத் 
துண்டிக்கும் ( அறுவைச் 


புறணிப் 


Lobe , parietal 


Lobe , temporal 


புறணிப் 


Lobotomy prefrontal 


சிகிச்சை ) 


Local excitatory process 
Localization of sound 
Locus 
Logarithem 


கிளர்ச்சியூட்டும் செயல்முறை 
ஒலியின் இடங்காணல் 
நிலையிடம் 
பெருக்க மூல அடுக்கு 


கலைச் சொற்கள் 


605 ) 


Longitudinal fissure 
Loop circuit 
Loudness 
Lumen 
Lung 
Lumber nerves 
Luteal body 


நிறை கோட்டுப் பிளவு 
வளைவு ஓட்டம் 
மிகை ஒலி 
ஒளியலகு 
நுரையீரல் 
இடுப்பு நரம்பு 
கருப்பை சுரப்பி நீரிலிருந்து 
உண்டாகும் மஞ்சள்பொருள் 
கருப்பை உறுப்புகளைத் 
தூ ண்டும் 

முன்பகுதி 
கோழைச் சுரப்பி நீர் 


- 


Luteinizing hormone 


M 


Maculae 
Maladaptive 
Mallaces 
Mammalian 
Manic - depressive pyschosis 


- 


Manner of inition 
Manner of termination 
Masking ( auditory ) 
Mastoid bone 


- 


கூம்பு 


- 


Mediate 


புகுவாய் பகுதிகள் 
ஒத்தமையாமை 
சுத்தி 
கருப்பை உயிர்கள் 
கிளர்ச்சியும் சோர்வும் மாறி 
வரும் உளப்பிணி 
தொடங்கும் தோரணை 
முடிக்கும் தோரணை 
ஒலி மறைத்தல் 
பொட்டெலும்பின் 
முனைப்பு 
இடையீடான , தொடர்பு 

படுத்து 
நரம்புத் தண்டின் மேல் முனை 
மைஸ்னர் குருதிக் கூறு 
அழுங்கு நோய் 
சிக்கலான அழுங்கு நோய் 
அடிப்படைச் சவ்வு 
நத்தை எலும்பினுள் உள்ள 

மெல்லிய சவ்வு 
நத்தை எலும்பிலுள்ள சிறிய 
சவ்வு 
மெல்லிய சவ்வின் அக உறை 
மைய நரம்பு மண்டலத்தைச் 
சுற்றியுள்ள மூன்று சவ்வு 
களின் ஒன்று ( மின்னின்ஸ் ) 


Medulla ( oblongata ) 
Meissner s corpasala 
Melancholia , 
Melancholia , involutional 
Membrane , basilar 
Membrane , reissner s 


Membrane, lectorial 


Membraneous linings 
Meninx 


606 


உடற்கூற்று உளவியல் 


Mental deficiency 
Metabolism 
Metaboilc disorders 


- 


Metazoa 
Metazol 
Microcephaly 


- 


குறை மனம் 
உயிர்ப்பொருள் மாறுபாடு 
உயிர்ப்பொருள் மாறுபாட்டுக் 

கோளாறுகள் 
பல உயிரணு உயிரிகள் 
மெட்ரிசால் 
இயல் மீறிய மிகச் சிறிய 

தலையினர் 
நுண் மின் வலி வட்டு பதி 

விடுதல் 
நத்தை எலும்புறுப்பில் மின் 

வலித்துலங்கல் உண்டாதல் 
மைய மூளை 
ஒரு மெழுகுவர்த்தி வெளிச் 
சத்தின் ஆயிரத்தில் 


Microelctrode - recording 


Microphonics , cochlean 


- 


Midbrain 
Millilambert 


ஒரு 


Millimieron 


Minerals 
Mimic 
Mitosis 
Modalities 
Molar concentration 
Molasses 
Molecules 
Monaural 
Mongolism 


ஒரு மில்லி மீட்டரின் பத்து 

லட்சத்தில் ஒன்று 
கனிச் சத்துப் பொருள்கள் 
போலியான 
உயிர்மப்பிணவியக்கம் 
புலனனுபவப் பண்புகள் 
அணுத் திரள்களின் திட்பம் 
கருப்பஞ்சாறு 
அணுத்திரள்கள் 

செவியைக் குறிப்பிடுதல் 
மரபுரிமையாக வரும் குறை 

மனம் , மங்கோலிசம் 
முழு நிறக் குருடு 
மன நிலை 
ஓரடைக் கூடல்வாய் மறிவினை 
அபினிச் சத்து மருந்து 
அசையும் தன்மை 
இயக்க நோய் ,, இடமாற்ற 

நோய் 
ஊக்க மூட்டி 


Monochromatism 
Mood 
Monosynaptic reflex 
Morphine 
Motility 
Motion sickness 


ஊக்கி 


Motivation 
Motive 
Motor -end - plate 
Motor function 
Motor projection area 


இயக்கத் தசை முனை 
இயக்கச் செயல் முறை 
இயக்க விரிவுப் பரப்பு 


கலைச் சொற்கள் 


60 


Motor nuclei 
Motor unit 
Mountain sickness 
Movement , ballistic 


- 


Movement, Controlled 
Movement, fixed 
Multipolar cell 


- 


Mucous membrane 
Muscle 
Musclc bundle 
Muscle cell 
Muscle spindle 


- 


இயக்க அணு மையம் 
இயக்க அலகு 
மலை நோய் 
தசை நார் சுருக்கத்தினாலான 

அசைவு 
கட்டுப்படுத்திய அசைவு 
நிலையான அசைவு 
பல இறுதி முனை 

நரம்பு 
உயிரணு 
சளி சவ்வு 
தசை நார் 
தசை நார்க் கற்றை 
தசை நார் உயிரணு 
தசை நாரின் 

அமைப்பு , தசை நார் கதிர் 
தசை நார் விறைப்பு 
தசை நார்ச் சுருக்கம் 
தசை மண்டலம் 
இசையின் சுர வரிசை 
கத்தூரி 
மைலின் உறை 
அண்மை நோக்கு நோய் 
ஒரு தசை உயிரணுவில் சுருங் 
கக்கூடிய நூலிழை போன்ற 


புகுவாய் 


- 


Musclc tension 
Muscular contaction 
Musculature 
Musical scale 
Musky 
Myelin sheath 
Myopia 
Myofibril 


- 


- 


Myosis 
Myotube 
Myxedma 


அண்மை நோக்கு 
அண்மைக் குழாய் 
மிக்சோடிமா 


N 


Narcosis 
Narcotie 
Nasal cavity 
Nasal narcosa 


- 


மயக்க மருந்தின் செயல் 
மயக்கம் தருகின்ற 
மூக்கின் உட்குழிவு 
மூக்கின் உட்புற 

மோப்பச் 
சவ்வு 
மூக்கின் 

துளைகளின் 
இடைப் பகுதி 
வாய் , தொண்டை , மூக்கு வழி 
உணவு வெறுப்பு 


Nasal septum 


Nasopharyex 
Nauseated 


- 


608 


உடற்கூற்று உளவியல் 


Neocerebellum 
Neocortex 
Nerye 
Nerve cell 
Nerve fibre 
Nerve impulse 
Nerye net 
Nerve trunk 
Nervousness 


புதிய சிறு மூளை 
புதிய புறணி 
நரம்பு 
நரம்பு உயிரணு 
நரம்பு நார் , நரம்பு நாரிழை 
நரம்பு உள் துடிப்பு 
நரம்பு வலை 
நரம்புக் கற்றை 
மனவுரமின்மை , 

தன்மை 
நரம்பு மடிப்பு 
நரம்புக் குழாய் 
நரம்பு உயிரணுக்களின் மெல் 


- 


- 


Neural fold 
Neural tube 
Neurilemma 


... 


" 


லிய உறை 


Neuroblast 
Neuroglia 


Neurohypophysis 


பின் பகு 


Neuromuscular junction 


கருத்தறிக்கும் நரம்பணுக்கள் 
மைய நரம்பு மண்டலத்தின் 
நரம்பு சாராத உயிரணுக் 
களைப் பாதுகாத்தல் 
நரம்பணுக்களால் ஊக்கமளிக் 
கப்பட்ட 
கோழைச் சுரப்பி 
நரம்புத் தசைச் செயல் சந்திப் 

புப்புள்ளி 
இயக்க நரம்புகளின் முடிவு 

களிலுள்ள சந்திப்புப் புள்ளி 
நரம்பணு 
நரம்பிழைகளில் 

மூடப்பட்ட 
பகுதி 
நரம்புப் பிணி 

நிலையான , நடுநிலை 


Neuromyal Junction 


6 


Neuron 
Neuropil 


- 


Neurosis 
Neutral 


பொது 


யான 


--- 


Nicotine 
Nitrogen 
Nociceptors 
Nodes 
Nodule 
Norepinephrine 


புகையிலை நஞ்சு 
உப்பு வளி 
வலிப் புகுவாய்கள் 
தலையசைப்பு 
சிறுமுடிப்பு 
ஒத்துணர்வு நரம்பு மண்டலத் 
தின் வலை போன்ற குருதிக் 
குழாய்களைச் சுருங்கச் செய் 
யும் பரப்பு 


கலைச்சொற்கள் 


609 


Noxious 
Nuclear delay 
Nucleus 
Nucleus, cochlean 
Nucleus, vestibular 
Nutrients 
Nystagmus , physiological 


தவிர்ப்புத் துலங்கல் 
உட்கருச் சுணக்கம் 
அணு மையம் 
கேள்வி மையம் ( மூளையின் ) 
முன்கூடப் புலன் மையம் 
ஊட்டமுள்ள 
கண்களின் நுட்பமான அனிச் 

சைச் செயல் 
O 


- 


Occlusion 


Octave 
Oculomotor 


- 


Oesophagus 
Olfaction 
Olfactory epithelium 


- 


லுள்ள 


Olive 


Ontogenetic 


மறுவினை நடவடிக்கையின் ஒரு 
நிகழ்ச்சி 
இசைச் சுரத்தின் மேற்பாலை 
கண் 

தசைநார்களில் உள் 
நோக்கியும் வெளிநோக்கி 
யும் செல்லுகின்ற நரம்பு 
உணவுக்குழாய் 
மோப்பப்புலன் 
மோப்பக் குழாயின் உச்சியி 
மோப்பப் 

புல 
னுணர்ச்சிப் பரப்பு 
ஆலிவ் நரம்புத்தண்டின் மேல் 

முனையிலுள்ள அணுமையம் , 
உயிரின் தோற்ற வளர்ச்சி 

சார்ந்த 
அபின் 
கசகசாச் செடிவகை 
ஒளிக் கூருணர்ச்சி நிறப் 
பொருள் 

ஒளியினால் உடைக் 
கப்பட்ட நிறமற்ற பகுதி 
பார்வை நரம்பு நார்கள் 

கடந்துசெல்லும் புள்ளி 
குருட்டுப் புள்ளி 
பார்வை நரம்பு 
உயிர் வாழ்க்கைக்குகந்த 
கண் 

அசைவுகளை ஒழுங்கு 
படுத்தும் மூளையின் 3 , 4 , 
6 ஆவது இணை நரம்புகளின் 


Opium 
Opium poppy 
Opsin 


Optic chiasm 


- 


Optic disc 
Optic nerve 
Optimal 
Optomotor neuclei 


-- 


மையம் 


- 


Oral factor 
Orange 
Organ of corti 

உடற் -39 


வாய் சார்ந்த கூறு 
சிவந்த மஞ்சள் நிறம் 
நத்தை எலும்பு உறுப்பு 


-- 


6id 


உடற்கூற்று உளவியல் 


கரியகச் சேர்க்கைப் பொருள் 


Organic compound 
Organism 
Origin 
Osmotic pressure 
Ossiales 
Ova 


Oval window 
Ovary 
Overlapping 
Overt 
Overtones 


துவக்கம் , மூலம் , பிறப்பிடம் 
ஊடு கலப்பு அழுத்தம் 
காதின் சிற்றெலும்புகள் 
பெண்ணின் இன உற்பத்திக் 

கரு 
உட்செவி நீள்வட்டச் சன்னல் 
கருப்பை 
ஒன்றின்மீதொன்று படிதல் 
வெளிப்படையான 
கம்மிய தொனியில் கேட்கப் 

பெறும் மேற்சுரங்கள் 
முட்டைத் தாம்புகள் 
கருப்பையிலிருந்து முட்டைக் 

கரு வெளியாதல் 
முட்டையணு 
உயிரகம் , உயிர்வாயு 
உயிரகக் கடன் , உயிரகக் 

குறைவு 
பின்பகுதி கோழைச் சுரப்பி நீர் 


Oviducts 
Ovulation 


Ovum 
Oxygen 
Oxygen debt 


Oxytocin 


P 


Pacinin corpuscles 
Pain 
Paint pigment 
Paleocerebellum 
Pancreas 
Papillae 
Paradoxical cold 


- 


பாசினின் புகுவாய்கள் 
வலிப்புலனுணர்ச்சி 
வண்ண நிறப்பொருள் 
சற்றுப் பழைய சிறுமூளை 
கணையச் சுரப்பி 
சுவை மொட்டுகளின் அமைப்பு 
முரண்படுவதுபோலத் தோன் 

றும் குளிர் 
அதிர்ச்சிதரும் பக்கவாதம் 
தசை நார் தொய்கின்ற பக்க 

வாதம் 
மிகத் துடிப்பான பக்கவாதம் 
பெரமெசியம் 
உடலின்கீழ்ப் பகுதியைச் 

சார்ந்த பக்கவாதம் 
ஒத்துணரா நரம்பு மண்டலம் 


Paralysis, ogitans 

flaccid 


9 


, spastic 


- 


Paramecium 
Paraplegic 


Parasympathetic nervous 

system 


கலைச்சொற்கள் 


611 


Parasympathetic over 

compensation 
Parathormone 
Parathyroid glands 
Patellar tendon 
Patch 
Paucity 
Pectoralis 
Peduncles 
Pepperminty 
Perception 
Perilymph 


ஒத்துணரா நரம்பு மண்டலத் 

தின்மீது ஈடு செயல்முறை 
கேடயத்துணைச்சுரப்பிகளின் நீர் 
கேடயத் துணைச் சுரப்பிகள் 
கால் மூட்டுச் சில்லுக்குரிய 
ஒட்டுத்துண்டு 
சின்னம் 
மார்புக்குரிய 
காம்பு 
மணப்பூண்டு 
புலன் காட்சி 
அகச்செவியின் திருக்குமறுக் 
கான துளையைச் சூழ்ந்துள்ள 
திரவப் பொருள் 
நிறப்பார்வைப் பரப் 

பெல்லையை அளவிடுதல் 
இடையிடை நிகழ்கின்ற 
விளிம்பு , எல்லைக்கோடு 
மேற்பரப்பு நரம்புகள் 
குடல் தசையின் இயக்கம் 
சற்றுக் கடுமையான காக்கை 


Perimetry 


Periodic 
Periphary 
Peripheral nerves 
Peristalsis 
Petit mal epilepsy 


வலிப்பு . 


Phase 
Phobia 


Phosphates 
Phosphorus 
Photopic vision 


- 


Phrenology 
Phylogenetic scale 


நிலை , கட்டம் 
கிலி , பீதி , காரணமில்லாத 

அச்சம் 
எரியகக்காடி உப்புகள் 
எரியகம் 
கூம்பு அணுக்களின் காணுந் 

திறம் 
மண்டையின் அமைப்பியல் 
பரிணாம முறைப்படி மிருகங் 

களை வரிசைப்படுத்தல் 
உடல் சார்ந்த இணைப்புத் 

தொடர்பாடு 
இயற்பியல் வல்லுநர் 
இயற்பியல் 
முகக்குறியியல் 
உடற்கூற்று 

இணைப்புத் : 
தொடர்பாடு 
கண்களின் அனிச்சையான 

நுட்பத் துடிப்பதிர்வு 
உடற்கூற்று உளவியல் 


Physical correlation 


Physicist 
Physics 
Physiognomy 
Physiological correlation 


Physiological mystagmus 


Physiological psychology 


கம் 


உடற்கூற்று உளவியல் 


- 


Physiological zero point 
Physiology 
Pigment 
Piloeractor muscles 


- 


Piomater 


தண்டு 


Pilomotor response 
Pineal gland 
Pinna 
Pitch 
Pituitary, anterior 

posterior 
Placebo 


. 


Placenta 
Placing response 


--- 


Polarity 
Poliomyelitis 


உடற்கூற்றுப் பூஜ்ஜியப் புள்ளி 
உடற்கூற்றியல் 
வண்ணம் , நிறப்பொருள் 
உடல் 

மயிரை நிமிர்த்தும் 
தசைநார்கள் 
மூளையையும் 

வடத் 
தையும் சூழ்ந்துள்ள 
மெல்லிய போர்வை 
மயிர் சிலிர்த்தல் 
பைனியல் சுரப்பி 
புறச்செவி 
குரல் எடுப்பு 
முன்கூடக் கோழைச் சுரப்பி 
பின்கூடக் கோழைச் சுரப்பி 
பொய் மருந்து , விளைவில்லாத 

இரசாயனம் 
கொப்பூழ்க் கொடி 
முன் கையை வைத்தல் 

துலங்கல் 
முனைக் கோடிகளையுடைய நிலை 
முதுகுத்தண்டின் சாம்பல் நிற 

உட்பகுதியின் அழற்சி 
முகுளம் , 

மூளைக்கும் 
நரம்புத் தண்டின் மேல் 
முனைக்குமிடையிலிருப்பது 
கசகசா செடி , மயக்கமூட்டும் 

பாலையுடையது 
இருக்கை 
உடன்பாடான மின் ஆற்றல் 
புறணி முகட்டின் பின் மையப் 
பகுதி 
பின்பகுதி 
உயிரணுக் 

குழுக்களில் 
தோன்றும் தானியங்கு 
நரம்பு நார்கள் 
கண் சுழற்சிக்குப்பின் ஏற்படும் 
அனிச்சையான 

மறிவினை 
அசைவு 
தோற்றப்பாங்கு மறிவினை 
தோற்றப்பாங்கு 
உண்மையெனக் கொளல் 
வெடியம் என்ற உலோகம் 


Pons 


மைய 


Poppy 


Position 
Positive after potential 
Post contral gyrus 


Posterior 
Post ganglionic ( neuron ) 


Postrotatimal mystagmus 


- 


- 


Postural reflex 
Posture 
Postulate 
Potassium 


கலைச்சொற்கள் 


6131 


Precentral gyrus 


- 


Prefrontal lobotomy 


Preganglionic ( neuron ) 


தானி 


- 


Preference 
Premotor area 
Prepuce 
Prepyriform area 
Presbyopia 
Presynaptic neuron 


- 


Primary 
Primate 
Primitive contraction 
Primitive locomotion 
Progesterone 
Projection 

area 


9 , 


இயக்கப் பிளவின் உள் புறணி 

முகடு 
முன்னியக்கப் புறணியைச் சிறு 

பகுதிகளாக அகற்றல் 
மைய நரம்பு மண்டலத்தி 
லிருந்து செல்லும் 
யங்கு நரம்பு நார்கள் 
விருப்பத்தேர்வு 
முன்னியக்க எல்லை 
முன்தோல் 
மோப்பப் பரப்பின் முடிவிடம் 
அண்மைப் பார்வையின்மை 
ஆக்சன் கூடல்வாய்களைச் 
சார்ந்த நரம்பணு 
முதலாவதான , முதன்மையான 
உயர்ந்த உயிரினம் 
முதிராத சுருக்கம் 
முதிராத இடப்பெயர்ப்பு 
கருப்பையில் சுரக்கும் நீர் 
பிதுக்கம் , விரிவு 
முதன்மையான புலனுணர்ச்சி 
இயக்க எல்லைகள் 

( புறணி 
யில்) 
மூளைப் புறணிக்குச் செல்லும் 

நரம்பு நார்க் கற்றைகள் 
கோழைச் சுரப்பி நீர் 
செரிமானத் தரம் 
தசை நார்களின் புகுவாய் 

புலன்கள் 
தசையியக்கப் புகுவாய் 
செயற்கை உடற்பகுதி 
சிவப்பு - பச்சை நிறக்குருடு 
புரதம் என்ற ஊட்டப்பொருள் 
உயிரணுச் சத்துப் பொருள் , 

உயிரணுப் பொருள் 
மூல முன்மாதிரி 
உயிரணுக்கள் உண்டாகும் 

பொருள் 
போலிப் பாதம் 
மூளையில் தோன்றும் நடத்தை , 

உள அடிப்படை நடத்தை 
உளநோய்க்கூறு இயல் 


fibre 


Prolaction 
Proof 
Proprioception 


- 


- 


- 


Proprioceptors 
Prosthesis 
Protanopia 
Protein 
Protoplasm 


Prototype 
Protozoa 


Pseudopod 
Psychogenic 


- 


ப 


Psychopathology 


614 


உடற்கூற்று உளவியல் 


- 


Psychophysics 
Psychosis 
Psychosomatic disorder 


கோளாறு , 


- 


Psychosomatic medicine 
Psychosomatics 
Psychotherapy 
Pulmonary artery 
Pulse 
Pump 
Pupil 
Pupillary reflex 
Pure tone 
Purple 
Purkinje phenomenon 
Pyramidal 


உள இயக்கவியல் 
உளப்பிணி 
உளவழி உடல் 

உள உடல் கோளாறு 
உளவழி உடல் நோய் மருந்து 
உளவழி உடல் நோயினன் 
உளக் குணமுறை 
நுரையீரல் பாய்குழல் 
நாடி 
குருதி விசையியக்கம் 
விழிப்பாவை 
கண்மணி மறிவினை 
தூய ஒலியலை 
கருஞ்சிவப்பு 
பர்க்கிஞ்சி நிகழ்ச்சி 
கோபுரம்போன்ற நரம்புப் 

பரப்புடைய 
கோபுரம் போன்ற நரம்புப் 

பரப்பு 
முகுளத்தின் 

வயிற்றுப் 
பகுதியின் மேடு 
எலும்பு நெய்வடிம மூலப் 


Pyramidal tract 


Pyramids 


Pyridine 


பொருள் 


Q 
தொகுதி , மொத்தம் 


Quantum 


R 


Radial fibres 


- 


- 


- 


Radial muscle 
Radiate 
Radioactive 
Rarefaction 
Receptors 
Receptor - connector cells 
Receiprocal innervation 
Recordings 


ஒளிக்கதிர் போன்ற 

நாரிழைகள் 
ஒளிக்கதிர் தசை நார் 
அலைபரப்புதல் 
நுண்ண திர்வுடைய 
தளர் நிலை , செறிவின்மை 
புகுவாய்கள் , வாங்கிகள் 
புகுவாய் இணைப்பு அணுக்கள் 
பரிமாற்ற நரம்பு மண்டலம் 
பதிவிடுதல்கள், குறிப்பெடுத் 
தல்கள் 


- 


- 


- 


- 


- 


பிபைடும் 
- 
கலைச்சொற்கள் 

615 
Recluse 

ஒதுங்கியிருத்தல் , 

தனித் 

திருத்தல் 
Recruitment 

மேலும் பக்கத்து நரம்புகளைச் 

செயல்படுத்தல் 
Recurrent cillaterals 

எதிர்திசையில் செல்லும் நாடி 

யின் கிளை 
Referred pain 

வழிகாட்டும் வலி 
Reflect 

உரு நிழல் காட்டுதல் , பிரதி 

பலித்தல் 
Reflex 

மறிவினை 
arc 

மறிவினை வளைவு 
crossed extensor 

குறுக்கான நீட்டுத் தசை மறி 

வினை 
extensor thurst 

நீட்டுத்தசை தள்ளுதல் மறி 

வினை 
postellar 

முழங்கால் மறிவினை 
pupillary 

கண்பார்வை மறிவினை , கண் 

மணி மறிவினை 
righting 

மறிவினை உரிமை , பூக்கவர்ச்சிக் 

கேற்ப உயிரி காட்டும் மறி 

வினை 
scratch 
stretch 

நீட்டு மறிவினை 
tonic neck 

நீட்டுக் கழுத்து மறிவினை 
vital 

இன்றியமையாத மறிவினை 
Refract 

விலகிச் செல்லுதல் 
Regeneration 

புத்துயிரளித்தல் 
Reinstatement 

திரும்ப நிலை நாட்டம் 
Relatively 

ஒப்பீட்டடிப்படையில் 
Relaxation 

தசை தளர்ப்பீடு , நெகிழ்ச்சி 
Relay 

இடைமாற்று ஏற்பாடு 
Releasers 

விடுவிப்புகள் 
Renal artery 

குண்டிக்காய் சார்ந்த குருதிக் 

குழாய் 
Repertoire 

சேம உடைமை 
Reproductivity 

பிறப்புண்டாக்கும் திறமை 
Reserpine 

ரிசர்பையின் 
Residuall 

எஞ்சியிருக்கின்ற 
Respiration 

சுவாசித்தல் , உயிர்த்தல் 
Reticular formation 

வலைபோன்ற அமைப்பு 
Retina 

விழித்திரை 
Reverberating circuit 

மின் ஒலிச் சுற்று 


33 


- 


-- 


- 


- 


616 


உடற்கூற்று உளவியல் 


Rhinitis 
Rhodopsin 


Ridge 
Rigidly flexed 
Rods 
Rostral 
Round window 


மூக்குச் சவ்வின் வீக்கம் 
கோல் அணுக்களின் ஒளி 

யுணர்ச்சி , நிற உணர்ச்சி 
முகடு , மேடு 
வளையாது உறையிட்ட 
கோல் அணுக்கள் 
உயிரியின் தலைப் பகுதி 
வட்டச்சவ்வு ஜன்னல் 


| 


S 


Sacral 


- 


Saccule 


Sacs . 


Sapid 
Sarcoleman 
Sarcoplasm 


Satiation 


- 


Saturation 


- 


Schizophrenia 


திரிகம் , முதுகெலும்பின் அடி 

நுனி 
ஒலிப்புலனில்லா அகச்செவி 

யின் பகுதி 
தலையின் இருக்கைக்குத் 
துலங்கும் அகச்செவியின் 
உறுப்பு 
சுவையான , நாவிற்குரிய 
தசை அணுவின் சவ்வு உறை 
தசை அணுவின் 

உட்கரு 
சுற்றுப் பசை 
மன நிறை, தெவிட்டுதல் , 

திகட்டுதல் 
திண்ணிறைவு , ஒரு நிறத்தின் 

முழு அளவு 
மூளைக் கோளாறு , 

உணர்ச்சி 
விண்ட நிலை 
விழிப்புறப் படலம் 
கோள் ஒளிப்புலன் 
உயிரின விதைப்பை 
எண்ணெய் போன்ற 
சுரத்தல் 
சுரக்கும் உயிரணுக்கள் 
மயக்கம் தரும் மருந்து 
வட்டுகள் 
அரைவட்ட வாய்க்கால்கள் 
அரைச்சுர அலகு 
முதுமைப் பருவம் 
புலனுணர்ச்சி 
கூருணர்ச்சியுடைய 


Sclerotic coat 
Scotopic vision 
Scrotum 
Sebaceous 
Secretion 
Secreting cells 
Sedative 
Segments 
Semicircular canals 
Semitone 
Senility 
Sensation 
Sensitive 


கலைச்சொற்கள் 


617 


Sensitizer 


வெளித் தூண்டலுக்குத் 
துலங்க வைக்கும் உணர்ச்சி 


ஊக்கி 


Sensory receiving areas 


- 


Servomechanism 


- 


Set 


Set off 


Sheath 
Simultaneous contrast 


Skeletal muscles 


- 


Smooth muscles 
Snellen chart 
Sodium chloride 
Sodium 
Somatic 
Somatic muscle 
Somatogenic 


- 


புலனுணர்ச்சியை 

ஏற்கும் 
பரப்புகள் 
பின்னோக்கி ஊட்டமளிக்கும் 
பகுதியில் கட்டுப்படுத்தப் 
பட்ட விளை பொருளின் 
செயல்முறை 
அடைவு. எதிர்பார்ப்பு 

முனைப்பு நிலை 
பண்புகளை முனைப்பாக 
எடுத்துக்காட்டு , சரியான 
எதிரீடு 
உறை , கூடு 
உடனிகழும் வேறுபாடு 

அல்லது முரண்பாடு 
எலும்புக்கூடு சார்ந்த தசை 
நார்கள் 
மென்மையான தசை நார்கள் 
நெல்லன் விளக்கப் படம் 
பாசிக வண்ணத்தூள் 
வெடியம் 
உடல்சார்ந்த 
உடல் தசைநார் 
பெரு மூளையில்லாத உடல் 
பகுதியால் 

தூண்டப்பட்ட 
நடத்தை 
உடல் பகுதியால் தூண்டப் 
பட்ட நடத்தையின் மனச் 
செல்வாக்கு 
முன் பகுதிக் கோழைச் சுரப்பி 

நீரின் வளர்ச்சி 
மூளையின் தோல் தசைப்பரப்பு 

உடல் உணர்ச்சியறிவு 
தசையின் இயல் கடந்த 

வளர்ச்சி 
சிறப்புத் தன்மை 
நிறமாலை 
ஆண்கரு அணு 
சுருங்கி விரியும் தசைநார் 
வட்டம் 


- 


- 


Somatopsychics 


Somatopsychic hormone 


Somesthesis 


Spasticity 


Specialization 
Spectrum 
Spermatozoan 
Sphinater 


618 


உடற்கூற்று உளவியல் 


Spike potential 


Spinal animal 


23 


cord 

reflex 
Spindle fibres 
Spino - cerebellar tracts 


சிறு 


Sporadic 
Stapes 
Starch 
Static 
Stereognosis 
Steroids 


எதிர் மறை யாற்றலுள்ள 

நரம்புத் துடிப்பு 
தண்டுவடம் அகற்றப்பட்ட 

பரிசோதனை மிருகம் 
தண்டுவடம் , முதுகுத்தண்டு 
தண்டுவடத்தின் மறிவினை 
கதிர் நார்கள் 
தண்டுவடத்திலிருந்து 

மூளை செல்லும் பரப்பு 
சிதறுதல் 
அங்கவடி 
கஞ்சிப்பசை , மாச்சத்து 
நிலையியக்க 
தொடுபுலன் காட்சி 
மாங்காய்ச் சுரப்பியின் வெளி 

அடை சுரப்பி நீர் 
நலிவு , மிகு முயற்சி 
மனச்சார்பான அழுத்தம் 
நீட்டுதல் 
பார்வை நரம்புகள் முடி 

வடையும் புறணிப் பரப்பு 
நீண்ட பட்டை நார்த் தசை 
கழுத்துப்பட்டை எலும்பின் 
கீழுள்ள குருதிக் குழாய் 
நொய்மையான 
கருப்பு வெல்லம் 
பெருமூளைப் புறணிப் பரப்பின் 

பள்ளம் , புறணிப்பள்ளம் 
தூண்டலின் அதிகரிக்கப்பட்ட 


Strain 
Stress , psychological 
Stretch 
Striate cortex 


- 


Striated muscle 
Subclavian artery 


- 


Subliminal 
Sucrose 
Sulcus 


Summation , spatial 


விளைவு 


temporal 


22 


Superior calliculi 


- 


vena caya 


- 


உடனடியான தூண்டல் உள 
துடிப்புகளின் அதிகரிக்கப் 
பட்ட விளைவு 
மைய மூளையின் உச்சியிலுள்ள 
பார்வை ( பார்வை மறிவினை 
மையம் ) 

இருதய மேலறைக்குச் 
செல்லும் குருதிக்குழாய் 
குறை நிரப்புதல் 
அடக்கு , அடக்குவை , கட்டுப் 

படுத்து 
புறணி எல்லையில் நடவடிக்கை 
குறைதல் 


வல 


Supplementary 
Suppress 


Suppression , cortical 


-- 


619 


கலைச்சொற்கள் 


Suspensory ligament 


Symmetrical 
Sympathetic nervous system 
Sympathetic ganglionin 

chain 
Sympathetictonia 


எலும்புகளைப் 

பிணைக்கும் 
தொங்கு தசை நார் 
செஞ்சீரான 
ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் 
ஒத்துணர்வு மையச் சங்கிலி 


Sympathin 


Synapse 
Synaptic delay 


- 


Synchronization 
Syncytium 
Syndrome 


ஒத்துணர்வு நரம்பு மண்ட 

லத்தின் மீச்செயல் 
ஒத்துணர்வு நரம்பு மண்டலச் 
சுரப்பி நீர் 
கூடல்வாய் , நரம்புச்சந்தி 
கூடல்வாயைக் கடக்கும் துடிப் 

பின் காலம் 
ஒரே கால நிகழ்வு 
பல கருவுள் உயிர்ம அணு 
நோய்க்குறித் தொகுதி , மனக் 
கோளாறைவெளிப்படுத்தும் 
அறிகுறிகள் 
மேகநோய் 
தட்பவெப்ப வலியுணர்வு 
அழிவு நோய் 


Syphilis 
Syringomyelia 


Tactile disk 
Tactile 
Taste -buds 
Tectum 


- 


33 


T 

தொட்டறியக்கூடிய வட்டு 
நுண்மையான 
சுவை மொட்டுகள் 
‘ டெக்டம் , 

மைய மூளையில் 
பார்வை கேள்வி மறிவினை 
மையங்கள் 
கால வடிவமைப்பு 
கால வரிசை முறை 
இயற்சார்பு , போக்கு 
தசைநாண் 
விறைப்பு , முனைப்பு 
கடைக்கோடி 
மேல்மட்ட வாயில் 
உயிரினங்களின் விதை 
ஆண்பால் சுரப்பி நீர் 
நரம்பிசைவு 
நிலையான தசைநார்ச் சுருக்கம் 
பூத்தண்டு 


Temporal patterning 

sequence 
Tendency 
Tendon 
Tension 
Terminal 
Terminal limen 
Testis 
Testostrone 
Tetapic 
Tetanus 
Thalamus 


- 


- 


620 


உடற்கூற்று உளவியல் 


Therapy 
Therblig 
Thermal 
Thoracic nerve 
Thoracico - lambar system 


- 


. 


Threshold 

absolute 
defference 

terminal 
Thyroid 
Thyrotnophin 


32 


, 


- 


- 


Thyroxin 
Timbre 
Tinnitus 
Tissue 
Tonal gaps 


மருத்துவம் , குணமுறை 
வேலையின் அசைவு வீதம் 
வெப்பத்திற்குரிய 
மார்புக்கூடு நரம்பு 
மார்பு - இடுப்பு 

நரம்பு 
மண்டலம் , தண்டுவடத்தி 
லிருந்து செல்லும் தானியங்கு 
நரம்பு மண்டலத்தின் பகுதி 
வாயில் 
கீழ்மட்ட வாயில் 
வேற்றுமை வாயில் 
மேல்மட்ட வாயில் 
புரிசைச் சுரப்பி 
முன் பகுதி கோழைச் சுரப்பி 

நீர் 
புரிசைச் சுரப்பி நீர் 
ஒலியின் தரம் 
நிலையாக ஒலி கேட்டல் 
இழை மூலம் , திசு 
தொனி இடைவெளிகள் , ஒலிப் 
புலன் அலையதிர்வெண் 
தொனியின் செயலெதிர் 
செயல் 
தொனித் தீவுகள் , ஒலிப்புலன் 
அலையதிர்வெண் குறைதல் 
தொனியின் குணம் 
சுதிக்கட்டைச் சுருக்கம் 
நீண்ட தசை நார்களின் 

இறுக்கம் 
நிலக்கிடக்கைபற்றிய அமைப்பு 
நச்சுப் பொருள்கள் 
நோய் நச்சுகள் 
கோபுரப் பரப்பு தடம் 
சுவைப் 

புகுவாய்களிலிருந்து 
முதல் தர நரம்பணுக்களை 
எடுத்துச் 

செல்லும் 
முகுளத்தின் பரப்பு 
ஆற்றலை மாற்றும் அமைப்பு 
ஊடு பாய்ச்சல் 
நோயகற்றும் மருந்து , அமைதி 

செய்பவர் 
புற அதிர்ச்சிப்புண் சார்ந்த 


Tonal intoaction 


Tonal islands 


- 


Tone 
Tonic contraction 
Tonus 


Topographical organization 
Toxic agents 
Toxins 
Tract 
Tractus solitaries 


Transducers 
Transmission 
Tranquicizir 


Traumatic 


கலைச்சொற்கள் 


621 


Tremours 
Triceps muscle 
Trichromatism 
Trigeminall 
Trios 
Trohic hormone 


Tropism 


நடுக்கம் , அதிர்ச்சி 
முத்தலைத் தசைநார் 
இயல்பான நிற ஒலிப்புலன் 
மூத்திர உணர்வு நரம்பு 
மும்மைகள் 
நாளமில்லாச் 

சுரப்பியை 
இயக்கும் சுரப்பி நீர் 
வெளித் தூண்டலுக்குத் 
துலங்கும் உள்ளார்ந்த உடல் 
அமைப்பு 
தசைநார் வளர்ச்சி 
பண்ணிசைப்பு 
இசைக் கவடு , ஒலிக் கவடு 
மூக்கின் சுருள் எலும்பு 
திடீர் தசையிழுப்பு , வெட்டி 

யிழுப்பு 
செவிப்பறைச் சவ்வு 
செவிப்பறை 


- 


- 


Tumor 
Tune 
Tuning fork 
Turbinate - bone 
Twitching 


Tympanic membrane 
Tympanum 


U 


Ulcer 
Ultra violet light 
Unconditioned response 

stimulus 
Unconscious 
Undulant fever 
Unipolar 

cell 


புண் , குருதிக்கட்டி 
ஊதா கடந்த நிறம் 
ஆக்க நிலையுறாத துலங்கல் 
ஆக்க நிலையுறாத தூண்டல் 
தெளி உணர்வற்ற நிலை 
விட்டுவிட்டு வரும் காய்ச்சல் 
ஒரு திற முனைப்பாற்றல் 
ஒரு நரம்பின் உயிரணு ஓர் 
ஆக்சனை மட்டும் சொண் 
டிருப்பது 
சிக்கறு 
தூண்டுதல் 
கருப்பையின் வாயில் 
அகச் செவியின் 

ஒலிப்புல 
னில்லாத பகுதி 


- 


Unravel 
Urge 
Uterus 
Utricle 


V 


Vacuum 
Vagotomy 


வெற்றிடம் 
வாகஸ் நரம்புகளின் கிளைகளைத் 
துண்டிக்கும் அறுப்புச் 
சிகிச்சை 


2 


உடற்கூற்று உளவியல் 


Vagotonia 


Vagus 


Vapour pressure 
Vasoconstriction 
Vasodilation 


Vasopressin 


Vasopressure hormone 


Vegetative nervous system 


Veins 


Ventral 

horn 


புறப்பரப்பு நரம்பு மண் 

டலத்தின் மீச்செயல் 
மண்டையோட்டைச் சார்ந்த 

நரம்பு 
ஆவியின் அழுத்தம் 
குருதிக்குழாய்ச் சுருக்கம் 
குருதிக்குழாய்களை விரி 
வடையத் தூண்டும் நரம்புத் 
தண்டின் மேல்முனைப் பரப்பு 
குருதியழுத்தத்தை 

விரைவு 
படுத்தும் பின் பகுதிக் 
கோழைச் சுரப்பி நீர் 
குருதியழுத்தத்தை 

அதிகப் 
படுத்தும் பின் பகுதிக் 
கோழைச் சுரப்பி நீர் 
எண்ணாது தானே இயல்பாகச் 
செயல்படுத்தும் 

நரம்பு 
மண்டலம் 
இருதயத்திற்குச் 

செல்லும் 
குருதிக்குழாய்கள் 
வயிற்றுப்பகுதி , முன்புறம் 
வயிற்றுப் பகுதியில் சாம்பல் 

நிறப் பொருள் நீளுதல் 
தண்டுவடத்திலிருந்து வரும் 

இயக்க நரம்புக் கற்றை 
திரவப்பொருள் உள்ள உள் 
மூளையின் அறை 
புழு அமைப்பு 
ஹைப்போ தாலமசின் இணை 

அணு மையம் 
இணைக்கப்பட்ட முதுகெலும்பு 
முதுகெலும்புள்ள உயிர் 
காதின் முன்கூடப் புலன் 
அதிர்வுறு , ஊசலாடு 
ஊதாநிறம் 
உள் உறுப்புகளும் திசுக்களும் 
உட்கிட உறுப்புகள் 
பசையான 
பார்வைப் புலன் 
பார்வைக் கூர்மை 
பார்வைக் கோணம் 
பார்வை வேறுபாடு 


> 


root 


Ventricle 


--- 


Vermis 
Ventromedial necleus 


-- 


Vertebral column 
Vertebrate 
Vestibular sense 
Vibrate 
Violet 
Viscera 
Visceral 
Viscous 
Vision 
Visual acuity 

angle 
discrimination 


கலைச்சொற்கள் 


623 


9 


Visual perception 

thresholds 
Vital reflexes 
Vitamins 
Vitreous humour 


- 


பார்வைப் புலன்காட்சி 
காட்சி வாயில்கள் 
உயிர் நிலையான மறிவினைகள் 
ஊட்டச்சத்துகள் 
கண்ணிலுள்ள 

பளிங்கு 
போன்ற நீர்க்கூறு 
குரல்வளை அதிர்வு நாளங்கள் 
தன்விருப்ப அசைவுகள் 


- 


Vocal cords 
Voluntary movements 


Wakefulness 
Wave , sine 
Wave compression 
Weber s law 
Writhing 
Wub decrement 


W 

விழிப்பு நிலை 
நிமிர்வித அலை 
அழுத்த அலை 
வெப்பர் விதி 
படு நோவடை 
வேலை விளைபொருள் குறைதல் 


7 . 


Zone 


எல்லை , வட்டாரம் , சுற்றுப் 

புறம் 
கருப்பெற்ற உயிரணு 


Zygote 


